லேவ் 
தல்ஸ்தோய் 


சிறுகதைகளும் 
குறுநாவல்களும் 


லேவ் 
தல்ஸ்தோய் 


சிறுகதைகளும் 
குறுநாவல்களும் 


දිවාහයබර 


17 மார் 1987 


இலை -000 


ராதுகா பதிப்பகம் 

மாஸ்கோ 


BH 


விற்பனையாளர்கள் 
நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் 

சென்னை 
GOES 


மொழிபெயர்ப்பாளர் : நா . தர்மராஜன் எம் . ஏ . 


ஓவியர் : எம் . எஸ் . ருதகோவ் 


Лев Толстой 


ПОВЕСТИ И РАССКАЗЫ 


На тамильском языке 


Leo Tolstoy 


SHORT NOVELS AND STORIES 


In Tamil 


© தமிழ் மொழிபெயர்ப்பு , 

ராதுகா பதிப்பகம் , 1984 
சோவியத் நாட்டில் அச்சிடப்பட்டது 


T 


4702010100--523 

356-84 
031 ( 01 ) -84 


பொருளடக்கம் 


லியனீத் லியோனவ் , தல் ஸ்தோயைப் 
பற்றி ( முன்னுரை ) . 


5 


இரண்டு ஹுஸ்ஸார்கள் 


9 


குடும்ப மகிழ்ச்சி 


170 


கஜக்கோல் 


394 


இவான் இலியீச்சின் மரணம் . 


497 


கிரேய்ஸர் சொனாட்டா 


650 


நடனத்திற்குப் பிறகு - 


864 


வா 


தல்ஸ்தோயைப் பற்றி 


( முன்னுரை ) 


சமூக 


பத்து 


தல்ஸ் 


கை 


ருஷ்யாவின் 

வாழ்க்கையில் 

லேவ் 
தல் ஸ்தோய் வகித்த பாத்திரத்தைப் பல ருஷ்ய 
எழுத்தாளர்கள் பன்முறை வலியுறுத்தியிருக் 
கிறார்கள் . தல்ஸ்தோய் மரணமடைவதற்குப் 

வருடங்களுக்கு முன்பு அன்தோன் 
சேகவ் பின்வருமாறு எழுதினார் : 
தோய் மரணமடைந்துவிட்டால் என்னுடைய 

மாபெரும் சூன்யம் ஏற்பட்டு 
விடும் ..... அவர் இல்லையென்றால் நம்முடைய 
இலக்கியம் மேய்ப்பவன் இல்லாத 

ஆட்டுக் 
கிடையாகிவிடும் . இதற்கு இருபது வருடங் 
களுக்கு 

முன்பு துர்கேனெவும் இதே கருத் 
தைக் 

கூறியிருந்தார் .... தல் ஸ்தோய் மரண 
மடைந்தால் முற்போக்கான அறிவுஜீவிகள் 
அனாதைகளாகி விடுவார்கள் . அது மட்டுமல்ல . 
தங்கள் தலைகளை இழந்த நிலைமைக்கு அவர் 

ஆளாவார்கள் . அவர் மரணமடைந்த 
பொழுது ருஷ்யாவின் சாதாரண மக்கள் கூட 


கள் 


5 


எதையோ பறிகொடுத்ததைப் போன்ற உணர்ச் 
சிக்கு ஆளானார்கள் . அன்று ருஷ்யாவிலிருந்த 
நிலைமைகளில் மிகச் சிறந்த இலக்கியப் 
படைப்புகள் கூட மிகவும் நீண்ட , சுற்றி 
வளைத்து வருகின்ற பாதைகளின் மூலமாகவே 
சாதாரண மக்களுக்குக் கிடைத்தன . அன்றைய 
நிலையில் ஒரு எழுத்தாளரின் சமூக நடவடிக் 
கைகளின் மூலமாகவே சாதாரண 

மக்கள் 
அவரைப் பற்றித் தெரிந்து கொண்டார்கள் . 
ஆனால் தல் ஸ்தோயைப் பொறுத்தவரை அவர் 
தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் மக் 
களிடையே கழித்தார் என்று நாம் கூற முடி 
யும் . அவர் ஒலேனின் ( காஸ்ஸாக்குகள் ) 
அல்லது லெவின் ( " ஆன்னா கரேனினா ) அல் 
லது நெஹ்லூதவ் ( புத்துயிர்ப்பு ) என்ற 
புனை பெயர்களில் தன்னுடைய 

ஆன்மாவின் 
மிகவும் ஆழமான மூலைகளைக் கூடத் திறந்து 
காட்டினார் . தல் ஸ்தோய் எப்பொழுதுமே 
அநீதியான முறைகளில் திரட்டப்பட்ட செல் 
வத்துக்கு எதிராக , சோம்பலுக்கும் ஒடுக்கு 
முறைக்கும் எதிராகப் போராடினார் , கிழடாகிப் 
போன நாகரிகத்தின் ஒன்று திரட்டப்பட்ட 
கோரங்களுக்கு எதிராகப் போராடினார் . தன் 
காலத்தில் ஆதிக்கம் செலுத்திய கருத்துக்களை 
எதிர்த்து நீந்தினார் . அவருடைய வாழ்க்கை 
மிகவும் நீண்டதாக இருந்த காரணத்தால் 
சாதாரண மக்களுடைய முற்போக்கான உள் 
ளங்கள் 

ஆறுதலான எண்ணத்துக்குப் 
பழக்கப்பட்டு விட்டன . நமக்குப் 

நமக்குப் பக்கத்தில் 


6 


ஊழல் நெருங்க முடியாத இதயம் துடித்துக் 
கொண்டிருக்கிறது . தல்ஸ்தோயின் கண்கள் 
நம்முடைய கடும் உழைப்பையும் தாங்க முடி 
யாத துன்பங்களையும் பார்த்துக் கொண்டிருக் 
கின்றன . நம்முடைய வேதனைகளையும் துயரப் 
பாடல்களையும் அவருடைய காதுகள் கேட்டுக் 
கொண்டிருக்கின்றன . காலப்போக்கில் இவை 
அனைத்தும் பரிசுத்தமான தங்கமாக மாறும் . 
நாளை ஏற்படப் போகின்ற புத்துயிரடைந்த 
உலகத்தின் பொதுக் 

கருவூலத்தில் அவை 
சேர்க்கப்படும் . 

ஆம் . பத்தரை மாற்றுப் பசும்பொன் மட் 
டும் தான் காலத்தின் சோதனையில் மதிப்புக் 
குறையாதிருக்கும் . 

தல் ஸ்தோயின் மாபெரும் நூல்களைக் காலம் 
சோதித்தது . தல்ஸ்தோயின் முரண்பாடுகளு 
அவருடைய 

சிக்கல் நிறைந்த வாழ்க்கையும் 
ஒரு மனிதனின் வாழ்க்கையைப் புதுமையான 
கோணங்களில் 

அவர் 

சித்தரிப்பதற்கு உத 
வின . இன்று நாம் தல்ஸ்தோயின் மாபெரும் 
கலைத்திறனை ரசிக்கிறோம் . அவருடைய மாபெ 
ரும் படைப்புக்களில் 

குறைகளையும் பார்க் 
கிறோம் . ஆனால் உண்மையைத் தேடுபவர்கள் 
அந்தக் குறைகளைக் கண்டு 

ஒதுங்க மாட் 
டார்கள் . யாரும் உண்மையைப் 
மான வடிவத்தில் சந்திப்பதில்லை . 

உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பார்க் 
கும் பொழுது ஒரு டஜன் 

மிகச் சிறந்த 
படைப்புக் கலைஞர்களின் பட்டியலில் தல்ஸ் 


பரிசுத்த 


7 


தோய் இடம் பெறுகிறார் . தல் ஸ்தோயின் சாதனை 
ஹெர்குலிஸின் சாதனையை ஒத்தது . அவர் 
ஒரு மலை . 

அந்த மலைச் 

சிகரத்திலிருந்து 
பார்க்கும் 

சிந்தனை 
சுடர் 

விடுவதைப் பார்க்கிறோம் . அது 
அழிவில்லாதது .. 


பொழுது 


மனித 


லியனீத் லியோனவ் 


* லேவ் தல் ஸ்தோய் மரணமடைந்த ஐம் 
பதாவது வருட 

அஞ்சலியாக போல்ஷாய் 
அரங்கத்தில் நடைபெற்ற நினைவுக் கூட்டத் 
தில் நிகழ்த்திய உரையிலிருந்து ஒரு பகுதி , 
( ப - ர் . ) 


இரண்டு ஹுஸ்ஸார்கள் 


குறுநாவல் 


கோமகள் ம . நி . தல் ஸ்தாயாவுக்குக் 
காணிக்கை 
.. இழொமீனி , இழொமீனி 
கதைக்கிறீர்கள் ; 

வோட்கா 
வைப் பற்றி அரை வார்த்தை கூடப் 
பேசவில்லையே ...** 


என்று 


ஆனால் 


ஆரம்ப 


பத்தொன்பதாம் நூற்றாண்டின் 
வருடங்களில் , இரயில் பாதைகளோ அல்லது 
நெடுஞ்சாலைகளோ , வாயு விளக்குகளோ அல் 
லது கொழுப்பு விளக்குகளோ இல்லாதபொ 
ழுது , தணிவான , கம்பிச் சுருள் மெத்தை 
சோபாக்களோ அல்லது எண்ணெய் மெருகிடப் 
படாத நாற்காலிகள் , மேசை , கட்டில்கள் இல் 
லாதபொழுது , கண்களில் ஒற்றைக் கண்ணாடி 


* மரீயா 

நிக்கலாயெவ்னா தல்ஸ்தாயா 
லேவ் தல்ஸ்தோயின் சகோதரி . ( குறிப்புகள் 
பதிப்பாசிரியருடையவை . ) 
“ பழைய ஹுஸ்ஸாரின் பாடல் 

என்ற 
பிரபலமான பாடலின் வரிகள் . தெனீஸ் தவீ 
தவ் ( 1784-1839 ) என்ற கவிஞர் எழுதியது . 
இழொமீனி அன்ரீ ( 1779-1869 ) -பிரெஞ்சு 
இராணுவ நிபுணராகவும் எழுத்தாளராகவும் 
இருந்தவர் . 


9 


லது 


களைச் சொருகிக் கொண் 

கொண்டிருக்கும் ஏமாற்ற 
மடைந்த இளைஞர்களோ , மிதவாத உணர்ச்சி 
யுடைய பெண் தத்துவஞானிகளோ இல்லாத 
பொழுது , இன்று நம் காலத்தில் ஏராளமான 
எண்ணிக்கையில் தோன்றியிருக்கும் பூச் சூடிய 
பெண்கள் ல்லாதபொழுது -- மாஸ்கோவிலி 
ருந்து பீட்டர்ஸ்பர்குக்குப் பிரயாணம் செய் 
யும் எவரும் தன்னுடைய வண்டியிலோ அல் 
கோச்சிலோ சமைக்கப்பட்ட 

உணவு 
வகைகளைச் சமையலறை 

கொள்ளாத அள 
வுக்கு அடைத்துக் கொண்டு 

மென்மையான 
புழுதி நிறைந்த அல்லது சேறு நிரம்பிய பாதை 
களில் கறி வறுவல் , சூடான புப்லிகி * மற்றும் 
வல்டாய் மாவட்டத்தில் 

செய்த 

வண்டி 
மணியின் ஓசையில் நம்பிக்கை வைத்து எட்டு 
பகல் மற்றும் இரவுகள் பிரயாணம் செய்த 
அந்த எளிமையான நாட்களில் இலையுதிர் 
காலத்தின் நீண்ட மாலை நேரங்களில் மெழுகு 
வர்த்தி விளக்குகள் புகைந்து கொண்டிருந்த 
பொழுது , இருபது அல்லது முப்பது உறுப் 
பினர்களைக் கொண்ட குடும்பக் குழுக்களின் 
மீது பிரகாசித்தபொழுது , நடன அறைகளில் 
தொங்கும் சர விளக்குத் தண்டுகளில் மெழுகு 
மற்றும் திமிங்கிலக் கொழுப்பு 

கொழுப்பு விளக்குகள் 
நிறைந்திருந்தபொழுது , நாற்காலிகள் வரிசை 
யாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தபொழுது , 
நம் முன்னோர்களின் இளமை அவர்களுடைய 


-- 


ருஷ்ய சிற்றுண்டி வகை . 


10 


நெற்றிகளின் சுருக்கங்கள் மற்றும் வெள்ளை 
முடிகளால் மட்டுமின்றி பெண்களுக்காக அவர் 
கள் பங்கெடுத்துக்கொண்ட சண்டைகளினாலும் 
தற்செயலாகவோ 

அல்லது வேறுவிதமாக 
வோ கீழே போடப்பட்ட கைக்குட்டைகளை 
எடுப்பதற்காக அறையின் ஒரு மூலையிலிருந்து 
மற்றொரு மூலைக்குத் தாவிக் குதிக்கின்ற லாவ 
கத்தாலும் சுட்டிக் காட்டப்பட்டபொழுது , 
நம்முடைய தாயார்கள் 

அகன்ற டையும் 
தொளதொளவென்ற கைகளும் கொண்ட 
கவுன்களை அணிந்து வீட்டுப் பிரச்சினைகள் எல் 
லாவற்றையும் சீட்டுக் குலுக்கிப் போட்டு 
முடிவு செய்த பொழுது , அழகு நிறைந்த , 
மலர் சூடிய பெண்கள் சூரிய வெளிச்சத்தைக் 
கண்டு உள்ளே மறைந்த பொழுது- மேசனிக் 
சங்கங்களும் மார்ட்டினி ஸ்டுகளும் * மற்றும் 
துகென்ட்புந்துகளும் ** இருந்த எளிமையான 
காலத்தில் , மிலராதவிச் , *** தவீதவ் மற்றும் 
பூஷ்கின் காலத்தில் அந்தக் காலத்தில் குபெர் 


சென் மார்ட்டின் ( 1743 1803 ) மற்றும் 
அவருடைய குருவான மார்ட்டினெஸ் பஸ்க் 
வாலிசைப் பின்பற்றிய மேசனிக் சங்கத்தின் 
பிரிவினர் . 

துகென்ட்புந்து ஜெர்மனியின் தேசபக்தி 
மிக்க இளைஞர்களின் சங்கம் . பிரான்ஸ் ஜெர்மனி 
யை ஆக்கிரமித்த பொழுது 1808 ல் நிறுவப் 


பட்டது . 

*** மி.இ. 


- 


மிலராதவிச் ( 1771 1825 ) 
இராணுவ தளபதி , 1812 ம் வருட தேசபக்தப் 
போரில் பங்கெடுத்தவர் . 


11 


தில் 


கூடி 


னியாவின் தலை நககரமான கே .... என்ற நகரத் 

பணக்கார நிலவுடைமையாளர்கள் 
யிருந்தார்கள் . பிரபுக்களின் பிரதிநிதிகளைத் 
தேர்ந்தெடுப்பதற்குக் கடைசிச் சுற்றுத் தேர் 
தல்கள் 

அப்பொழுது தான் முடிந்திருந்தன . 


1 


அது முக்கியமல்ல . அவசியமேற்பட்டால் 
நான் பொது அறையில் தங்கியிருக்கத் தயார் 
என்றார் பெரிய கோட்டும் ஹுஸ்ஸார் தொப்பி 
யும் அணிந்த ஒரு இளம் ராணுவ அதிகாரி . 
அவர் பனிச்சறுக்கு வண்டியை விட்டு அப் 
பொழுது தான் இறங்கி கே .... நகரத்திலேயே 
மிகவும் சிறந்ததாகக் கருதப்படுகின்ற பயணி 
கள் விடுதிக்குள் நுழைந்து கொண்டிருந்தார் . 

“ மேன்மை தங்கிய கோமகன் அவர்களே ! 
பெரிய கூட்டம் ! இதற்கு முன்பு இப்படி வந்த 
தில்லை ! என்றான் விடுதியில் ஊழியம் செய் 
கின்ற சிறுவன் . அந்த அதிகாரி துர்பீன் கோ 
மகன் என்பதை அவன் அதிகாரியின் வேலைக் 
காரனிடமிருந்து முன்பே அறிந்து கொண் 
டிருந்தான் . 

அவரை 

மேன்மை 
தங்கிய கோமகன் அவர்களே ! என்று விளித் 
தான் . அஃப்ரேமவ்ஸ்கயா பண்ணையின் எச 
மானி தன் பெண் மக்களோடு மாலையில் காலி 
செய்வதாகச் சொல்லியிருக்கிறார்கள் . நீங்கள் 
ஒத்துக் கொண்டால் தாங்கள் தங்குவதற்குப் 
பதினொன்றாம் அறையைத் தயார் செய்கிறேன் 


எனவே 


12 


என்று கோமகனுக்கு முன்னாலிருந்த பாதையில் 
மெதுவாக நடந்து கொண்டும் அடிக்கடி 
திரும்பிப் பார்த்துக் கொண்டும் அவன் கூறி 
னான் . 

பொது அறையில் காலத்தால் அழுக்கேறிப் 
போன ஜார் அலெக்ஸாந்தரின் முழு 

நீள 
உருவப்படத்தின் கீழ் ஒரு சிறு மேசைக்கு முன் 
னால் சிலர் உட்கார்ந்து ஷாம்பேன் மதுவருந்திக் 
கொண்டிருந்தார்கள் . அவர்கள் அந்த ஊரைச் 
சேர்ந்த நிலவுடைமையாளர்கள் என்று தெரிந் 
தது . அவர்களுக்குப் பக்கத்தில் ஊர் ஊராகப் 
போகும் வணிகர்கள் 

கரு நீல நிற மேலங்கி 
களை அணிந்து உட்கார்ந்திருந்தார்கள் . 

கோமகன் அறைக்குள் நுழைந்து பிளூஹர் 
என்று ஒரு பெரிய , பழுப்பு நிற நாயைக் கூப் 
பிட்ட பிறகு 

தன் கோட்டைக் கழற்றிப் 
போட்டார் . அதன் காலரில் அப்பியிருந்த பனி 
இன்னும் உருகவில்லை . 

வோட்கா கொண்டு 
வருமாறு உத்தரவிட்டார் . அவர் அணிந்திருந்த 
நீல நிற ஸாட்டின் சட்டையோடு மேசைக்கு 
முன்னால் உட்கார்ந்து அங்கேயிருந்தவர்களோடு 
பேசத் தொடங்கினார் . அவருடைய அழகான 
தோற்றமும் ஒளிவு மறைவில்லாத தோரணை 
யும் அவர்களை உடனே கவர்ந்தபடியால் அவ 
ரிடம் ஷாம்பேன் மதுவை நீட்டினார்கள் . கோ 
மகன் முதலில் வோட்காவை ஒரே மூச்சில் குடித் 
தார் . பிறகு அங்கேயிருந்த புதிய நண்பர்களை 
உபசரிப்பதற்காக இன்னொரு பாட்டில் 
கொண்டுவருமாறு 

உத்தரவிட்டார் . பனிச் 


13 


சறுக்கு வண்டி ஓட்டி குடிப்பதற்குப் பணம் 
கேட்பதற்காக அந்த நேரத்தில் உள்ளே 
நுழைந்தான் . 

" ஸாஷா ! அவனுக்குப் பணம் கொடு என்று 
உத்தரவிட்டார் கோமகன் . 

வண்டியோட்டி ஸாஷாவுடன் வெளியே 
சென்றான் . அவன் நீட்டிய கையில் பணத் 
தோடு உடனே திரும்பினான் . 

‘ ‘ மேன்மை தங்கிய அதிகாரி அவர்களே ! 
இதைப் பாருங்கள் ! உங்களுக்காக 

எவ்வளவு 
சிரமப்பட்டு ஓட்டிக் கொண்டு வந்தேன் . 
அரை ரூபிள் தருவதாகச் 

சொன்னீர்கள் . 
அவன் கால் ரூபிள் கொடுக்கிறான் . 

ஸாஷா ! அவனுக்கு ஒரு ரூபிள் கொடு ! 
ஸாஷா அந்த வண்டியோட்டியின் பூட்சுகளைப் 
பார்த்துக் கொண்டிருந்தான் . 
அவனுக்கு அது போதும் 

கட் 
டைக் குரலில் சொன்னான் . மேலும் என் 
னிடம் அதற்கு மேல் 

பணம் 

கிடையாது . 
கோமகன் தன்னுடைய பர்சிலிருந்து இரண்டு 
ஐந்து ரூபிள் நோட்டுக்களை எடுத்து ( அதிலி 
ருந்த கடைசிப் பணம் அவையே ) ஒரு நோட்டை 
வண்டியோட்டியிடம் நீட்டினார் . அவன் அவர் 
கையை முத்தமிட்டுவிட்டுச் சென்றான் . 

கஷ்டமான நிலைமைக்கு வந்துவிட்டேனே ! 
கடைசியாக ஐந்து ரூபிள் நோட்டு தான் மிச் 
சம் என்றார் கோமகன் . 

நீங்கள் தான் உண்மையான ஹுஸ்ஸார் 
என்று அங்கேயிருந்த கனவான்களில் ஒருவர் 


என்று 


14 


பான 


பொழுது 


படை 


சிரித்துக் கொண்டே கூறினார் . அவருடைய 
மீசை , குரல் , கால்களில் ஒருவகை சுறுசுறுப் 
விறைப்பற்ற நிலையையும் பார்க்கும் 

அவர் குதிரைப் படையிலிருந்து 
ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருக்க வேண்டும் 
என்று தோன்றியது . கோமகன் அவர்களே ! 
இங்கே அதிகமான நாட்கள் தங்கியிருக்கப் 
போகிறீர்களா ? என்று கேட்டார் . 
“ ஒருவரிடம் கொஞ்சம் 

பணம் வாங்க 
வேண்டும் . இல்லையென்றால் 

நான் 

இங்கே 
தங்க மாட்டேன் . இந்தப் பாழாய்ப் போன 
விடுதியில் அறைகள் 

கூடக் கிடைக்கவில்லை . 
சனியன் ! .... 

கோமகன் அவர்களே! என் அறையை உங்க 
ளோடு பகிர்ந்து கொள்ள அனுமதியுங்கள் 
என்றார் குதிரைப் 

அதிகாரி . 

நான் 
ஏழாம் அறையில் இருக்கிறேன் . என்னோடு தங்கு 
வதற்கு ஆட்சேபமில்லையென்றால் , நீங்கள் 
மூன்று நாட்களாவது இங்கே தங்கியிருக்க 
முயற்சி செய்ய வேண்டும் . 

மேன் 
மக்கள் மார்ஷல் ஒரு நடனவிருந்தளிக்கிறார் . 
நீங்கள் கலந்து கொண்டால் அவர் மிகவும் 
மகிழ்ச்சி அடைவார் ! 
கோமகன் அவர்களே ! 

தயவு 
செய்து தங்குங்கள் என்று அங்கேயிருந்த ஒரு 
அழகான இளைஞர் கூறினார் . ஏன் அவசர 
மாகப் 

புறப்பட வேண்டும் ? தேர்தல்கள் 
மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை தானே நடை 
பெறுகின்றன . ஒன்றுமில்லாவிட்டாலும் 

எங் 
கள் ஊரின் 

ஊரின் இளம் பெண்களையாவது நீங்கள் 
பார்க்க முடியுமல்லவா ? 


இன்று 


ஆமாம் , 


15 


ஸாஷா ! என்னுடைய உள்ளாடைகளைக் 
கொண்டு வா . நான் குளிக்கும் விடுதிக்குப் போ 
கிறேன் என்று சொல்லிக் கொண்டு எழுந்தார் 
கோமகன் . 

குளித்த பிறகு யோசிப்போம் . 
ஒருவேளை மார்ஷல் அளிக்கும் நடன விருந் 
துக்கு நான் வருவேன் . 

அவர் அங்கேயிருந்த பணியாட்களில் ஒரு 
வனைக் 

கூப்பிட்டார் . அவர் ஏதோ கூறிய 
பொழுது அவன் சிரித்துக் கொண்டே , எல் 
லாம் நடக்கும் , மேன்மை தங்கிய கோமகன் 
அவர்களே ! என்றான் . பிறகு அவர் வெளியே 
சென்றார் . 

அப்படியானால் என் பெட்டியை உங்களு 
டைய அறையில் வைக்குமாறு சொல்கிறேன் 
என்று கோமகன் பாதையில் நடந்து கொண்டே 
கூறினார் . 

அதை எனக்குச் செய்யப்பட்ட பேருதவி 
யாகக் கருதுவேன் என்று சொல்லிக் கொண்டு 
கதவை நோக்கி ஓடி வந்தார் குதிரைப் படை 
அதிகாரி . 

அறை எண் ஏழு ! மறக்க வேண் 
டாம் . 
கோமகனின் 

காலடிச் சத்தம் மறைந்த 
பிறகு குதிரைப் படை அதிகாரி மேசைக்குத் 
திரும்பினார் . அங்கேயிருந்த எழுத்தருக்குப் பக் 
கத்தில் தன்னுடைய நாற்காலியை இழுத்துப் 
போட்டுக் கொண்டு 

அவருடைய கண்களை 
ஊடுருவிப் பார்த்துச் சிரித்துக் கொண்டு பேசி 


னார் : 


“ இவர் தான் அந்த நபர் . 
உண்மையாகவா ? 


16 


பவம் 


அவரும் 

நானும் 


அவரே தான் . சண்டைகளில் பிரபலமடைந்த 
ஹுஸ்ஸார் - அவர்தான் . அவர் பெயர் துர்பீன் . 
எல்லோருக்கும் 

அவரைத் தெரியும் . அவர் 
என்னை அடையாளம் 

கண்டு 

கொண்டார் 
என்று நான் பந்தயம் கட்டத் தயார் . நிச்சய 
மாக அடையாளம் கண்டிருக்க வேண்டும் . அவ 
ரும் நானும் லெபெத்யானில் ஒரு களியாட் 
டத்தில் ஈடுபட்டோம் . அங்கே ஒரு முக்கிய 
வேலையாக நான் போயிருந்த மூன்று வாரங் 
களும் ஒரே குஷிதான் . அங்கே ஒரு சிறு சம் 
நடை 

பெற்றது 
அதற்குக் 

காரணமாக இருந்தோம் . அதனால் 
தான் என்னைத் தெரியாதவர் போல அவர் 
நடித்தார் . உற்சாகமான நண்பர் . 
உண்மையிலேயே உற்சாகமான 

உற்சாகமான மனிதர் . 
எவ்வளவு நயமான பழக்கவழக்கங்கள் ! அப் 
படிப்பட்டவர் என்று யாருமே கற்பனை செய் 
யக்கூட மாட்டார்கள் என்றார் அந்த அழகான 
இளைஞர் . நாங்கள் 

சீக்கிரத்தில் 
நண்பர்களாகிவிட்டோம் ...... அவர் வயது இரு 
பத்தைந்துக்கு அதிகமாக இருக்காது 
நினைக்கிறேன் , சரிதானா? 

அவர் தோற்றம் அப்படி இல்லையே தவிர 
வயது அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் . 
ஆனால் அவரைப் பாராட்டுவதென்றால் அவ 
ரைப் பற்றி உண்மையிலேயே நன்றாகத் தெரிந் 
திருக்க வேண்டும் . சீமாட்டி மிகுனோவாவுடன் 
ஓடிப் போனது யார் ? அவர்தான் . ஸாப்லினைக் 
கொன்றது யார் ? மாதினெவைக் கால்களைத் 

சன்னல் வழியாக விட்டெறிந்தது 


வெகு 


என்று 


தூக்கி 


2--2442 


17 


குமே 


உண் 


யார் ? நேஸ்திரவ் கோமகனிடமிருந்து மூன்று 
லட்சம் வெற்றியடைந்தது யார் ? அவர் ஒரு 
அசகாய சூரர் . அதை உங்களால் கற்பனை 
செய்யக்கூட முடியாது . சூதாட்டக்காரர் , சண் 
டைவீரர் , பெண்களை மயக்குபவர் . ஆனால் ஒரு 
ஹுஸ்ஸார் , 

உண்மையான ஹுஸ்ஸாருடைய 
ஆன்மா அவரிடமிருக்கிறது . நம்மைப் பற்றி 
அவதூறு 

செய்வதென்றால் எல்லோருக் 
மகிழ்ச்சி ஏற்படுகிறது . ஆனால் 
மையான ஹுஸ்ஸார் எப்படிப்பட்டவர் என் 
பதை அவர்களால் புரிந்துகொள்ள 

முடிய 
வில்லை . அந்தக் காலத்தைப் போல உண்டா ? 

அந்தக் குதிரைப் படை அதிகாரி கோமக 
னும் அவரும் லெபெத்யானில் ஈடுபட்ட களி 
யாட்டங்களைப் பற்றி வர்ணித்தார் . அவை ஒரு 
போதும் நடைபெறவில்லை என்பதோடு அப்படி 
நடை பெற்றிருக்கவும் முடியாது . ஏன் நடை 
பெற்றிருக்க முடியாதென்றால் முதன் 
லாக , அவர் அந்தக் கோமகனை அதற்கு முன்பு 
பார்த்ததே இல்லை , கோமகன் இராணுவத் 
தில் சேர்ந்ததற்கு இரண்டு வருடங்களுக்கு 
முன்பே அவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு 
பெற்று விட்டார் . இரண்டாவதாக , அந்தக் 
குதிரைப்படை அதிகாரி குதிரைப் படையில் 
சேவை செய்ததே கிடையாது . அவர் பெலெவ் 
ஸ்கி ரெஜிமென்டில் நான் வருட 

காலம் 
மிகச் சாதாரணமான படைவீரராக இருந்தார் . 
என்சைனாகப் பதவி உயர்வு கிடைத்தவுடனே 
அவர் அதிலிருந்து விலகிவிட்டார் . 
பத்து வருடங்களுக்கு முன்பு குடும்பச் சொத்து 


ஆனால் 


18 


தயாரிக்க 


படை 


அவருக்குக் கிடைத்த பொழுது அவர் லெபெத் 
யானுக்குப் பிரயாணம் செய்தது உண்மையே . 
அங்கே சில அதிகாரிகளோடு சேர்ந்து அவர் 
எழுநூறு ரூபிள் பணத்தை விரயம் செய்தார் . 
ஈட்டிப் படையில் 

சேர 

வேண்டுமென்ற 
நோக்கத்தோடு இளஞ்சிவப்புக் கை முனைகளைக் 
கொண்ட உஹ்லான் இராணுவ உடையைத் 

உத்தரவு கொடுத்தார் . குதிரைப் 
படையில் சேர வேண்டுமென்ற ஆசை அவரிடம் 
அதிகமாக இருந்தபடியால் குதிரைப் 
அதிகாரிகளோடு அவர் லெபெத்யானில் செல 
விட்ட மூன்று வாரங்களும் அவருடைய வாழ்க் 
கையிலேயே மிகவும் மகிழ்ச்சி நிரம்பிய நாட் 
களாக இருந்தன . அவர் மனதில் தன்னுடைய 
ஏக்கத்தை முதலில் யதார்த்தமாகவும் பிறகு 
நினைவுகளாகவும் மாற்றிக் கொண்டார் . கடை 
சியில் தான் குதிரைப் படையில் இருந்ததாக 
அவரே உறுதியாக நம்பிக் 

நம்பிக் கொண்டிருந்தார் . 
ஆனால் நேர்மையையும் இனிமையாகப் பழகு 
வதையும் பொறுத்த வரை , அவர் உண்மை 
யிலேயே தகுதி மிக்க கனவானாக இருப்பதை 

எவ்விதத்திலும் தடுக்கவில்லை . 
ஆமாம் ! குதிரைப் படையில் இருந்தவர் 
களால் மட்டுமே நம்மைப் போன்றவர்களைப் 
பாராட்ட முடியும் . அவர் 

நாற்காலியில் 
காலைப் பரப்பி உட்கார்ந்து கொண்டார் , கீழ் 
முகவாயை முன்னே நீட்டிக் கொண்டு 
டைக் குரலில் தொடர்ந்து பேசினார் : ஒரு 
குதிரையின் மேல் 

உட்கார்ந்து என்னுடைய 


கட் 


2 * 


19 


பிரிவுக்குத் தலைமை தாங்கிப் போய்க் கொண் 
டிருப்பேன் . அதைக் குதிரை என்று சொல்வ 
தைக் காட்டிலும் பேய் என்று தான் சொல்லும் 
படியாக இருக்கும் . அதன் மேல் நானும் ஒரு 
பேயைப் போல உட்கார்ந்து கொண்டிருப் 
பேன் . அந்த நேரத்தில் தளபதி படையைப் 
பார்வையிடுவதற்கு வருவார் . அதிகாரியே ! 
நீங்கள் இல்லாமல் எங்களால் இதைச் சமா 
ளிக்க முடியாது . தயவு செய்து உங்கள் பிரி 
வுக்குத் தலைமை தாங்கி அணிவகுப்பை நடத் 
துங்கள் என்று கூறுவார் . சரி , ஐயா ! என்று 
பதிலளிப்பேன் . அப்படிச் சொன்னவுடனே 
அதை நிறைவேற்றுவேன் ! அங்கிருந்து ஒரே 
சுழற்சியில் திரும்பி என்னுடைய மீசைக்கார 
வீரர்களைப் பார்த்து உத்தரவு போடுவேன் . 
உடனே நாங்கள் புறப்படுவோம் . அது ஒரு 
சிறந்த காலம் ! என்று நினைவுகூர்ந்தார் . 

கோமகன் குளிக்கு ம் விடுதியிலிருந்து சிவந்த 
முகத்தோடும் ஈரத் தலைமுடியோடும் திரும் 
பினார் . நேரே 

எண் 

அறைக்குச் 
சென்றார் . அங்கே குதிரைப் படை அதிகாரி 
மேலங்கி அணிந்து , பற்களுக்கிடையே புகைக் 
குழாயைக் கடித்தபடி புகழ்மிக்க துர்பீனோடு 
தன் அறையைப் பகிர்ந்து கொள்ளும் அதிர்ஷ் 
டம் தனக்குக் கிடைத்ததைப் பற்றிக் கவலை 
தோய்ந்த மகிழ்ச்சியோடு சிந்தித்துக் கொண்டு 
உட்கார்ந்திருந்தார் . ஆனால் என் உடைகளைப் 
பறித்துக் கொண்டு நிர்வாணமாக நிறுத்த , 
என்னை நகரத்துக்கு வெளியே துரத்த , பனி 
யில் என்னைப் புதைக்க அல்லது என் 

உடல் 


ஏழாம் 


20 


முழுவதும் தாரைப் பூச அல்லது ஏதாவது ... 
எண்ணம் 

திடீரென்று அவர் மூளையில் 
உதித்தால் ? .... இல்லை . ஒரு சக தோழனிடம் 
அப்படி நடந்து கொள்ள மாட்டார் என்று 
அவர் தனக்குத் தானே ஆறுதல் கூறிக்கொண் 
டார் . 

“ ஸாஷா ! பிளூஹருக்கு உணவு கொடு ! 
என்று உத்தரவிட்டார் கோமகன் . 

ஒரு டம்ளர் வோட்காவைக் குடித்து அநேக 
மாக மயக்கத்தில் ஆழ்ந்திருந்த ஸாஷா உள்ளே 
வந்தான் . 
பொறுக்க முடியவில்லையோ ! 

அதற்குள் 
குடித்து விட்டாயா ? போக்கிரி! .. பிளூஹருக்கு 
உணவு கொடு ! 

உணவில்லாவிட்டால் அது செத்துப் போய் 
விட மாட்டாது . எவ்வளவு வழுவழுப்பாக இருக் 
கிறான் பாருங்கள் ! என்று நாயைத் தடவிக் 
கொடுத்தபடியே பதிலளித்தான் ஸாஷா . 

உஸ் ! திருப்பிப் பேச வேண்டாம் ! அதுக்கு 
உணவு கொடு . 

உங்கள் கவலையெல்லாம் நாயைப் பற்றித் 
தான் . உங்கள் வேலைக்காரன் 

ஒரு டம்ளர் 
வோட்கா சாப்பிட்டால் கூட அவனைத் திட்டு 
கிறீர்கள் . 

உன்னை உதைப்பேன் ! என்று கோமகன் 
கத்தினார் . அந்தச் சத்தத்தில் சன்னல் கண்ணாடி 
கள் கடகடத்ததோடு குதிரைப் படை 
காரிக்கும் லேசாகப் பயமேற்பட்டது . 

உங்கள் ஸாஷாவை இன்றைக்கு ஏதாவது 
சாப்பிட்டாயா என்று கேட்கிறீர்களா ? ஒரு 


அதி 


21 


மனிதனைக் காட்டிலும் நாயைப் பற்றியே 
அதிகமாக நினைப்பதாக இருந்தால் என்னை அடி 
யுங்கள் என்றான் ஸாஷா . ஆனால் அவன் இப் 
படிப் பேசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அவன் 
மூக்கில் பலமான அடி விழுந்தது . அவன் 
கீழே விழுந்தான் . தலை பக்கத்திலிருந்த சுவ 
ரில் மோதியது . அடுத்த வினாடியே மூக்கின் 
மீது கையைப் பொத்திக் கொண்டு துள்ளிக் 
குதித்தான் . கதவைத் திறந்து கொண்டு 
வெளியே ஓடி அங்கே நடைபாதையில் கிடந்த 
டிரங்குப் பெட்டி மீது பொத்தென்று விழுந் 
தான் . 

அவர் என் பல்லை உடைத்து விட்டார் 
என்று அவன் ஒரு கையால் இரத்தம் கொட் 
டிக் கொண்டிருந்த மூக்கைத் துடைத்துக் 
கொண்டு மறு கையால் பிளூஹரின் முதுகைச் 
சொரிந்து கொண்டு அழுதான் . அந்த நாய் 
தன் உடலை 

உடலை நாக்கால் தடவிக் கொண்டிருந் 
தது . அவர் என் பற்களை யெல்லாம் உடைத்து 
விட்டார் , பிளூஹர் ! 

அதனாலென்ன ? அவர் 
என் கோ மகன் . நான் அவருக்காக நெருப்பில் 
குதிப்பேன் , வெள்ளத்தில் மூழ்குவேன் . இது 
உண்மை . ஏனென்றால் அவர் என்னுடைய 
கோமகன் . பிளூஹர் ! உனக்குப் பசிக்கிறதா ? 

அங்கே சில நிமிடங்கள் படுத்திருந்த பிறகு 
அவன் எழுந்து நாய்க்கு உணவு கொடுத்தான் . 
பிறகு அநேகமாக நிதான மடைந்து கோமக 
னுக்கு உதவி செய்வதற்கும் தேநீர் கொடுப் 
பதற்கும் சென்றான் . 
அங்கே கோமகன் குதிரைப் படை அதி 


22 


நானும் 


நானே 


காரியின் படுக்கையில் , காலைத் தூக்கிக் கட்டில் 
கம்பின் மீது வைத்துக் கொண்டு படுத்திருந் 
தார் . என்னை அவமதிக்க விரும்புகிறீர்களா ? 

பழைய படைவீரன் , தோழன் தான் . 
நீங்கள் வேறொருவரிடமிருந்து கடன் வாங்கு 
வதற்குப் பதிலாக 

மகிழ்ச்சியோடு 
உங்களுக்கு இருநூறு 

ரூபிள்கள் 

கொடுப் 
பேன் . என்னிடம் இந்த நேரத்தில் அவ்வளவு 
பணம் இல்லை . 

நூறு ரூபிள் மட்டும் தான் 
இருக்கிறது . மீதிப் பணத்தை இன்றைக்கே 
நான் ஏற்பாடு செய்கிறேன் . கோமகன் அவர் 
களே ! நீங்கள் 

வாங்கிக் கொள்ளாவிட்டால் 
என்னை அவமதிக்கிறீர்கள் என்று கருதுவேன் . 

“ நன்றி , கிழவனே என்று கோமகன் அந்த 
அதிகாரியின் 

முதுகில் 

அன்போடு தட்டிக் 
கொண்டு கூறினார் . தங்கள் இருவருக்கிடையி 
லும் இனி நிச்சயமாக ஏற்படப் போகும் உறவு 
களை அவர் அப்பொழுதே புரிந்து கொண்டார் . 
நன்றி . அப்படியானால் நாம் நடன விருந் 
துக்குப் போகலாம் . ஆனால் இப்பொழுது நேரத் 
தைப் போக்க என்ன செய்யலாம் ? இந்த நகரத் 
தில் என்ன இருக்கிறதென்று சொல் . இங்கே 
அழகான பெண்கள் இருக்கிறார்களா ? பெண் 
பித்தர்கள் , சீட்டாடுபவர்கள் இருக்கிறார் 
களா ? 
‘ ‘ நடன விருந்துக்கு அழகான 

பெண்கள் 
அதிகமாக வருவார்கள் , புதிதாகப் பதவியேற்றி 
ருக்கும் போலீஸ் காப்டன் கொல்கோவ் தான் 
ஊரிலேயே மிகப் பெரிய பெண்பித்தன் , 
ஆனால் அவன் ஒரு மாதிரி நல்லவனே தவிர 


23 


ஹுஸ்ஸார்களைப் போல எந்த 

விளைவைப் 
பற்றியும் கவலையில்லாமல் ஈடுபடக் கூடியவன் 
அல்ல ; தேர்தல்கள் தொடங்கிய காலத்திலி 
ருந்தே இல்யூஷ்காவின் ஜிப்சி குழுவினர் 

விருந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் . 
ஸ்தேஷ்கா தான் பாட_கி , நடன விருந்து முடி 
வடைந்த பிறகு ஜிப்சிகளின் இசை விருந்துக்குப் 
போக வேண்டும் என்று எல்லோரும் திட்டம் 
போட்டிருக்கிறார்கள் என்று குதிரைப் படை 
அதிகாரி கூறினார் . 

“ சீட்டாட்டம் நிறைய இருக்கிறது . நகரத் 
துக்கு வந்திருக்கும் லுஹ்னோவ் என்ற பணக் 
காரன் எந்த நேரத்திலும் சீட்டாடிக் கொண் 
டேயிருக்கிறான் . எட்டாம் அறையில் இருக் 
றானே உஹ்லான் படைப் பிரிவின் அதிகாரி 
யான இலியீன் -- அவன் அதிகமான பணத்தை 
இழந்து விட்டான் . அவர்கள் ஏற்கெனவே 
விளையாடத் தொடங்கி விட்டார்கள் . ஒவ்வொரு 

மாலையிலும் விளையாடுகிறார்கள் . கோ 
மகனே ! அந்த இலியீன் எவ்வளவு நல்லவன் 
என்பதை நீங்கள் நம்பக் கூட மாட்டீர்கள் . 
அற்பத்தனம் என்பது சிறிதுமில்லை . ஏன் ? அவன் 
அணிந்திருக்கும் சட்டையைக் 

உங்க 
ளிடம் கழட்டிக் கொடுத்து விடுவான் . 

“ அப்படியா ? அவனைப் பார்க்கப் போவோம் . 
இங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை 
நாம் பார்க்க வேண்டும் என்றார் கோமகன் . 

“ போவோம் . போவோம் ! உங்களைச் சந்திப் 
பதில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் 
கள் . 


நாள் 


கூட 


24 


2 


காலை 


ஆனால் 


உஹ்லான் படைப்பிரிவின் அதிகாரியான 
இலியீன் அப்பொழுது தான் தூக்கம் முடிந்து 
எழுந்திருந்தார் . முந்திய இரவில் அவர் சீட் 
டாட்ட மேசைக்கு முன்னால் எட்டு மணிக்கு 
உட்கார்ந்தார் . மறு நாள் 

பதினொரு 
மணி வரை தொடர்ச்சியாகப் பதினைந்து மணி 
நேரம் சீட்டாடினார் . அவர் பெரிய தொகை 
யைச் சீட்டாட்டத்தில் இழந்து 

விட்டார் , 
சரியாக எவ்வளவு பணத்தை இழந் 
தார் என்பதை அவரால் கூடச் சொல்ல முடி 
யாது . ஏனென்றால் அவரிடம் சொந்தப் பணம் 
மூவாயிரமும் இராணுவக் கருவூலத்தைச் 
சேர்ந்த பணம் 

பதினையாயிரமும் இருந்தது .. 
அவர் முன்பே இராணுவப் பணத்தைத் தன் 
பணத்தோடு சேர்த்து விட்டார் . சீட்டாட் 
டத்தில் கருவூலப் 

பணத்தையும் இழந்து 
விட்டோம் என்ற பயம் நிரூபிக்கப் பட்டுவிடக் 
கூடாது என்பதற்காகப் பணத்தைக் 

கணக் 
கிடுவதற்கே அவர் பயந்தார் . நண்பகல் நேரத் 
தில் அவர் ஆழமான , கனவுகளால் பாதிக்கப் 
படாத தூக்கத்திலிருந்தார் . அம்மாதிரியான 
உறக்கம் இளைஞர்களுக்கு , 

சீட் 
டாட்டத்தில் அதிகமான பணத்தை இழந்த 
சமயங்களில் தான் வரக் கூடியது . மாலை ஆறு 
மணிக்கு , துர்பீன் கோமகன் அந்த விடுதிக்கு 
வந்த அதே 

நேரத்தில் அவர் விழித்துக் 
காண்டார் . தரையில் சிதறிக் கிடந்த சீட்டுக் 
களையும் 

சாக்குக் கட்டிகளையும் அறையின் 


அதுவும் 


25 


கறை 


மத்தியிலிருந்த 

படிந்த மேசைகளை 
யும் பார்த்தபொழுது அவர் முந்திய இரவில் 
நடைபெற்ற சீட்டாட்டத்தை அதிலும் குறிப் 
பாக அந்தக் கடைசிச் சீட்டில் - 

ஒரு ஜாக்கி 
ஐநூறு ரூபிள் தோற்றதை நினைத்தபொ 
ழுது அவர் உடல் நடுங்கியது . ஆனால் தன் 
னுடைய உண்மையான நிலைமையைப் புரிந்து 
கொள்ள விரும்பாதபடியால் தலையணைக்குக் 
கீழே வைத்திருந்த பணத்தை வெளியே எடுத்து 
எண்ணத் தொடங்கினார் . சீட்டாட்டத்தின் 
போது ஒருவரிடமிருந்து மற்றவருக்குக் கை 
மாறிய சில நோட்டுகளை அவர் அடையாளம் 
கண்டு கொண்டார் . அதற்குப் பிறகு மொத்த 
சீட்டாட்டமுமே அவர் 

அவர் நினைவுக்கு வந்தது . 
அவருடைய மூவாயிரத்தை இழந்ததோடு 
மட்டுமல்லாமல் இராணுவப் பணம் இரண்டா 
யிரத்து ஐந்நூறையும் இழந்து விட்டார் . 
அந்த உஹ்லான் 

நான்கு இரவுகளாகத் 
தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார் . 

அவர் மாஸ்கோவிலிருந்து வந்தவர் . அங்கே 
இராணுவப் பணம் அவரிடம் ஒப்படைக்கப் 
பட்டிருந்தது . 

கே ... நகரத்தில் 

அஞ்சல் 
நிலைய மேலாளர் மாற்றுக் குதிரைகள் இல்லை 
என்ற சாக்கைச் சொல்லி 

அவரை நிறுத்தி 
வத்தார் . ஆனால் உண்மையில் எல்லாப் 
பிரயாணிகளையும் அந்த நகரத்தில் ஒரு இரவு 
தங்கவைப்பது விடுதி உடைமையாளருக்கும் 
அவருக்குமிடையே உள்ள இரகசிய ஒப்பந்த 
மாகும் . அந்த உஹ்லான் உற்சாகம் நிறைந்த 


26 


எனவே 


போது 


சில 


இளைஞர் . அவரை இராணுவத்தில் நியமித் 
ததைக் கொண்டாடுவதற்காக 

அவருடைய 
பெற்றோர்கள் அப்பொழுது தான் அவருக்கு 
மூவாயிரம் ரூபிள்கள் அன்பளிப்பாகக் கொடுத் 
திருந்தார்கள் . 

கே ... 

நகரத்தில் 
தேர்தல் கொண்டாட்டத்தின் 
நாட்கள் தங்கியிருப்பதைப் பற்றி அவருக்கு 
மகிழ்ச்சியே . ஏனென்றால் அங்கே தான் நன் 
முக அனுபவிக்க முடியும் என்று அவர் நம் 
பினார் . அந்த வட்டாரத்தில் அவருக்கு அறி 
முகமான நாட்டுப் புற கனவான் குடும்பம் 
உள்ளவர் - வசித்து வந்தார் . அவரைப் பார்ப் 
பதற்கும் அவருடைய பெண்களோடு காதல் 
மொழி பேசுவதற்கும் அவர் புறப்படத் 
தயாரான பொழுது குதிரைப்படை அதிகாரி 
அங்கே வந்து 

அறிமுகப்படுத்திக் 
கொண்டார் . அன்று மாலையிலேயே அவர் ---- 
எந்தக் கெட்ட எண்ணமும் இல்லாமல் --தன் 
நண்பர் 

லுஹ்னோவையும் 
அறையில் சீட்டாடுகின்ற 

சிலரையும் 
அவருக்கு அறிமுகம் செய்துவைத்தார் . அந்த 
உஹ்லான் அப்பொழுது 

முதல் 

சீட்டாட்ட 
மேசைக்கு முன்னாலேயே உட்கார்ந்துவிட்டார் . 
தன்னுடைய நண்பரான , நாட்டுப்புற 
வானைப் பற்றி மட்டுமல்லாமல் , எவ்லாவற்றை 
யுமே மறந்துவிட்டார் . பிரயாணத்துக்குக் குதி 

வேண்டும் என்று கேட்டதைக் 
மறந்துவிட்டார் . உண்மை என்னவென்றால் 
அவர் தொடர்ச்சியாக நான்கு நாட்களாக 
அறையை விட்டே வெளிவரவில்லை . 


தன்னை 


னுடைய 


பொது 


வேறு 


கன 


ரைகள் 


கூட 


27 


மையாக 


நாளை 


அவர் உடையணிந்து சிற்றுண்டி அருந்திய 
பிறகு சன்னல் வழியாகப் பார்த்தார் . சிறிது 
நேரம் உலாவச் சென்றால் சீட்டாட்டத்தைப் 
பற்றிய பிடிவாதமான சிந்தனைகளை மூளையை 
விட்டு விரட்டுவதற்கு உதவியாக 

உதவியாக இருக்கும் 
என்று நினைத்தார் . அவர் கம்பளிக் கோட்டை 
அணிந்து கொண்டு வெளியே சென்றார் . சிவப்புக் 
கூரைகளைக் 

கொண்ட வெள்ளை நிற வீடு 
களுக்குப் பின்னால் கதிரவன் முன்பே மறைந்து 
விட்டான் . எங்கும் அந்திப் பொழுது வந்து 
விட்டது . காற்று சூடாக இருந்தது . அழுக்கு 
நிறைந்த தெருக்களின் மீது ஈரப்பனி மென் 

விழுந்து கொண்டிருந்தது . பொழுது 
மறைந்து கொண்டிருக்கிறது , அந்த 
உறக்கத்தில் கழித்துவிட்டோமே என்ற ஆழ 

வருத்தம் அவர் மனதில் நிறைந்திருந் 
தது . 

இந்த நாள் இனி திரும்பி வரப் போவ 
தில்லை என்று நினைத்தார் . 

நான் என்னுடைய ளமையை வீணாக்கி 
விட்டேனே 

தனக்குள் 

சொல்லிக் 
கொண்டார் . அவர் இளமையை வீணாக்கிவிட்ட 
தாக உண்மையிலேயே 

நினைத்ததால் அப் 
படிச் சொல்லவில்லை . அதைப் பற்றி மெய் 
யாகவே அவரிடம் எம்மாதிரியான எண்ணமும் 
கிடையாது . அந்தச் சொற்றொடர் திடீரென்று 
நினைவுக்கு வந்ததால் அப்படிச் சொன்னார் . 

“ இப்பொழுது நான் என்ன செய்யலாம் ? 
யாரிடமாவது கடன் வாங்கிக் கொண்டு புறப் 
பட்டுவிடலாமா ? என்று அவர் சிந்தித்தார் . 


மான 


என்று 


28 


மான 


கடன் 


ளமையை 


ஒரு இளம் பெண் நடைபாதையில் அவரைக் 
கடந்து சென்றாள் . ‘ ‘ எவ்வளவு அசட்டுத்தன 

தோற்றம் என்று ஏதோ விசித்திர 
மான காரணத்துக்காக நினைத்தார் . எனக்கு க் 
கொடுக்கக் கூடியவர்கள் 

ஒருவரும் 
இல்லையே . என் 

வீணாக்கிவிட் 
டேனே . அங்கே வரிசையாக இருந்த கடை 
களின் 

வழியாகச் சென்றார் . ஒரு வியாபாரி 
நரித் தோலில் தைக்கப்பட்ட 

கோட்டை 
அணிந்து கடைக்கு முன்னால் நின்று கொண்டு 
வாடிக்கைக்காரர்களை வாருங்கள் என்று கூப் 
பிட்டுக் கொண்டிருந்தார் . அந்த எட்டாம் 
சீட்டை வீணாக்கியிராவிட்டால் என்னுடைய 
நஷ்டங்களை 

ஈடு செய்திருப்பேன் . 

ஒரு 
வயோதிகப் பிச்சைக்காரி அழுது கொண்டே 
அவருக்குப் பின்னால் வந்து கொண்டிருந்தாள் .. 
எனக்குக் கடன் கொடுக்கக் கூடியவர்கள் 
ஒருவருமில்லையே . கரடித் தோல் கோட்டை 
அணிந்த ஒருவர் வண்டியில் அவரைக் கடந்து 
சென்றார் . ஒரு காவலன் அங்கே காவல் காத்துக் 
கொண்டு நின்றான் . " ஒரு பரபரப்பை ஏற் 
படுத்தக் கூடிய வகையில் நான் என்ன செய்ய 
லாம் ? இவர்களை நோக்கிச் சுடலாமா ? 
அது 
சிறிதும் சுவாரசியமில்லாதது ! என்னுடைய 
இளமையை வீணாக்கிவிட்டேன் . 

எவ்வளவு 
அழகான 

காட்சியாகத் தொங்கிக் 
கொண்டிருக்கின்றன . மூன்று 

குதிரைகள் 
பூட்டிய சறுக்கு வண்டியில் வேகமாகப் போனால் 
நன்றாக இருக்கும் . 

விடுதிக்குத் 
திரும்ப 

தான் . 

சீக்கிரத்தில் 


துணிகள் 


எவ்வளவு 

வேண்டியது 


29 


ஏழு 


லுஹ்னோவ் வருவார் . மறுபடியும் சீட்டாட்டத் 
தைத் தொடங்க வேண்டியது தான் . அவர் 
அறைக்குச் சென்று பணத்தை மறுபடியும் 
எண்ணினார் . இல்லை , முதல் தடவை எண்ணிய 
பொழுது தவறாக எண்ணிவிடவில்லை . இராணு 
வப்பணத்தில் இரண்டாயிரத்தைந்நூறு ரூபிள் 
கள் குறைந்திருந்தன . முதல் சீட்டில் இரு 
பத்தைந்து ரூபிள்கள் வைக்க 

வேண்டும் , 
பிறகு இரண்டாவதில் ஒரு மூலை வைக்க 
வேண்டும் . பிறகு 

பணயத் தொகையைப் 
போல 

மடங்கு , பிறகு பதினைந்து , 
முப்பது , அறுபது மடங்கு , மூவாயிரம் ரூபிள் 
கள் வரை வைக்க வேண்டும் . பிறகு அந்தக் 
கடையில் பார்த்த துணிகளை வாங்கிக் கொண்டு 
புறப்பட்டுவிட வேண்டும் . 

என்னை 
ஜெயிக்க விடமாட்டேன் என்கிறானே , அந்தப் 
போக்கிரி ! என்னுடைய இளமையை வீணாக்கி 
விட்டேன் . உஹ்லான் மனதில் 

இத்தகைய 
சிந்தனைகள் ஏற்பட்டுக் 

கொண்டிருந்த 
நேரத்தில் லுஹ்னோவ் அறைக்குள் நுழைந் 
தார் . 

“ மிஹாய்லோ வசீலியெவிச்! நீங்கள் விழித்துக் 
கொண்டு வெகு நேரமாகிவிட்டதா ? என்று 
லுஹ்னோவ் கேட்டார் . அவர் தன்னுடைய 
ஒல்லியான மூக்கின் மேலிருந்த தங்க மூக்குக் 
கண்ணாடியை மெதுவாக 

மெதுவாக எடுத்து அதை ஒரு 
சிவப்புப் பட்டுக் கைக் குட்டையில் 
மாகத் துடைத்துக் கொண்டிருந்தார் . 
இல்லை . 

இப்பொழுது தான் விழித்துக் 
கொண்டேன் . 

அருமையான தூக்கம் . 


ஆனால் 


கவன 


30 


" ஒரு ஹுஸ்ஸார் சற்று முன்பு வந்திருக் 
கிறார் . அவர் ஸவல்ஷேவ் ஸ்கியோடு தங்கியிருக் 
கிறார் ... நீங்கள் கேள்விப் பட்டீர்களா ? 

இல்லை . எனக்குத் தெரியாது ... மற்றவர் 
கள் எங்கே ? 
அவர்கள் பிரியாஹினைப் பார்க்கப் 

போ 
யிருக்கிறார்கள் . சற்று நேரத்தில் வந்துவிடுவார் 
கள் . 

அவர் கூறியதைப் போலவே அவர்கள் 
சிறிது நேரத்தில் அங்கே வந்துவிட்டார்கள் . 
எப்பொழுதும் லுஹ்னோவுடன் வருகின்ற 
ஸ்தல கோட்டை அதிகாரி , பெரிய , வளைந்த 
மூக்கும் பழுப்பு நிறத் தோலும் ஆழமான , 
கறுப்பு நிறக் கண்களும் உள்ள கிரேக்க வணி 
கர் , பருமனான , 

சதை மடிப்புக்கள் தொங் 
கும் நில உடைமையாளர் அவர் பகலில் 
சாராயத் தொழிலை கவனித்துக்கொள்வார் , 
இரவில் எப்பொழுதுமே புள்ளிக்கு அரை ரூபிள் 
வைத்துச் சூதாடுவார் - அங்கே வந்தனர் . சீக் 
கிரம் விளையாட்டை 

ஆரம்பிக்க 

வேண்டும் 
என் று 

எல்லோ மே துடித்துக் கொண்டிருந் 
தார்கள் . ஆனால் முக்கியமான சீட்டாட்டக் 
காரர்கள் , குறிப்பாக லுஹ்னோவ் அதைச் 

வெளிக்காட்டவில்லை . மாஸ்கோ 
வில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிட்டதைப் 
பற்றி அவர்கள் 

மிகவும் அமைதியாகப் 
பேசிக் கொண்டிருந்தார்கள் . 

தை நினைத்துப் பாருங்கள் ! மாஸ்கோ 
நமது மாபெரும் நகரங்களில் ஒன்று . கோட்டை 


சிறிது 


கூ.ட 


31 


நகரம் . அங்கே போக்கிரிகள் இரவு நேரங் 
களில் கைகளில் அரிவாள்களோடு , பேய்களைப் 
போல உடையணிந்து கொண்டு மூடச் சனங் 
களைப் பயமுறுத்துகிறார்கள் , பிரயாணிகளிடம் 
வழிப்பறி செய்கிறார்கள் . அதைப் பற்றி ஒரு 
நடவடிக்கையும் இல்லை . போலீஸ்காரர்கள் 
என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ? நான் 
கேட்பது அது தான் . 

மா ஸ்கோவில் சட்டம் சீரழிந்து போய்விட் 
டதைப் பற்றி அவருடைய வர்ணனையை உஹ் 
லான் கவனமாகக் 

கேட்டுக் கொண்டிருந்து 
விட்டுக் கடைசியில் 

எழுந்து நின்று சீட்டுக் 
கட்டுகளைக் கொண்டு வருமாறு உத்தரவு 
கொடுத்தார் . அந்தப் பருமனான நிலவுடை 
மையாளர் தான் முதலாவதாக அவர்களுடைய 
விருப்பத்தை வெளிப்படுத்தினார் . 

கனவான்களே ! சரி , இந்தப் பொன்னான 
நேரத்தை ஏன் வீணாக்க வேண்டும் ! நம் வேலை 
யைத் தொடங்கலாமே என்றார் . 

“ நீங்கள் துடிப்பது ஏன் என்று எனக்குப் 
புரிகிறது . நேற்றிரவு அவ்வளவு பணத்தை 
வீட்டுக்குக் கொண்டு போனீர்களல்லவா ! 
என்றார் கிரேக்கர் . 

உண்மையில் நேரம் வந்துவிட்ட 
தல்லவா ? என்றார் கோட்டை அதிகாரி. 

இலியீன் லுஹ்னோவை ஏறிட்டுப் பார்த்தார் . 
லுஹ்னோவ் அவருடைய முகத்தை நேருக்கு 
நேராகப் பார்த்துவிட்டு நீண்ட நகங்களைக் 
கொண்ட பேய்களைப் போன்ற மாறுவேடத் 


ஆனால் 


32 


தில் திரிகின்ற போக்கிரிகளைப் பற்றி நிதான 
மாகப் பேசிக் கொண்டிருந்தார் . 

“ சீட்டைக் கலைத்துப் போடவா ? என்று 
கேட்டார் உஹ்லான் . 
அதற்குள்ளாகவா ? 

பெலோவ் ! என்று உஹ்லான் கூப்பிட் 
டார் . என்ன காரணத்தாலோ அவர் முகத் 
தில் சிவப்பேறியது . நான் சாப்பிட எதை 
யாவது கொண்டுவா ... கனவான்களே ... நான் 
இன்னும் ஒரு ரொட்டித் துண்டைக் 

கூடக் 
கடிக்கவில்லை . ஷாம்பேன் கொண்டுவா . சீட்டுக் 
கட்டுகளை எடுத்துப் 

எடுத்துப் போடு என்றார் . 
அந்த நேரத்தில் கோமகனும் ஸவல்ஷேவ் ஸ் 
கியும் அறைக்குள் நுழைந்தார்கள் . துர்பீனும் 
இலியீனும் ஒரே பிரிவைச் சேர்ந்தவர்கள் 
என்பது தெரியவந்தது . அவர்கள் சீக்கிரத் 
தில் நண்பர்களானார்கள் . ஒருவருக்கொருவர் 
வாழ்த்துக் கூறி ஷாம்பேன் மதுவைக் குடித் 
தார்கள் . ஐந்தே நிமிடங்களில் ஆருயிர் நண் 
பர்களைப் போலப் பேசிக்கொண்டிருந்தார்கள் . 
கோமகனுக்கு இலியீனை மிகவும் பிடித்துவிட் 
டது . அவரைப் பார்த்துச் சிரித்துக் கொண்டே 
இவ்வளவு இளமையாக இருக்கிறாயே என்று 
கேலி செய்தார் . 

சரியான உஹ்லான் தான் ! அருமையான 
மீசை ! பயமுறுத்தக் கூடிய மீசை ! என்றார் 
கோமகன் . 

இலியீனின் மேலுதட்டில் அரும்பியிருந்த 
மீசை முற்றிலும் வெள்ளை நிறத்தில் இருந் 
தது . 


3-2442 


33 


" சீட்டாடப் போகிறாயா ? என்று 

கேட் 
டார் கோமகன் . “ சரி . இலியீன் ! நீ வெற்றி 
பெறுவாய் என்று நம்புகிறேன் . நீ முதல் தர 
மாக விளையாடக் கூடியவன் தானே ? என்று 
சிரித்துக் கொண்டே கேட்டார் . 

“ நாங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறோம் 
என்று லுஹ்னோவ் சீட்டுக் கட்டைப் பிரித்த 
வாறு கூறினார் . 

கூறினார் . கோமகன் அவர்களே ! நீங் 
ம் விளையாடலாமே ? என்றார் . 
இல்லை . 

இன்று மாலையில் நான் விளை 
யாடப் போவதில்லை . நான் விளையாடினால் உங் 
கள் எல்லோரையும் அப்படியே சுத்தமாகத் 
துடைத்துவிடுவேன் . நான் விளையாடினால் எந்த 
பாங்குமே வாயைப் 

பிளந்து விடும் ! ஆனால் 
இப்பொழுது விளையாட என்னிடம் எதுவுமே 
இல்லை . வோலசேக்குக்குப் பக்கத்திலுள்ள அஞ் 
சல் நிலையத்தில் எல்லாவற்றையும் இழந்து 
விட்டேன் . பீரங்கிப் படையைச் சேர்ந்த ஒரு 
வன் அவன் எல்லா விரல்களிலும் மோதிரங் 
கள் அணிந்து கொண்டிருந்தான் 

என்னை 
சுத்தமாகத் துடைத்துவிட்டான் . அவன் என்னை 
ஏமாற்றியிருக்க வேண்டும் . 

அந்த அஞ்சல் நிலையத்தில் ஏன் அதிக 
நேரம் தங்கினீர்கள் ? என்று இலியீன் கேட் 
டார் . 

இருபத்திரண்டு மணி நேரம் . அந்தப் 
பாழாய்ப்போன அஞ்சல் நிலையத்தை நான் 
ஒருபோதும் மறக்க மாட்டேன் ! அந்த அதி 
காரியும் என்னை ஒருபோதும் மறக்க மாட் 
டான் . , 


- 


34 


கபடமான , 


தனிப் 


ஏன் அப்படிச் சொல்கிறீர்கள் ? 
“ நான் வண்டியில் போய் இறங்குகிறேன் . 
அந்த அஞ்சல் நிலைய அதிகாரி தன்னுடைய 
அவலட்சணம் 

பிடித்த முகரை 
யோடு துள்ளிக் குதித்துக் கொண்டு வருகிறான் . 
குதிரைகள் இல்லை என்கிறான் . நான் ஒரு 
விதியைக் கடைப்பிடித்துவருகிறேன் 

என் 
பதை உங்களிடம் சொல்ல வேண்டும் . குதிரை 
கள் இல்லை என்று சொல்லும் பொழுதெல் 
லாம் நான் கோட்டைக் கழற்றாமல் நேராக 
அந்த அதிகாரியின் வீட்டுக்குள் 

பொதுப் 
பகுதிக்குள் அல்ல , அவனுடைய 
பகுதிக்குள் என்பதை 

நினைவில் வைத்துக் 
கொள்ளுங்கள் நுழைந்து அந்த 

இடம் 
முழுவதும் அடுப்புப் புகை நிறைந்திருப்பதைப் 
போல எல்லாக் கதவுகளையும் சன்னல்களையும் 
திறக்குமாறு உத்தரவிடுவேன் . 

உத்தரவிடுவேன் . இந்த உதா 
ரணத்தின் போதும் அதையே 

சய்தேன் . 
போன 

மாதத்தில் எப்படிப் பனி 
விழுந்தது என்பதை நினைத்துக் கொள் . இரு 
பது டிகிரி கீழே போய்விட்டது . 

அஞ்சல் 
நிலைய அதிகாரி என்னிடம் வாதாட 

வாதாட முயற்சி 
செய்தான் . அவன் மூக்கில் ஓங்கிக் குத்தி 
னேன் . ஒரு கிழவியும் சில சிறுக்கிகளும் பெண் 
களும் க 

கத்திக்கொண்டே பானை களை எடுத்துக் 
கொண்டார்கள் . கிராமத்தை நோக்கி 
வதற்குத் தயாரானார்கள் ... நான் அவர்களு 
டைய வழியை மறைத்துக் கொண்டு குதி 
ரைகளைக் கொண்டு 

நான் போய்விடு 
கிறேன் . இல்லாவிட்டால் நீங்கள் விறைத்துச் 


குளிர் ! 


வா , 


s + 


35 


சாக 


கூட 


குளவி 


களை 


- 


அஞ்சல் 


வேண்டியது தான் . ஒரு நபரைக் 
வெளியே விட மாட்டேன் என்று பலத்த 
குரலில் கூறினேன் . 
குளிர்காற்றைத் 

திறந்துவிட்டுக் 
விரட்டுவதைப் போல அப்படித்தான் 
அவர்களை நடத்த வேண்டும் ! 

என்று சதை 
மடிப்புள்ள நிலவுடைமையாளர் கடகடவென்று 
சிரித்துக் கொண்டே கூறினார் . 

ஆனால் நான் அவர்களைக் கண்காணிக்க 
வில்லை எங்கோ போய்விட்டேன் 
நிலைய அதிகாரியும் அவனுடைய பெண்களும் 
தப்பி ஓடிவிட்டார்கள் . அடுப்புக்கு மேலேயி 
ருந்த பரணில் படுத்துக்கிடந்த கிழவி தான் 
ஒரே பணயக் கைதியாக மிஞ்சினாள் . அவள் 
தும்மிக்கொண்டே தோத்திரங்களைச் சொல்லிக் 
கொண்டிருந்தாள் . அதற்குப் பிறகு நாங்கள் 
பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம் . அஞ் 
சல் நிலைய அதிகாரி திரும்பி வந்து அந்தக் 
கிழவியை விட்டு விடுங்கள் என்று தூரத்தில் 

கொண்டே கெஞ்சினான் . நான் பிளூ 
ஹரை அவன் மீது ஏவிவிட்டேன் . பிளூஹர் 
அஞ்சல் நிலைய அதிகாரிகளை நன்றாக மோப்பம் 
பிடிக்கும் . ஆனால் இதற்குப் பிறகும் அந்தப் 
போக்கிரி மறுநாள் 

வரை எனக்குக் 
குதிரைகள் கொண்டு வரவில்லை . அதனால் தான் 
அந்தப் பாழாய்ப் 

போன பீரங்கிப் படை 
அதிகாரியைத் தெரிந்து கொண்டேன் . நான் 
அடுத்த அறைக்குப் போய் அவனோடு சீட் 
டாடத் தொடங்கினேன் . நீங்கள் பிளூஹரைப் 


நின்று 


காலை 


36 


பார்த்திருக்கிறீர்களா ? .... பிளூஹர் ! இங்கே 
வா . " 

பிளூஹர் ஓடிவந்தது . சீட்டாட்டக்காரர்கள் 
கருணை காட்டுவதைப் போல அதைப் பார்த் 
தார்கள் . ஆனால் வேறு காரியத்தில் ஈடுபட 
அவர்கள் துடித்துக் கொண்டிருப்பது தெளி 
வாகத் தெரிந்தது . 

கனவான்களே ! நீங்கள் ஏன் விளையாடா 
மலிருக்கிறீர்கள் ? எனக்காக சீட்டாட்டத்தை 
நிறுத்த வேண்டாம் . நான் விடாமல் பேசிக் 
கொண்டிருப்பவன் . காதலி - காதலிக்காதே 
அது நல்ல விளையாட்டல்லவா ? 

என்றார் 
துர்பீன் . 


3 


லுஹ்னோவ் இரண்டு மெழுகுவர்த்தி விளக்கு 
களைத் தள்ளி வைத்துவிட்டு பழுப்பு நிறத் 
தில் ஒரு பெரிய பர்சை வெளியே எடுத்தார் . 
அது நிறையப் பணம் இருந்தது . ஏதோ ஒரு 
மதச் சடங்கை 

சடங்கை நிறைவேற்றுவதைப் போல 
மிகவும் மெதுவாக அதிலிருந்து இரண்டு நூறு 
ரூபிள் நோட்டுக்களை எடுத்து சீட்டுக்களின் 
அடியில் வைத்தார் . 

மேசைப்பணம் இரு நூறு ரூபிள் , நேற்று 
மாதிரியே தான் என்று சொல்லிவிட்டு மூக்குக் 
கண்ணாடியை 

நேராக இருக்கும்படி 
படுத்திக் கொண்டு ஒரு புதிய சீட்டுக் கட்டை 
எடுத்துப் பிரித்தார் . 


சரிப் 


37 


போன்ற 


( னை 


குரலில் 


சரி , இலியீன் அவரைப் பார்க்காமலே 
துர் பீனோடு தன்னுடைய உரையாடலைத் தொ 
டர்ந்தபடியே பதிலளித்தார் . 

சீட்டாட்டம் தொடங்கியது . லுஹ்னோவ் 
இயந்திரத்தைப் 

துல்லியத்தோடு 
விளையாடினார் . அவசரப்படாமல் ஏதாவதொரு 
விஷயத்தைச் சொல்வதற்கு அல்லது கண் 
ணாடியைக் கழற்றி கடுமையாகப் 

பார்த்து 
விட்டு உங்கள் ஆட்டம் என்று பலவீன 
மான குரலில் சொல்வதற்கு மட்டும் அவ்வப் 
பொழுது விளையாடுவதை நிறுத்தினார் . பரும 

நிலவுடைமையாளர் உரத்த 
கணக்குப் போட்டுக் கொண்டு மூலைகளை மடக் 
கும்பொழுது மொத்தையான விரல்களால் 
சீட்டுக்கட்டுகளை அழுக்குப்படுத்தி மற்றவர் 
களைக் காட்டிலும் அதிகமாகச் சத்தம் போட்டுக் 
கொண்டிருந்தார் . கோட்டை அதிகாரி தான் 
வெற்றியடைந்த புள்ளிகளை 

அழகான 
யெழுத்தில் குறித்துக் கொண்டார் . தன் சீட்டுக் 
கட்டுகளின் முனைகளை மிகவும் லேசாக மேசை 
யின் கீழ் மறைத்துக் கொண்டார் . மேசைப் 
பணத்தை வைத்துக் கொண்டிருந்த லுஹ்னோ 
வுக்குப் பக்கத்தில் கிரேக்கர் உட்கார்ந்திருந் 
தார் . அவருடைய ஆழமான , கறுப்பு நிறக் 
கண்கள் ஏதோ ஒன்று நடைபெறப் போகிற 
எதிர்பார்த்துக் காத்திருப்பதைப் 

விளையாட்டை கவனித்துக் 
கொண்டிருந்தன . 

மேசைக்குப் பக்கத்தில் 
கொண்டிருந்த ஸவல்ஷேவ் ஸ்கி திடீ 
சுறுசுறுப்பாகக் காட்சியளித்தார் . 


கை 


தென்று 
போல வலிந்து 


நின்று 
ரென்று 


38 


வரை 


பக்கத் 


அவர் தன் பையிலிருந்து சிவப்பு அல்லது நீல 
நிறத்தில் ஒரு நோட்டை எடுத்தார் . அதன் 
மீது ஒரு 

சீட்டை வைத்துத் தன் கையால் 
மூடிக் கொண்டு 

கொண்டு “ ஏழு விழப் போகிறது 
என்று அதிர்ஷ்டக் குரல் கொடுப்பார் , மீசை 
யைக் கடிப்பார் , ஒரு காலை மாற்றி அடுத்த 
காலில் நிற்பார் . அவர் முகம் சிவப்படையும் , 
உடல் முழுவதும் துடிக்கும் . சீட்டு அவருக்கு 
விழுகின்ற 

அவர் உடல் 

துடித்துக் 
கொண்டேயிருக்கும் . இலியீனுக்குப் 
திலிருந்த குதிரைமுடி சோபாவில் ஒரு தட்டு 
வைக்கப்பட்டிருந்தது . அவர் அதிலிருந்து கன்றி 
றைச்சி மற்றும் வெள்ளரித் துண்டுகளைச் சாப் 
பிட்டு தன்னுடைய விரல்களை அவசரமாகத் 
தன்னுடைய கோட்டின் மீது 

துடைத்துக் 
கொண்டு ஒவ்வொரு சீட்டாக விளையாடிக் 
கொண்டிருந்தார் . சீட்டாட்டம் தொடங்கிய 
திலிருந்து சோபாவின் மீது உட்கார்ந்திருந்த 
துர்பீன் அங்கே என்ன நடக்கிறதென்பதை 
உடனே புரிந்து கொண்டார் . லுஹ்னோவ் அந்த 
உஹ்லானை ஏறிட்டுக் கூடப் பார்க்கவில்லை . 
அவரோடு ஒரு வார்த்தை கூடப் பேசவில்லை . 
தன்னுடைய மூக்குக்கண்ணாடியின் வழியாக 
அவர் கைகளை அவ்வப்பொழுது 

பார்த்துக் 
கொள்வார் . உஹ்லான் கையில் வைத்திருந்த 
சீட்டுகளில் பெரும்பான்மையானவை தோல்வி 
யைத் தருபவையே . 

புள்ளிக்கு அரை ரூபிள் பந்தயப் பணத்துக்கு 
விளையாடிய பருமனான நிலவுடைமையாளர் 
சீட்டைப் போட்டார் . 


39 


“ இந்தச் சீட்டை நான் வெட்டட்டுமா ? 
என்றார் லுஹ்னோவ் . 

நீங்கள் இலியீனுடைய சீட்டுக்களை வெட் 
டுங்கள் . என்னுடைய 

சீட்டை எதற்காக 
வெட்ட வேண்டும் ? என்றார் நிலவுடைமை 
யாளர் . 

அவர் சொன்னது உண்மைதான் . இலியீன் 
போட்ட சீட்டுக்கள் வெட்டப்பட்டதைப் 
போல வேறு யாருடைய சீட்டுகளும் வெட்டப் 
படவில்லை . ஒவ்வொரு தடவை 

தோற்கும் 
பொழுதும் இலியீன் அந்தச் சீட்டை மேசைக்குக் 
கீழ் நடுங்கும் கைகளால் கிழித்துப் போட்டு 
விட்டு இன்னொரு சீட்டை எடுப்பார் . துர்பீன் 
சோபாவிலிருந்து எழுந்தார் . மேசைப் பணத் 
தை வைத்திருக்கும் ஆட்டக்காரருக்குப் 
பக்கத்தில் தான் உட்கார அனுமதிக்குமாறு 
அந்த கிரேக்கரைக் 

கிரேக்கரைக் கேட்டுக் கொண்டார் . 
கிரேக்கர் இடம் மாறி உட்கார்ந்தார் . கோம 
கன் 

அவருடைய நாற்காலியில் உட்கார்ந்து 
லுஹ்னோவின் கைகளையே உற்றுப் பார்த்துக் 
கொண்டிருந்தார் . 

இலியீன் ! என்று அவர் திடீரென்று கூப் 
பிட்டார் . அவர் தனக்கு வழக்கமான குரலில் 
பேசியபோதிலும் அது மற்ற எல்லாச் சத்தங் 
களையும் அமுக்கிவிட்டது . " அந்தச் சீட்டு 
அதிர்ஷ்டத்தைக் கொடுக்கும் என்று எப்படி 
நினைக்கிறாய் ? உனக்கு விளையாடத் தெரிய 
வில்லை ! என்றார் . 

“ நான் எப்படி விளையாடினாலும் முடிவு ஒரே 
மாதிரியாகத்தான் இருக்கிறது . 


40 


நான் 


யாரை 


" அப்படி நினைத்தால் நீ தோல்வியடைவது 
நிச்சயம் . இங்கே என்னிடம் 

கொடு . 
விளையாடுகிறேன் . 

இல்லை . மன்னியுங்கள் . எனக்காக 
யும் விளையாட நான் அனுமதிப்பதில்லை . உங் 
களுக்கு விருப்பமாக இருந்தால் விளையாட்டில் 
சேர்ந்து கொள்ளலாமே . 

எனக்கு விருப்பமில்லை என்று உன்னிடம் 
சொன்னேனே . உனக்கு 

உதவி 

செய்வதற் 
காகவே விளையாடுகிறேன் என்று சொல்கிறேன் . 
நீ இப்படித் தோற்பதைப் பார்க்க 

எனக்கு 
வருத்தமாக இருக்கிறது . 
“ அது என் விதி என்று தோன்றுகிறது ! 
கோமகன் மேலே எதுவும் பேசவில்லை . அவர் 
முழங்கைகளை மேசைமேல் வைத்துக் கொண் 
டார் . மறுபடியும் லுஹ்னோவின் கைகளையே 
உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தார் . 

“ மிகவும் மோசம் ! என்று அவர் திடீ 
ரென்று உரத்த குரலில் இழுத்துச் சொன்னார் . 
லுஹ்னோவ் கோமகனைப் பார்த்தார் . 
“ ரொம்ப , ரொம்ப மோசம் ! என்று லுஹ் 
னோவின் கண்களை உற்றுப் பார்த்துக் கொண்டு 
கோமகன் மறுபடியும் பலமாகச் சொன்னார் . 

அவர்கள் தொடர்ந்து விளையாடிக் கொண் 
டிருந்தார்கள் . 

இலியீன் சீட்டுகளில் மற்றொன்றை லுஹ் 
னோவ் வெட்டியபொழுது கீழ்த்தரமான 
காரியம் ! என்றார் துர்பீன் . 
( கோமகன் 

அவர்களே ! நீங்கள் எதைப் 
பற்றி அதிருப்தியடைகிறீர்கள் ? என்று லுஹ் 


41 


னோவ் மரியாதை கலந்த அலட்சியக் குரலில் 
கேட்டார் . 

“ நீங்கள் இலியீனுடைய சீட்டுக்களை வெட் 
டுவதைத்தான் சொல்கிறேன் . 

அது தான் 
மோசம் . 

லுஹ்னோவ் தன்னுடைய தோள்களையும் புரு 
வங்களையும் லேசாக அசைத்தார் . ஒருவருடைய 
விதியை ஒத்துக் கொள்ளத்தானே வேண்டும் 
என்று அவர் சொல்வதைப் போலத் தோன்றி 
யது . அவர் தொடர்ந்து விளையாடிக் கொண் 
டிருந்தார் . 

" பிளூஹர் ! இங்கே வா ! என்று கோமகன் 
எழுந்து நின்று நாயைக் கூப்பிட்டார் . “ பிளூ 
ஹர் ! அவனைப் பிடி ! என்று வேகமாகச் சொன் 


னார் . 


சோபாவுக்கு அடியில் படுத்துக் கிடந்த 
பிளூஹர் துள்ளிக் குதித்த வேகத்தில் கோட்டை 
அதிகாரியை அநேகமாக இடித்துக் கீழே தள்ளி 
விட்டுத் தன் எசமானரை நோக்கிப் பாய்ந்தது . 
அவருக்குப் பக்கத்தில் போய் உறுமிக் கொண் 
டும் வாலை ஆட்டிக்கொண்டும் “ இங்கே சேட் 
டை செய்வது யார் ? என்று கேட்பதைப் 
போல அந்தக் கூட்டத்தை ஒரு மாதிரியாகப் 
பார்த்துக் கொண்டும் நின்றது . 
லுஹ்னோவ் சீட்டுகளை மேசையில் வைத்து 
டு நாற்காலியைப் பின்னால் தள்ளினார் . 
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னால் விளை 
யாட முடியாது என்றார் . எனக்கு நாய்களைப் 
பிடிக்காது . நாய்ப் பட்டியிலுள்ள அத்தனை 
நாய்களையும் இங்கே வைத்துக் கொண்டால் 


42 


நாம் 


என்று 


நான் எப்படி விளையாட முடியும் ? என்றார் : 

அதிலும் எப்படிப்பட்ட நாய்கள் இவை 
களை அட்டைகள் என்று தான் சொல்ல வேண் 
டும் என்று ஒத்துப்பாடினார் கோட்டை அதி 
காரி . 
மிஹாய்லோ வசீலியெவிச் ! 

விளை 
யாட்டைத் தொடரலாமா அல்லது வேண் 
டாமா ? என்று லுஹ்னோவ் கேட்டார் . 

“ கோமகன் அவர்களே ! தயவு செய்து குறுக் 
கிடாதீர்கள் ! 

இலியீன் துர்பீனைக் 
கேட்டுக் கொண்டார் . 

ஒரு வினாடி . சற்று வெளியே வா என்று 
கூறிய துர்பீன் இலியீன் 

கையைப் பிடித்து 
அவரை அறைக்கு வெளியே 

இழுத்துக் 
கொண்டு போனார் . 

அங்கே கோமகன் சொன்ன ஒவ்வொன்றும் 
தெளிவாக எல்லோருக்கும் கேட்டது . ஏனென் 
றால் அவர் தன்னுடைய குரலைத் தணிக்காமல் 
பேசினார் . அதிலும் எப்பொழுதுமே அவர் குரலை 
மூன்று அறைகளுக்கு அப்பாலும் தெளிவாகக் 
கேட்க முடியும் . 

உனக்குக் கிறுக்குப் பிடித்திருக்கிறதா ? 
மூக்குக் கண்ணாடி அணிந்திருக்கும் நபர் மோசடி 
செய்பவர் 

உனக்குத் தெரியவில் 
லையா ? 
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ? 
நடிக்காதே . நீ பணத்தை இழப்பதைப் 
பற்றி எனக்குக் கவலை இல்லை . வேறு சந்தர்ப் 
இருந்தால் 

உன் 

பணத்தை 
மகிழ்ச்சியோடு பிடுங்கியிருப்பேன் . ஆனால் இன் 


என்பது 


பமாக 


நானே 


43 


நான் 


றிரவில் உன்னை அவர்கள் ஏமாற்றுவதைப் 
பார்க்க 

எனக்கு வருத்தமாக இருக்கிறது . 
அதற்கு என்ன காரணமென்று எனக்குத் தெரிய 
வில்லை . உன்னிடம் அதிகமான 

அரசாங்கப் 
பணம் இருக்கிறதா ? ... 

ல்லை ..... ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் ? 
" நண்பனே ! இதே பாதையில் நானும் நடந் 
திருக்கிறேன் . அதனால் இந்த மோசடிக்காரர் 
களின் தந்திரங்கள் எல்லாம் எனக்கு நன்றாகத் 
தெரியும் . மூக்குக் கண்ணாடி போட்டிருக்கும் 
நபர் ஒரு மோசடிக்காரன் . 

சொல் 
வதைக் கேள் . தோழமையோடு இந்த அறி 
வுரையைச் சொல்கிறேன் . 
" இன்னும் ஒரு ஆட்டம் 

ஆட்டம் மட்டுமே விளை 
யாடப் போகிறேன் . 

ஒன்று மட்டும் என்பதற்கு என்ன அர்த்தம் 
என்பது எனக்குத் தெரியும் . சரி . நான் சொல்லி 
விட்டேன் . 

அவர்கள் அறைக்குள் வந்தார்கள் . ஒரு விளை 
யாட்டில் இலியீன் அதிகமான சீட்டுக்களைப் 
போட்டார் . அவற்றில் மிக அதிகமானவை 
வெட்டப்பட்டு அவர் அதிகமான நஷ்டத்துக்கு 
ஆளானார் . 

துர்பீன் மேசையின் மேல் கைகளை விரித்து 
வைத்தார் . 

போதும் ! ஆட்டத்தை நிறுத்திவிட்டு எழுந் 
திரு என்று கத்தினார் . 

என்னால் இப்பொழுது நிறுத்த முடியாது . 
தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் என்று 
சங்கடத்தோடு கூறிய இலியீன் துர்பீனைப் 


13 


44 


தால் 
நான் 


பார்க்காமலேயே சீட்டுகளைக் கலைத்துப் போட் 
டார் . 

அப்படியானால் தொலைந்து போ ! பணத்தை 
இழப்பதில் உனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியிருந் 

தொடர்ந்து இழந்து கொண்டேயிரு. 

புறப்படுகிறேன் . ஸவல்ஷேவ் ஸ்கி ! 
மார்ஷலின் விருந்துக்குப் போவோம் , வாருங் 
கள் . 
அவர்கள் வெளியே சென்றார்கள் .. யாரும் 
வார்த்தை 

கூடப் 

பேசவில்லை . அவர் 
களுடைய காலடிகள் மற்றும் பிளூஹரின் கால் 
நகங்களின் சத்தம் நடைபாதையில் தேய்ந்து 
மறைகின்ற வரை லுஹ்னோவ் சீட்டைக் கலைத் 
துப் போடவில்லை . 

இப்படியும் ஒரு நபரா ! என்று சிரித்துக் 
கொண்டே கூறினார் நிலவுடைமையாளர் . 

“ சரி . இனிமேல் அவர் நம் விளையாட்டில் 
குறுக்கிட மாட்டார் 

என்று 

அவசரமாகச் 
சொன்னார் கோட்டை அதிகாரி . அவர் இன்னும் 
குசுகுசுவென்று தான் பேசினார் . 

அவர்கள் தொடர்ந்து சீட்டாடிக் கொண் 
டிருந்தார்கள் . 


4 


மார்ஷல் வீட்டுச் சமையலறை இந்த சந்தர்ப் 
பத்துக்காக சாமான்கள் அகற்றப்பட்டு சுத்த 

வைக்கப்பட்டிருந்தது . அங்கே நின்று 
கொண்டிருந்த பாடகர்களும் மார்ஷலின் 
பண்ணையடிமைகளும் முன்பே தங்களுடைய 


மாக 


45 


ெ 


ஜனரல் 


கோட்டுகளின் கைமுனைகளை உள்ளே திருப்பி 
விட்டிருந்தார்கள் . சமிக்கை கொடுத்ததும் 
‘ அலெக்ஸாந்தர் , யெலிஸவேதா 

என்ற 
பழைய காலப் 

பாட்டைப் பாடத் 

பாடத் தொடங் 
கினார்கள் . மெழுகுவர்த்தி விளக்குகளின் குளு 
மையான பிரகாசத்தில் அந்தப் பெரிய அறை 
யின் மரக் கட்டை தளத்தின் மீது ஜோடிகள் 
அழகாக நடனமாடத் தொடங்கினார்கள் . முத 
லில் கவர்னர் யெக்கதிரீனாவின் அரசவை 

மார்பில் நட்சத்திரப் பதக்கம் 
அணிந்து மார்ஷலின் ஒல்லியான மனைவியின் 
கையைப் பிடித்துக்கொண்டு , பிறகு மார்ஷல் 
கவர்னர் மனைவியின் கையைப் 

பிடித்துக் 
கொண்டு பிறகு மற்றவர்கள் எல்லோரும் 
குபெர்னியாவை ஆட்சி புரியும் குடும்பங்களின் 
உறுப்பினர்கள் வெவ்வேறு சேர்க்கைகளோடும் 
இணைகளோடும் . ஸவல்ஷேவ் ஸ்கி தோள்களில் 
செண்டுகளும் பெரிய காலரும் வைத்த நீல 
நிற ஃபிராக் கோட் , நீண்ட குழாயும் நடன 
பூட்சுகளும் அணிந்து மீசை , சட்டைக்கைகள் , 
கைக்குட்டை ஆகியவற்றில் அதிகமாக ஊற்றப் 
பட்டிருந்த மல்லிகை வாசனைத் தைலத்தின் 
நறுமணத்தைப் பரப்பிக் கொண்டு வந்தார் . 
அவருடன் ஒரு அழகான ஹுஸ்ஸார் வந்தார் . 
அவர் நீல நிறத்தில் உடலை ஒட்டிய குதிரைச் 
சவாரி உடையும் தங்க நிறத்தில் சித்திர வேலை 
செய்த சிவப்புக் கோட்டும் அணிந்திருந்தார் . 
அதில் விளதீமிர் சிலுவையும் 1812 ம் வருட 
யுத்தப் பதக்கமும் தொங்கிக் கொண்டிருந் 
தன . கோமகன் நடுத்தரமான உயரமுடைய 


46 


வர்தான் என்றாலும் மிகவும் வாட்டசாட்ட 
மான உடலமைப்புக் கொண்டவர் . அவருடைய 
கண்கள் தெளிவான நீல நிறமும் அதிகமான 
பிரகாசமும் கொண்டவை . அவருடைய சிவப் 
புத்தவிட்டு நிறத்தில் சுருள்சுருளான முடி அவ 
ருடைய அழகுக்கு அதிகமான மெருகூட்டியது . 
அவர் நடன விருந்துக்கு வந்ததை மற்றவர்கள் 
எதிர்பார்க்கவில்லை என்று சொல்ல முடியாது . 
விடுதியில் அவரைச் சந்தித்த அழகான இளை 
ஞன் அவர் நடன விருந்தில் கலந்து கொள்ள 
உத்தேசிக்கிறார் என்பதை மார்ஷலிடம் தெரி 
வித்திருந்தான் . அந்தச் செய்தி வெவ்வேறு 
விதத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தியபோதி 
லும் மொத்தத்தில் அங்கே அதிகமான உற் 
சாகத்தை ஏற்படுத்தவில்லை . " அவர் நம்மைப் 
பற்றி ஏளனமாக நினைப்பார் என்று ஆண் 
களும் வயதான பெண்களும் நினைத்தார்கள் . 
அவர் , என்னைக் கூட்டிக் கொண்டு ஓடிவிட் 
டால் 

பெரும்பாலான பெண்களும் 
யுவதிகளும் நினைத்தார்கள் . 

போலிஷ் நடனம் முடிந்து நடனஜோடிகள் 
ஒருவருக்கொருவர் வணக்கம் செலுத்திவிட்டுப் 
பெண்கள் பெண்களோடும் ஆண்கள் ஆண் 
களோடும் சேருவதற்காகப் பிரிந்த பிறகு ஸவல் 
ஷேவ்ஸ்கி பெருமிதத்தோடும் மகிழ்ச்சியோடும் 
கோமகனை விருந்தளிக்கும் தலைவியிடம் கூட்டிச் 
சென்றார் . கோமகன் அவ்வளவு பேருக்கு முன் 
னால் தன்னை அவமானப் படுத்தி விடுவாரோ 
என்று மார்ஷல் மனைவிக்கு உள்ளுற பயமேற் 
பட்டது . எனினும் அவள் தலையைத் திருப்பிப் 


என்று 


47 


பெருமை கலந்த கருணையோடு மிகவும் 
மகிழ்ச்சி ; எங்களோடு நடனமாடுவீர்கள் என்று 
நம்புகிறேன் என்றாள் . இந்த வார்த்தைகளைக் 
கூறிய பிறகு அவள் அவநம்பிக்கையோடு 
பார்த்தது " இதற்குப் பிறகும் ஒரு சீமாட்டியை 
நீ அவமதித்தால் நீ ஒரு போக்கிரியே என்று 
சொல்லுவது போலத் தோன்றியது . ஆனால் 
கோமகன் 

அவளுடைய தப்பெண்ணத்தைத் 
தன்னுடைய கவனிப்பாலும் குதூகலத்தாலும் 
அழகிய 

தோற்றத்தாலும் சீக்கிரத்திலேயே 
அகற்றி விட்டார் . ஐந்து நிமிடங்களில் அந்தத் 
தலைவியின் 

முகபாவம் மாறிவிட்டது . 
இவரைப் போன்ற கனவான்களை 

எப்படி 
கவனித்துக் கொள்ள வேண்டுமென்பது 
எனக்குத் தெரியும் . யாருடன் பேசிக் கொண் 
டிருக்கிறோம் என்பதை அவர் உடனடியாகப் 
புரிந்து கொண்டார் . சற்றுப் பொறுங்கள் ! 
இன்று 

முழுவதும் அவர் என்னையே 
சுற்றிக் கொண்டிருப்பார் 

சொல் 
வதைப் போலத் தோன்றியது . ஆனால் இந்தக் 
கட்டத்தில் கோமகனின் தகப்பனாரை அறிந்த 
வரான கவர்னர் அவரிடம் வந்து அவரோடு 
பேசிக்கொண்டிருப்பதற்காகக் கூட்டிச் சென் 
றார் . இது ஸ்தல கனவான்களின் மனதில் ஏற் 
பட்டிருந்த அச்சத்தை மேலும் அமைதிப்படுத் 
தியது . அவர்களிடம் கோமகனைப் பற்றிய 
மதிப்பு அதிகரித்தது . சிறிது நேரத்துக்குப் 
பிறகு ஸவல்ஷேவ் ஸ்கி தன் சகோதரியிடம் 
அவரை அறிமுகப்படுத்தினார் . அந்தப் பரும 
னான இளம் விதவை கோமகன் அந்த அறைக் 


மாலை 


என்று 


48 


சையை 


அழகாகச் 


என்று 


குள் நுழைந்த வினாடியிலிருந்து தன்னுடைய 
பெரிய , கருநிறக் கண்களால் அவரையே 
பார்த்துக் கொண்டிருந்தாள் . 

இசைக் 

குழு 
வினர் அப்பொழுது 

வால்ட்ஸ் 
வாசித்துக் கொண்டிருந்தனர் . கோமகன் 
அவளை நடன மாடக் கூப்பிட்டார் . அவருடைய 
நடனத் திறமையைப் பார்த்த பிறகு அவரைப் 
பற்றி ஏற்பட்டிருந்த தப்பெண்ணங்களின் 
கடைசிச் சுவடுகளும் மறைந்துவிட்டன . 
ஒரு நாட்டுப்புறக் கனவானின் 

பருமனான 
மனைவி , நீல நிறத்தில் குதிரைச் சவாரி உடை 
யணிந்த அந்தக் கால்கள் அறையைச் சுற்றி 

சுழல்வதைப் பார்த்துக் கொண் 
டிருந்த பிறகு அவர் அற்புதமாக நடனமாடு 
கிறார் ! 

சொல்லிவிட்டு , ஒன்று , 
இரண்டு , மூன்று ; ஒன்று , இரண்டு , மூன்று .. 

அற்புதம் என்று மனதில் எண்ணிக் கொண் 
டிருந்தாள் . 

" என்ன அழகாகக் குதிக்கிறார் ! என்ன அழ 
காகக் குதிக்கிறார் ! என்று ஆச்சரியப்பட்டாள் 
இன்னொரு 

பெண் . அவள் வெளியூரிலிருந்து 
வந்தவள் . அவள் நாசூக்கில்லாதவள் 
ஸ்தல வட்டாரங்கள் கருதின . தன்னுடைய 
குதிமுள்ளால் யாரையும் தட்டிவிடாமலிருக் 
கிறாரே ? அது எப்படி ? அற்புதம் ! எவ்வளவு 
வேகம் ! என்றாள் . 

அந்த நகரத்தின் மூன்று சிறந்த நடனக் 
காரர்களைக் கோமகன் நடனத்தில் மிஞ்சி விட் 
டார் : கவர்னரின் உதவியாளர் ( aide - de- camp ) 
சணற்காட்டைப் போன்ற தலையுடன் 

நடன 


என்று 


4-2442 


49 


வேகமாக 


என்று 


ஜோடியை நெருக்கமாக அணைத்துக் கொண்டு 
நடனமாடிப் 

பிரபலமடைந்தவர் . 
அடுத்து ஒரு குதிரைப்படை அதிகாரி . வால்ட்ஸ் 
நடனத்தின் போது அவர் மிகச் சிறப்பாகச் 
சாய்ந்து ஆடக் கூடியவர் , குதிகால்களை மென் 
மையாகவும் வேகமாகவும் தட்டக் கூடியவர் . 
இன்னொருவர் இராணுவத்தில் இல்லாதவர் , 
கனவான் . அவர் மிகவும் அழகாக நடனமாடக் 
கூடியவர் , அறிவாளியாக இல்லாவிட்டாலும் 
நடனவிருந்துகளின் போது களையூட்டக்கூடிய 
வர் 

எல்லோரும் அவரைப் பற்றிச் 
சொன்னார்கள் . அந்த நடன விருந்தின் தொடக் 
கத்திலிருந்து முடிவு வரை அந்த கனவான் 
ஒரு வினாடி கூட ஓய்வாக இருக்கவில்லை என்பது 
உண்மையே . அங்கேயிருந்த சீமாட்டிகள் அனை 
வரையும் அவர்கள் உட்கார்ந்த வரிசைக்கிர 
மப்படி அவர் நடனமாடுவதற்குக் கூப்பிட்டார் . 
ஏதோ சில அபூர்வமான சந்தர்ப்பங்களில் தன் 
னுடைய ஈரக் கைக்குட்டையில் தன் களைத்துப் 
போன ஆனால் பிரகாசமான முகத்தைத் துடைப் 
பதற்கு மட்டுமே நடனத்தை நிறுத்துவார் . 
கோமகன் 

அவர்கள் அனைவரையும் தோற் 
கடித்துவிட்டார் ; அந்த நடனத்துக்கு வந்திருந் 
தவர்களில் மிக முக்கியமான மூன்று சீமாட்டி 
களோடும் நடனமாடினார் . ஒரு பருமனான 
சீமாட்டி . அவள் பணக்காரி , 

அழகானவள் , 
முட்டா 
டாள் தனம் நிறைந்தவள் . அடுத்த பெண் 
நடுத்தரமான பருமன் — ஒல்லியானவள் , மிக 
வும் அழகானவள் என்று சொல்ல முடியாது . 
ஆனால் கவர்ச்சியாக உடையணிந்திருப்பாள் . 


50 


தாள் . 


போது 


அவளைப் 


மூன்றாவதாக ஒரு சிறு பெண் - மிகச் சாதாரண 
மான தோற்றம் , ஆனால் மிகவும் புத்திசாலி. 
அவர் மற்ற பெண்களோடும் நடனமாடினார் . 
உண்மையைச் சொல்வதென்றால் 

அழகான 
எல்லாப் 

பெண்களோடும் அவர் நடனமாடி 
னார் . அந்த நடனவிருந்துக்கு அழகான பெண் 
கள் அதிகமாக வந்திருந்தார்கள் . ஆனால் ஸவல் 
ஷேவ் ஸ்கியின் சகோதரியான ஒரு விதவைதான் 
அவருக்கு அதிகமான மகிழ்ச்சியைக் கொடுத் 
அவளோடு அவர் 

குவாட்ரில் , 
\ cossaise * மற்றும் மஸுர்க்கா நடனமாடினார் . 
குவாட்ரில் 

நடனத்தின் 
பாராட்டிப் புகழத் தொடங்கினார் . 

வீனஸ் , 
டயானா, ரோஜா மற்றும் வேறு ஏதோ ஒரு 
மலரோடும் ஒப்பிட்டார் . அந்த விதவை இந்தப் 
பாராட்டுக்களுக்கு நன்றி தெரிவிப்பதைப் 
தன் அழகான 

வெள்ளைக் கழுத்தை 
வளைத் தாள் , கண்களைக் கீழே தாழ்த்தித் தன் 
னுடைய வெள்ளை மஸ்லின் உடையைப் பார்த் 
தாள் . விசிறியை ஒரு கையிலிருந்து மற்றொரு 
கைக்கு மாற்றினாள் . ஓ கோ மகனே ! நீங்கள் 
என்னைக் கேலி செய்கிறீர்கள் என்றும் அதைப் 
போன்ற வேறு சில சொற்களையும் அவள் 
கூறிய பொழுது வழக்கமாகக் கட்டையாக 
இருக்கும் 

குற்றமில்லாத 
வெகுளித்தனத்தையும் வேடிக்கையான 
மையையும் அடைந்தது . அப்பொழுது அவளை 
கவனித்த கோமகன் உண்மையிலேயே அவளைப் 


போல 


அவள் 


குரல் 


எளி 


* பழங்கால ஸ்காட்லாந்திய நடனம் . 


51 


கூறு 
என்று 


பெண் என்று சொல்வதைக் காட்டிலும் மலர் 
என்று கூறுவது -- அதிலும் ரோஜா மலர் அல்ல 
வெகு தூரத்துக்கு அப்பாலிருக்கும் நாட்டில் 
பனிக்கரையின் மீது தானாகவே வளர்ந்து முழு 
வளர்ச்சியடைந்த , வாசனையற்ற ஏதோ ஒரு 
பழுப்பு - வெள்ளைக் காட்டு மலர் என்று 
வது - அதிகப் 

பொருத்தமானது 
அவரால் நினைக்காதிருக்க முடியவில்லை . 

அவளுடைய கள்ளங்கவடில்லாத தன்மையும் , 
வழக்கமான பகட்டுகள் இல்லாமையும் அவளு 
டைய புது மலர்ச்சியான அழகும் ஒன்று சேர்ந்து 
கோமகனிடம் ஒரு விசித்திரமான உணர்ச்சியை 
ஏற்படுத்தின . அவர்கள் பெசிக் கொண்டிருந்த 
பொழுது பல தடவைகள் அவளுடைய கண்களை 
ஊடுருவி அல்லது அவளுடைய கைகள் மற்றும் 
கழுத்தின் அழகிய தோற்றத்தை அவர் மௌன 
மாகப் பார்த்த பொழுது அவளைத் தன் கை 
களில் 

முத்தமிட 

வேண்டும் 
தீவிரமான ஆசை அவருக்கு ஏற்பட்டது . அவர் 
தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் 
சிரமப்பட்டார் . அவர் மீது தன்னுடைய தாக் 
கத்தைப் பற்றி அந்த விதவைக்கு மகிழ்ச்சி ஏற் 
பட்டாலும் கோமகனின் நடத்தையில் ஏதோ 
ஒன்று அவளிடம் கலவரத்தை ஏற்படுத்தி 
அவளைப் பயமுறுத்தத் தொடங்கியது . அவர் 
கெஞ்சுவதைப் 

போல 

அக்கறையோடு 
நடந்து கொண்டதோடு , அன்றைய 

வழக்க 
முறைகளின்படி பார்க்கும் பொழுது மிகவும் 
அதிகமான மரியாதையோடு நடந்து கொண் 
டார் . அவளுக்காக ஓடிச் சென்று சிற்றுண்டி 


தூக்கி 


என்ற 


52 


டைய 


களைக் கொண்டுவந்தார் , கைக்குட்டையைப் 
பொறுக்கினார் , அம்மை வடுக்கள் நிறைந்த 
முகத்தோடிருந்த ஒரு இளைஞன் அவரோடு 
போட்டியிட்டான் . அவனிடமிருந்து அவளு 

நாற்காலியைப் பறித்துக் கொண்டு 
வந்தார் . இதைப் போன்று எண்ணற்ற சிறிய 
சேவைகளைச் செய்தார் . 

அவளுடைய காதலனாகப் பழகுவதற்குத் 
தான் செய்த எல்லா முயற்சிகளும் அவளிடம் 
சிறிதுகூட மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என் 
பதைக் கண்டபிறகு அவளைச் சிரிக்க வைப் 
பதற்கு அவர் பல முயற்சிகளைச் செய்தார் . நீ 
உத்தரவிட்டால் தலைகீழாக நிற்பேன் , சேவலைப் 
போலக் கூவுவேன் , சன்னலிலிருந்து கீழே குதிப் 
பேன் அல்லது நதியின் மேலிருக்கும் பனிக் 
கட்டித் துவாரத்தின் வழியாக உள்ளே குதிப் 
பேன் என்று அவளிடம் உறுதியளித்தார் . அவர் 
இப்பொழுது முழு வெற்றி அடைந்தார் . அவள் 
மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் , தன்னுடைய 
அழகான வெள்ளைப் பற்களைக் காட்டிக் கலகல 
வெனச் சிரித்தாள் . தன்னுடைய துணைவனைப் 
பற்றி அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் . 
ஒவ்வொரு நிமிடத்துக்குப் பிறகும் கோமகன் 
மேலும் அதிகமாகக் காதல் வயப்பட்டார் . 
ஆகவே குவாட்ரில் நடனம் முடிவடைவதற்குள் 
அவர் உண்மையிலேயே காதலில் மூழ்கிவிட் 
டார் . 

அந்தப் பிரதேசத்திலேயே மிகப் பெரிய 
பணக்காரரான ஒரு நிலவுடைமையாளரின் 
சோம்பேறி மகன் ( அம்மை வடுக்கள் நிறைந்த 


53 


அவள் 


முகத்தைக் கொண்ட ஒரு இளைஞனிடமிருந்து 
துர்பீன் நாற்காலியைப் பிடுங்கியதாகக் கூறி 
னோமே , அதே இளைஞன் ) அந்த விதவையை 
நெடுங்காலமாக வழிபட்டு வருகிறான் . குவாட் 
ரில் நடனம் முடிந்ததும் அவன் அவளை நெருங் 
கியபொழுது 

உற்சாகமில்லாமல் 
பேசினாள் . கோமகனிடம் பேசிக் கொண்டிருந்த 
பொழுது அவளுக்கு ஏற்பட்ட பரவசத்தில் 
பத்தில் ஒரு பகுதிகூட இப்பொழுது அவளிடம் 
ஏற்படவில்லை . 
நல்ல ஆள் ! என்று அவனிடம் 

அவனிடம் கிண்ட 
லாகப் பேசினாள் . அதே சமயத்தில் அவளுடைய 
கண்கள் துர்பீனுடைய முதுகுப் புறத்திலேயே 
நிலைகுத்தியிருந்தன . அந்தக் 

கோட்டைத் 
தயாரிப்பதற்கு எத்தனை கஜம் தங்க 
செலவாகியிருக்கும் என்று அவள் தன்னையறி 
யாமலே கணக்குப் போட்டுக் 

கொண்டிருந் 
தாள் . நீ ரொம்ப நல்ல ஆள் தான் ! சறுக்கு 
வண்டியில் கூட்டிக் கொண்டு போவதாகச் 
சொல்லியிருந்தாய் . சாக்கலேட்டுகள் கொண்டு 
வருவதாக உறுதியளித்தாய் . 

ஆன்னா ஃபியோதரவ்னா! உங்கள் வீட்டுக்கு 
நான் வந்தேன் . நீங்கள் வீட்டில் இல்லை . ஒரு 
டப்பா மிக அருமையான சாக்கலேட்டுகளைக் 
கொடுத்து விட்டு வந்தேன் என்றான் அந்த 
இளைஞன் . 

உயரமானவனாக இருந்த 
போதிலும் கீச்சுக் குரலில் பேசினான் . 

எப்பொழுதும் ஏதாவது சாக்குச் சொல் .. 
உன் சாக்கலேட்டுகள் எனக்கு வேண்டியதில்லை . 


நூல் 


அவன் 


54 


தயவு செய்து என்னைத் தொந்தரவு செய்ய 
வேண்டாம் ... 

ஆன்னா ஃபியோதரவ்னா! நீங்கள் எவ்வளவு 
மாறிவிட்டீர்கள் 

என்பது 

எனக்கு நன்றாகத் 
தெரிகிறது . அதற்குக் காரணமும் எனக்குப் 
புரிகிறது . இது மிகவும் தவறு 

என்றான் . 
அவன் மேலும் ஏதோ சொல்ல விரும்பியது 
போலத் தோன்றியது . ஆனால் அவன் உணர்ச்சி 
வசப்பட்டுவிட்டபடியால் 

உதடுகள் பலமாக 
அசைந்தன ; அவனால் பேச முடியவில்லை . 

ஆன்னா ஃபியோதரவ்னா அவன் பேச்சைக் 
கேட்கவில்லை ; தொடர்ந்து துர் பீனையே பார்த் 
துக் கொண்டிருந்தாள் . 
அன்றைய 

மாலைப் பொழுதில் நடனவிருந் 
துக்கு ஏற்பாடு செய்த மார்ஷல் பருமனானவர் , 
பற்கள் இல்லா தவர் , மாட்சிமை பொருந்திய 
வயோதிக கனவான் . அவர் கோமகனின் அருகில் 
சென்று அவர் கையை அன்புடன் பிடித்து , 
படிப்பறைக்குச் சென்று , புகை பிடிக்கலாம் , 
நீங்கள் விரும்பினால் மதுவருந்தலாம் என்று 
அழைத்தார் . துர்பீன் அவரோடு போன பிறகு 
ஆன்னா ஃபியோதரவ்னாவுக்கு அந்த நடன 
அறையிலிருந்து எல்லாமே போய்விட்டதைப் 
போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது . அவள் நட்புக் 
கொண்டிருந்த ஒரு ஒல்லியான முதுகன்னியின் 
கையைப் பிடித்து அவளை ஒப்பனை அறைக்குள் 
கூட்டிக் கொண்டு சென்றாள் . 

“ என்ன , அவரைப் பிடிக்கிறதா ? என்று 
அந்த முதுகன்னி கேட்டாள் . 

ஆனாலும் இவ்வளவு துணிச்சல் இருக்கக் 


55 


என்று 


போது 


கூடாது . மோசம் ! 

சொல்லிவிட்டு 
ஆன்னா ஃபியோதரவ்னா . நிலைக் கண்ணாடிக்கு 
நேராகப் போய் நின்று தன் உருவத்தையே 
பார்த்துக் கொண்டிருந்தாள் . 
அவள் முகம் பிரகாசமாக 

மாக இருந்தது , அவள் 
கண்கள் சிரித்தன . அவள் சற்று நாணமாகக் 
கூடத் தோன்றினாள் . தேர்தல்களின் 
நடனமாடிய பெண்களைப் போல அவள் திடீ 
ரென்று ஒரு 

கால்விரலில் எழும்பிச் சு 
வட்டமடித்தாள் . அவளுடைய அடித்தொண் 
டையிலிருந்து இனிமையாகச் சிரித்தாள் . குதி 
கால்களைத் தட்டிக் கொண்டு மேலே எம்பிக் 
குதித்தாள் . 

அவர் என்ன சொன்னார் தெரியுமா ? அன்புப் 
பரிசு வேண்டுமென்று கேட்டார் . என்று தன் 

சிநேகிதியிடம் கூறினாள் . 
நான் அவருக்கு ஒ - ன் - று - ம் கொ - டு - க் - க-மா 
ட் - டே - ன் . அவள் கடைசி வார்த்தைகளைப் 
பேசவில்லை , மெல்லிய உறையணிந்த ஒரு கை 
விரலை நீட்டிக் கொண்டு பாடினாள் ... 

மார்ஷல் துர்பீனைக் கூட்டிக்கொண்டு சென்ற 
படிக்கும் அறையில் பல விதமான வோட்கா , 
மது மற்றும் ஷாம்பேன் பாட்டில்களும் தட்டு 
களில் சிற்றுண்டிகளும் இருந்தன . 

அங்கே 
யிருந்த 

புகைச் சுருளுக்கு நடுவில் உள்ளூர் 
கனவான்கள் தேர்தல்களைப் பற்றி விவாதித்துக் 
கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் 
நடந்து கொண்டிருந்தார்கள் . 

புதிதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலீஸ் 
காப்டன் ஏற்கெனவே குடி மயக்கத்திலிருந் 


ைைடய 


ஆனால் 


அல்லது 


56 


என்று 


. 


ஆ சை 


தார் . நம் வட்டாரத்திலிருக்கும் பிரபுக்கள் 
அவரைத் தேர்ந்தெடுத்து கௌரவமளிக்கும் 
பொழுது அதை மறுக்க அவருக்கு உரிமை 
யில்லை . ஆமாம் , 

உரிமையில்லை .... 
அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் . 

கோமகன் வருகையினால் அவர்களுடைய 
உரையாடல் தடைப்பட்டது . அங்கேயிருந்த 
எல்லோரையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினார் 
கள் . போலீஸ் காப்டன் அதிகமான 

அதிகமான பிரியத் 
தோடு அவர் 

கையைக் குலுக்கினார் . நடன 
நிகழ்ச்சி முடிந்த பிறகு ஒரு பாதுக்கடையில் 
எல்லோருக்கும் தான் விருந்தளிக்கப் 

போவ 
தாகவும் அங்கே ஜிப்சி குழுவினருடைய 
விருந்துக்கு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் கூறி 
அதில் அவர் கலந்து கொள்ள வேண்டுமென்று 
மீண்டும் மீண்டும் 

வற்புறுத்திக் 

கேட்டுக் 
கொண்டார் . கோமகன் அந்த அழைப்பை 
ஏற்றுக் கொண்டு அவரோடு சில கோப்பைகள் 
ஷாம்பேன் மது வருந்தினார் . 

அந்தப் படிப்பறையிலிருந்து புறப்படுகின்ற 
நேரத்தில் கனவான்களே ! நீங்கள் ஏன் நடன 
மாடவில்லை ? 

கோமகன் கேட்டார் . 
எங்களால் அவ்வளவு நன்றாக நடனமாட 
முடியாது என்று போலீஸ் காப்டன் சிரித்துக் 
கொண்டே கூறினார் . கோமகனே ! 

கோமகனே ! நாங்கள் 
நன்றாகக் குடிப்போம் .... மேலும் இந்த இளம் 
பெண்கள் எல்லோருமே என் கண்களுக்கு முன் 

ல் வளர்ந்தவர்கள் ! கோமகனே ! சில சமயங் 
களில் நான் ஒரு € cossaise நடனமாடுவதுண்டு 
இன்னும் என்னால் முடியும் , கோமகனே .. 


என்று 


மம் 


57 


கள் 


அப்படியானால் நடனமாடுவோம் , 

ஜிப்சி 
களின் இசை விருந்தைக் கேட்கப் போவதற்கு 
முன்பு இங்கே நடனமாடி மகிழ்ச்சியடைவோம் 
என்றார் கோமகன் . 

ஆமாம் . நம் எசமானருக்குத் திருப்தியேற் 
படுத்துவதற்காக நாம் நடனமாடலாமே ! 

நடன நிகழ்ச்சி தொடங்கியதிலிருந்து அங்கே 
உட்கார்ந்து குடித்துக் கொண்டிருந்த மூன்று 
பிரபுக்கள் -- சிவந்த முகங்களைக் கொண்டவர் 

தங்களுடைய கையுறைகளை அணிந்து 
கொண்டார்கள் . 

ஒருவர் கறுப்பு நிறத்தில் 
ஆட்டுக் குட்டியின் தோலில் செய்யப்பட்ட 
கையுறைகளை அணிந்து கொண்டார் . மற்றவர் 
கள் பட்டு நூலினால் பின்னப் பட்ட கையுறை 
களை அணிந்து கொண்டார்கள் . அவர்கள் நடன 
அறைக்குள் நுழையப் போகும் நேரத்தில் 
அம்மை வடுக்கள் 

நிறைந்த 

முகத்தைக் 
கொண்ட அந்த இளைஞன் அவர்களைத் தடுத்து 
நிறுத்தினான் . அவன் உதடுகள் வெளுத்துப் 
போயிருந்தன ; கண்களிலிருந்து கண்ணீர் வடி 
வதை அவனால் தடுக்க முடியவில்லை. அவன் 
துர்பீனிடம் போனான் . 

நீங்கள் கோமகன் என்பதால் சந்தையில் 
மக்களைப் பிடித்துத் தள்ளுவதைப் 

போல 
நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா ? 
என்று மிகவும் சிரமத்தோடு மூச்சுவிட்டபடியே 
கேட்டான் . 

திமிர் ... மற்றும் ..... 
மற்றும் ..... 

மறுபடியும் அவன் உதடுகள் நடுங்கியபடி 
யால் அவன் பேச்சு தடைப்பட்டது . 


" அது 


58 


னுடைய 


என்ன ? திடீரென்று 

திடீரென்று துர்பீன் முகத்தைச் 
சுளித்துக் கொண்டு கேட்டார் . “ என்ன சொன் 
னாய் ? நாய்க் குட்டியே ! என்று சொல்லிக் 
கொண்டு அந்த 

இளைஞனின் கைகளைப் 
பிடித்து மிகவும் வலுவோடு இறுக்கிய பொழுது 
அவமதிப்பைக் காட்டிலும் பயத்தினால் அவன் 
முகத்தில் இரத்தம் குப்பென்று பாய்ந்தது . 
என்னோடு வாட்சண்டை போட விரும்பு 
கிறாயா ? அப்படியானால் நான் தயார் என்றார் . 

துர்பீன் அந்த இளைஞனின் கைகளை விட் 
டதும் இரண்டு கனவான்கள் அந்த இளைஞ 
கைகளைப் 

பிடித்துப் பின்புறத்தி 
லுள்ள கதவை நோக்கிக் கூட்டிக் கொண்டு 
சென்றார்கள் . 

உனக்குப் பைத்தியம் பிடித்துவிட்டதா ? 
நீ அதிகமாகக் குடித்திருக்க வேண்டும் . உன் 
தகப்பனாரிடம் சொல்ல வேண்டியது தான் . ஏன் 
இப்படி நடந்து கொண்டாய் ? என்று அவனைக் 
கேட்டார்கள் . 

“ நான் குடிமயக்கத்தில் இல்லை . அவர் தான் 
ஆட்களைக் கண்டபடி பிடித்துத் தள்ளுகிறார் . 
மன்னியுங்கள் என்று 

கூடச் சொல்லவில்லை . 
அந்த ஆள் ஒரு பன்றி ! 

பன்றி ! ஆமாம் . பன்றி ! 
என்று அந்த இளைஞன் புலம்பினான் . அவன் 
கண்களில் கண்ணீர்த் துளிகள் திரண்டு நின் 
றன . 
ஆனால் அவர்கள் 

அவனுடைய புகாரைப் 
புறக்கணித்து விட்டு 

அவனை 

வீட்டுக்குக் 
கூட்டிக்கொண்டு சென்றார்கள் . 


59 


கோமகன் அவர்களே ! அவனைப் பொருட் 
படுத்தாதீர்கள் என்று துர்பீனை சமாதானப் 
படுத்துவதில் முனைப்பாக இருந்த போலீஸ் 
காப்டனும் ஸவல்ஷேவ் ஸ்கியும் கூறினார்கள் . 
“ அவன் சின்னப் பையன் . இன்னும் அவன் 
அப்பா அவனை அடிக்கிறார் . பதினாறு வயது 
தான் ஆகிறது . அவனுக்கு என்ன நேர்ந்தது 
என்று தெரியவில்லை . பைத்தியம் பிடித்திருக்க 
வேண்டும் . இத்தனைக்கும் அவன் தகப்பனார் 
மிகவும் மரியாதைக்குரிய கனவான் அவர் 
தான் எங்களுடைய வேட்பாளர் . 

அவன் வாட்சண்டை போட விரும்பினால் 
நான் தயார் . இல்லையேல் தொலைந்து போகட் 
டும் ... 

கோமகன் நடன அறைக்குள் நுழைந்து எப் 
பொழுதும் தன்னிடமுள்ள குதூகலத்தோடு 
அந்த அழமான விதவையுடன் \ cossaise நடன 
மாடினார் . படிப்பறையிலிருந்து தன்னோடு வந்த 
கனவான்கள் நடனமாடுவதைப் 

பார்த்து 
அடக்கமுடியாமல் ஓ வென்று சிரித்தார் . அவ 
ருடைய சிரிப்பொலி அந்த அறை முழுவதும் 
எதிரொலித்த பொழுது போலீஸ் காப்டன் 
நடனமாடிக் கொண்டிருந்த ஜோடிகளுக்கு நடு 
வில் கால் தடுக்கிக் கீழே விழுத்தார் . 


5 


கோமகன் படிப்பறையில் இருந்தபொழுது 

ஃபியோதரவ்னா அவரைத் தான் 


ஆன்னா 


60 


தன் 


அலட்சியமாக நினைப்பதைப் போல நடந்து 
கொள்ள வேண்டுமென்று எண்ணித் 
சகோதரனிடம் போய் சகோதரனே ! என் 
னோடு நடனமாடிய அந்த ஹுஸ்ஸார் யார் ? 
என்று அக்கறையின்றிக் கேட்டாள் . துர்பீன் 
எவ்வளவு பெரிய ஹுஸ்ஸார் என்பதை அவ 
ளுக்கு விளக்குவதற்கு அந்தக் குதிரைப் படை 
அதிகாரி சிறப்பாக முயன்றார் . வரும் வழி 
யில் அவரிடமிருந்த பணத்தை யாரோ திருடிக் 
கொண்டதனால் தான் அவர் நகரத்தில் தங்கி 
யிருக்கிறார் , நடனத்தில் கலந்து கொண்டார் , 
நானே அவருக்கு நூறு ரூபிள் கடன் கொடுத் 
திருக்கிறேன் , ஆனால் அந்தத் தொகை மிகவும் 
குறைவு . சகோதரி ! நீ எனக்கு இருநூறு ரூபிள் 
கடன் கொடுக்க முடியுமா என்று கேட்டார் . 
அதே சமயத்தில் அவள் இதை யாரிடமும் 
குறிப்பாகக் கோமகனிடம் சொல்லக் கூடாது 
என்று அவர் வற்புறுத்திக் கூறினார் . ஆன்னா ஃபி 
யோதரவ்னா மாலையிலேயே சகோதரனுக்குப் 
பணத்தைக் கொடுத்தனுப்புவதாக உறுதியளித் 
நடனமாடிக் 

கொண்டிருந்த 
பொழுது கோமகனுக்கு 

எவ்வளவு 

பணம் 
வேண்டுமானாலும் கொடுக்கத் தயாராக இருப் 
பதைத் தெரிவிக்க 
தெரிவிக்க வேண்டுமென்ற 

அடக்க 
முடியாத 

ஏற்பட்டது . 
அதைச் சொல்லத் 

துணிவு வேண்டுமே . 
அதற்கே அவளுக்குச் சிறிது நேரம் தேவைப் 
பட்டது . அவள் நாணினாள் , தயங்கினாள் , கடை 
சியில் , மாபெரும் முயற்சிக்குப் பிறகு அந்த 
விஷயத்தைப் பற்றிப் பேச ஆரம்பித்தாள் . 


தாள் . 


ஆனால் 


ஆசை 


அவளிடம் 


61 


சகோ 


‘ கோமகனே ! வரும் வழியில் உங்களுக்கு 
விபத்து ஏற்பட்டதாகவும் தற்பொழுது உங் 
களிடம் பணம் இல்லையென்றும் என் 
தரர் என்னிடம் கூறினார் . உங்களுக்குப் பணம் 
தேவையாக இருந்தால் என்னிடம் வாங்கிக் 
கொள்ளலாமே . அது எனக்கு அதிகமான மகிழ்ச் 
சியைக் கொடுக்கும் . 

இந்த வார்த்தைகளைச் சொல்லி முடித்த 
வுடனே ஆன்னா ஃபியோதரவ்னா பயந்து விட் 
டாள் . அவள் முகம் சிவந்துவிட்டது . கோமகன் 
முகத்திலிருந்த மகிழ்ச்சி உடனே மறைந்து 
விட்டது . 

“ உன் சகோதரன் ஒரு முட்டாள் என்று 
அவர் வெடுக்கென்று பதிலளித்தார் . ஒரு 
ஆண் இன்னொரு ஆணை அவமதித்தால் அவரை 
வாட்சண்டைக்கு வருமாறு சவால் 

சவால் விடுவார் 
கள் என்பது உனக்குத் தெரியும் . ஒரு பெண் 
ஒரு ஆணை அவமதித்தால் என்ன 

நடக்கு 
மென்று உனக்குத் தெரியுமா ? 

பாவம் ஆன்னா ஃபியோதரவ்னா! அவள் கழுத் 
தும் காதுகளும் வெட்கத்தால் எரிவதைப் 

உணர்ந்தாள் . 
அந்தப் பெண்ணை எல்லோர் முன்னிலை 
யிலும் முத்தமிட வேண்டும் என்று கோம 
கன் குனிந்து அவள் காதுக்குள் முணுமுணுத் 

உன் கையை முத்தமிட அனுமதிப் 
பாயா ? ) 

என்று அவர் அந்தச் சீமாட்டிக்கு 
ஏற்பட்ட குழப்பத்தைக் கண்டு அனுதாப 
மடைந்து நீண்ட மௌனத்துக்குப் பிறகு 
இரகசியமாகச் சொன்னார் . 


போல 


தார் . 


62 


ஓ ! 


என்று 


இப்பொழுது 

வேண்டாம் 
ஆன்னா 

ஃபியோ தரவ்னா நீண்ட பெருமூச் 
சோடு கூறினாள் . 
" எப்பொழுது ? 

நாளைக்கு அதிகாலையில் 
நான் புறப்படுகிறேன் ..... உன் தவறுக்கு தண் 
டனை கொடுக்க வேண்டுமே . 

ஆனால் இந்தச் சூழ்நிலையில் என்னால் முடி 
யாது என்று ஆன்னா ஃபியோதரவ்னா சிரித்துக் 
கொண்டே கூறினாள் . 
இன்றிரவு உன்னைப் பார்க்க 

அனுமதித் 
தால் நான் உன் கையில் முத்தமிடுகிறேன் . 
ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நானே தேடிக் 
கொள்வேன் . 
எப்படி உங்களால் முடியும் ? 
அதை 

நான் பார்த்துக்கொள்கிறேன் . 
உன்னைப் பார்ப்பதற்காக நான் எதுவும் செய் 
வேன் .... உனக்கு ஆட்சேபமில்லையே ? 
இல்லை . 
அந்த நடனம் முடிவடைந்தது . அவர்கள் 
மறுபடியும் மஸுர்க்கா நடனமாடிய பொழுது 
கோமகன் அற்புதங்களைச் செய்தார் . அவர் 
கைக்குட்டைகளைத் தூக்கிப் போட்டுப் பிடித் 
தார் , ஒரு முழங்காலில் நின்றார் , பிரத்யேக 
மான வார்சா பாணியில் குதிகால்களை ஒன்றாகச் 
சேர்த்துச் சப்தமெழுப்பினார் . அங்கேயிருந்த 
கிழவர்கள் 

அவருடைய நடனத்தைப் 
பார்ப்பதற்காக சீட்டாட்ட மேசையை விட்டு 
ஓடி வந்தார்கள் . மிகச் சிறந்த 
காரர் என்று பிரபலமடைந்திருந்த குதிரைப் 
அதிகாரி 

கோமகன் தன்னைத் தோற் 


நடனக் 


படை 


63 


கடித்துவிட்டதாக ஒத்துக்கொண்டார் . இரவு 
உணவு 

பரிமாறப்பட்டது . கடைசியாகத் 
தாத்தா நடனத்தை முடித்துக் கொண்டு 
விருந்தினர்கள் புறப்படத் தொடங்கினார்கள் . 
இவ்வளவு நேரமும் கோமகன் அந்த வித 
வையின் மீது வைத்த கண்களை எடுக்கவில்லை . 
அவளுக்காகப் பனிக்கட்டி 

துவாரத்திற்குள் 
குதிக்கத் தயார் என்று அவர் கூறியது மிகை 
யல்ல . 

காதலோ , சபலமோ அல்லது வெறும் 
பிடிவாதமோ - அந்த மாலைப்பொழுதில் அவ 
ருடைய திறமைகள் அனைத்துமே அவளைத் 
தனியே சந்தித்துக் காதல் புரிய வேண்டும் 
என்ற ஒரே ஆசையில் திரண்டிருந்தன . விருந் 
தளித்த தலைவியிடம் ஆன்னா ஃபியோதரவ்னா 
விடைபெற்றுக் கொள்வதைப் பார்த்தவுடன் 
அவர் வேலைக்காரர்கள் இருக்கும் அறைக்கு 
வேகமாக ஓடினார் . 

பிறகு அங்கிருந்து 
கோட்டை அணியாமல் கோச்சுவண்டிகள் 
நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சாலையோரத் 
துக்கு ஓடினார் . 

ஆன்னா ஃபியோதரவ்னா ஸாய்த்ஸெவாவின் 
வண்டியைக் கொண்டுவா ! என்று அவர் கூப் 
பிட்டார் . நான்கு இருக்கைகள் உள்ள , விளக் 
எரிந்து கொண்டிருந்த 

உயரமான 
கோச்சு வண்டி வாயிலை நோக்கி 

வந்தது . 
அவர் ஓடிக் கொண்டே " நிறுத்து ! என்று 
வண்டிக்காரனுக்கு 

உத்தரவிட்டார் . பனிச் 
சேற்றில் முழங்கால் வரை அமுங்கினார் . 
உங்களுக்கு என்ன வேண்டும் ? 

என்று 
வண்டிக்காரன் கேட்டான் . 


குகள் 


64 


பகை 


அவன் 


நான் வண்டியில் ஏற வேண்டும் என்று 
வண்டியோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே கத 
வைத் திறந்து ஏறுவதற்கு முயற்சித்தவாறே 
கூறினார் . நிறுத்து ! முட்டாள் ! 
வாஸ்கா ! வண்டியை நிறுத்து ! என்று 
குதிரைகளை 

இழுத்து நிறுத்தினான் . 
இன்னொருவருடைய வண்டியில் நீங்கள் 
எதற்காக ஏற வேண்டும் ? ஐயா ! இந்த வண்டி 
ஆன்னா ஃபியோதரவ்னாவுடையது , 

உங்க 
ளுடையதல்ல . 

வாயை மூடு , முட்டாள் ! இந்தா , இந்த 
ரூபிளை வாங்கிக் 

கொண்டு கீழே இறங்கிக் 
கதவை மூடு 

என்றார் கோமகன் . 

ஆனால் 

ல் 
வண்டிக்காரன் சிறிதும் அசையாததால் அவரே 

கீழே இறக்கிவிட்டு சன்னலைத் 
திறந்து எப்படியோ உள்ளே நுழைந்து கத 
வைச் சாத்திக் கொண்டார் . பழைய காலத் 
தைச் 

எல்லா வண்டிகளையும் , 
குறிப்பாக , தங்க இழைகளால் சித்திர வேலை 
செய்யப்பட்ட மெத்தைகளைக் கொண்ட வண்டி 
களைப் 

போல அந்த வண்டியில் அவிசல் 
நாற்றமும் எரிந்துபோன முடியின் வீச்சமும் 
அடித்தது . கோமகன் லேசான பூட்சுகளும் 
குதிரைச் சவாரிக் காலணிகளுமே அணிந்து 
கொண்டு முழங்கால் வரை பனிச் சேற்றில் 
அமுங்கியிருந்தார் . எனவே 

அவர் மிகவும் 
ளிர்ச்சியடைந்திருந்தார் . உண்மையில் அவர் 
உடல் முழுவதுமே நடுங்கிக் கொண்டிருந்தது . 
வண்டிப் பெட்டியின் மீது உட்கார்ந்திருந்த 


படிகளைக் 


சேர்ந்த 


5-2442 


65 


என்று 


வண்டிக்காரன் ஏதோ முணு முணுத்துக் 
கொண்டிருந்தான் . அவன் கீழே இறங்கப் 
போவதைப் போலத் தோன்றியது . ஆனால் 
கோமகன் ஒன்றையும் கேட்கவில்லை , எதை 
யுமே உணரவில்லை . அவர் முகம் நெருப்பைப் 
போல எரிந்தது , 

அவர் இதயம் , LIL_UL 
வென்று துடித்துக் கொண்டிருந்தது . அவர் 
தன்னுடைய விறைத்துப் போன விரல்களில் 
மஞ்சள் நிறத்தோல் வளையத்தைப் பற்றிக் 
கொண்டு பக்கத்து சன்னல் வழியாக வெளியே 
தலையை நீட்டினார் . அவர் ஜீவன் அந்தத் 
தருணத்தில் எதையோ எதிர்பார்த்து ஒன்று 
குவிந்திருப்பதைப் போலத் தோன்றியது . அவர் 
நடு நேரம் காத்திருக்கவில்லை. 

“ சீமாட்டி 
ஸாய்த்ஸெவாவின் வண்டி ! 

வாயி 
லில் யாரோ கூப்பிட்டார்கள் . வண்டிக்காரன் 
லகானை இழுத்தான் . 

உயரமான விசைக் 
கம்பிகளில் 

கீழும் ஏறி 
இறங்கியது . மாளிகையின் விளக்குகள் எரிந்து 
கொண்டிருந்த சன்னல்கள் வண்டிச் சன்னல் 
கள் வழியாக ஒன்றுக்குப்பின் ஒன்றாகப் போய் 
கொண்டிருந்தன . 

ஏய் போக்கிரி ! நான் இங்கே இருப்பதை 
வேலைக்காரனிடம் சொல்லக் கூடாது என்று 
கோமகன் வண்டிக்காரனோடு பேசுவதற்குப் 
பயன்படும் முன் சன்னல் வழியாகத் தலையை 
நீட்டிக் கொண்டு பேசினார் . “ ஏதாவது சொன் 
னால் உன்னைச் சவுக்கால் அடிப்பேன் . இல்லை 
யென்றால் பத்து ரூபிள் தருவேன் . 
அவர் சன்னலைச் சாத்திய உடனே வண்டி 


வண்டி 


மேலும் 


66 


கூட 


ஒரு பெண் 


திடீரென்று ஒரு பக்கமாகச் சாய்ந்து நின்றது . 
அவர் ஒரு மூலையில் உடலைச் சுருக்கிக் கொண்டு 
உட்கார்ந்தார் ; மூச்சை அடக்கினார் ; கண்களைக் 

மூடிக் கொண்டார் : தன்னுடைய 
உணர்ச்சி 

மிக்க நம்பிக்கைகளில் ஏதாவது 
குறுக்கிட்டுக் கெடுத்துவிடக் கூடாதே என்று 
அவ்வளவு அதிகமான பயம் அவருக்கு ஏற் 
பட்டது . கதவு திறந்தது , ஒவ்வொன்றாகப் படி 
கள் கீழே இறக்கிவிடப்பட்டன . 
ணின் கவுன் சலசலத்தது . அந்த வண்டியின் 
நாற்றத்துக்கு மேலே மல்லிகைத் தைலத்தின் 
வாசனை மிதந்தது , சிறு கால்கள் படிகளின் 
மீது மென்மையாக ஏறின , கோமகனின் கால் 
மீது ஆன்னா ஃபியோதரவ்னாவின் கவுன் நுனி 
பட்டது . அவருக்குப் பக்கத்திலிருந்த இடத் 
தில் அவள் மூச்சை அடக்கியபடியே அமைதி 
யாக உட்கார்ந்தாள் . 

அவள் அவரைப் பார்த்தாளா இல்லையா 
என்பதை யாருமே - ஆன்னா ஃபியோ தரவ்னா 
கூட - சொல்ல முடியாது . ஆனால் அவர் அவ 
ளுடைய கையைத் தூக்கி நான் இப்பொழுது 
உன் கையை 

கையை நிச்சயமாக முத்தமிடப் போகி 
றேன் என்று முணுமுணுத்தபொழுது அவள் 
சிறிதும் கலவரமடையவில்லை , ஒன்றும் சொல்ல 
வில்லை . உடனே 

உடனே அவரிடம் ஒப்படைத்த கரத் 
தில் , அவள் கையுறைக்கு மிகவும் மேலே 
ஒரு இடத்தில் அவர் முத்தங்களைச் சொரிந் 
தார் . வண்டி புறப்பட்டது . 

ஏதாவது பேசு . உனக்குக் கோபமில்லையே ? 
சொல் அவர் அவளிடம் 

கேட் 
டார் . 


த 


என்று 


67 


அவள் உட்கார்ந்திருந்த மூலையில் இன்னும் 
பின்னே தள்ளிச் சென்றாள் . ஆனால் திடீரென்று , 
எந்தக் காரணமும் இல்லாமல் அவள் விம்மி 
அழுதாள் . அவள் தலை தானாகவே அவர் மார்பின் 
மீது சாய்ந்தது . 


6 


புதிதாகத் தேர்ந்தெடுக்கப்பட்ட போலீஸ் 
காப்டனும் அவருடைய 

நண்பர் குழாமும் 
குதிரைப் படை அதிகாரியும் மற்ற கனவான் 
களும் புதிய மதுபானக் கடையில் குடித்துக் 
கொண்டும் ஜிப்சிகளின் ஆடல் பாடலை ரசித்துக் 
கொண்டும் நேரத்தைக் கழித்துக் கொண் 
டிருந்த பொழுது கோமகன் அவர்களோடு 
கொண்டார் . ஓரங்களில் 

கரடித் 
தோலினால் தைக்கப்பட்ட நீல நிற மேலங்கியை 
அவர் அணிந்திருந்தார் . அது ஆன்னா ஃபி 
யோ தரவ்னாவின் கணவருக்குச் 

சொந்தமா 


சேர்ந்து 


னது . 


என்ற 


ஓ ! கோமகன் அவர்களே ! நீங்கள் வரு 
வீர்கள் நம்பிக்கையை 

நாங்கள் 
அநேகமாக இழந்து விட்டோம் ! என்றான் 
கறுப்புத் தலை முடியும் மாறுகண் பார்வையும் 
கொண்ட ஒரு ஜிப்சி . கோமகன் கோட்டைக் 
கழற்ற உதவி செய்வதற்காக வாயிலை நோக்கி 
ஓடி அவரை வரவேற்றபொழுது அவனுடைய 
வெண்மையான பற்கள் பளிச்சிட்டன . உங் 
லெபெத்யானுக்குப் பிறகு 

நாங்கள் 
பார்க்கவில்லையே ..... ஸ்தேஷ்கா 

உங்களையே 


களை 


68 


நினைத்து உருகிக் கொண்டிருக்கிறாள் ... என் 


றான் . 


யடை 


யால் 


ஸ்தேஷ்கா அவரைச் சந்திப்பதற்காக ஓடி 
வந்தாள் . அவள் அழகு மிக்க இளம் ஜிப்சி . 
அவளுடைய கறுப்புக் கன்னங்கள் உணர்ச்சி 
யால் சிவந்திருந்தன . அவளுடைய நீண்ட கண் 
புருவங்களின் அடர்த்தியால் ஆழம் நிறைந்த 
கறுப்புக் கண்களின் பளபளப்பு 

மென்மை 
டைந்திருந்தது . 

ஓ ! கோமகன் அவர்களே ! அன்பான கண் 
ணாளா ! எவ்வளவு ஆனந்தம் ! என்று மகிழ்ச்சி 
சிரித்துக் கொண்டே 

அவள் 

முணு 
முணுத்தாள் . 

இல்யூஷ்கா கூட அவரைப் பார்ப்பதில் 
மகிழ்ச்சி அடைந்ததைப் போலப் பாசாங்கு 
செய்து கொண்டு அவரைச் சந்திப்பதற்காக 
ஓடி வந்தான் . கிழவிகள் , நடுத்தர வயதான 
பெண்கள் , இளம் பெண்கள் துள்ளிக் குதித்து 
அவரைச் சூழ்ந்து கொண்டார்கள் . சிலர் தங் 
களுடைய குழந்தைகளுக்குக் கோமகன் ஞானத் 
தந்தையாக இருந்தார் என்றும் மற்றவர்கள் 
அவர் தங்களோடு சிலுவைகளைப் 

பரிமாறி 
யிருப்பதாகவும் கூறி அவரோடு உறவு கொண் 
டாடினார்கள் . 

துர்பீன் அங்கேயிருந்த இளம் ஜிப்சி பெண் 
கள் அனைவருடைய வாயிலும் முத்தமிட்டார் . 
ஜிப்சி கிழவிகளும் ஆண்களும் அவருடைய 
தோளிலும் கையிலும் முத்தமிட்டார்கள் . 
அவரைப் பார்த்ததில் பிரபுக்களும் மகிழ்ச்சி 
யடைந்தார்கள் . அவர்களுடைய களியாட்டம் 


69 


உச்ச கட்டத்தை 

அடைந்த 

பிறகு 

அப் 
பொழுது கீழிறங்கிவிட்ட படியால் அவர் வந் 
ததைப் பற்றி அவர்களுக்கு அதிகமான மகிழ்ச் 
சியே . களியாட்டம் மிதமிஞ்சிப் போய் ஒவ் 
வொருவரும் திகட்டலை உணரத் தொடங்கி 
யிருந்தார்கள் . அவர்களுடைய நரம்புகளுக்கு 
முறுக்கேற்படுத்தும் சக்தியை ஒயின் இழந்து 
விட்டது , இப்பொழுது அது வயிற்றில் வெறும் 
சுமைதான் . விருந்தினர்கள் தங்களால் முடிந்த 
அளவுக்கு ஆட்டம் போட்டுவிட்டு இப்பொ 
ழுது ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டு 
உட்கார்ந்திருந்தார்கள் . எல்லாப் பாடல்களை 
யுமே அவர்கள் பாடி முடித்துவிட்டார்கள் . 
அந்தப் பாடல்களும் அவர்களுடைய மூளையில் 
ஒன்றோடொன்று சேர்ந்து எல்லாமே வெறும் 
சத்தம் , வீண் என்ற உணர்ச்சி மட்டும் தான் 
எஞ்சி நின்றது . எவ்வளவு தான் புதுமையாக , 
துணிகரமாக வேடிக்கை செய்தாலும் அவற் 
றைப் பார்த்து யாருமே மகிழ்ச்சி அடைய 
வில்லை . போலீஸ் காப்டன் தரையில் ஒரு கிழவி 
யின் காலடியில் அவலட்சணமான முறையில் 
சுருண்டு கிடந்தார் . 
“ ஷாம்பேன் ! .. என்று அவர் 

கால்களை 
உதைத்துக் கொண்டு கத்தினார் . கோமகன் 
வந்துவிட்டார் ! ... ஷாம்பேன் ! .. அவர் 

அவர் வந்து 
விட்டார் ! .. ஷாம்பேன் கொண்டுவா ! .. ஒரு 
குளியல் தொட்டி நிறைய ஷாம்பேனை ஊற்றி 
நான் அதில் குளிக்கப் போகிறேன் ! ... பிரபுக் 
களே ! இவ்வளவு சிறந்த கனவான்களோடு 
ருப்பது எனக்கு எவ்வளவு ஆனந்தத்தைத் 


70 


படை 


என்ற 


தருகிறது ! ... ஸ்தேஷ்கா ! திறந்த பாதை 
என்ற பாட்டைப் பாடு ! 
குதிரைப் 

அதிகாரியும் அவரைப் 
போலவே மயக்கத்தில் இருந்தார் . ஆனால் அவர் 
அதை வேறு வகையில் 

வெளிப்படுத்தினார் . 
அவர் 

சோபா மூலையில் லியுபாஷா 
ஒரு உயரமான , அழகான ஜிப்சி பெண்ணுக்குப் 
பக்கத்தில் சுருண்டு 

கிடந்தார் . 

அவர் 
குடிமயக்கத்தைப் போக்குவதற்காகக் 

கண் 
களை உருட்டிக் கொண்டும் தலையை ஆட்டிக் 
கொண்டுமிருந்தார் . அந்த ஜிப்சி பெண்ணைத் 
தன்னோடு வந்து விடுமாறு ஒரே சொற்றொ 
டரைத் திரும்பத் திரும்பச் சொல்லிக் 
கேட்டுக் கொண்டிருந்தார் . அவர் பேசுவது 
ஒரே சமயத்தில் மிக வேடிக்கையாகவும் ஓரள 
வுக்குப் பரிதாபமாகவும் இருப்பதைப் போல 
லியுபாஷா சிரித்தபடியே கேட்டுக் கொண் 
டிருந்தாள் . அவள் தனக்கு எதிரே ஒரு நாற் 
காலிக்குப் பின்னால் நின்று கொண்டிருந்த தன் 
கணவன் 

மாறுகண் ஸாஷ்காவையும் அவ்வப் 
பொழுது பார்த்துக் கொண்டாள் . குதிரைப் 
படை அதிகாரி தன் அடங்காக் காதலை வெளி 
யிட்டதற்குப் பதிலளிப்பதைப் போல அவள் 
குனிந்து தனக்குச் சில ரிப்பன்களும் வாசனைத் 
தைலங்களும் வாங்கிக் கொடுக்க வேண்டும் , 
ஆனால் ஒருவருக்கும் தெரியக் கூடாது 

கூடாது என்று 
முணுமுணுத்தாள் . 

கோமகன் உள்ளே நுழைந்த பொழுது குதி 
ரைப் படை அதிகாரி ஹுரா ! என்று முழங் 
கினார் . 


71 


என்று 


காலை 


ஒரு அழகான இளைஞன் இப்பொழுது கவலை 
நிறைந்த தோற்றத்தோடு இயற்கைக்கு 
மாறாக உறுதியாகக் காலடி வைத்து முன்னும் 
பின்னும் நடந்து கொண்டு , " ஸெராலியோ 
வில் புரட்சி என்ற பாடலைச் சீட்டியடித்துக் 
கொண்டிருந்தான் . 

பிரபுக்கள் குழாமைச் சேர்ந்த கனவான் 
களின் பிடிவாதமான வற்புறுத்தலினால் 
வயோதிகமான குடும்பத் தலைவரும் அங்கே 
வந்திருந்தார் . அவர் வராவிட்டால் தங்க 
ளுடைய 

குதூகலம் குறைந்துவிடும் , அவர் 
வராவிட்டால் தாங்கள் போக மாட்டோம் 

சொல்லி அவர்கள் அவரை அங்கே 
அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள் . அவர் 
வந்தவுடன் அங்கேயிருந்த சோபாவில் 
நீட்டிப் படுத்துக் கொண்டார் . யாரும் அவ 
ரைப்பற்றி சிறிது கூட அக்கறை எடுத்துக் 
கொள்ளவில்லை . ஒரு அரசாங்க அதிகாரி தன் 
னுடைய உள்கோட்டைக் கழற்றிப் போட்டு 
விட்டு ஒரு மேசையின் மேல் காலைத் தூக்கி 
வைத்து உட்கார்ந்திருந்தார் . தான் எவ்வளவு 
மோசமான பரத்தன் என்று எடுத்துக் காட்டு 
வதற்காக அவர் தலையைக் கலைத்துப் போட்டு 
உட்கார்ந்திருந்தார் . கோமகன் உள்ளே வந்த 
தும் அவர் சட்டைக் காலர் பொத்தான்களைத் 
திறந்து விட்டு மேசையில் இன்னும் பின்னால் 
தள்ளிப்பொய் உட்கார்ந்தார் . மொத்தத்தில் 
கோமகன் 

வந்தவுடனே அங்கேயிருந்தவர் 
களிடம் அதிகமான உற்சாகம் ஏற்பட்டது . 
அந்த அறையில் உலாவிக் 

கொண்டிருந்த 


72 


ஜிப்சிகள் மறுபடியும் தரையில் வட்டமாக உட் 
கார்ந்தார்கள் . கோமகன் பாடகியான ஸ்தேஷ் 
காவைத் தன் முழங்காலில் உட்கார வைத்துக் 
கொண்டு இன்னும் ஷாம்பேன் கொடுக்குமாறு 
உத்தரவிட்டார் . 
இல்யூஷ்கா பாடகனுக்கு 

முன்னால் தன் 
னுடைய கித்தார் வாத்தியத்தோடு நின்று பிலி 
யாஸ்காவை ஆரம்பி என்று சமிக்கை செய்தான் . 
" தெருவிலே நடக்கும் பொழுதெல்லாம் , 
ஓ ! ஹுஸ்ஸார்களே ! .. நன்றாகக் கேட்டுப் 
புரிந்து கொள் ... 

என்பன போன்ற ஜிப்சி 
பாடல்களை 

ஒரு குறிப்பிட்ட வரிசைக் கிர 
மத்தில் பாடுவதை அந்த சமிக்கை குறிக்கும் . 
ஸ்தேஷ்கா அழகாகப் பாடினாள் . அவளுடைய 
இதயத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்ட கன 
மான , நெகிழ்ச்சி மிக்க சாரீரம் , அவளுடைய 
கவர்ச்சிகரமான சிரிப்பு , சிரிப்போடு அவள் 
காட்டிய 

மோகப் பார்வை , பாட்டுக்குத் 
தகுந்தாற்போல 

தன்னையறியாமல் 
போட்ட காலடித் தாளம் , ஒவ்வொரு கூட்டிசை 
தொடங்கு முன்னரும் அவள் எழுப்பிய கிளர்ச்சி 
யூட்டும் ஒலிகள் - இவை அனைத்தும் நாதம் 
நிரம்பிய ஆனால் அபூர்வமாகவே மீட்டப்படு 
கின்ற நரம்பைத் தொட்டு விளையாடின . அவள் 
எதைப் பாடினாலும் அதில் தன் இதயம் முழு 
வதையும் கொட்டிப் பாடினாள் . இல்யூஷ்கா 
கித்தாரில் அவளோடு 

பாடினான் . 
அவன் தன் முதுகையும் கால்களையும் அசைத்த 

அவனுடைய சிரிப்பில் , அவனுடைய 
மாத்த ஆளுமையில் அந்தப் பாட்டோடு 


அவள் 


சேர்ந்து 


. 


தில் 


73 


இரண்டறக் கலந்ததை வெளிப்படுத்தினான் . 
தாளத்துக்குத் தகுந்தாற் போலத் தலையை 
ஆட்டிக் கொண்டு அவளையே உற்றுப்பார்த்துக் 
கொண்டு அந்தப் பாட்டை அதற்கு முன்பு 
கேட்காததைப் போல உணர்ச்சியோடும் அக் 
கறையோடும் அதைக் கேட்டுக் கொண்டிருந் 
தான் . கடைசிச் சுருதி மலை 

மறைந்ததும் அவன் 
திடீரென்று உடம்பை நிமிர்த்தினான் , உலகத் 
தில் எல்லோரையும் காட்டிலும் தான் உயர்ந் 
தவன் என்று உணர்ந்ததைப் போல ஆணவத் 
தோடு , வேண்டுமென்றே கித்தார் வாத்தி 
யத்தை முழங்காலில் தட்டி வீசினான் , அது 
சுழன்று பறந்தது . தரையில் குதிகால்களைத் 
தட்டினான் , தலை முடியைப் பின்னால் தள்ளி 
விட்டு அந்த ஜிப்சி பாடகர் கோஷ்டியைக் 
கோபமாகப் பார்த்தான் . பிறகு தன் உடலின் 
ஒவ்வொரு நரம்பும் புடைத்து நிற்க நடன 
மாடத் தாடங்கினான் ...... உடனே 

இருபது 
கணீரென்று ஒலித்தன . 

மிகவும் 
சிறப்பான , ஒப்புவமையில்லாத 

வகையில் 
தனித்துவத்தோடு பாட்டைப் பாடுவதில் ஒவ் 
வொருவரும் மற்றவர்களோடு போட்டியிட் 
டார்கள் . அங்கேயிருந்த கிழவிகள் எழுந்து 
நிற்காமலேயே துள்ளிக் குதித்தார்கள் , கைக் 
குட்டைகளை 

ஆட்டினார்கள் , முறுவலித்தார் 
கள் ; அந்தப் பாட்டின் சுருதி , தாளம் தப் 
பாமல் ஒருவரை மிஞ்சி ஒருவர் சத்தம் போட் 
டார்கள் . நாற்காலிகளுக்குப் பின்னால் நின்று 
கொண்டிருந்த ஆண்கள் தலையைச் சாய்த்து , 
கழுத்து நரம்புகள் புடைக்கத் தங்களுடைய 
கனத்த கட்டைக் குரலில் பாடினார்கள் . 


குரல்கள் 


74 


ஸ்தேஷ்கா உச்ச ஸ்தாயியில் பாடும் பொழு 
தெல்லாம் இல்யூஷ்கா அவளுக்கு 

உதவி 
செய்வதைப் போல தன்னுடைய கித்தாரை 
அருகே கொண்டுவருவான் . இப்பொழுது அவ 
ளுடைய உச்ச ஸ்தாயி சி குரலைக் கேட்கலாம் 
என்று அந்த 

அழகான 

இளைஞன் பரவசத் 
தோடு அறிவிப்பான் . 

நடன இசையைப் பாடிய பொழுது துனியா 
ஷா தோள்களையும் மார்பகங்களையும் குலுக்கிக் 
கொண்டு முன்னே வந்தாள் . கோ மகனுக்கு 
முன்னால் வட்ட மடித்துவிட்டு அறையின் 
நடுவே மிதந்து சென்றாள் . துர்பீன் துள்ளிக் 
குதித்தார் , உள்கோட்டைக் கழற்றி எறிந்து 
பட்டு அவளோடு சேர்ந்து நடனமாடினார் . அவர் 
கால்களைக் கொண்டு அற்புதங்களைச் 

செய் 
தார் . ஜிப்சிகள் ஒருவரையொருவர் பார்த்து 
அங்கீகாரப் புன்சிரிப்புகளைப் பரிமாறிக் 
கொண்டார்கள் . 
போலீஸ் காப்டன் 

துருக்கியரைப் 
காலைக் குறுக்கே போட்டு உட்கார்ந் 
திருந்தார் . முஷ்டியால் தன்னுடைய மார்பில் 
தட்டி , சபாஷ் என்று ஆரவாரம் செய்வார் . 
பிறகு கோமகன் காலைப் பிடித்துக் கொண்டு , 
இரண்டாயிரம் ரூபிள் கொண்டு வந்தேன் , 
இப்பொழுது என்னிடம் ஐநூறு ரூபிள் தான் 
இருக்கிறது , கோமகன் அனுமதித்தால் நான் 
எதையும் செய்யத் தயார் என்று 

என்று தெரிவித் 
தார் . 

வயோதிகரான குடும்பத் 
தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டு நான் 
வீட்டுக்குப் போக வேண்டுமென்றார் . ஆனால் 


போல 


தலைவர் 


75 


படை 


ஆ ! 


என்று 


வேறு 


யாரும் அவரைப் போக விடவில்லை . அந்த 
அழகான இளைஞன் 
இளைஞன் ஒரு ஜிப்சி 

ஒரு ஜிப்சி பெண்ணைத் 
தன்னோடு வால்ட்ஸ் நடனமாடுமாறு நயந்து 
பேசி இணங்க வைத்தான் . கோமகன் தனது 
நண்பர் என்பதை மற்றவர்களுக்குக் 

காட்ட 
விரும்பிய குதிரைப் 

அதிகாரி மூலை 
யிலிருந்து வெளியே வந்து கோமகனின் கழுத் 
தைச் சுற்றிக் கைகளைப் போட்டுக்கொண்டார் . 

அருமை நண்பரே ! எங்களை விட்டு 
எங்கே போனீர்கள் ? 

கேட்டார் . 
கோமகன் பதிலளிக்கவில்லை . அவர் 
எதைப் பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருந்தார் 
என்பது தெரிந்தது . 

எங்கே போனீர்கள் ? 
கோமகனே ! நீங்கள் தந்திரக்காரர் தான் . 
எங்கே சென்றீர்கள் என்பது எனக்குத் தெரி 
யும் என்றார் . 
என்ன 

காரணத்தாலோ அந்த நெருக்கம் 
துர்பீனுக்கு அதிருப்தியைக் கொடுத்தது . அவர் 
சிரிக்காமல் , ஒன்றும் பேசாமல் 

குதிரைப் 
அதிகாரியின் 

முகத்தைப் பார்த்துக் 
கொண்டிருந்தார் . திடீரென்று அவரை 
மட்டரகமாக , மனதில் உறுத்தும்படியாக சர 
மாரியாகத் திட்டினார் . குதிரைப் படை அதி 
காரி திடுக்கிட்டார் . இது வேடிக்கையா அல் 
லது வினையா என்று அவரால் முடிவு செய்ய 
இயலவில்லை . கடைசியில் அவர் சிரித்துக் 
கொண்டே அந்த ஜிப்சி பெண்ணிடம் திரும்பிச் 

ஈஸ்டர் பண்டிகைக்குப் பிறகு 
அவளை நிச்சயம் திருமணம் செய்து கொள் 
வதாக உறுதியளித்தார் . அங்கேயிருந்த எல் 


படை 


சென்று 


76 


மாக 


யான 


குரலில் 


லோரும் ஒரு பாட்டைப் பாடினார்கள் , பிறகு 
இன்னொரு பாட்டைப் பாடினார்கள் . மறு 
படியும் நடனமாடினார்கள் , ஒருவரையொருவர் 
கௌரவிப்பதற்காகப் பாடினார்கள் , அற்புத 
நேரத்தைக் கழிப்பதாகக் 

கற்பனை 
செய்து கொண்டார்கள் . ஷாம்பேன் மது ஆறாக 
ஓடியது . கோமகன் அதிகமாகக் குடித்தார் . 
அவர் கண்கள் ஈரமடைந்தன . ஆனால் அவர் 
தள்ளாடவில்லை . முன் எப்போதுமில்லாத வகை 
யில் அவர் சிறப்பாக நடனமாடினார் , உறுதி 

பேசினார் , ஜிப்சிகள் கூட் 
டாகப் பாடியபொழுது 

அவரும் 

சேர்ந்து 
கொண்டார் . ஸ்தேஷ்கா காதற் சிறகுகளை 
மென்மையாக அசைத்தால் என்ற பாடலைப் 
பாடிய பொழுது அவரும் இணைந்து பாடினார் . 
அவர்கள் பாடிக் கொண்டிருந்த ஒரு பாட் 
டின் மத்தியில் மதுக் கடையின் உரிமையாளர் 
குறுக்கிட்டார் ; 

சுமார் மூன்று 

மணி 
யாகி விட்டது , எனவே விருந்தினர்கள் எல் 
லோரும் போக வேண்டும் என்று கேட்டுக் 
கொண்டார் . 
கோமகன் 

அவருடைய கழுத்துக் காலர் 
முனையைப் பிடித்துத் 

உட்கார்ந்து 
கொண்டே 

நடனமாடுமாறு உத்தரவிட்டார் . 
அவர் மறுத்தார் . கோமகன் ஒரு ஷாம்பேன் 
பாட்டிலைப் பிடுங்கினார் . மதுக்கடை உரிமை 
யாளரைத் தலைகீழாக நிறுத்தி அவரை அப் 
பிடித்துக் 

கொள்ளுமாறு மற்றவர் 
களைக் கேட்டுக் கொண்டார் . அந்தப் பொது 
மகிழ்ச்சியாரவாரத்துக்கு நடுவே அந்த பாட் 


காலை 


தூக்கி 


படியே 


77 


( ரு 


டிலிலிருந்த மது முழுவதையும் அவர் 

அவர் மீது 
ஊற்றினார் . 

வானத்தில் முன்பே வெளிச்சம் தோன்றி 
விட்டது . கோமகனைத் தவிர மற்ற எல்லோ 
மே வெளுத்துக் களைத்துவிட்டார்கள் . 

ஆனால் நான் மாஸ்கோவுக்குப் புறப்பட 
வேண்டும் . தயாரிப்புகள் செய்ய நேரமாகிவிட் 
டது என்று துர்பீன் திடீரென்று எழுந்து நின்று 
கொண்டு கூறினார் . கனவான்களே ! என்னோடு 
பயணிகள் விடுதிக்கு வந்து என்னை வழியனுப் 
புங்கள் ... அங்கே தேநீர் அருந்தலாம் என்றார் . 

எல்லோரும் ஒத்துக் கொண்டார்கள் . குடும் 
பத் தலைவர் 

மட்டும் தூங்கிக்கொண்டிருந் 
தார் . எனவே அவரை அங்கேயே விட்டுவிட்டுப் 
புறப்பட்டார்கள் . கதவுக்குப் பக்கத்தில் நிறுத்தி 
வைக்கப்பட்டிருந்த மூன்று 

பனிச் சறுக்கு 
வண்டிகளில் எல்லோரும் நெருக்கியடித்து 
ஏறிக் கொண்டு பயணிகள் விடுதிக்குப் புறப் 
பட்டார்கள் . 


7 


கள் 


ரைகளைப் 


என்று 


கோமகன் தன் விருந்தினர்கள் மற்றும் ஜிப்சி 

எல்லோருடனும் பயணிகள் விடுதியின் 
பொது அறைக்குள் நுழைந்த உடனே குதி 
பூட்டுங்கள் ! 

உத்தரவு 
கொடுத்தார் . ஸாஷா! - ஜிப்சி ஸாஷா அல்ல , 
என்னுடைய ஸாஷா ! 

மோசமான 

குதி 
கொடுத்தால் தோலை உரித்துவிடு 
வேன் என்று அஞ்சல் நிலைய அதிகாரியிடம் 


- 


ரைகளைக் 


78 


நான் 


என்று 


போன 


முடியாகப் 


பிய்த்து 


சோல் . 

எங்களுக்குத் தேநீர் கொண்டு வா ! 
ஸவல்ஷேவ் ஸ்கி ! நீ தேநீரை கவனி . 
இலியீனுடைய அறைக்குப் போய் அவர் எப் 
படி இருக்கிறார் என்பதை கவனிக்கிறேன் 

சொல்லிவிட்டு அவர் உஹ்லானின் 
அறையை நோக்கிச் சென்றார் . 

அப்பொழுது தான் இலியீன் சீட்டாட்டத்தை 
முடித்திருந்தார் . 

கடைசி கோபெக் 

வரை 
தன்னிடமிருந்த எல்லாப் பணத்தையுமே 
அவர் தோற்றுவிட்டார் . இப்பொழுது பிய்ந்து 

குதிரை முடி சோபாவில் படுத்துக் 
கொண்டு ஒவ்வொரு 
அதை வாயில் போட்டுக் 
போட்டுக் கடிப்பதும் 

கடிப்பதும் கீழே 
துப்புவதுமாக இருந்தார் . மேசை முழுவதும் 
சீட்டுகள் குவியலாகக் கிடந்தன . அந்த மேசை 
யின் மேலிருந்த இரண்டு மெழுகு வர்த்தி 
விளக்குகள் ஒரு மெழுகுவர்த்தி அடியிலிருக் 
காகிதம் வரை 

எரிந்து விட்டது --சன் 
னல் வழியாக வந்து கொண்டிருந்த காலைக் 
கதிரவனின் இளங் கதிர்களோடு பலவீனமாகப் 
போராடிக் கொண்டிருந்தன . அந்த உஹ்லா 
னின் மனதில் எந்த சிந்தனையும் இல்லை . அவ 
ருடைய அறிவுத்திறன் முழுவதுமே சூதா ட்டக் 
காய்ச்சல் என்ற அடர்த்தியான மூடுபனியில் 
மூழ்கிவிட்டது . அவர் சிறிது கூட வருத்த 
மடையவில்லை . 

ஒரு கட்டத்தில் அடுத்தபடி 
என்ன செய்வது , 

கோபெக் 
இல்லாமல் இந்த இடத்தை விட்டு எப்படிப் 

படைப் பிரிவுக்குச் சொந்தமான 
பதினைந்தையாயிரம் ரூபிள்களை 

எவ்வாறு 


கும் 


யாக 


கூட 


போவது , 


79 


செய்தது 


திருப்பிக் கட்டுவது , படைப் பிரிவின் தளகர்த் 
தர் என்ன சொல்வாரோ , தன்னுடைய தாயார் 
என்ன சொல்வாளோ , தன்னுடைய தோழர் 
கள் என்ன சொல்வார்களோ என்று அவர் 
சிந்திக்க முயற்சி 

உண்மையே . 
உடனே தன்னைப் பற்றி அதிகமான கவலையும் 
அருவருப்பும் அவரைப் பீடித்தபடியால் எல் 
லாவற்றையுமே மறந்து விடுவதற்காகக் கீழே 
குதித்துத் தரையில் முன்னும் 

பின்னுமாக 
நடந்தார் . அதிலும் தரையிலிருந்த மரப்பல 
கைகளுக்கு இடையே உள்ள விரிசல்களின் மீது 
மட்டுமே கவனத்தோடு நடந்தார் . சீட்டாட்டத் 
தில் அவர் கலந்து கொண்ட எல்லா ஆட்டங் 
களைப் பற்றியும் - மிகவும் அதிகமான 

அள 
வுக்கு நுணுக்கமான விவரங்களைக் கூட -- மறு 
படியும் நினைத்துப் பார்த்தார் . அவர் அநேக 

வெற்றியடைந்த ஆட்டத்தை நினைவு 
கூர்ந்தார் அவரிடம் ஒரு ஒன்பதும் ஆடு தன் 
ராஜாவும் இருந்தது , அதன் மீது இரண்டா 
யிரம் ரூபிள்களைக் கட்டினார் . வலப் பக்கத் 
தில் ராணி ; இடப் பக்கத்தில் ஆசு ; வலப் 
பக்கத்தில் டயமன் ராஜா மற்றும் எல்லாமே 
போய்விட்டது . வலப் பக்கத்தில் ஆறும் இடப் 
பக்கத்தில் டயமன் ராஜாவும் இருந்திருந்தால் 
அவர் 

இழந்த எல்லாப் பணத்தையும் 
திரும்பப் பெற்றிருப்பார் . மறுபடியும் அந்தப் 
பணம் 

முழுவதையும் பந்தயமாகக் கட்டி 
சுத்தமாக இன்னொரு பதினையாயிரம் வெற்றி 

டந்திருப்பார் . அப்படி நடந்திருந்தால் 
தன்னுடைய படையின் தளகர்த்தரிடமிருந்து 


மாக 


80 


அவர் 


குதிரையை வாங்கியிருக்கலாம் . அதோடு ஒரு 
வண்டியையும் ஒரு ஜோடிக் குதிரைகளையும் 
வாங்கியிருக்கலாம் . வேறு எதை வாங்கியிருக் 
கலாம் ? ஏன் ..... ஏன் ..... ஓ ! அது அற்புதமாக , 
அற்புதமாக இருந்திருக்கும் . 

மறுபடியும் சோபாவில் படுத்துக் 
கொண்டு குதிரை முடிகளைக் கடித்துக் கொண் 
டிருந்தார் . 

ஏழாவது அறையில் ஏன் பாடிக் கொண் 
டிருக்கிறார்கள் ? என்று நினைத்தார் . துர்பீன் 
விருந்தளிக்கிறார் போலும் . நானும் அவர்க 
ளோடு சேர்ந்து நன்றாகக் குடித்தால் என்ன ? 
அந்த 

நேரத்தில் கோமகன் உள்ளே வந் 
தார் . 
என்ன விஷயம் ? 

உன்னை 

சுத்தமாகத் 
டைத்து விட்டார்களா ? என்று கேட்டார் .. 

நான் தூங்குவதைப் போலப் பாசாங்கு 
செய்ய வேண்டும் என்று இலியீன் நினைத்தார் . 
இல்லாவிட்டால் 

ஏதாவது 

பேச வேண் 
டும் . எனக்கு மிகவும் களைப்பாக இருக்கிறது . 

ஆனால் துர்பீன் அவருக்குப் பக்கத்தில் வந்து 
தலை முடியைக் கோதினார் . 

அப்படியானால் உன்னை சுத்தமாக மொட் 
டையடித்துவிட்டார்களா ? அருமை நண்பனே ! 
எல்லாப் 

பணத்தையுமே தோற்றுவிட்டாயா ? 
சொல் . 
இலியீன் பதில் சொல்லவில்லை . 
கோமகன் அவருடைய சட்டைக் கையைப் 
பிடித்து இழுத்தார் . 


6--2442 


81 


என்று 


குரலில் 


ஆமாம் ! நான் தோற்றுவிட்டேன் . அதைப் 
பற்றி உங்களுக்கென்ன ? 

லியீன் 
தூக்கச் சடவோடு பதிலளித்தார் . அவருடைய 
அலட்சியம் தொனித்தது . 

அவர் 
புரண்டு கூடப் படுக்கவில்லை . 

எல்லாவற்றையுமா ? 
ஆமாம் . அதற்கென்ன ? எல்லாவற்றையுமே 
தான் . அதைப் பற்றி உங்களுக்கென்ன ? 

சொல்வதைக் கேள் . ஒரு தோழன் என்ற 
முறையில் என்னிடம் உண்மையைச் சொல் 
என்றார் கோமகன் . மது அவரிடம் கனிவான 
உணர்ச்சிகளை ஏற்படுத்தியிருந்தது . அவர் அந்த 
இளைஞரின் தலை முடியைக் 

கோதிவிட்டுக் 
கொண்டிருந்தார் . எனக்கு உண்மையிலேயே 
உன்னைப் 

பிடித்துவிட்டது . உண்மையைச் 
சொல் . நீ இராணுவத்துக்குச் சொந்தமான 
பணத்தைத் தோற்றுவிட்டாய் என்றால் நான் 
உனக்கு உதவி செய்கிறேன் ... கால தாமத 
மாவதற்குள் என்னிடம் செல்லி விடு . அது 
படைப் பிரிவின் 

பணமா ? 
இலியீன் சோபாவிலிருந்து துள்ளிக் குதித் 
தார் . 

நான் உங்களிடம் சொல்ல வேண்டுமென்று 
உண்மையிலேயே நீங்கள் விரும்பினால் தயவு 
செய்து அந்த மாதிரி ..... அந்த மாதிரி என் 
னிடம் பேசாதீர்கள் . தயவு செய்து என்னிடம் 
பேசவே வேண்டாம் . நான் செய்யக் கூடிய 
ஒரே காரியம் 

துப்பாக்கியால் தலையில் 
சுட்டுக் கொள்வது தான் ! அவர் ஒரு 
நேரத்துக்கு முன்னர் குதிரையைப் பற்றிக் 


கண 


82 


நாங்கள் 


கனவு 

கண்ட போதிலும் இப்பொழுது உண் 
மையாகவே எல்லா நம்பிக்கையையும் இழந்து 
கத்தினார் , தலையைக் 

கைகளில் 

பிடித்துக் 
கொண்டு 

கண்ணீர் விட்டார் . 

என்ன ? பெண்ணைப்போல நடந்து 
கொள்கிறாயே ? 

எல்லோருமே இப் 
படிப்பட்ட நிலைமைகளில் இருந்திருக்கிறோம் . 
அதனால் பெரிய ஆபத்து ஒன்றும் ஏற்படாது . 
நாம் நிலைமையைச் சமாளித்துவிட முடியும் 
என்று நினைக்கிறேன் . நான் வருகிறவரையிலும் 
ங்கே இரு . 
கோ மகன் வெளியே புறப்பட்டார் . 
நிலவுடைமையாளர் லுஹ்னோவ் 

எந்த 
அறையில் தங்கியிருக்கிறார் ? என்று அங்கே 
வேலை பார்க்கும் சிறுவனைக் 

சிறுவனைக் கேட்டார் . 
அந்தச் சிறுவன் அறையைக் காட்டுவதாக 
அவரைக் கூட்டிக் கொண்டு சென்றான் . அந்த 
அறையில் தன்னுடைய எசமானர் இப்பொழுது 
தான் வந்தார் , உடைகளைக் கழற்றிக் கொண் 
டிருக்கிறார் என்று அவருடைய பணியாள் எவ் 
வளவோ மறுப்புக் கூறிய போதிலும் கோம 
கன் உள்ளே சென்றார் . லுஹ்னோவ் மேலங்கி 
அணிந்து மேசைக்கு முன்னால் 

அமர்ந்து 
தனக்கு முன்னால் குவியலாகக் கிடந்த நோட்டு 
களை எண்ணிக் கொண்டிருந்தார் . அந்த மேசை 
யின் மேல் ரைன் பிரதேச ஒயின் ஒரு பாட்டில் 
வைக்கப்பட்டிருந்தது . அவர் அதை மிகவும் 
விரும்பிச் சாப்பிடுவார் . அந்த விலையுயர்ந்த 
மதுவைக் குடிப்பதற்குச் சீட்டாட்டத்தில் 
அவரடைந்த வெற்றிகள் உதவி செய்தன . 


6+ 


83 


உள்ளே வருவது யார் என்று தெரியாததைப் 
போல லுஹ்னோவ் கோமகனைத் தன்னுடைய 
மூக்குக் கண்ணாடியின் வழியாகக் கடுகடுப்பான , 
பாசமற்ற முறையில் பார்த்தார் . 

என்னைத் தெரியவில்லையா ? என்று கோ 
மகன் துணிவோடு மேசையை நோக்கி நடந்து 
கொண்டே கேட்டார் . 

லுஹ்னோவ் கோமகனை அடையாளம் கண்டு 
கோண்டார் . 
உங்களுக்கு 

என்ன வேண்டும்? 
கேட்டார் . 
நான் உங்களோடு சீட்டாட விரும்புகிறேன் 
சோபாவின் 

உட்கார்ந்தவாறு 
கோமகன் கூறினார் . 
இப்பொழுதா? 




என்று 


என்று 


மீது 


ஆமாம் . 


" கோமகன் அவர்களே ! இன்னொரு சமயத் 
தில் நான் மகிழ்ச்சியோடு விளையாடத் தயார் . 
இப்பொழுது நான் களைப்படைந்திருக்கிறேன் . 
நான் தூங்கப் போகிறேன் . ஒயின் குடிக்கிறீர் 
களா ? மிகவும் உயர்தரமான ஒயின் . 
" நான் இப்பொழுது 

விளையாட விரும்பு 
கிறேன் . 
இன்றிரவில் இதற்கு மேல் 

சீட்டாட 
எனக்கு உத்தேசமில்லை . 

த்தேசமில்லை . ஒருவேளை மற்ற கன 
வான்களில் யாராவது உங்களோடு விளையாடு 
வதற்கு விரும்பலாம் . கோமகன் அவர்களே ! 
என்னால் முடியாது . 

என்னை மன்னிப்பீர்கள் 
என்று நம்புகிறேன் . 
" அப்படியானால் விளையாட மாட்டீர்களா ? 


84 


என்று 


கோமகனின் விருப்பத்தை நிறைவேற்ற 
முடியாததற்குத் தன்னுடைய வருத்தத்தைத் 
தெரிவிப்பதற்காக லுஹ்னோவ் தன்னுடைய 
ேதாள்களை லேசாகக் குலுக்கினார் . 

எவ்வளவு கொடுத்தாலும் ? 
அவர் மறுபடியும் தோளைக் குலுக்கினார் . 
நான் மிகவும் மனமாரக் கேட்கிறேன் ..... 
விளையாடுவீர்களா , மாட்டீர்களா ? .... 
அமைதி . 
விளையாடுவீர்களா ? 

கோமகன் 
திரும்பக் கேட்டார் . கவனியுங்கள் . இப்பொ 
ழுது ! 

லுஹ்னோவ் இன்னும் அமைதியாகவே இருந் 
தார் . கோமகனின் முகம் வேகமாக இருண் 
டது . லுஹ்னோவ் தன்னுடைய மூக்குக் கண் 
ணாடிக்கு மேலே அவர் முகத்தை வேகமாக 
ஏறிட்டுப் பார்த்தார் . 

‘ விளையாடுவீர்களா ? என்று கோமகன் பல 
மாகக் கத்தினார் . அவர் தன் கையை மேசை 
யின் மீது ஓங்கியடித்த வேகத்தில் ரைன் ஒயின் 
பாட்டில் மேசையின் மீது விழுந்து ஒயின் 
கீழே வழிந்தது . நீங்கள் ஏமாற்றி விளையாடி. 
யதால் வெற்றி பெற்றீர்கள் , இல்லையா ? அது 
உங்களுக்கே தெரியும் . இப்பொழுது விளையாடு 
கிறீர்களா ? நான் மூன்றாவது 

தடவையாக 
உங்களைக் கேட்கிறேன் . 

" நான் விளையாட மாட்டேன் என்று சொல்லி 
விட்டேன் . கோமகன் 

அவர்களே ! உங்கள் 
நடத்தை மிகவும் விசித்திரமாக இருக்கிறது . 
கௌரவமான மனிதர்கள் அறைக்குள் திடுதிப் 


85 


பென்று 


இல்லை , 
களை 


பாக 


நுழைவதில்லை , 

மனிதனின் 
கழுத்துக்கு நேராகக் கத்தியை நீட்டுவதும் 

என்று லுஹ்னோவ் தன்னுடைய கண் 
உயர்த்தாமலேயே கூறினார் . 
அங்கே நிலவிய சிறிது நேர இடைவெளி 
யில் கோமகனின் முகம் மென்மேலும் வெறுப் 

மாறியது . திடீரென்று தலையில் விழுந்த 
பயங்கரமான அடியில் லுஹ்னோவ் பொறிகலங் 
கினார் . அவர் பணத்தை அள்ளிக்கொண்டே 
சோபாவின் மீது விழுந்தார் . பைத்தியம் பிடித் 
ததைப் போல , உடல் சிலிர்க்கும் படியாகக் 
கூச்சல் போட்டார் . எப்பொழுதும் அமைதியாக 
வும் கண்ணியமாகவும் இருக்கும் ஒரு நபரிட 
மிருந்து அத்தகைய கூச்சலை யாருமே 

எதிர் 
பார்த்திருக்க மாட்டார்கள் . துர்பீன் பணத்தை 
வாரிக்கொண்டார் . எசமானரின் 

கூக்குரலைக் 
கேட்டு ஓடிவந்த பணியாளைப் பிடித்துத் தள்ளி 
விட்டுக் கதவை நோக்கிச் சென்றார் . 

என்னை வாட்சண்டைக்குக் கூப்பிடுவதா 
னால் நான் அதற்குத் தயார் . என் அறையில் 
ன்னும் அரை மணி நேரம்வரை இருப்பேன் 
என்று கதவுக்கருகே போன கோமகன் கூறினார் . 

திருடன் ! போக்கிரி ! .. என்ற சத்தம் 
அறைக்குள்ளேயிருந்து வந்தது . 

உன்னை 
நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்து 
வேன் ! 12 

நிலைமையைச் சமாளித்துவிட முடியும் என் 
று 
கோமகன் உறுதியளித்ததை இலியீன் சிறி 
தும் நம்பவில்லையாதலால் அவர் இன் 
சோபாவின் மீது படுத்திருந்தார் . மனமுறிவின் 


இன்னு 


ம் 


86 


கனி 


. 


கூட 


இனி 


இல்லை 


என்ற 


கண்ணீர் 

அவரைத் துன்புறுத்தியது . அவர் 
மூளையில் நிறைந்து நின்ற காட்சிகளின் விசித் 
திரமான கலவையில் கோமகனின் 

வு 
றைந்த அனுதாபம் ஊடுருவி அவருடைய 
பரிதாபகரமான நிலைமையை அங்கீகரிக்கின்ற 
விழிப்பை ஏற்படுத்தியிருந்தது . அந்த விழிப்பு 
இன்னும் அவரிடம் நீடித்தது . வளமான நம் 
பிக்கைகளைக் கொண்டிருந்த 

அவருடைய 
இளமை , அவருடைய கௌரவம் , நண்பர் 
களின் மரியாதை , பாசம் மற்றும் நட்பைப் 
பற்றிய கனவுகள் - எல்லாமே நிரந்தரமாக 
அழிந்து விட் 
விட்டன . கண்ணீர் 

ஊற்றுக் 
வற்றிவிடத் தொடங்கியிருந்தது . 

ஒரு 
நம்பிக்கையுமே 

உணர்ச்சி 
மிகவும் நிதானமாக 

மென்மேலும் 

உறுதி 
அவரைப் பிடித்துக் கொண்டிருந்தது . 
தற்கொலையைப் பற்றிய சிந்தனைகள் பீதியும் 
வெறுப்பும் கலந்த உணர்ச்சியை இனியும் 
அவரிடம் ஏற்படுத்தவில்லை ; அவை அதிகமான 
வற்புறுத்தலோடு அவரிடம் தோன்றின . இந்தக் 
கட்டத்தில் கோமகன் 

உறுதியான 
களோடு நடந்து வருகின்ற சசத்தம் கேட்டது . 
துர்பீனுடைய முகத்தில் 

முகத்தில் சீற்றத்தின் அறி 
குறிகள் ன்னும் தெரிந்தன . அவர் கரங்கள் 
லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன . 
அவருடைய கண்கள் அன்பு நிறைந்த உற்சாகத் 
தாலும் திருப்தியாலும் பிரகாசித்தன . 

இதோ ! நான் அந்தப் பணத்தைத் திரும்பக் 
கொண்டு வந்துவிட்டேன் ! என்று கோமகன் 


யாக 


காலடி 


ஆனால் 


87 


மீது 


தூக்கிப் 


வா 


குவியலாக இருந்த நோட்டுக் கட்டுகளை 
மேசையின் 

போட்டவாறு 
கூறினார் . எல்லாம் சரியாக இருக்கிறதா 
என்று எண்ணிப் பார் . நான் புறப்படப் போகி 
றேன் . பொது அறைக்குச் சீக்கிரமாக 
என்று அந்த உஹ்லானின் முகத்தில் தோன் 
றிய ஆனந்தத்தையும் நன்றியையும் கவனிக் 
காததைப் போலப் பாசாங்கு செய்தபடியே 
கூறினார் . ஒரு ஜிப்சி இசையைச் சீட்டியடித்த 
படியே அந்த அறையிலிருந்து வெளியே சென் 
றார் . 


8 


ஸாஷா 


கொ 


தன்னுடைய இடுப்பில் வாரை 
இறுக்கிக் கட்டிக் கொண்டு குதிரைகள் தயார் 
என்று அறிவித்தான் . ஆனால் மார்ஷல் 
டுத்த நடன விருந்தின் போது யாரோ ஒரு 
போக்கிரி கோமகனுடைய நீண்ட கோட்டை 
( அதன் பர் காலரையும் சேர்த்து அதன் மதிப்பு 
முந்நூறு ரூபிள்கள் 

இருக்கும் ) எடுத்துக் 
கொண்டு தன்னுடைய அசிங்கமான நீல நிற 
மேலங்கியை மாற்றி வைத்துவிட்டான் . எனவே 
அந்தப் போக்கிரியை முதலில் கண்டுபிடித்து 
அந்தப் பெரிய கோட்டைத் திரும்ப வாங்க 
வேண்டுமென்று வற்புறுத்தினான் . 
துர்பீனோ அந்த நீண்ட கோட்டை 

வாங்க 
வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டு 
உடை மாற்றிக் கொள்வதற்காகத் 

தன் 
னுடைய அறைக்குச் சென்றார் . 


ஆனால் 


88 


படை 


அதிகாரி 


கா 


தாரைக் 


குதிரைப் 

தன்னுடைய 
ஜிப்சி பெண்ணுக்குப் பக்கத்தில் மௌன மாக 
உட்கார்ந்து கொண்டு இடைவிடாமல் இறுமிக் 
கொண்டிருந்தார் . போலீஸ் காப்டன் வோட் 

கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் . 
அங்கேயிருந்த கனவான்கள் அனைவரையும் 
தன் வீட்டுக்கு வந்து காலைச் சிற்றுண்டி அருந்து 
மாறு அழைத்தார் . தன் மனைவி கீழே இறங்கி 
வந்து ஜிப்சிகளோடு நடனமாடுவாள் என்றும் 
உறுதியளித்தார் . பியானோ வாத்தியத்தில் 
அதிகமான ஆன்ம உணர்ச்சி இருக்கிறது , கித் 

கொண்டு அப்படி இசைக்க முடி 
யாது என்று அந்த அழகான இளைஞன் இல் 
யூஷ்காவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான் . 
அரசாங்க அதிகாரி ஒரு மூலையில் உட்கார்ந்து 
தேநீர் அருந்திக் கொண்டிருந்தார் . அப்பொ 
ழுது உதயமாகிவிட்டபடியால் தன்னுடைய 
களியாட்டத்தைப் பற்றி அவர் வெட்கமடை 
வதைப் போலத் தோன்றினார் . ஜிப்சிகள் தங்க 
ளுக்கிடையே தங்கள் மொழியில் விவாதித்துக் 
கொண்டிருந்தார்கள் . அங்கேயிருந்த கனவான் 
களை கௌரவிப்பதற்காக இன்னொரு பாட்டுப் 
பாட வேண்டும் என்று சிலர் வற்புறுத்தினார் 
கள் . ஆனால் barorai ( அதாவது ஜிப்சி மொழி 
யில் கோமகன் 

அல்லது 

இளவரசர் , 
இன்னும் துல்லியமாகச் சொல்வதென்றால் , 
" மாபெரும் பிரபு ) கோபமடைவார் என்று 
கூறி ஸ்தேஷ்கா மறுப்புத் தெரிவித்தாள் . 
சுருக்கமாகச் சொல்வதென்றால் அங்கே குடி 


89 


“ சரி , 


நாம் 


பிறகு 


மயக்கத்தின் கடைசி அறிகுறியும் 

அறிகுறியும் மறைந்து 
கொண்டிருந்தது . 

பிரிவதை முன்னிட்டு 
பாட்டுப் பாடுங்கள் . 

எல்லோரும் 
வீட்டுக்குப் போக வேண்டியது தான் என்று 
பிரயாண உடையணிந்து கொண்டு அறைக்குள் 
நுழைந்த கோமகன் கூறினார் . அவர் முன் 
எப்போதுமில்லாத அளவுக்குப் புதுமையாக , 
அழகாக , உற்சாகமாகத் தோன்றினார் . 

ஜிப்சிகள் கடைசிப் பாட்டைப் பாடுவதற் 
காக வட்டமாக நின்று கொண்டிருந்த பொழுது 
இலியீன் கையில் 

நோட்டுக் கத்தை 
யோடு வந்து கோமகனைத் தனியாகக் கூப்பிட் 
டார் . 

‘ என்னிடமிருந்த இராணுவப் பணம் பதினைந் 
தாயிரம் 

ரூ 

பிள்கள் மட்டுமே . ஆனால் நீங்கள் 
பதினாறாயிரத்து முந்நூறு ரூபிள்கள் கொடுத் 
திருக்கிறீர்கள் . அதிகப் பணம் உங்களுடைய 
தாக இருக்க வேண்டும் என்றார் .. 

சபாஷ் ! அப்படியானால் பணத்தைக் கொ 
டுங்கள் ! " 

இலியீன் கோமகனிடம் பணத்தைக் கொடுத் 
தபொழுது அவரை வெட்கத்தோடு ஏறிட்டுப் 
பார்த்தார் . ஏதோ சொல்ல உத்தேசிப்பதைப் 
போல வாயைத் திறந்தார் . ஆனால் பேச முடி 
யாமல் வெட்கத்தோடு நின்றார் . கண்களில் 
கண்ணீர் முத்துக்கள் திரண்டன . கோமகனின் 
கையைப் பிடித்து பலமாக இறுக்கினார் . 

போடா ! இல்யூஷ்கா! .. கேள் .... இதோ 
காஞ்சம் பணம் . பாட்டுப் பாடிக் கொண்டு 


90 


காரி , 


நகரத்தின் எல்லை வரை வந்து 

வரை வந்து என்னை வழி 
யனுப்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு கோ 
மகன் இலியீன் கொடுத்த ஆயிரத்து முந்நூறு 

பிள்களையும் ஜிப்சியின் கித்தார் வாத்தியத் 
தின் மேல் போட்டார் . ஆனால் முந்திய இரவில் 
குதிரைப் படை அதிகாரியிடம் கடனாக 

வாங் 
நூறு ரூபிள்களைத் திருப்பிக் கொடுக்க 
மறந்துவிட்டார் . 

காலை மணி பத்தாகிவிட்டது . ஜிப்சிகள் கூட் 
டம் , போலீஸ் காப்டன் , குதிரைப் படை அதி 

அழகான இளைஞன் , இலியீன் , ஓரங்க 
ளில் கரடித் தோல் தைக்கப்பட்ட நீல நிற 
மேலங்கியை அணிந்த கோமகன் ஆகியோர் 
பயணிகள் விடுதியின் படிக்கட்டுகளில் 
இறங்கிவந்த பொழுது சூரியன் ஏற்கெனவே 
வீ 

கூரைக்கு மேலே வந்துவிட்டது , 
தெருக்களில் மக்கள் 

ஏராளமாகப் போய்க் 
காண்டிருந்தார்கள் , கடைக்காரர்கள் கடை 
களின் கதவுகளைத் திறந்து வைத்து 
நேரமாகிவிட்டது . பிரபுக்களும் 

அரசாங்க 
அதிகாரிகளும் சறுக்கு வண்டிகளின் மேல் உட் 
கார்ந்து போய்க் கொண்டிருந்தார்கள் . கடைத் 
தெருவில் சீமாட்டிகள் கடையிலிருந்து 
மற்றொரு கடைக்குப் போய்க் 

கொண்டிருந் 
தார்கள் . பகற்பொழுது பிரகா 

பிரகாசமாக இருந் 
தது . 

பனி ருகிக் கொண்டிருந்தது . மூன்று 
பனிச் சறுக்கு வண்டிகள் பயணிகள் விடுதி 
யின் முன்னால் வந்து நின்றன . ஒவ்வொரு 
வண்டியிலும் 

வால் மடக்கிக் 

கட்டப்பட்ட 
மூன்று குதிரைகள் பூட்டப்பட்டிருந்தன . அந்த 


டுகளின் 


வெகு 


91 


ஸாஷா 


முதல் 


யாக 


குதூகலமான கோஷ்டியினர் எல்லோரும் வண் 
டிகளில் ஏறிக் கொண்டார்கள் . கோமகன் , 
இலியீன் , ஸ்தேஷ்கா , 

இலியூஷ்கா மற்றும் 
கோமகனின் பணியாளான 
வண்டியில் உட்கார்ந்தார்கள் . பிளூஹர் பரபரப் 
பில் தன்னை மறந்து வாலை ஆட்டிக் கொண்டு 
குதிரையைப் பார்த்துக் குரைத்தது . மற்ற 
கனவான்களும் ஜிப்சிகளும் மற்ற வண்டிகளில் 
ஏறிக் கொண்டார்கள் . பயணிகள் விடுதியை 
விட்டுப் புறப்பட்ட உடனே வண்டிகள் இணை 

ஓடின . ஜிப்சிகள் கூட்டாகப் பாடத் 
தொடங்கினார்கள் . 

அவர்கள் இப்படிப் பாடிக்கொண்டும் சிறிய 
மணிகளை ஆட்டிக் கொண்டும் அந்த நகரம் 
பூராவிலும் வண்டிகளில் சென்று எல்லைக் கதவு 
களை அடைந்தார்கள் . போகும் வழியில் எதிரே 
வந்த எல்லா வண்டிகளையும் தங்கள் பாதை 
யிலிருந்து விலகி நடைபாதைக்கு ஓடுமாறு 
விரட்டினார்கள் . 

கௌரவமிக்க கனவான்கள் ஜிப்சி கூட்டத் 
தைச் சேர்ந்த பெண்களோடும் குடிமயக்கத் 
திலிருந்த ஜிப்சி ஆண்களோடும் சேர்ந்து பாடிக் 
கொண்டு நகரத் தெருக்களில் பட்டப் பகலில் 
சறுக்கு வண்டிகளில் போய்க் கொண்டிருப் 
பதைப் பார்த்த 

கடைக்காரர்கள் மற்றும் 
பாதசாரிகள் - குறிப்பாக அவர்களை நன்றாகத் 
தெரிந்தவர்கள் மிகவும் வியப்படைந்தார் 
கள் . 
நகரத்தின் எல்லைக் 

எல்லைக் கதவுகளின் வழியாகச் 
சென்றதும் சறுக்கு வண்டிகள் நின்றன . எல் 


92 


நாள் 


ைைடய 


லாரும் கோமகனிடம் விடைபெற்றுக் கொண் 
டார்கள் . 

இலியீன் புறப்படுவதற்கு முன்பு அதிகமாகக் 
குடித்திருந்ததோடு வண்டிக் குதிரைகளைத் 
தானே ஓட்டிக் கொண்டு வந்தார் . அவருக்கு 
திடீரென்று வருத்தமேற்பட்டது . இன்னொரு 

தங்கியிருக்குமாறு கோமகனுடைய 
மனதை 

மாற்ற அவர் முயற்சி செய்தார் . 
அது நடைபெறாது என்பதைப் புரிந்து கொண் 
டதும் அவர் கண்களில் கண்ணீர் வடிய சிறி 
தும் எதிர்பாராத வகையில் தன் புதிய நண் 
பரைக் கட்டிப் பிடித்துக் கொண்டார் . தன் 

படைக்குத் திரும்பிய உடனே துர் 
பீன் இருக்கும் ஹுஸ்ஸார் படைக்குத் தன்னை 
மாற்ற 

வேண்டுமென்று மனுச் செய்யப் 
போவதாக 

வாக்குறுதியளித்தார் . கோமகன் 
குறிப்பிடத்தக்க 

வகையில் 

மிகவும் உற் 
சாகத்தோடிருந்தார் . காலையிலிருந்து தன்னோடு 
நெருக்கமாக இருந்த குதிரைப் 

இருந்த குதிரைப் படை அதி 
காரியை அவர் ஒரு பனிக்குவியலுக்குள் தள்ளி 
னார் . பிளூஹரை போலீஸ் காப்டன் மீது ஏவி 
னார் . ஸ்தேஷ்காவைத் தன் கைகளில் வாரித் 

மாஸ்கோவுக்குக் கொண்டு 
போகப் போவதாக 

பயமுறுத்தினார் . கடைசி 
யில் வண்டியில் தாவிக்குதித்து உட்கார்ந் 
தார் . பிளூஹரைத் தனக்குப் பக்கத்தில் உட் 
காரவைத்துக் கொண்டார் . ஆனால் அந்த நாய் 
வண்டியின் 

நிற்பதற்கே விரும்பி 
யது . கோமகனின் நீண்ட கோட்டைக் கண்டு 
பிடித்து அதைத் தங்களிடம் அனுப்பி வைக்கு 


தூக்கி 

அவளை 


நடுவில் 


93 


மாறு மறுபடியும் குதிரைப் படை அதிகாரி 
யைக் கேட்டுக் கொண்ட பிறகு ஸாஷா வண்டி 
யோட்டியின் இருக்கை மீது தாவி உட்கார்ந் 
தான் . 

போய் வருகிறோம் ! என்று கோம 
கன் கத்தினார் . தன் தொப்பியைத் தூக்கித் 
தலைக்கு மேலே ஆட்டினார் . குதிரைகளைப் 
பார்த்து சறுக்கு வண்டியோட்டியைப் போல 
சீட்டியடித்தார் . மூன்று சறுக்கு வண்டிகளும் 
வெவ்வேறு திசைகளில் புறப்பட்டன . 


பாதை 


சுகமான 


பனிமூடிய சமவெளிப் பிரதேசம் சலிப்பூட்டு 
கின்ற முறையில் நெடுந்தொலைவு வரை நீண் 
டிருந்தது . அதன் குறுக்கே அழுக்குப் பிடித்த 
மஞ்சள் நிற நாடாவைப் போலப் 
அமைந்திருந்தது . 

உருகிக் 

கொண்டிருக்கும் 
பனியின் மேல் தகட்டின் மீது நடனமாடிப் பளிச் 
சிட்ட சூரிய ஒளி முகத்திலும் முதுகிலும் பட்ட 
பொழுது வெப்பத்தினால் 

உணர்ச்சி 
ஏற்பட்டது . வியர்வை வழிந்து கொண்டிருந்த 
குதிரைகளின் 

பின்புறத்திலிருந்து நீராவி 
மேலே வந்தது . சறுக்கு வண்டியின் மணி கண 
கணத்தது . அதிகமாகச் சரக்கு ஏற்றப்பட்ட 
சறுக்கு வண்டிக்குப் பக்கத்தில் ஓடிவந்து 
கொண்டிருந்த விவசாயி கோமகனுக்கு வழி 
விடுவதற்காகக் கடிவாளத்துக்குப் பதிலாக உப 
யோகப்படுத்தியிருந்த கயிற்றை அவசரமாக 
இழுத்தான் . பாதையின் ஓரத்தில் கிடந்த 
பனிச் சேற்றில் அவனுடைய மரக்கட்டைச் 
செருப்புகள் அழுந்தின . சிவப்பு முகத்தைக் 
கொண்ட பருமனான விவசாயப் பெண் , தான் 


94 


அணிந்திருந்த ஆட்டுத் தோல் கோட்டின் 
மார்புக்குள் ஒரு குழந்தையைத் திணித்துக் 
கொண்டு இன்னொரு சறுக்கு 

சறுக்கு வண்டியில் உட் 
கார்ந்திருந்தாள் . அந்த வண்டியில் பூட்டப்பட் 
டிருந்த வெள்ளைக் குதிரையைக் 

கடிவாளத் 
தின் நுனிகளால் அடித்துக் கொண்டிருந்தாள் 
கோமகன் திடீரென்று ஆன்னா ஃபியோ தரவ் 
னாவை நினைத்துக் கொண்டார் . 

‘ வண்டியைத் திருப்பு ! என்று உத்தரவிட் 
டார் . 
வண்டியோட்டிக்கு 

உடனே 

புரியவில்லை . 
வண்டியைத் திருப்பு ! நகரத்துக்குத் 
திருப்பி ஓட்டு ! சீக்கிரம் ! 

சறுக்கு வண்டி எல்லைக் கதவுகளின் வழி 
யாக மறுபடியும் நகரத்துக்குள் திரும்பி திரு 
மதி . ஸாய்த்ஸெவாவின் வீட்டின் மர 

வாயி 
லுக்கு முன்னால் வேகமாக ஓடிவந்து நின்றது . 
கோமகன் படிகளில் விரைவாக ஏறி முன்புற 
ஹாலையும் வரவேற்பு அறையையும் கடந்து 
ஓடினார் . அந்த விதவை 

அந்த விதவை இன்னும் படுக்கை 
யில் தூங்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்ததும் 
அவர் தன் கைகளில் அவளை வாரித் தூக்கினார் . 
தூக்க மயக்கத்திலிருந்த அவளுடைய கண்களில் 
முத்தமிட்டுவிட்டு வெளியே 

ஓடினார் . இன் 
னும் துயில் கலையாத ஆன்னா ஃபியோதரவ்னா 
தன் உதடுகளைச் சப்பிக்கொண்டு 

என்ன நடக் 
கிறது ? முணுமுணுக்க 

மட்டுமே 
முடிந்தது . கோமகன் சறுக்கு வண்டியில் தாவி 
உட்கார்ந்து வண்டியோட்டிக்கு உத்தரவிட் 
டார் . அவர் அதற்குப் பிறகு மேலும் எந்தத் 
தாமதமும் ல்லாமல் , லுஹ்னோவ் அல்லது 


என்று 


95 


விதவை அல்லது ஸ்தேஷ்காவைப் பற்றி எவ் 
விதமான சிந்தனையும் இல்லாமல் , மாஸ்கோ 
வில் தனக்காகக் காத்திருப்பவற்றை மட்டுமே 
சிந்தித்தவராகக் கே . நகரத்தை விட்டு நிரந் 
தரமாகப் பிரிந்தார் . 


9 


கால 


ந 


இருபது வருடங்கள் 

உருண்டோடின . 
டைக்காலத்தில் எவ்வளவோ சம்பவங்கள் 
நடைபெற்றிருந்தன . பலர் 

இறந்துவிட்டார் 
கள் , பலர் பிறந்திருந்தார்கள் , இன்னும் பலர் 
வளர்ந்து 

கொண்டிருந்தார்கள் அல்லது 
வயோதிகர்களாகிக் கொண்டிருந்தார்கள் . 
கருத்துக்கள் மக்களைக் காட்டிலும் அதிகமான 
எண்ணிக்கையில் தோன்றி அழிந்து போயிருந் 
தன . பழைய 

வாழ்க்கையில் இருந்த 
ல்லவைகளில் பலவும் தீயனவற்றில் பலவும் 
மறைந்து போயிருந்தன . புதியனவற்றில் நல்ல 

பல முதிர்ச்சி அடைந்திருந்தன , தீயவை 
பலவும் தலைகாட்டத் தொடங்கியிருந்தன . 

ஃபியோதர் துர்பீன் கோமகன் இறந்து பல 
வருடங்களாகிவிட்டன . வெளிநாட்டுக்காரர் 
ஒருவரைத் தெருவில் சாட்டையால் அடித்த 
பொழுது ஏற்பட்ட வாட்சண்டையில் அவர் 
உயிரிழந்தார் . அவர் மகன் தகப்பனாரைப் 
போன்ற அதே உருவம்- இப்பொழுது இரு 
பத்து மூன்று வயது நிரம்பிய அழகான இளை 
ஞனாக , குதிரைப் படையின் அதிகாரியாக 
இருந்தார் . ஆனால் இளம் துர்பீன் கோமகன் 


வை 


96 


100 


பிடக்கூடிய 


குணத்தில் தகப்பனாரைச் சிறிதும் ஒத்திருக்க 
வில்லை . பழைய காலத்தைச் சேர்ந்த கெட் 
டுப்போன தலை முறையின் அடையாளமான , 
விளைவைப் பற்றிக் கவலைப்படாத , 

உணர்ச்சி 
மூழ்கிய , ( பச்சையாகச் 

சொல்ல 
வேண்டுமென்றால் ஒழுக்கக் கேடான ) குணங் 
களின் சிறு சுவடு கூட அவரிடம் இல்லை . மதி 
நுட்பம் , நல்ல முறையில் வளர்க்கப் பட்டிருத் 
தல் மற்றும் தன் முன்னோர்களிடமிருந்து 
பெற்றிருந்த இயற்கைத் திறம் ஆகியவற்றோடு 
கௌரவத்தையும் வசதிகளையும் விரும்புதல் , 
மக்களையும் சந்தர்ப்பங்களையும் சரியாக மதிப் 

காரியவாதமான முறை , வாழ்க் 
கையைப் பற்றிய கவனம் நிறைந்த , அறிவு 
பூர்வமான அணுகு முறை ஆகியவை அவரிட 

சிறப்பான குணங்களாகும் .. 
கோமகன் இராணுவப் பணியில் 

வேகமான 
முன்னேற்றத்தை அடைந்திருந்தார் . இருபத்து 
மூன்று வயதில் அவர் ஏற்கெனவே லெப்டி 
னென்டாக இருந்தார் ... யுத்தம் தொடங்கிய 

போர் முனையில் சேவை செய்தால் 
பதவி உயர்வுக்கான வாய்ப்புக்கள் அதிகமுண்டு 
என்று முடிவு செய்து அவர் தன்னை 
ஸார் 

படைப்பிரிவுக்கு மாற்றிக் கொண் 
டார் . அதில் அவர் காப்டனாகப் பணியாற்றி 
னார் ; சீக்கிரத்திலேயே ஒரு பிரிவுக்குத் தலை 

வகிக்கும் பொறுப்பைப் பெற்றார் . 
1848 மே மாதத்தில் ஹுஸ்ஸார்களின் எஸ் . 
படைப்பிரிவு கே . குபெர்னியாவின் வழியாகப் 
போய்க் கொண்டிருந்தது . 


மிருந்த 


இளம் 


பொழுது 


ஹுஸ் 


மை 


இளம் 


துர்பீன் 


7-2442 


97 


தங்க 


அவள் 


அழகைக் 


அவள் 


கோமகன் தலைமையிலிருந்த படைப்பிரிவு 
ஆன்னா ஃபியோ தரவ்னாவுக்குச் சொந்தமான 
மரோஸவ்கா கிராமத்தில் 

இரவில் 
வேண்டும் . ஆன்னா ஃபியோதரவ்னா இன்னும் 
உயிரோடிருந்தாள் ; ஆனால் அதிகமான வயதாகி 
விட்டபடியால் 

இப்பொழுது தன்னை 
ஒரு இளம் பெண்ணாகக் கருதுவதில்லை . பெண் 
களிடம் 

அதுவே ஆச்சரியம் தானே ! அவள் 
மிகவும் அதிகமாகப் பெருத்துவிட்டாள் . பெண் 
கள் இளமையாகத் தோன்றுவதற்கு அது உதவு 
வதாகச் சொல்வதுண்டு . ஆனால் ஆழமான சுருக் 
கங்கள் அவளுடைய மென்மையான , வெள்ளைச் 
சருமத்தின் 

குறைத்துவிட்டன . 
இப்பொழுதெல்லாம் 

நகரத்துக் 
குள் குதிரைச் சவாரி செய்வதில்லை . உதவியில் 
லாமல் கோச்சுவண்டியில் கூட அவளால் ஏற 
முடியாது . 

எப்பொழுதும் 
போலவே இனிய சுபாவத்தோடிருந்தாள் , 
வழக்கம் போலவே அசடாக இருந்தாள் . உண் 
மையைப் பார்க்க 

முடியாதபடி 

கண்களை 
மறைப்பதற்கு அவள் இனியும் அழகியல்ல என் 
இதை ஒத்துக் கொள்வோம் . 

அவ 
ளோடு மகள் லீஸா இருபத்து மூன்று 
தான நாட்டுப்புற அழகி -- வசித்தாள் . அவ 
ளுடைய சகோதரனும் அவளோடு தான் வசித் 
தார் . அவர் சுகவாசியாக இருந்து எல்லோரை 
யும் நம்பித் தன்னுடைய பங்காகக் கிடைத்த 
பரம்பரைச் சொத்தை இழந்துவிட்டார் . தன் 
னுடைய வயோதிகக் காலத்தில் சகோதரியைச் 
சார்ந்திருந்தார் . அவர் தலை முடி முற்றிலும் 


ஆனால் 


அவள் 


பதால் 


வய 


98 


வளைந்த 


வெள்ளையாக மாறிவிட்டது . மேலுதடு உள்ளே 
வளைந்துவிட்டது . ஆனால் அதன் மீது முளைத்த 
மீசையில் மட்டும் கவனமாகக் கறுப்பு மை 
தடவியிருந்தார் . சுருக்கங்கள் 

அவருடைய 
கன்னங்களிலும் நெற்றியிலும் மட்டுமல்லாமல் 
மூக்கிலும் கழுத்திலும் கூட இருந்தன . அவ 
ருடைய முதுகு கூனலாகிவிட்டது . என்றாலும் 
பழைய குதிரைப் படை அதிகாரிக்குச் சொந்த 
மான ஏதோ ஒன்று அவருடைய பலவீனமான , 
கால்களில் 

இன்னும் இருந்தது . 
அன்றைய மாலை நேரத்தில் ஆன்னா ஃபியோ 
தரவ்னா தன் குடும்பத்தினர் மற்றும் வீட்டு 
வேலைக்காரர்கள் எல்லோருடனும் தன் பழ 
மையான வீட்டின் சிறிய வரவேற்பு அறையில் 
உட்கார்ந்திருந்தாள் . அந்த வரவேற்பு அறை 
யின் வராந்தாக் கதவு மற்றும் சன்னல்களுக்கு 
வெளியே பழைய 

பாணியில் நட்சத்திர வடி 
வத்தில் அமைக்கப்பட்டிருந்த தோட்டம் 
தரிந்தது . 

எலுமிச்சை மரங்கள் 
வளர்ந்திருந்தன . ஆன்னா ஃபியோதரவ்னா 
நரைத்த தலை முடியோடு நறுமணம் 
செடிக் காம்புகள் அடைக்கப்பட்ட உடையணிந்து 
கொண்டு ஒரு 

வட்ட மேசைக்குப் பின்னால் 
சோபாவில் உட்கார்ந்து தனியாகச் 

சீட்டு 
விளையாடிக்கொண்டிருந்தாள் . அவளுடைய முதிய 
சகோதரர் இடையில் சுத்தமான வெள்ளை 
நிற உடையணிந்து சன்னல் சுவரில் உட்கார்ந்து 
வெள்ளை நூலினால் எதையோ பின்னிக் கொண் 
டிருந்தார் . அவருடைய சகோதரி 

மகள் 


அங்கே 


தரும் 


7 * 


99 


வேறு 


கண் 


எனவே 


அதைக் கற்றுக் கொடுத்திருந்தாள் . அவரால் 

எந்த முக்கியமான வேலையையும் 
செய்ய முடியாது ; 

பார்வை குறைந்து 
விட்டபடியால் அவருக்கு 

மிகப் பிரியமான 
பொழுது போக்காகிய பத்திரிகை வாசிப்பதி 
லும் அவரால் ஈடுபட முடியவில்லை . 
அந்தப் பின்னல் வேலையை அவர் மிகவும் 
விரும்பினார் . பீமொச்கா என்ற சிறுமியை 
ஆன்னா ஃபியோதரவ்னா வளர்த்து வந்தாள் . 
அவள் அவருக்குப் பக்கத்தில் உட்கார்ந்து லீஸா 
வின் மேற்பார்வையில் பாடங்களைப் படித்துக் 
கொண்டிருந்தாள் . லீஸா ஆட்டுக் கம்பளி 
நூலில் தன் மாமாவுக்கு ஒரு ஜோடிக் காலுறை 
களைப் பின்னிக் கொண்டிருந்தாள் . 

கொண்டிருந்தாள் . எப்பொ 
ழுதும் நடை பெறுவதைப் 

போல அந்த 
நேரத்தில் அஸ்தமன 

சூரியனின் 

கடைசிக் 
கதிர்கள் எலுமிச்சை மரங்களின் வழியாகச் 
சாய்வாக விழுந்து , மிகக் கடைசியிலிருந்த 
சன்னல் மற்றும் அதற்குப் பக்கத்திலிருந்த 
அலமாரிகள் 

பிரகாசித்தன . அந்த 
அறையும் தோட்டமும் மிகவும் அமைதியாக 
இருந்த படியால் சன்னலுக்கு வெளியே ஒரு 
புறா சிறகுகளை ஆட்டினால் , ஆன்னா ஃபியோ 
தரவ்னா அறையில் மெதுவாகப் பெருமூச்சு 
விட்டால் , அந்தக் கிழவர் காலை மடக்கி உட் 
காரும் பொழுது முனகினால் , அவற்றைக் கூட 
அவர்கள் தெளிவாகக் கேட்க முடியும் . 

இதை எந்தச்சீட்டோடு சேர்க்க வேண்டும் ? 
லீஸா ! 

தயவு செய்து எனக்குச் சொல்லிக் 
கொடு . எனக்கு அடிக்கடி மறந்து விடுகிறது 


மீது 


100 


என்று 


என்று 


ஆன்னா ஃபியோதரவ்னா 

விளையாட் 
டைச் 

சற்று நிறுத்திவிட்டுக் கூறினாள் . 
லீஸா தன் பின்னலை நிறுத்தாமலேயே தாயா 
ருக்கு அருகில் சென்று சீட்டுகளைப் பார்த்தாள் . 

ஓ ! நீங்கள் எல்லாவற்றையும் கலந்துவிட் 
டீர்கள் , அம்மா ! என்று சீட்டுகளைத் திரும்ப 
அடுக்கிக் கொண்டு அவள் கூறினாள் . இப் 
படி வைக்க வேண்டும் . ஆனால் உங்கள் ஊகம் 
சரியான து தான் . அப்படியே வரும் 
சொல்லிக் கொண்டு தாயார் கவனிக்காத பொ 
ழுது ஒரு சீட்டைத் தனியே உருவி எடுத்துக் 
கொண்டாள் . 

அது சரியாக வந்துவிடும் என்று எப்பொ 
ழுதும் சொல்லி என்னை ஏமாற்றுவதே உனக்கு 
வழக்கம் . 

உண்மையாகவே அது சரியாக வரும் . பார்த் 
தாயா ? சரியாக வந்துவிட்டது . 

“ சரி , ரொம்ப சரி , வம்புக்காரியே ! நாம் 
தேநீர் சாப்பிட நேரமாகவில்லையா ? 

சமவாரைச் சூடாக்கும்படி அவர்களிடம் 
ஏற்கெனவே சொல்லிவிட்டேன் . நான் போய்ப் 
பார்க்கிறேன் . தேநீரை இங்கே கொண்டுவரச் 
சொல்லட்டுமா ? .. பீமொச்கா ! உன் பாடங்களை 
வேகமாக முடி . நாம் உலாவப் போக வேண் 
டும் என்றாள் . 
லீஸா கதவு வழியாக மறைந்தாள் . 

லீஸா ! லீஸச்கா ! என்று மாமா அவளைக் 
கூப்பிட்டார் . அவர் கண்கள் பின்னலிலேயே 
இருந்தன . மறுபடியும் எங்கோ ஒரு 
தில் நான் தையலை விட்டுவிட்ட மாதிரித் 


டத் 


101 


. 


தோன்றுகிறது . அருமைப் பெண்ணே ! அதைக் 
காட்டு . 

ஒரு நிமிடம் ! இதோ ஒரு நிமிடத்தில் வரு 
கிறேன் . அவர்களிடம் இந்த சீனிக்கட்டியைத் 
தூளாக்கிப் போடுமாறு கொடுத்துவிட்டு வரு 


கிறேன் . 


னாள் . 


அவள் கூறியதைப் போலவே மூன்று நிமி 
டங்களில் அந்த அறைக்குள் ஓடி வந்தாள் . 
மாமாவுக்குப் பக்கத்தில் சென்று அவர் காதைப் 
பிடித்துக் கிள்ளினாள் . 

தையலில் தப்புச் செய்தால் இது தான் 
தண்டனை என்று சிரித்துக் கொண்டே சொன் 

இன்றைக்குக் கொடுத்த பாடத்தைக் 
கூட நீங்கள் முடிக்கவில்லையே ! 

இதைச் சரி செய்து கொடு . எங்கோ ஒரு 
இடத்தில் சிக்குப் பட்டு விட்டது . 
லீஸா பின்னல் கொக்கியை எடுத்தாள் . அப் 

சன்னல் வழியாக வீசிய காற்றில் 
திறந்திருந்த கைக்குட்டையிலிருந்து 
ஊசியை 

எடுத்தாள் . பின்னலில் 
யைக் கொடுத்து இரண்டு அல்லது மூன்று 
தடவைகள் சுருக்குப் போட்டு இழுத்தாள் . 
பிறகு அதை மாமாவிடம் நீட்டினாள் . 
இதோ என்னுடைய உதவிக்காக 

ஒரு 
முத்தம் என்று சொல்லி கைக்குட்டையை 
மறுபடியும் அதன் இடத்தில் வைத்தபடியே 
அவரை நோக்கித் தன் இளஞ் சிவப்புக் கன் 
னத்தை நீட்டினாள் . 

உங்களுக்குத் 
தேநீரோடு ரம் மதுவும் கிடைக்கும் . இன்று 
வெள்ளிக்கிழமை . தெரியுமா ? 


பொழுது 
சிறிது 


ஊசி 


இன்று 


102 


அவள் மறுபடியும் தேநீர் அறைக்குச் சென் 


றாள் . 


மாமா ! இங்கே வந்து பாருங்கள் ! ஹுஸ் 
ஸார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ! என்று 
தெளிவாக பலமாகக் கத்தினாள் . 

தேநீர் அருந்தும் அறையின் சன்னல்கள் 
கிராமத்தை நோக்கி அமைந்திருந்தன . ஹுஸ் 
ஸார்கள் போய்க் கொண்டிருப்பதைப் பார்ப் 
பதற்காக ஆன்னா ஃபியோதரவ்னாவும் அவ 
ளுடைய சகோதரரும் அந்த அறைக்குள் சென் 
றார்கள் . அவர்கள் சன்னல் வழியாக ஒன்றை 
யும் பார்க்க முடியவில்லை . புழுதி மேகத்துக்கு 
நடுவே ஒரு கூட்டம் 

போய்க் கொண்டிருப் 
பதை மட்டுமே அவர்கள் பார்க்க முடிந்தது . 

சகோதரியே ! என்ன பரிதாபம் ! நம் வீடு 
மிகவும் சிறியதாக இருக்கிறது . புதுப் பகுதி 
யை இன்னும் கட்டி முடிக்கவில்லை . இல்லையென் 
றால் சில அதிகாரிகளை நம் வீட்டில் தங்க 
வைக்கலாம் . ஹுஸ்ஸார் அதிகாரிகள் எப்பொ 
ழுதுமே மிகச் சிறப்பான , மகிழ்ச்சி நிறைந்த 
இளைஞர்கள் . அவர்களைப் பார்ப்பதில் எனக்கு 
அதிகம் 

லீஸாவின் மாமா 
ஆன்னா ஃபியோ தரவ்னாவிடம் கூறினார் . 

அவர்கள் நம்மோடு தங்கினால் எனக்கும் 
அதிகமான ஆனந்தமாக இருக்கும் . ஆனால் 
அவர்கள் தங்குவதற்கு நம் வீட்டில் இடம் 
இல்லை என்பது தான் உங்களுக்குத் தெரியுமே ; 
என்னுடைய படுக்கை அறை , லீஸாவின் சிறிய 
அறை , வரவேற்பு அறை உங்கள் அறை - 


ஆசை 


என்று 


103 


வ்வளவு தானே நம் வீடு . அவர்களை எங்கே 
ருக்கச் சொல்ல 

சொல்ல முடியும் ? நீங்களே முடிவு 
சொல்லுங்கள் . மிஹாய்லோ மத்வேயிவ் 
பெரியவர் குடிசையைத் தயாராக வைத்திருக் 
கிறார் . அது சுத்தமாக இருக்கிறதென்று சொன் 
( னார் . 


லீஸச்கா ! ஹுஸ்ஸார்களிலிருந்து 
வீரமான நபரை உனக்குக் கணவனாகத் 
தேர்ந்தெடுத்திருக்கலாம் ! என்றார் லீஸாவின் 


மாமா . 


என்று 


லேசாக 


நாணம் 


எனக்கு ஹுஸ்ஸார் வேண்டாம் . உஹ்லா 
னைத்தான் எனக்குப் பிடிக்கும் . மாமா ! நீங் 
கள் உஹ்லான் படைப்பிரிவில் தானே சேவை 
செய்தீர்கள் ? ... இந்த ஹுஸ்ஸார்களோடு நான் 
ஒரு சம்பந்தமும் வைத்துக்கொள்ள மாட் 
டேன் . அவர்கள் விளைவைப் பற்றிக் கவலைப் 
படாத துடுக்குக்காரர்கள் 

சொல் 
கிறார்கள் . 

லீஸாவின் கன்னங்களில் 
படர்ந்தது . 

மறுபடியும் 
கலவென்று சிரித்தாள் . இதோ உஸ்தியூஷ்கா 
ஓடி வருகிறாள் . 

என்ன பார்த்தாள் 
விசாரிக்கலாம் என்றாள் . 
ஆன்னா ஃபியோதரவ்னா உஸ்தியூஷ்காவைக் 
கூப்பிடுமாறு உத்தரவிட்டாள் . 
வீட்டில் இவ்வளவு 

வேலை 

கிடக்கிறது . 
ஒரு வேலையும் இல்லாததைப் போல நீ படை 
வீரர்களைப் பார்க்க ஓடிப்போய் விட்டாயா ? 
என்றாள் ஆன்னா ஃபியோதரவ்னா . சரி . அதி 


ஆனால் 

அவள் 


கல 


அவள் 


என் 


104 


2 


குடிசையில் 


தான் 


காரிகள் 

எங்கே தங்கப் போகிறார்களாம் ? 
யெரோம்கினுடைய 
தங்கப் போகிறார்கள் , அம்மா . இரண்டு பேர்கள் 
வந்திருக்கிறார்கள் . ரொம்ப அழகாக 

இருக் 
கிறார்கள் . அதில் ஒருவர் 

கோமகன் 

என் 
பேசிக் கொண்டார்கள் . 
அவர் பெயர் என்ன ? 

கஸாரவோ அல்லது துர்பீனோ அல்லது 
அந்த மாதிரி வேறு எந்தப் பெயரோ எனக்குச் 
சரியாக நினைவில்லை . என்னை மன்னித்துவிடுங் 
கள் . 

நீ ஒரு முட்டாள் . ஒன்றும் தெரியாது . 
அவர் பெயரையாவது தெரிந்து கொண்டு 
வந்திருக்கக் கூடாதா ? 

நான் ஓடிப் போய்க் கேட்டுக் கொண்டு 
வரட்டுமா ? 

" ஓ ! உன் சமத்து எனக்குத் தெரியாதா , 
என்ன ? இல்லை . தனீலோ போகட்டும் . சகோ 
தரரே ! 

அனுப்பி 

அதிகாரிகளுக்கு 
ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு வருமாறு 
சொல்லுங்கள் . நாம் அவர்களுக்கு எல்லா மரி 
யாதையுமளிக்க வேண்டும் . தன் எசமானி 
தன்னை அனுப்பியதாகச் சொல்லுமாறு 
னிடம் கூறுங்கள் . 

வயதானவர்கள் மறுபடியும் தேநீர் அறை 
யில் உட்கார்ந்தார்கள் . லீஸா சீனியை வைத்து 

வருவதற்காகப் பணிப் பெண்களின் 
அறைக்குள் சென்றாள் . 

எசமானியம்மா ! அந்தக் கோமகன் எவ் 
வளவு அழகாக இருந்தார் தெரியுமா ? அடர்த்தி 


அவனை 


விட்டு 


105 


யான 


புருவங்களும் தலை முடியும்- தேவதூ 
தன் மாதிரியே இருந்தார் . அவரைப் போல 
உங்களுக்குக் 

கணவர் 

கிடைத்தால் இரண்டு 
பேரும் பொருத்தமான ஜோடியாக இருப்பீர் 
கள் . ஆமாம் என்றாள் உஸ்தியூஷ்கா . 

மற்ற வேலைக்காரிகள் அதை அங்கீகரிக்கும் 
வகையில் 

சிரித்தார்கள் . சன்னலுக்குப் பக் 
கத்தில் உட்கார்ந்து காலுறையில் ஒட்டுப் 
போட்டுக் கொண்டிருந்த வயோதிக செவிலிப் 
பெண் ஆழமாகப் பெருமூச்சுவிட்டாள் ; உள்ளே 
மூச்சிழுத்துக் கொண்டே 

ஒரு தோத்திரப் 
பாடலை முணுமுணுத்தாள் . 

“ ஹுஸ்ஸார்களைப் பார்த்து மயங்கி விட்டா 
யாக்கும் என்றாள் லீஸா . மற்றவற்றைக் 
காட்டிலும் இப்படிப்பட்ட விஷயங்களைப் 
பற்றிப் பேசுவதென்றால் உனக்கு மிகவும் பிடிக் 
கும் . உஸ்தியூஷ்கா ! பழச்சாறு கொண்டுவா . 
ஹுஸ்ஸார்களுக்குக் கொடுப்பதற்குப் புளிப் 
பாக ஏதாவது கொண்டுவா . 
லீஸா சீனி டப்பியோடு வெளியே போனாள் . 
“ அந்த ஹுஸ்ஸாரைப் பார்க்க 

வேண்டும் 
போல இருக்கிறது என்று அவள் நினைத்தாள் . 
" அவர் சிவப்பா 

அல்லது 

கறுப்பா ? நம் 
மோடு பழக்கம் வைத்துக் கொள்வதில் அவர் 
மகிழ்ச்சி அடைவார் 

என்பதில் எனக்குச் 
சந்தேகமில்லை . 

நான் இங்கே இரு 
கிறேன் , அவரைப் பற்றி நினைத்தென் என் 
பதை ஒரு போதும் தெரிந் து கொள்ளாமலே 
அவர் இவ்வூரைவிட்டுப் போகலாம் . அவரைப் 
போல எத்தனை பேர்கள் என்னைப் பொருட் 


ஆனால் 


106 


படுத்தாது போய்விட்டார்கள் . மாமாவையும் 
உஸ்தியூஷ்காவையும் தவிர யார் என்னைப் 
பார்க்கிறார்கள் ! நான் எப்படித் தலையை அலங் 
கரித்திருக்கிறேன் , எவ்விதமான 

கைகளைக் 
கொண்ட சட்டையை அணிந்திருக்கிறேன் என் 
பது முக்கியமா ? என்னைப் போற்ற ஒருவரும் 
இல்லை என்று பெருமூச்சு விட்ட படியே தன் 
தடித்த கையைப் பார்த்துக் கொண்டு நினைத் 
தாள் . அவர் உயரமாக இருப்பார் ; அகன்ற , 
பெரிய விழிகள் . சின்னக் கறுப்பு மீசை இருக் 
கும் . 

எனக்கும் இருபத்து மூன்று வயதாகி 
விட்டது . அம்மை வடுக்கள் உள்ள இவான் 
இபாதிச்சைத் தவிர வேறு யாரும் இதுவரை 
என்னைக் காதலிக்கவில்லை . 

நாலு வருடங்க 
ளுக்கு முன்பு இப்போதிருப்பதைக் காட்டிலும் 
அதிகமான அழகோடு இருந்தேன் . என்னுடைய 
யுவதிப்பருவம் அநேகமாக முடிந்துவிட்டது . 
யாரும் அதன் இனிமையைச் சுவைக்கவில்லை . 
ஓ ! நான் எவ்வளவு துரதிர்ஷ்டசாலி ! வெறும் 
நாட்டுப்புறப் பெண் ! 

தேநீரைக் கோப்பையில் ஊற்றுமாறு அவள் 
தாயார் அதட்டிய பொழுது தான் 

அந்த 
நாட்டுப்புறப் பெண் தன்னுடைய சிந்தனை 
களிலிருந்து விடுபட்டாள் . அவள் தன் தலையை 
லேசாக ஆட்டி விட்டுத் தேநீர் அறைக்குள் 
சென்றாள் . 

நல்ல காரியங்கள் அனைத்துமே தற்செயலா 
கத்தான் நடைபெறுகின்றன . நாம் அதிகமாக 
முயற்சி செய்தால் அந்த அளவுக்கு அதிகமாக 
அவை கெட்டுப் போய்விடுகின்றன . கிராமவாசி 


107 


கூட 


கள் குழந்தைகளின் கல்வியைப் பற்றி சிறிது 
அக்கறை 

எடுத்துக் கொள்வதில்லை . 
பெரும்பாலும் அந்தக் கல்வி மிகச் சிறப்பான 
தாக 

அமைந்து விடுகிறது . லீஸாவின் உதா 
ரணத்திலும் அப்படியே நடந்தது . ஆன்னா 
ஃபியோதரவ்னா மிகக் குறைவான அறிவுடைய 
வள் , சோம்பலோ மிக அதிகம் . எனவே லீஸா 
வுக்குக் கல்வி கற்பிக்கவில்லை . 

அவளுக்கு 
இசைப் பயிற்சி கொடுக்கவில்லை , மிகவும் முக் 
கியமான பிரெஞ்சு மொழியைக் 

கற்றுக் 
கொடுக்கவில்லை . அவள் தன் காலஞ்சென்ற 
கணவருக்குத் தற்செயலாக மிகவும் அழகான 
ஆரோக்கியமான குழந்தையை , பெண் மக 
வைப் பெற்றுக் கொடுத்தாள் . அந்தக் குழந் 
தையை ஒரு தாதியிடம் ( அவளே செவிலித் 
தாயாகவும் இருந்தாள் ) ஒப்படைத்தாள் . 

குழந்தைக்கு உணவூட்டிவிட்டாள் , 
பருத்தி உடைகளையும் ஆட்டுத் தோல் காலணி 
களையும் அணிவித்தாள் , வீட்டுக்கு வெளியே 
போய் விளையாடு , பழங்களையும் காளான்களை 
யும் பொறுக்கிக் கொண்டுவா என்று அனுப் 
பினாள் . அவள் எழுத , படிக்க , கணக்குப் போடக் 
கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு இளம் மாணவனை 
அமர்த்தினாள் . இதற்குப் 

தற்குப் பதினாறு வருடங்க 
ளுக்குப் பிறகு லீஸா - முற்றிலும் தற்செய 
லாகவே -- ஒரு நல்ல தோழியாகவும் உற்சாக 
மான , பாசம் நிறைந்த , சுறுசுறுப்பான இளம் 
குடும்பத் தலைவியாகவும் மாறியிருந்தாள் . 
ஆன்னா ஃபியோதரவ்னா மிகவும் இரக்கமான 
வள் . எனவே அவள் ஒரு பண்ணையடிமையின் 


அவள் 


108 


தாயாரின் 


குழந்தையை அல்லது ஒரு அனாதையை எப் 
பொழுதும் வீட்டில் வளர்த்து வந்தாள் . லீஸா 
தனக்குப் பத்து வயதான பொழுதிருந்தே 

வளர்ப்புக் குழந்தைகளை கவ 
னித்து வளர்த்தாள் . அவர்களுக்கு எழுதப் 
படிக்கக் கற்றுக் கொடுத்தாள் , 

உடையணி 
வித்தாள் , மாதாகோவிலுக்கு கூட்டிக் 
கொண்டு போனாள் , அவர்கள் அதிகமாகச் 
சேட்டை செய்யும்பொழுது கண்டித்தாள் . 
அடுத்தபடியாக 

பலவீனமான , நல்ல குண 
முள்ள வயோதிகரான மாமா வந்தார் . ஒரு 
குழந்தையைப் 

போல அவரை கவனிக்க 
வேண்டும் . பிறகு வீட்டு வேலைக்காரர்கள் மற் 
றும் கிராமத்தைச் சேர்ந்த பண்ணையடிமைகள் 

-அவர்களுக்கு உடல் வலி மற்றும் வேதனை 
ஏற்படும் பொழுது அந்த இளம் எசமானியிடம் 
வந்துவிடுவார்கள் . அவள் அவர்களுக்கு மூலிகை 
மருந்துகள் மற்றும் சூடத்தைலம் ஆகியவற் 
றைக் கொடுப்பாள் . பிறகு வீட்டை கவனிக்க 
வேண்டும் . இந்தப் பொறுப்பு முழுவதும் தற் 
செயலாகவே அவள் தோள்களில் விழுந்து விட் 
டது . பிறகு அவளுடைய காதல் ஏக்கம் நிறை 
வேறாதபடியால் இயற்கையை ரசிப்பதிலும் 
மதத்திலும் ஒரு வடிகாலைத் தேடிக் கொண் 
டிருந்தது . ஆகவே லீஸா முற்றிலும் தற் 
செயலாகவே -- சுறுசுறுப்பான , உற்சாகமான , 
இனிய சுபாவமுள்ள , சுதந்திரமான , 
யான , ஆழமான மதப் பற்றுடைய பெண்ணாக 
வளர்ந்திருந்தாள் . மாதா கோவிலில் தனக்குப் 
பக்கத்தில் நிற்பவர்கள் 

நகரத்தில் 


தூய்மை 


கே ..... 


109 


அவளைக் 


வடிக்கச் 


ஆனால் 


வாங்கிய 

புதுரகமான தொப்பிகளை அணிந் 
திருப்பதைப் பார்க்கும் பொழுது அவளிடம் 
பொறாமை என்னு ம் சிறு வலி ஏற்படுவது உண் 
மையே . அவளுடைய முதிய தாயார் சிடுசிடுப் 
பானவள் . அவளுடைய திடீர்ப் 

போக்குகள் 
கண்ணீர் 

செய்வதுண்டு 
என்பதும் உண்மையே . 

அவளுடைய காதற் 
கனவுகள் பொருத்தமில்லாத சில சமயங்க 
ளில் நயமில்லாத - வடிவங்களை அடைந்தன ; 

இவை அனைத்துமே அவள் அவசிய 
மாகச் செய்ய வேண்டியிருந்த 

பயனுள்ள 
வேலையினால் விரட்டப் பட்டன . இருபத்து 
மூன்று வயதில் உடல் மற்றும் ஆன்ம அழகில் 
செழிப்பாக வளர்ச்சியடைந்து கொண்டிருந்த 
அந்தப் பெண்ணின் மிகப் பிரகாசமான , 
மையான ஆன்மாவில் ஒரு கறை கிடையாது , 
ஒரு வருத்தம் கிடையாது . லீஸா நடுத்தரமான 
உயரம் , சதைப் பிடிப்பான 

உடல் ; 
கண்கள் பழுப்பு நிறமானவை , அவ்வளவு பெரி 

அல்ல ; கீழ் இமைகளுக்கு அடியில் 
லேசான கரு நிறம் காணப்படும் , நீண்ட , அழ 
தலைமுடி . 

ஆட்டிக் 
கொண்டு அழகாக நடப்பாள் . 
தில் எந்தக் கவலையும் இல்லாமல் சுறுசுறுப்பாக 
வேலை 

செய்து கொண்டிருக்கும் 
அவள் முகத்தோற்றம் தெளிவான மனச்சாட்சி 
உடையவர்களுக்கு , யாராவது ஒருவரை நேசிப் 
பவர்களுக்கு வாழ்க்கை நலமாக , ஆனந்தமாக 
இருக்கும் என்ற செய்தியைத் தெரிவித்தது . 
அவளுக்கு எரிச்சல் , கடுங்கோபம் , பயம் அல் 


தூய் 


அவள் 


யவை 


கான 


அவள் 


கைகளை 


அவள் 


மன 


பொழுது 


110 


அவள் 


இடது 


லது துயரம் ஏற்படும் தருணங்களில் 
விருப்பத்துக்கு விரோதமாக நடந்து கொள் 
வதைப் போல - கண்களில் கண்ணீர் திரண்டு 
நிற்கும் பொழுது அவள் உதடுகள் அசையாமல் 
விறைப்பாக இருக்கும் , 

கண் புருவம் 
துடிக்கும் . 

அப்பொழுது கூட நாகரிகத்ததால் 
கெட்டுப்போகாத பாசமிக்க , கள்ளமில்லா த 
இதயத்தின் ஒளியை அவளுடைய கன்னங் 
களின் குழிகளில் , உதடுகளின் 

ஓரங்களில் , 
பிரகாசமான கண்களில் காண முடியும் . 


10 


பசு 


ரைகளின் 


படைப் பிரிவு மரோஸவ்கா கிராமத்துக்குள் 
நுழைந்த பொழுது கதிரவன் மறைந்துவிட்ட 
போதிலும் இன்னும் வெப்பமாகவே இருந்தது . 
கிராமப் பாதையில் கறுப்புப் புள்ளிகளைக் 
கொண்ட ஒரு 

கூட்டத்திலிருந்து பிரிந்து 
தனியாகப் 

போய்க் கொண்டிருந்தது . அது 
பயத்தோடு அடிக்கடி பின்னால் பார்த்தது ; குதி 

பாதையிலிருந்து விலகிக் கொண் 
டால் போதும் என்பது தெரியாமல் அவ்வப் 
பொழுது நின்று குரல் கொடுத்தது . ஹுஸ்ஸார் 
கள் குட்டையான கடிவாளங்களைக் கொண்ட , 
சீறிக் கொண்டிருக்கும் கறுப்புக் குதிரை 
கள் மீது உட்கார்ந்து அடர்த்தியான புழுதிப் 
படலத்தைக் கிளப்பிக் 

கொண்டு வந்தார் 
கள் . 

பாதையின் இரண்டு பக்கங்களிலும் 
வயோதிக விவசாயிகள் , கிராமப் பெண்கள் , 


111 


குழந்தைகள் , வீட்டு வேலைக்காரர்கள் கூட்ட 
மாகத் திரண்டு நின்று அவர்கள் வருவதை 
ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் . படைப் பிரி 
வின் வலது பக்கத்தில் இரண்டு அதிகாரிகள் 
குதிரைச் சேணத்தின் மீது சொகுசாக 

உட் 
கார்ந்து வந்தார்கள் . அந்த இரண்டு அதிகாரி 
களில் ஒருவர் 

தளபதியான துர்பீன் கோ 
மகன் . அடுத்தவர் போலஸவ் என்ற இளை 
ஞர் , அவர் 

அவர் சமீப காலத்தில் தான் அதிகாரி 
யாகப் பதவி உயர்வு பெற்றிருந்தார் . 

அந்தக் கிராமத்திலேயே மிகவும் நல்ல குடி 
சையொன்றிலிருந்து வெள்ளை உடையணிந்த 
ஹுஸ்ஸார் வெளியே வந்தான் . அவன் தன் 
தொப்பியைக் கழற்றிக் கையில் வைத்துக் 
கொண்டு அதிகாரிகளிடம் சென்றான் . 
நாங்கள் தங்கியிருப்பதற்கு என்ன 

என்ன ஏற் 
பாடு செய்யப்பட்டிருக்கிறது ? என்று கோ 
மகன் அவனைக் கேட்டார் . 

“ மேன்மை தங்கிய தளபதி அவர்களுக்காக 
இந்தக் குடிசையைச் சுத்தம் செய்து வைத் 
திருக்கிறோம் அந்த அதிகாரி விறைப்பாக 
நின்று கொண்டு பதிலளித்தான் . “ இது கிராமத் 
தலைவரின் குடிசை . பெரிய வீட்டில் இடம் தர 
வேண்டுமென்று கேட்டோம் . ஆனால் முடியா 
தென்று சொல்லிவிட்டார்கள் . அந்த வீட்டு 
எசமானி அற்பத்தனமானவள் . 
சரி ! என்று 

சொல்லிக் கொண்டு கோ 
மகன் குதிரையை விட்டுக் கீழே இறங்கினார் . 
குதிரைச் சவாரி செய்த களைப்பைப் போக்கு 
வதைப் போல காலை எட்டிப் போட்டுக் குடி 


112 


சையை 


என்று 


கை 


வாச 


கூடி 


நோக்கி நடந்தார் . என்னுடைய 
கோச்சுவண்டி வந்து விட்டதா ? 
கேட்டார் . 
‘ மேன்மை 

தங்கிய தளபதி அவர்களே ! 
வண்டி வந்துவிட்டது என்று கதவுக்குப் பக் 
கத்தில் நின்று கொண்டிருந்த வண்டியைத் 
தொப்பியினால் சுட்டிக் காட்டியபடியே அந்த 
ஹுஸ்ஸார் பதிலளித்தார் . அதிகாரிகளை வேடிக் 
பார்ப்பதற்காக அந்தக் 

குடிசை 
லில் ஒரு விவசாயக் குடும்பம் 

நின் 
றது . அவன் தளபதியை முந்திக்கொண்டு 
வாயிலை நோக்கி ஓடினான் . புதிதாகக் கழுவி 
விடப்பட்ட அந்தக் குடிசையின் கதவை வேக 
மாகத் திறந்த பொழுது ஒரு கிழவியை அநேக 
மாகக் கீழே புரட்டித் தள்ளினான் . பிறகு 
கோமகன் உள்ளே நுழைவதற்காக 
நின்று கொண்டான் . 

அந்தக் குடிசை பெரியதாகவும் அகன்றதாக 
வும் இருந்தது , ஆனால் முற்றிலும் சுத்தமாக 

க்கவில்லை . கனவானைப் போல உடையணிந்த 
ஒரு ஜெர்மானியப் பணியாள் 

இரும்புக் 
கட்டிலைப் பிரித்துப் போட்ட பிறகு ஒரு பிர 
யாணப் பையிலிருந்து போர்வைகளை எடுத்துக் 
கொண்டிருந்தான் . 
‘ சே ! எவ்வளவு 

அசிங்கமான 
கோமகன் சிடுசிடுப்போடு 

கூறினார் . 
‘ ‘தியதேன்கோ ! பெரிய வீட்டில் எங்காவது 
ஒரு இடத்தில் நாங்கள் தங்கியிருக்க ஏற்பாடு 
செய்ய உண்மையாகவே 

முடியாதா ? 
" மேன்மை தங்கிய தளபதி அவர்கள் உத் 


ஒதுங்கி 


டம் ! 


என்று 


8-2442 


113 


தரவிட்டால் 

நான் 

யாரையாவது அங்கே 
அனுப்புகிறேன் . ஆனால் அந்தப் பெரிய வீடும் 
மோசமாகத்தான் இருக்கிறது- இந்தக் குடி 
சையைக் காட்டிலும் அது வசதியான தல்ல 
என்றான் தியதேன்கோ . 

இப்பொழுது மிகவும் நேரமாகிவிட்டது . 
சரி . நீ போகலாம் . 

கோமகன் தலைக்குக் கீழ் கைகளை மடித்து 
வைத்துக் கொண்டு படுத்தார் . 

யோஹன் ! என்று தன் பணியாளைக் கூப் 
பிட்டார் . மறுபடியும் படுக்கை நடுவில் 
மொத்தையாகச் செய்திருக்கிறாய் . படுக்கையை 
ஒழுங்காக 

விரித்துப் போடக் கூட உனக்குத் 
தெரியாதா ? என்று கோமகன் அவனை அதட் 
டினார் . 

யோஹன் படுக்கையிலிருந்த மொத்தையை 
அகற்றுவதற்கு வந்தான் . 

‘ வேண்டாம் . இப்பொழுது மிகவும் நேரமாகி 
விட்டது ... என்னுடைய மேலங்கி எங்கே ? 
என்று கோமகன் கடுகடுப்போடு கேட்டார் . 

பணியாள் மேலங்கியைக் கொண்டு வந்து 
அவரிடம் கொடுத்தான் . 

அதை அணிந்து கொள்வதற்கு முன்பு அவர் 
ஓரங்களை கவனமாகப் பார்த்தார் . 
“ 

‘ நான் எதிர்பார்த்தபடி நீ அந்தக் கறை 
யைப் போக்கவில்லை . உள்னைக் 

காட்டிலும் 
மோசமாக யாராவது வேலை செய்ய முடியுமா 
என்று எனக்குத் தெரியவில்லை ! என்று அவன் 
கையிலிருந்து மேலங்கியைப் பறித்து அணிந்து 
கொண்டே கூறினார் . 

. வேண்டுமென்றே இப் 


114 


நாவலை 


படிச் செய்கிறாயா அல்லது வேறு காரணமா? .. 
தேநீர் தயாரா ? .. 
தேநீர் தயாரிக்க என்னால் முடியவில்லை . 
முட்டாள் ! 
கோமகன் இத்தகைய சந்தர்ப்பங்களில் 
படிப்பதற்காகக் கொண்டு வந்திருந்த 
பிரெஞ்சு 

எடுத்தார் ; சற்று நேரம் 
அமைதியாக நாவலைப் படித்தார் . யோஹன் 
சமவார் பாத்திரத்தில் தண்ணீரைக் கொதிக் 
கவைப்பதற்காக நடைபாதைக்குப் போனான் . 
கோமகன் கோபமாக 

இருக்கிறார் 
தெளிவாகத் தெரிந்தது . பிரயாணக் களைப் 
பும் அழுக்கடைந்த முகமும் இறுக்கமான 
உடைகளும் காலி வயிறும் அதற்குக் காரணம் 
என்பதில் சந்தேகமில்லை .. 

யோஹன் ! என்று அவர் மறுபடியும் கூப் 
பிட்டார் . நான் கொடுத்த பத்து ரூபிளுக்குக் 
கணக்கு எங்கே ? நகரத்தில் என்ன 

வாங்கி 


என்பது 


( னாய் ? 


டினான் . 


அவன் எழுதிவைத்திருந்த கணக்கைக் காட் 
கோமகன் அதைப் பார்த்து 

பார்த்து விட்டு 
அதிகமான விலைக்குச் 

சாமான்களை வாங்கி 
யிருப்பதாக அதிருப்தியோடு கூறினார் . 
" தேநீரோடு ரம்மைக் 

கலந்து 

கொண்டு 


வா . 


நான் ரம் வாங்கவில்லை 

என்றான் யோ 
ஹன் . 
பிரமாதம் ! எப்பொழுதும் 

வைத் 
வேண்டும் என்று நான் உன்னிடம் 
எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் ? 


ரம் 


திருக்க 


115 


“ ரம் வாங்கப் பணமில்லை . 

போலஸவ் ஏன் வாங்கவில்லை ? அவருடைய 
பணியாளிடமிருந்து நீ எடுத்துக் கொண்டிருக் 
கலாமே . 

" போலஸவா ? எனக்குத் தெரியாது . அவ 
ருடைய பணியாள் தேயிலையும் சீனியும் மட் 
டும் தான் வாங்கினான் . 

முட்டாள் ! ... வெளியே போ ! ... உன்னைப் 
போல என் பொறுமையைச் சோதிப்பவர்கள் 
யாருமில்லை ... போர் நடைப் பயணம் போகும் 
பொழுது நான் தேநீரோடு ரம் குடிப்பேன் 
என்பது உனக்கு நன்றாகத் தெரிந்த விஷயம் 


தானே . 


“ தலைமையகத்திலிருந்து இரண்டு கடிதங் 
கள் வந்திருக்கின்றன என்றான் பணியாள் . 

கோமகன் படுக்கையில் படுத்துக்கொண்டே 
உறைகளைக் கிழித்துக் கடிதங்களைப் படிக்கத் 
தொடங்கினார் . படைவீரர்கள் தங்குமிடங்க 
ளுக்கு ஏற்பாடு செய்துவிட்டுத் திரும்பிய 
போலஸவ் அந்த நேரத்தில் உற்சாகமான 
முகத்தோடு உள்ளே நுழைந்தார் . 

துர்பீன் ! இந்த இடம் அவ்வளவு மோச 
மில்லை என்று தோன்றுகிறது . ஆனால் எனக்கு 
ஒரே களைப்பாக இருக்கிறது . என்ன வெப்பம் ! 
‘ ‘ மோசமில்லையா ? அழுக்குப் 

பிடித்த , 
நாற்றமடிக்கும் குடிசை . உன்னால் 

எனக்கு 
தேநீரோடு குடிக்க ரம்மும் இல்லை . உன் 
னுடைய வேலைக்கார முட்டாள் ரம் வாங்க 
மறந்துவிட்டான் . என் 

வேலைக்காரனும் 


116 


தான் 


மறந்து விட்டான் . நீ வேலைக்காரனிடம் 
சொல்லி யனுப்பவில்லையா ? 

அவர் கடிதங்களைத் திரும்பப் படிக்க ஆரம் 
பித்தார் . முதல் கடிதத்தைப் படித்து முடித் 
ததும் அதைக் கசக்கிக் கீழே எறிந்தார் . 

இதற்கிடையில் போலஸவ் தன் பணியா 
ளிடம் நடைபாதையில் 

பேசிக்கொண்டிருந் 
தார் . “ நீ ஏன் ரம் வாங்கவில்லை ? உன்னிடம் 
தான் பணம் இருந்ததே . 

நாமே எல்லாவற்றையும் வாங்கிக் கொண் 
டிருக்க வேண்டுமா ? எல்லாச் செலவும் நான் 
செய்கிறேன் . 

அவருடைய ஜெர்மன் 
புகை பிடிப்பதைத் தவிர ஒன்றுமே செய்வ 
தில்லை . 
இரண்டாவது 

கடிதம் அதிருப்தியளிக்க 
வில்லை 

தெரிந்தது . ஏனென்றால் 
கோமகன் அதைப் படித்துக் கொண்டிருக்கும் 
பொழுது சிரித்தார் . 

“ யாரிடமிருந்து வந்திருக்கிறது ? அறைக் 
குள் திரும்பிவந்து போலஸவ் கேட்டார் . அவர் 
கணப்புக்குப் பக்கத்தில் பல கைகளை வைத்துத் 
தனக்குப் படுக்கையைத் தயாரித்துக் கொண் 
டிருந்தார் . 

“ மீனாவிடமிருந்து வந்திருக்கிறது என்று 
கடிதத்தை அவரிடம் நீட்டியபடியே 
கன் மகிழ்ச்சியோடு கூறினார் . “ நீ படிக்க 
விரும்புகிறாயா ? அவ்வளவு 

கவர்ச்சியான 
பெண் !. நம் பக்கத்துப் பெண்களைக் காட் 
டிலும் மிகச் சிறந்தவள் ... இந்தக் கடிதத் 
தில் எவ்வளவு அறிவும் உணர்ச்சியும் இருக் 


என்று 


கோம் 


117 


கிறது என்பதைப் பார் ... ஒரே ஒரு விஷயம் 
தான் மோசம் அவள் பணம் 

அனுப்பச் 
சொல்லியிருக்கிறாள் . 

ஆமாம் . அது மோசமானது தான் என்று 
போலஸவ் ஒத்துக்கொண்டார் . 

நான் பணம் அனுப்புவதாகச் சொன்னது 
உண்மைதான் . ஆனால் இந்தப் பயணத்தில் 
புறப்பட்டுவிட்டோம் ... சரி ... இன்னும் மூன்று 
மாதங்கள் இந்தப் படைக்குத் தளபதியாக 
இருந்தால் நான் அவளுக்குப் பணம் அனுப்பி 
விட முடியும் . அதைப் பற்றி எனக்கு வருத்த 
மில்லை . இனிமையாக எழுதியிருக்கிறாள் அல்ல 
வா ? .. என்று கடிதத்தைப் படித்துக் கொண் 
டிருந்த போலஸவின் முகத்தைப் பார்த்துப் 
புன்சிரிப்போடு கேட்டார் . 

இவளுக்கு நிச்சயமாக எழுதப் படிக்கத் 
தெரியாது . ஆனால் கடிதம் இனிமையாக இருக் 
கிறது . அவள் உன்னை உண்மையாகவே காத் 
லிக்கிறாள் என்று தோன்றுகிறது . 

“ நிச்சயமாக ! பெண்கள் காதலிக்க முடி 
யும் என்றால் இவளைப் போன்ற பெண்கள் தான் 
உண்மையிலேயே காதலிக்கிறார்கள் . 

‘ அந்தக் கடிதம் யாரிடமிருந்து வந்திருக் 
கிறது ? என்று தான் படித்து முடித்த கடிதத் 
தைத் திருப்பிக் கொடுத்தபடியே போலஸவ் 
கேட்டார் . 

ஓ ! அதுவா ? .. ஒரு கனவான் . கொஞ்சம் 
மட்டரகம் . ஒரு முறை சீட்டாடிய பொழுது 
நான் அவரிடம் தோற்றுவிட்டேன் . மூன்றாவது 
தடவையாக அதை நினைவு படுத்திக் கடிதம் 


118 


எழுதியிருக்கிறார் ... இந்த சமயத்தில் என்னால் 
பணம் கொடுக்க முடியாது ... அர்த்தமில்லாத 
கடிதம் ! என்று அந்த சம்பவத்தை நினைத்த 
பொழுது ஏற்பட்ட எரிச்சலோடு 

எரிச்சலோடு கோமகன் 
கூறினார் . 
இதற்குப் பிறகு 

பிறகு இரண்டு அதிகாரிகளும் 
சிறிது நேரம் பேசவில்லை . கோமகனுடைய 
எரிச்சலைக் கண்ட போலஸவ் மௌனமாகத் 
தே நீரை 

ரை . அருந்தினார் . அவர் துர்பீனுடைய 
அழகிய முகத்தை அவ்வப்பொழுது பார்த்தார் . 
ஆனால் அவர் . சன்னலுக்கு வெளியே உற்றுப் 
பார்த்துக் கொண்டு ஆழமாகச் சிந்தித்துக் 
கொண்டிருந்தார் . 

ஓ ! கடைசியில் எல்லாம் சரியாகி விடும் 
என்று திடீரென்று கோமகன் 

கோமகன் போலஸவைத் 
திரும்பிப் பார்த்துக் கொண்டு தலையை லேசாக 
ஆட்டியபடியே கூறினார் . இந்த வருடத்தில் 
நம் படையில் நெடுகிலும் பதவி உயர்வுகள் 
இருந்தால் -- அதோடு நாம் போரிலும் ஈடுபட் 
டால் -- மற்ற படைகளில் 

காப்டன்களாக 
இருக்கும் என்னுடைய நண்பர்களை நான் முந்தி 
விடுவேன் . 

அவர்கள் இரண்டாம் தடவையாகத் தேநீர் 
அருந்தியவாறு . இப்படி உரையாடிக் கொண் 
டிருந்த பொழுது ஆன்னா ஃபியோதரவ்னாவின் 
செய்தியோடு தனீலோ உள்ளே நுழைந்தான் . 

தாங்கள் ஃபியோதர் இவானவிச் துர்பீன் 
கோமகனுடைய மகனா 

என்பதை விசாரிக்கு 
என்னுடைய எசமானி தெரிவித்தார் 
கள் 

தனீலோ தானாகவே கூறினான் . 


மாறு 

என்று 


119 


ஆனால் 


வேறு 


வும் 


என்று 


அந்த அதிகாரியின் பெயரை அவன் கேள்விப் 
பட்டிருக்கிறான் , கே ..... நகரத்துக்குக் காலஞ் 
சென்ற கோமகன் வருகையளித்தது அவனுக்கு 
நினைவிருந்தது . எங்கள் எசமானி ஆன்னா 
ஃபியோதரவ்னாவுக்கு அவரை நன்றாகத் தெரி 
யும் . 

அவர் தான் என்னுடைய தகப்பனார் . உன் 
எசமானியின் அன்புக்கு எங்கள் நன்றியைத் 
தெரிவி . எங்களுக்கு 

ஒன்றும் வேண்டாம் . 
எங்காவது 

பெரிய வீட்டில் அல்லது 
எங்கேயாவது- இன்னும் சுத்தமான 
அறை எங்களுக்குக் கிடைத்தால் நாங்கள் மிக 

நன்றியுடையவர்களாக இருப்போம் 
என்று சொல் . 

நீ ஏன் அப்படிச் சொன்னாய் ? 
தனீலோ போன பிறகு போலஸவ் கேட்டார் . 
அது 

அவ்வளவு அவசியமான தா ? 
இங்கே ஒரு இரவு மட்டும் தான் தங்கப் போகி 
றோம் . அவர்களுக்கு ஏன் இவ்வளவு 

வ்வளவு தொந் 
தரவைக் கொடுக்க வேண்டும் ? 

" நீயும் உன்னுடைய மனச்சாட்சியும் ! நல்ல 
ஆள் ! கோழிக் கூடுகளில் ஏற்கெனவே நிறை 
யத் தூங்கிவிட்டோம் ! ... நீ காரியவாதியல்ல 
என்பது தெளிவாகத் தெரிகிறது ... ஒரே ஒரு 
இரவுக்குத்தான் என்றாலும் வசதியாகத் தூங்கு 
வாய்ப்பை 

நாம் ஏன் இழக்க வேண் 
டும் ? 

அவர்களுக்கும் மிகவும் அதிகமான 
மகிழ்ச்சி ஏற்படும் . ஒரே ஒரு விஷயம் 

விஷயம் தான் 
எனக்குப் பிடிக்கவில்லை .. 

அவர்களுக்கு 

என் 
தகப்பனாரைத் தெரியும் 

கோமகன் 


நாம் 


கின்ற 


என்று 


120 


நான் 


அதனால் 


தன் அழகான வெள்ளைப் பற்களைக் காட்டி 
மெதுவாகச் சிரித்துக் கொண்டே கூறினார் . 
என் தகப்பனாரைப் பற்றி நினைக்கும் பொழுது 

வெட்கப்படுகிறேன் --- எப்பொழுதும் 
ஏதாவதொரு வம்பு அல்லது கடன் பிரச்சினை . 

அவருடைய பழைய நண்பர்களைச் 
சந்திப்பதற்கே நான் விரும்புவதில்லை . ஆனா ல் 
அது வேறு விதமான 

விதமான காலம் என்று சிந்தனை 
யோடு கூறினார் . 

உன்னிடம் தெரிவிப்பதற்கு நான் மறந்து 
விட்டேன் . உஹ்லான் படைத் தளபதியான 
இலியீன் என்பவரை நான் சந்தித்தேன் . அவர் 
உன்னுடைய தகப்பனாரைப் போற்றினார் 
என்றார் போலஸவ் . 

அந்த இலியீன் ஒரு உதவாக்கரையாக 
இருந்திருக்க வேண்டும் . ஒரு வேடிக்கை என்ன 
வென்றால் என்னோடு பழகுவதற்காக என் தகப் 
பனாரைத் தெரியும் என்று சொல்பவர்கள் எல் 
லோருமே அவரைப் பற்றிச் சொல்லும் கதை 
களைக் கேட்பதற்குக் கூட எனக்கு அவமான 
மாக இருக்கிறது . ஆனால் அவற்றைச் சுவை 

சம்பவங்கள் என்று அவர்கள் நினைக் 
கிறார்கள் . நான் எப்பொழுதுமே விஷயங்களை 
நிதானமாக , யதார்த்தமாகப் பார்க்கக் 
யவன் . அவர் மிகவும் ஆத்திரக்காரர் , சில 
சமயங்களில் செய்யக் கூடாத காரியங்களைச் 
செய்து விடுவார் . ஆனால் அந்தக் காலம் அப் 
படிப்பட்டது . தம்முடைய காலத்தில் அவர் 
மிகவும் வெற்றிகரமானவராக இருந்திருப்பார் . 


யான 


கூடி 


121 


கால் 


னென்றால் – உண்மையை ஒத்துக் கொள்ள 
வேண்டும் - அவர் திறமை மிக்கவர் . 

மணி நேரத்துக்குப் பிறகு தனீலோ 
திரும்பினான் . 

வீட்டில் இரவில் தங்கி 
யிருக்கலாம் என்ற எசமானியின் அழைப்பைக் 
கொண்டு வந்தான் . 


தன் 


11 


என்று 


அந்த இளம் ஹுஸ்ஸார் அதிகாரி ஃபியோதர் 
துர்பீன் கோ மகனுடைய மகன் என்று தெரிந்து 
கொண்டபொழுது ஆன்னா 

ஃபியோதரவ்னா 
வுக்குப் பரபரப்பு ஏற்பட்டது . 
அட 

கடவுளே ! தனீலோ ! .. வேகமாகப் 
போய் எசமானி இங்கே வரச் சொன்னார்கள் 
சொல் . ) , 

அவள் குதித்துக்கொண்டு 
பணிப் 

பெண்களுடைய அறைக்கு ஓடினாள் . 
‘ லீஸச்கா ! உஸ்தியூஷ்கா ! 

உன் 

அறையைத் 
தயார் செய்ய வேண்டும் . லீஸா ! நீ மாமா 
வின் அறையில் படுத்துக் கொள் . 
ரே ! .. நீங்கள் வரவேற்பு அறையில் படுத்துக் 
கொள்ளுங்கள் . இரவு அங்கே 

தூங்கு 
வதால் ஒன்றும் ஏற்பட்டுவிடாது . 

‘ சகோதரியே ! அதனாலென்ன . நான் தரை 
யில் படுத்துக் கொள்கிறேன் . 

அவர் தகப்பனாரைப் போல உருவம் என் 
றால் மிகவும் அழகாகத்தான் இருப்பார் . ஓ ! 
அருமையான மனிதர் ! அவர் மகனை அவசியம் 
பார்க்க வேண்டும் . பெண்ணே ! லீஸா ! சற்றுப் 


சகோதர 


. 


122 


வா . 


தாயார் 


பொறுத்திருந்து பார் ! 

அவருடைய தகப் 
பனார் எவ்வளவு அழகாக இருந்தார் , தெரி 
யுமா ? .. அந்த 

மேசையை 

எங்கே தூக்கிக் 
கொண்டு போகிறாய் ? அது இங்கேயே இருக் 
கட்டும் என்று சுறுசுறுப்பாக இங்குமங்கும் 
போய்க்கொண்டிருந்த ஆன்னா ஃபியோதரவ்னா 
உத்தரவிட்டாள் . இரண்டு கட்டில்களைக் 
கொண்டு வாருங்கள் . 

கடைக்காரரிடமிருந்து 
ஒன்றை 
றை வாங்கி 

என் பிறந்த நாளன்று 
சகோதரர் பரிசளித்த கண்ணாடி மெழுகுவர்த்தி 
விளக்கைக் கொண்டு வா . அதில் கொழுப்பு 
மெழுகு வர்த்தியை வை . 
கடைசியில் எல்லாம் தயாராகிவிட்டது . 
தலையிட்ட போதிலும் 

லீஸா தன் 
விருப்பம் போலவே அந்த இரண்டு அதிகாரி 
களுக்கும் அறையைத் தயாரித்தாள் . 
வாசனைத் தைலம் தெளிக்கப்பட்ட புதுப் 
போர்வைகளைக் கொண்டு வந்து தானே படுக் 
கைகளை விரித்தாள் . படுக்கைகளுக்குப் பக்கத் 
தில் மேசையில் ஒரு வடி கலத்தில் தண்ணீரும் 
மெழுகுவர்த்தியும் வைத்தாள் . பணிப்பெண் 
களின் அறையில் வாசனைக் காகிதங்களை எரித் 

மாமாவின் அறையில் தன் படுக்கை 
யைப் 

போட்டாள் . ஆன்னா ஃபியோதரவ்னா 
சற்று நிம்மதியடைந்த பிறகு தன் வழக்க 
மான டத்தில் உட்கார்ந்து சீட்டுக்கட்டை 
எடுத்தாள் . சீட்டுகளைக் கலைப்பதற்கு முன்பு 
வீங்கிப் போன முழங்கையை மேசையின் மீது 
வைத்துக் கனவில் லயித்தாள் . காலம் எப் 
படி ஓடி விட்டது . எவ்வளவு வேகமாக மறைந்து 


அவள் 


தாள் . 


123 


கூட 


என் 


விட்டது என்று தனக்குள் முணுமுணுத்துக் 
கொண்டாள் . நேற்றுப் போல இருக்கிறது . 
இப்பொழுது 

கண்களுக்கு முன்னா 
லிருக்கிறார் . ஓ ! அவர் எவ்வளவு துணிச்சல் 
நிறைந்தவர் ! அவள் கண்களில் கண்ணீர் முத் 
துக்கள் திரண்டன . இப்பொழுது லீஸச்கா 
வுக்குச் சந்தர்ப்பம் வந்திருக்கிறது ... ஆனால் 
வயதில் இருந்ததைப் 

போல 
அவள் இல்லையே 
ல்லையே - அழகான 

குழந்தை தான் , 
ஆனால் ... அந்தக் காலத்தில் நான் இருந்த 
மாதிரி இல்லையே ... 

‘ லீஸச்கா ! இன்று மாலையில் நீ மஸ்லின் 
உடையை அணிந்து கொண்டால் நன்றாக இருக் 


அவள் 


நான் 


3 , 


கும் . 


அவர்களுக்கு விருந்தளிக்கப் 

போகிறீர் 
களா , அம்மா ? அது வேண்டாம் என்று நினைக் 
கிறேன் என்றாள் லீஸா . அதிகாரிகளைச் சந் 
திக்கப் போவதை நினைத்தவுடன் 

அவளிடம் 
ஏற்பட்ட பரபரப்பை அவளால் அடக்க முடிய 
வில்லை . உண்மையாகவே வேண்டாம் என்று 
நினைக்கிறேன் , அம்மா ! 

அவர்களைச் சந்திக்கும் விருப்பத்தைக் காட் 
டிலு ம் பய உணர்ச்சியே அவளிடம் அதிகமாக 
இருந்தது என்பது உண்மையே . ஏதோ ஒரு 
பெரிய கவலை நிறைந்த மகிழ்ச்சி தனக்கு ஏற் 
படப் போகிறது என்பதை அவள் உணர்ந் 
தாள் . 

அவர்களே நம்மைச் சந்தித்துப் பழக 
விரும்பலாம் , லீஸச்கா 

ஆன்னா 
ஃபியோதரவ்னா தன் மகளின் தலை முடியைக் 


என்று 


124 


. 


அவள் 


கோதியவாறு கூறினாள் . " அவள் வயதில் என் 
தலை முடி இருந்த மாதிரி இல்லையே ... ஓ ! 
லீஸச்கா ! என்னுடைய விருப்பத்தின்படி 
நடந்துவிட்டால் ... தன் மகளுக்கு ஏதாவது 
நல்லது நடக்க வேண்டுமென்று அவள் உண் 
மையாகவே விரும்பினாள் . ஆனால் அந்த இளம் 
கோமகனுக்கும் அவளுக்கும் திருமணம் நடை 
பெறக் கூடுமென்று அவள் நம்ப முடியவில்லை . 
ஆனால் மூத்த கோமகனோடு அவளுக்கு ஏற் 
பட்ட உறவு இளம் கோமகனோடு லீஸாவுக்கு 
ஏற்பட வேண்டுமென்று 

சிறிதும் 
விரும்ப முடியாது . ஆனால் , ஏதாவது நடக்க 
வேண்டுமென்று அவள் விரும்பினாள் .. அதை 
மிகவும் ஆர்வத்தோடு விரும்பினாள் . ஒரு வேளை 
காலஞ்சென்ற கோமகனிடம் தனக்கேற்பட்ட 
உணர்ச்சிகளுக்குத் தன் மகள் மூலமாகப் புத் 
துயிர் கொடுக்க அவள் விரும்பியிருக்கலாம் . 

முன்னாள் குதிரைப்படை அதிகாரியும் கோம 
கனின் 

வருகையினால் பரபரப்படைந்தார் . 
அவர் தன்னுடைய அறைக்குள் சென்று கத் 
வைப் 

பூட்டிக் கொண்டார் . 
நேரத்துக்குப் பிறகு இராணுவ 

மேல்கோட் 
டும் நீல நிறத்தில் குதிரைச் சவாரி உடையும் 
அணிந்து கொண்டு வெளியே வந்தார் . முதல் 
தடவையாக நடன கவுனை அணிந்து கொள்ளும் 
பொழுது ஒரு 

ளம் பெண்ணுக்கு 

க்கு ஏற்படு 
கின்ற பரவசமான உணர்ச்சித் தோற்ற 
மளித்தபடியே விருந்தினர்களுக்காகத் 
ரிக்கப்பட்டிருந்த அறைக்குள் அவர் நுழைந் 


கால் 

மணி 


சுய 


தயா 


தார் . 


125 


நான் 


சகோதரியே ! புதிய தலைமுறையைச் 
சேர்ந்த ஹுஸ்ஸார்கள் எப்படி இருக்கிறார்கள் 
என்பதைப் பார்ப்போம் ! உண்மையான ஹுஸ் 
ஸார் என்று ஒருவர் இருந்தால் அது காலஞ் 
சென்ற கோமகன் தான் . பார்ப்போம் , பார்ப் 
போம் . 
அதிகாரிகள் 

தமக்காகத் தயாரிக்கப்பட் 
டிருந்த அறைக்குள் பின்வாயில் வழியாக 
நுழைந்தார்கள் . 

சொன்னேன் அல்லவா ? என்று 
கோ மகன் சுத்தமாக இருந்த படுக்கையில் தன் 
னுடைய அழுக்கான பூட்சுகளோடு படுத்த 
படியே கூறினார் . “ குளவிகள் நிறைந்த அந்தக் 
குடிசைக்கு இது மிகவும் மேலான தல்லவா ? 

“ சந்தேகமென்ன , அதைக் காட்டிலும் 
மேலானதே . ஆனால் வீட்டுக்காரர்களுக்கு நாம் 
நன்றிக் கடன் பட்டிருக்கிறோம் ... 

‘ தப்பு ! எப்பொழுதுமே ஒரு விஷயத்தைப் 
பற்றிக் காரியவாதத்தோடு சிந்திக்க வேண் 
டும் . அவர்களுக்கு அட்டகாசமான மகிழ்ச்சி 
ஏற்பட்டிருக்கும் போல எனக்குத் தோன்று 
கிறது ... பையா ! என்று பலமாகக் கூப்பிட் 
டார் . ப 

இரவில் குளிர் காற்று உள்ளே வராமல் 
தடுப்பதற்கு அந்த சன்னலின் மீது எதை 
யாவது தொங்க விடுமாறு சொல் . 

இந்தக் கட்டத்தில் அந்தக் கிழவர் அதி 
காரிகளைச் சந்திப்பதற்காக உள்ளே வந்தார் . 
காலஞ்சென்ற கோமகனின் நெருங்கிய தோ 
ழன் , அவருடைய அன்பான உபசரிப்பில் நான் 
திளைத்திருக்கிறேன் , அவர் அன்போடு எனக்குச் 


126 


( 


செய்த சில உதவிகளுக்காக அவருக்குக் கடன் 
பட்டிருக்கிறேன் என்று தன்னைப் பற்றிக் கூறா 
ருக்க அவரால் முடியவில்லை என்பது இயற் 
கையே . அதைக் கூறும் பொழுது அவர் சற்று 
வெட்கமடைந்தார் . கோமகன் தன்னிடம் கட 
னாகப் பெற்ற நூறு 

ரூபிள்களைக் 

கொடுக்க 
மறந்ததை 

அல்லது 

பனிக்குவியலுக்குள் 
தன்னைப் பிடித்துத் தள்ளியதை அல்லது தன்னை 
மோசமாகத் திட்டியதை அந்த அன்பான 
உதவிகளில் , சேர்த்திருந்தாரா 

என்பதைச் 
சொல்வது கடினமே 

கடினமே - அந்தக் கிழவர் விளக் 
கம் அளிக்கவில்லை . 

இளம் கோமகன் அந்த 
முதிய குதிரைப் படை அதிகாரியிடம் மிகவும் 
மரியாதையோடு நடந்து கொண்டார் . தங்கு 
வதற்கு இடமளித்ததற்காக அவருக்கு நன்றி 
கூறினார் . 

கோமகன் அவர்களே ! ( மேன்மை தங் 
கிய என்று சொல்ல வாயெடுத்தார் , அந்த ஸ் 
துள்ள 

மனிதர்களிடம் எப்படிப் பேச வேண் 
டும் என்பதே அவருக்கு மறந்துவிட்டது ) . என் 
சகோதரியின் 

மிகவும் சிறியது தான் , 
அந்த சன்னலில் 

எதையாவது 

தொங்கவிடு 
வோம் . பிறகு எல்லாம் நன்றாக இருக்கும் 
என்றார் . திரைத்துணியை எடுத்து வருவதற் 
காகப் போவதைப் போல - ஆனால் உண்மை 
யில் அந்த அதிகாரிகளை வர்ணிக்க வேண்டும் 
என்பதற்காக அவர் புறப்பட்டார் . 

அழகான பணிப் பெண்ணாகிய உஸ்தியூஷ்கா 
சன்னலில் தொங்கவிடுவதற்காகத் தன் 
மானியின் சால்வையை எடுத்துக் கொண்டு 


127 


பென்ணா 

என்று 


வந்தாள் . அந்தக் கனவான்களைத் தேநீர் 
அருந்தக் கூப்பிடுமாறு எசமானி அவளிடம் 
சொல்லியிருந்தாள் . 

சுத்தமான அறை அந்தக் கோமகனுடைய 
மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருந்தது . 
அவர் உஸ்தியூஷ்காவிடம் சிரித்துக் கொண்டு 
வேடிக்கையாகப் பேசிக் கேலி செய்தார் . 
அவள் அவரைப் பொல்லாதவர் என்று கூறி 
னாள் . அவளுடைய இளம் எசமானி அழகான 

அவர் கேட்டார் . தேநீர் 
அருந்தக் கூப்பிட்டபொழுது இங்கே கொண்டு 
வரலாமே என்று அவர் கூறினார் . தன்னுடைய 
பணியாள் இன்னும் இரவு உணவைத் தயாரிக்க 
வில்லை என்பதால் முடியுமானால் வோட்காவும் 
சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டுவருமாறும் 
கைவசமிருந்தால் ஷெர்ரியும் கொண்டுவரு 
மாறும் அவர் கூறினார் . 

இளம் கோமகனின் பண்புகளைப் பற்றி லீஸா 
வின் மாமா பரவசமடைந்து பேசினார் . இளம் 
தலைமுறையைச் சேர்ந்த அதிகாரிகளை 
ளாவப் புகழ்ந்தார் . தங்கள் பெற்றோர்களோடு 
ஒப்பிட 

முடியாத அளவுக்கு அவர்கள் உயர் 
வானவர்கள் என்றார் . 

ஆன்னா ஃபியோதரவ்னா அதை மறுத்தாள் 
ஃபியோதர் இவானவிச் கோமகனைக் காட்டி 
லும் சிறந்தவராக யாருமே இருக்க முடியாது 
என்றாள் . கடைசியில் அவள் எரிச்சலடைந்து 
வெறுப்பாகச் சொன்னாள் . சகோதரரே ! உங் 
களிடம் கடைசியாக யார் அன்பாக நடந்து 
கொள்கிறாரோ அவர் தான் உங்களுக்கு மிக 


வான 


128 


னவிச் 


வும் சிறந்த மனிதர் . அந்தக் காலத்தைக் 
காட்டிலும் இப்பொழுது மக்கள் அதிக புத்தி 
சாலிகளாக இருக்கிறார்கள் என்பது எல்லோ 
ருக்கும் தெரிந்ததே . ஆனால் ஃபியோதர் இவா 

கோமகன் மிகவும் மரியாதையாக 
நடந்து கொண்டார் , மிக அழகாக écossaise 
நடனமாடினார் , அதைப் பார்த்து எல்லோருமே 
மயங்கி விட்டார்கள் என்று 

கூடச் 

சொல்ல 
லாம் . எனினும் அவர் என்னைத் தவிர வேறு 
யார் மீதும் அக்கறை காட்டவில்லை . அந்தக் 
காலத்திலும் நல்லவர்கள் இருந்தார்கள் என் 
பதை இது காட்டவில்லையா ? 
அதிகாரிகள் வோட்கா , உணவு 

மற்றும் 
ஷெர்ரி கேட்டார்கள் என்ற செய்தி அந்த 
நேரத்தில் தெரிவிக்கப்பட்டது . 
சகோதரரே ! பார்த்தீர்களா ! 

நீங்கள் 
எதையும் சரியாகச் செய்வதில்லை . 
உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் 
என்றாள் ஆன்னா ஃபியோதரவ்னா. 

லீஸா ! 
எல்லாவற்றையும் நீயே கவனித்துச் செய் , 
அருமைப் பெண்ணே ! 

லீஸா காளான்களும் புது வெண்ணெயும் 
கொண்டுவருவதற்காகப் 

பண்ட 

அறைக்குள் 
நுழைந்தாள் . கறித் துண்டங்களை வாட்டுமாறு 
சமையற்காரருக்கு உத்தரவிட்டாள் . 

சகோதரரே ! உங்களிடம் ஷெர்ரி 
மிருக்கிறதா ? 

இல்லை , சகோதரியே ! என்னிடம் எப்பொ 
ழுதுமே கிடையாது . 


இரவு 


9--2442 


129 


எது 


என்று 


அதெப்படி ? நீங்கள் தேநீரோடு ஏதாவது 
சேர்த்துக்கொள்வீர்களே , அது 

அது என்ன ? 
ரம் , ஆன்னா ஃபியோதரவ்னா . 
" அப்படியானால் அதை ... 

ரம்மையே ... 
கொடுங்கள் . வித்தியாசம் பெரிதல்ல . சகோ 
தரரே ! அவர்களை உள்ளே கூப்பிடுவது தானே 
சிறப்பாக இருக்கும் . சரியென்று 

உங் 
களுக்குத்தான் தெரியும் . அவர்கள் கோபித்துக் 
கொள்ள மாட்டார்களே , அல்லது கோபமடை 
வார்களா ? 

கோமகன் மிகவும் பெருந்தன்மையானவர் , 
தங்கள் அழைப்பை மறுக்க மாட்டார் , இரு 
வரும் நிச்சயமாக வருவார்கள் 

குதி 
ரைப்படை அதிகாரி கூறினார் . ஆன்னா ஃபியோ 
தரவ்னா தன்னுடைய அழகான உடையையும் 
புதிய தொப்பியையும் அணிந்து கொள்வதற் 
காக உள்ளே சென்றாள் . ஆனால் லீஸா சுறுசுறுப் 

வேலை செய்து கொண்டிருந்தபடியால் 
தான் அணிந்திருந்த அகன்ற கைகளைக் கொண்ட 
இளஞ்சிவப்பு லினன் 

மாற்ற அவ 
ளுக்கு நேரமில்லை . அவள் மிக பயங்கரமாக 
நடுங்கிக் கொண்டிருந்தாள் . ஏதோ 

மிகப் 
பெரிய ஒன்று நடைபெறப் போகிறது என்று 
உணர்ந்தாள் . அந்தக் கோமகன் , 

அழகான 
ஹுஸ்ஸார் புதுமையும் மர்மமும் நிறைந்த அற் 
புதமான பிறவியாக இருப்பாரென்று அவள் 
கருதினாள் . அவருடைய பழக்க வழக்கங்களும் 
பேச்சும் , 

அவர் சம்பந்தப்பட்ட ஒவ்வொன் 
றுமே அவள் இதற்கு முன்பு பார்த்திராத 
முறையில் இருக்கும் . அவருடைய நினைப்பு , 


பாக 


உடையை 


130 


என்று 


பேச்சு எல்லாவற்றிலும் அறிவும் உண்மையும் 
பிரகாசிக்கும் . அவர் செய்கை அனைத்துமே 
நேரான தாக இருக்கும் . அவருடைய தோற்றத் 
தின் ஒவ்வொரு அம்சமும் அழகு நிறைந்த 
தாக இருக்கும் . அதைப் பற்றி அவளுக்கு சந் 
தேகமே இல்லை . அவர் உணவு , ஷெர்ரி மட்டு 
மல்லாமல் குளிப்பதற்குப் பன்னீர் 

வேண்டு 
மென்று கேட்டிருந்தால் கூட அவள் ஆச்சரியப் 
பட்டிருக்க மாட்டாள் , அவரைப் பற்றிக் 
குறைவாக நினைத்திருக்க மாட்டாள் , 

அது 
மட்டுமே மிகச் சரியானது , பொருத்தமானது 

உறுதியாக நம்பியிருப்பாள் . 
ஆன்னா ஃபியோதரவ்னாவின் அழைப்பைக் 
குதிரைப் படை அதிகாரி தெரிவித்த நிமிடத் 
திலேயே கோமகன் அதை ஏற்றுக்கொண்டார் . 
அவர் தலையைச் சீவிக் கொண்டு கோட்டை 
அணிந்தார் , சுருட்டுப்பெட்டியையும் கையில் 
எடுத்தார் . 
" புறப்படுங்கள் என் 

று 

போலஸவிடம் 
கூறினார் . 
நாம் போவது சரியல்ல 

நினைக் 
கிறேன் என்றார் அந்த அதிகாரி . “ Ils feront ( les 
frais pour nous recevoir . ” * 

பிதற்றல் ! அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி 
அடைவார்கள் . நான் ஏற்கெனவே விசாரித்த 
தில் இந்த சீமாட்டிக்கு ஒரு அழகான மகள் 
இருப்பதாகத் தெரிகிறது ... புறப்படுங்கள் 


, 


என்று 


* நம்மை உபசரிப்பதற்காக அவர்கள் அதி 
கமான பணம் செலவழிப்பார்கள் ( பிரெஞ்சு ) .. 


9 * 


131 


என்று கோமகன் பிரெஞ்சு மொழியில் 

கூறி 
( னர் . 
னார் 

" Je vous en prie , messieurs !" * GTTSG 
பிரெஞ்சு மொழி தெரியும் , உங்கள் பேச்சைப் 
கொண்டேன் 

அவர்களிடம் 
தெரிவிப்பதற்காகக் குதிரைப் படை அதிகாரி 
யும் பிரெஞ்சு மொழியில் பேசினார் . 


புரிந்து 


என்று 


12 


பயமாக 


லீஸா 

நாணமடைந்த முகத்தோடும் கீழ் 
நோக்கிய பார்வையோடும் , கோப்பையில் 
தேநீரை ஊற்றுவதில் முற்றிலும் ஈடுபட்டிருப் 
பதைப் போலப் பாசாங்கு செய்து கொண் 
டிருந்தாள் . ஏனென்றால் அதிகாரிகள் அறைக்குள் 
நுழைந்தபொழுது அவர்களுடைய முகத்தைப் 
பார்க்க அவளுக்குப் 

இருந்தது . 
ஆன்னா ஃபியோதரவ்னா இதற்கு மாறாக நடந்து 
கொண்டாள் . அவள் உடனே துள்ளிக் குதித் 
தாள் . உடலை லேசாக வளைத்து வரவேற்றாள் . 
கோமகன் முகத்தை விட்டுத் தன் பார்வையை 
எடுக்காமல் , அவர் தன் தகப்பனாரைப் போல 
அப்படியே இருக்கிறார் என்றும் தன் 
அறிமுகப்படுத்தியும் தேநீர் . பழப்பாகு , பழக் 
கூட்டு முதலியவற்றைச் சாப்பிடுமாறு வற்பு 
றுத்தியும் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தாள் . 


மகளை 


கனவான்களே ! 

தயவு செய்து உள்ளே 
வாருங்கள் (பிரெஞ்சு) . 


132 


வும் 


றால் 


படை 


அவரோடு வந்த அதிகாரியின் தோற்றம் மிக 

அடக்கமாக இருந்தபடியால் யாரும் 
அவரைப் பற்றிச் சிறிது கூட அக்கறை எடுத் 
துக்கொள்ளவில்லை . ஆனால் அவர் அதற்காக 
அவர்களுக்கு நன்றி செலுத்தினார் . 

ஏனென் 
லீஸாவின் அழகு 

அவரைக் 

கிறங்கச் 
செய்திருந்தது . அவர் லீஸாவின் அழகின் ஒவ் 
வொரு அம்சத்தையும்- இயன்ற அளவுக்கு 
நாகரிகமான முறையில் ஆராய்வதற்கு 
வாய்ப்புக் கிடைத்தது . தன் சகோதரி கோம 
கனோடு பேசிக்கொண்டிருப்பதை எப்பொழுது 
முடிப்பாள் என்று ஆர்வத்தோடு மாமாகாத்துக் 
கொண்டிருந்தார் . குதிரைப் 

வாழ்க் 
கையைப் பற்றிய தன்னுடைய நினைவுகளைச் 
சொல்ல வேண்டும் என்று அவர் துடித்த கார 
ணத்தால் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ள 
அவரால் முடியவில்லை . கோமகன் ஒரு சுருட் 
டைப் 

பற்ற வைத்தார் . அதன் நெடி மிக 
வும் அதிகமாக இருந்தபடியால் லீஸாவினால் 
தன்னுடைய இருமலை அடக்க முடியவில்லை . 
அவர் தொணதொணவென்று பேசினார் , மிக 
வும் மரியாதை 
மரியாதையோடு 

தயோடு நடந்து கொண்டார் .. 
அவர் முதலில் அருவியைப் 

போல வந்து 
கொண்டிருந்த ஆன்னா ஃபியோதரவ்னாவின் 
பேச்சுக்கு நடுவில் 

அவ்வப்பொழுது 
வார்த்தையைச் சொல்லிக்கொண்டிருந்தார் ; 
பிறகு அவர் ஒருவரே ஓயாமற் பேசினார் . 
அவர் பேச்சைக் கேட்டவர்களுக்கு ஒரு அம் 
சம்-- அவர் உபயோகித்த சொற்கள் -- சற்று 
விசித்திரமாகத் தோன்றின . அவர் பழகிவரும் 


133 


காது 


கைகளை 


வட்டாரங்களில் அவை தவறாகக் கருதப்படா 
திருக்கலாம் . ஆனால் இங்கே அவை அதிர்ச்சியைக் 
கொடுத்தன . அவற்றைக் 

கேட்டு ஆன்னா 
ஃபியோதரவ்னா சற்று 

பயந்து 

விட்டாள் , 
லீஸாவோ 

நுனிகள் சிவக்கும் 

அள 
வுக்கு வெட்கமடைந்தாள் . ஆனால் கோமகன் 
இவற்றை கவனிக்கவில்லை . அவர் வழக்கம் 
போலவே அமைதி நிறைந்தவராக மரியாதை 
மிக்கவராக உட்கார்ந்திருந்தார் . லீஸா மௌ 
னமாகக் குவளைகளில் 

தேநீரை ஊற்றினாள் . 
விருந்தினர்களின் 

கைகளில் 

குவளைகளைக் 
கொடுப்பதற்குப் பதிலாக 

பதிலாக அவர்கள் 
நீட்டி எடுக்கக்கூடிய இடத்தில் அவற்றை 
வைத்தாள் . அவளிடம் இன்னும் அதிகமான 
பரபரப்பு இருந்தது , 

கோமகன் 

பேசிய ஒவ் 
வொரு சொல்லையும் அவள் பேரார்வத்தோடு 
கேட்டுக் கொண்டிருந்தாள் . அவர் எத்தனை 
யோ தடவைகள் கேட்டு அலுத்துப் போன 
கதைகளைத் தான் சொல்லிக் 

கொண்டிருந் 
தார் . மேலும் அவர் பேச்சிலிருந்த திக்கல் 
அவள் மறுபடியும் நிதானமடைய உதவியது . 
அவர் பேசுவார் என்று எதிர்பார்த்த அறிவு 
மிக்க கருத்துக்களை அவள் 

கேட்கவில்லை . 
அது மட்டுமல்ல . எல்லா விஷயங்களிலும் ஒரு 
பண்பு நயத்தை அவர் வெளிக் காட்டுவார் 
என்று அவள் துல்லியமற்ற வகையில் எதிர் 
பார்த்தாளே , அதையும் அவள் 

முடிய 
வில்லை . மூன்றாவது தடவையாகத் தேநீரைக் 
கொடுக்கும்பொழுது அவள் வெட்கத்தோடு 

கண்களை உயர்த்தினாள் , அவர் தன் 


காண 


தன் 


134 


வகையான 


பார்வையால் அவள் கண்களைச் சிறைப்படுத்தி 
அவளை உற்றுப் பார்த்துக் கொண்டே 
வும் லேசான புன் சிரிப்போடு சிறிது 

கூடப் 
பரபரப்பில்லாமல் பேச்சைத் தொடர்ந்தார் .. 
அந்த நேரத்தில் தன்னுடைய இதயத்தில் ஒரு 

வெறுப்பு பொங்கியெழுவதை 
அவள் உணர்ந்தாள் . அவரிடம் அசாதாரண 
மான அம்சம் எதுவுமே இல்லை என்பதோடு 
அவளுக்குத் தெரிந்தவர்களிடமிருந்து அவர் 
எவ்வகையிலும் வித்தியாசமானவர் அல்ல , 
எனவே 

அவரைக் கண்டு அஞ்ச வேண்டிய 
தில்லை என்பதையும் அவள் சீக்கிரத்திலேயே 
உணர்ந்து கொண்டாள் . அவர் தன் விரல் 
நகங்களை நீளமாக , 

வளர்த்திருந் 
தார் என்பது உண்மையே . 

ஆனால் அவர் 
குறிப்பிடத்தக்க அழகுடையவராகக் 

ல்லை . தன் கனவுகள் பொய்யானவை என் 
பதைத் திடீரென்று வருத்தத்தோடு கண்டு 
பிடித்த பிறகு லீஸா நிதானமடைந்தாள் . அவ 
ளுக்கு இப்பொழுது கலவரத்தைக் கொடுத்த 
ஒரே விஷயம் அங்கே அமைதியாக உட்கார்ந் 
திருந்த அதிகாரியின் பார்வை தான் . அவர் 
தன்னையே உற்றுப் பார்த்துக்கொண்டிருக் 
கிறார் என்பதை அவள் 

அவள் உணர்ந்தாள் . 
ரில்லாவிட்டாலும் ஒருவேளை அவராக இரு க் 
குமோ ! என்று நினைத்தாள் . 


கவனமாக 


கூட 


135 


13 


அங்கே 


4 . 


உங்களுக்கு 


கை 


கள் 


தேநீருக்குப் பிறகு அந்த முதிய சீமாட்டி 
விருந்தினர்களை அடுத்த அறைக்குள் கூட்டிக் 
கொண்டு சென்றாள் , 

தன்னுடைய 
வழக்கமான இடத்தில் உட்கார்ந்தாள் . 

கோமகன் அவர்களே ! நீங்கள் ஓய்வெடுக்க 
விரும்புகிறீர்களா ? என்று கேட்டாள் . அவர் 
இல்லையென்று பதிலளித்தார் . 

அன்பு மிக்க 
விருந்தினர்களே ! 

என்ன வேடிக் 
காட்டலாம் ? கோமகன் அவர்களே நீங் 

சீட்டாடுவீர்களா ? சகோதரரே ! இதை 
கவனியுங்கள் , சீட்டாட்டத்துக்கு ஏற்பாடு 
செய்யுங்கள் ...... 

ஆனால் நீங்கள் முன்னுரிமை ஆட்டத் 
தைத் தானே விளையாடுவதுண்டு . அதை விளை 
யாடலாமா ? கோமகன் அவர்களே ! நீங்கள் 
சேர விரும்புகிறீர்களா ? என்று அவளுடைய 
சகோதரர் கேட்டார் . 

உங்களுக்கு எது பிடிக்குமோ அதைச் செய்ய 
நாங்கள் தயார் என்று அதிகாரிகள் பதிலளித் 
தார்கள் . 

லீஸா ஒரு பழைய சீட்டுக்கட்டை எடுத்துக் 
கொண்டுவந்தாள் . 

குறி சொல்வ 
கும் ஆன்னா ஃபியோதரவ்னாவின் பல்வலி சீக் 
கிரத்தில் போய்விடுமா , நகரத்துக்குப் போன 
மாமா எப்பொழுது வீட்டுக்குத் திரும்புவார் , 
அன்றைய தினத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் 
தங்கள் வீட்டுக்கு வருகையளிப்பாரா மற்றும் 
இவை போன்றவற்றை ஊகிப்பதற்கும் அந்த 
சீட்டுக்கட்டை உபயோகித்து வந்தாள் . இ 


அவள் 


ர 


136 


என்று 


ண்டு மாத காலமாக அவள் அந்தச் சீட்டுகளை 
உபயோகித்து வந்த போதிலும் ஆன்னா 
யோ தரவ்னா குறிசொல்லப் பயன்படுத்திய சீட்டு 
களைக் காட்டிலும் அவை சுத்தமாக இருந்தன . 

நீங்கள் குறைந்த பந்தயத்துக்கு விளை 
யாட விரும்ப மாட்டீர்களோ , என்னவோ ? 

மாமா கேட்டார் . ஆன்னா ஃபியோ 
தரவ்னாவும் நானும் ஒரு புள்ளிக்கு அரை கோ 
பெக் பந்தயம் வைத்து 

விளையாடுவோம் ..... 
அப்படியும் அவள் எங்களிடமிருந்து பணத் 
தைப் பிடுங்கிவிடுகிறாள் . 

உங்கள் விருப்பம் போல பந்தயத்தை 
முடிவு 

செய்துகொள்ளுங்கள் . என்ன வைத் 
தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான் என்றார் கோ 
மகன் . 

அப்படியானால் காகிதப் பணத்தில் 
கோபெக் வைத்துக் கொள்வோம் . 

வ்வளவு 
சிறந்த விருந்தினர்கள் வந்திருக்கும்பொழுது 
எவ்வளவு பந்தயம் வைத்தால் என்ன ? அவர் 
கள் என்னைப் போன்ற ஒரு கிழவியிடமிருந்து 
எல்லாவற்றையும் பறித்துக்கொண்டு ஏழைகள் 
விடுதிக்கு வேண்டுமானால் விரட்டட்டும் என்று 
ஆன்னா ஃபியோதரவ்னா நாற்காலியில் வசதி 
யாக உட்கார்ந்து தன்னுடைய சால்வையை 
தடவிக்கொண்டு கூறினாள் . 

ஒருவேளை நான் அவர்களிடமிருந்து ஒரு 
ரூபிள் வெற்றி அடையலாமே என்று அவள் 
மனதில் சொல்லிக் கொண்டாள் . வயோதிகப் 
பருவத்தில் அவளிடம் 

லேசான சூதாட்டக் 
காய்ச்சல் ஏற்பட்டிருப்பது போலத் தோன்றி 


யது . 


137 


கூட 


கையாக 


விட்டது 

என்று 


நீங்கள் விரும்பினால் கௌரவம் என்ற 
ஆட்டத்தை எப்படி விளையாட வேண்டுமென்று 
சொல்லித் தருகிறேன் என்றார் கோமகன் . 
துன்பம் 

என்ற 

ஆட்டத்தையும் 
சொல்லித் தருகிறேன் . அது மிகவும் வேடிக் 

இருக்கும் . 
பீட்டர்ஸ்பர்க்கின் புது முறையில் சீட்டாடு 
வது எல்லோருக்கும் மகிழ்ச்சியைத் தந்தது . 

காலத்தில் தனக்கு அந்த விளையாட்டுத் 
தெரியும் , அது 

போஸ்டன் என்ற விளை 
யாட்டைப் போன்றது தான் , ஆனால் தனக்குக் 
கொஞ்சம் மறந்து போய் 
மாமா கூறினார் . ஆன்னா ஃபியோதரவ்னாவுக்கு 
ஒன்றுமே புரியவில்லை , நெடு நேரம் வரையி 
லும் அவளுக்கு எதுவுமே புரியவில்லையாதலால் 

புன்சிரிப்போடு தலையை ஆட்டிக் 
கொண்டு இப்பொழுது எல்லாம் தெளிவாகப் 
புரிந்துவிட்டது என்று கூறுவதே உத்தமமா 
னது என்று முடிவு செய்தாள் . ஆட்டத்தின் 
நடுவில் 

ஆசையும் ராஜாவையும் கையில் 
வைத்துக்கொண்டு ஆன்னா 

ஃபியோ தரவ்னா 
துன்பம் என்று கேள்வி கேட்டுக் கடைசியில் 
ஆறு மட்டும் அவளிடம் மிஞ்சியபொழுது 
அங்கே பலத்த சிரிப்புக் கிளம்பியது . அவள் 
திகைப்படைந்தாள் . 

பிறகு 

பலவீனமாகச் 
சிரித்துவிட்டு இந்தப் புது விளையாட்டு முறை 
இன்னும் எனக்குச் சரியாகப் பிடிபடவில்லை 
என்று அவசரமாக விளக்கினாள் . ஆனால் அவளுக்கு 
எதிராகப் புள்ளிகள் குறித்துக் கொள்ளப்பட் 
டன ; கோமகன் பெருந் தொகைகளைப் பந் 


அவள் 


138 


பாகு , 


தாயாரின் 


தயம் கட்டி விளையாடுகின்ற பழக்கமுடைய 
வராதலால் ஜாக்கிரதையாக 

விளையாடினார் , 
துல்லியமாகக் கணக்குகளைக் குறித்துக் கொண் 
டார் , மேசைக்குக் கீழே போலஸவ் தன் காலை 
அடிக்கடி மிதித்ததையும் 

விளையாடும் 
போது அவர் வெளிப்படையாகச் செய்த தவறு 
கள் ஆகியவற்றின் உட்பொருளையும் புரிந்து 
கொள்ளத் தவறினார் . எனவே ஆன்னா ஃபியோ 
தரவ்னாவுக்கு எதிராக அதிகமான புள்ளிகள் 
குறித்துக் கொள்ளப் பட்டன . 
லீஸா பழக்கூட்டு , மூன்று வகையான பழப் 
விசேஷமான வகையில் 

ஊறவைக்கப் 
பட்ட ஆப்பிள்கள் ஆகியவற்றை மேலும் 
கொண்டு வந்தாள் . தன்னுடைய 
நாற்காலிக்குப் பின்னாலிருந்த படியே ஆட்டத் 
தைக் கவனித்தாள் , அவ்வப்பொழுது அதி 
காரிகளை கவனித்தாள் . 

கோமகன் திறமை , 
கவர்ச்சி மற்றும் நம்பிக்கையோடு சீட்டுகளைப் 
போட்டுச் சீட்டுகளை எடுக்கும் பொழுது அவ 
ருடைய இளஞ்சிவப்பான நகங்களையும் 
வெள்ளைக் கைகளையும் கவனித்தாள் . 

ஆன்னா ஃபியோதரவ்னா மறுபடியும் பரபரப் 
படைந்தாள் . மற்றவர்களை ஜெயித்துவிட 
வேண்டுமென்று அசட்டுத் துணிச்சலோடு 
முயற்சி செய்த பொழுது மிகவும் அ 
அதிகமாக 
ஏழைக் கேட்ட பிறகு 

நான்கை 

எடுத்த 
பொழுது , அவள் சகோதரர் கோரிக்கையின் 
படி ஏதோ சில புரியாத எண்களை வெற்றி 
யடைந்த புள்ளிகளைக் குறிக்கும் 


தாளில் 


139 


என்று 


. 


குறித்துக் கொண்ட பொழுது அவள் முற்றி 
லும் நிதானமிழந்தாள் . 

பயப்படாதீர்கள் , அம்மா ! இழந்த எல்லா 
வற்றையுமே மறுபடியும் வெற்றி அடைவீர் 
கள் ! ..... என்று முட்டாள் தனமான நிலைமை 
யை அடைந்திருந்த தாயாரைக் காப்பாற்று 
வதற்காக லீஸா புன்சிரிப்போடு கூறினாள் . 
மாமாவின் சீட்டுகளை வாங்கி 

விளையாடுங் 
கள் . அவர் மாட்டிக் கொள்வார் . 
லீஸச்கா ! நீ எனக்கு உதவி செய்யலாமே ! 
ஆன்னா ஃபியோதரவ்னா 

அவளைப் 
பயத்தோடு பார்த்துக்கொண்டே கூறினாள் . 
எனக்குத் தெரியவில்லை ... 

இந்தப் புது விதிகளின்படி எப்படி விளை 
யாடுவதேன்று எனக்கும் தெரியவில்லை என்று 
தோற்ற 

பணத்தை வேகமாக 
தில் கணக்குப் போட்டுக் 

போட்டுக் கொண்டே 

கொண்டே லீஸா 
கூறினாள் . 

இப்படியே போனால் எல்லாவற் 
றையுமே நீங்கள் தோற்றுவிடுவீர்கள் , அம்மா ! 
பீமொச்காவுக்குக் கவுன் 

வாங்கக்கூட உங்க 
ளிடம் பணம் மிஞ்சாது என்று வேடிக்கை 
யாகக் கூறினாள் . 

இப்படியே போனால் பத்து வெள்ளி ரூபிள் 
களை நீங்கள் சுலபமாக இழந்துவிடுவீர்கள் என் 
பது உண்மை தான் என்று அதிகாரி லீஸாவை 
உற்றுப் பார்த்துக் கொண்டு அவளோடு பேச 
வேண்டும் என்ற ஏக்கத்தோடு கூறினார் . 
‘ ஏன் ? 

ரூபிள் பணத்துக்குத்தானே 
விளையாடுகிறோம் ? 

ஆன்னா 
ஃபியோதரவ்னா 

ஆட்டக்காரர்களை நோக்கிப் 


தாயார் 


மன 


காகி 


நாம் 


என்று 


140 


பார்வையைச் சுழலவிட்டவாறு கேட்டாள் . 

இருக்கலாம் . ஆனால் காகிதப் பணத்தில் 
கணக்குப் போட எனக்குத் தெரியாது . இது 
எப்படி ? அதாவது இந்தக் காகிதப் பணம் 
என்றால் என்ன ? என்று 

கேட்டார் கோ 
மகன் . 

இப்பொழுதெல்லாம் காகிதப் பணத்தை 
வைத்து யாரும் சீட்டாடுவதில்லை என்றார் 
மாமா . அவர் இப்பொழுது ஜெயித்துக் கொண் 
டிருந்தார் . 
அந்த வயோதிகச் சீமாட்டி 

பழரசம் 
கொண்டு வருமாறு கூறினாள் . இரண்டு டம்ளர் 
பழரசம் குடித்தாள் . அவள் முகத்தில் சிவப் 
பேறியது . அவள் நம்பிக்கையிழந்த நிலையை 
அடைந்து விட்டாள் என்று தோன்றியது . 
தொப்பியின் கீழிருந்து வெளியே தப்பிவிட்ட 
நரைமுடிச் சுருளை மறுபடியும் தொப்பிக்குள் 
திணிப்பதைக் கூட 

அவள் புறக்கணித்தாள் . 
லட்சக் கணக்கில் பணத்தைத் தோற்று விட்ட 
தாகவும் எல்லாமே போய்விட்டதைப் போல 
வும் அவள் உணர்ந்தாள் என்பதில் சந்தேக 
மில்லை . அதிகாரி திரும்பத் திரும்ப மேசைக்குக் 
கீழே கோமகன் காலை மிதித்தார் . வயோதிகச் 
சீமாட்டியின் இழப்புக்கள் எல்லாவற்றையும் 
கோமகன் 

முறையாகக் குறித்துக் கொண் 
டிருந்தார் . கடைசியில் சீட்டாட்டம் முடிவடைந் 
தது . ஆன்னா ஃபியோ தரவ்னா தன் கணக்கில் 
எதையாவது கூடுல தாகச் சேர்க்க , தன் கணக்கில் 
ஏதோ தவறு ஏற்பட்டிருப்பதாகப் பாசாங்கு 
செய்ய பொதுவாகவே அவளுக்குக் கணக்குப் 


141 


தன் 


தான் 


யது . 


புரிந்து 


போடத் தெரியாது 

மனச்சாட்சியை 
ஒதுக்கிச் செய்த 

எல்லா முயற்சிகளையும் 
இழந்த மொத்தத் 

தொகையைப் 
பார்த்து அவள் பயந்து போனதையும் மீறி 
கடைசியில் அவள் தொள்ளாயிரத்து இருபது 
புள்ளிகள் தோற்றுவிட்டதாகக் கணக்கு காட்டி 

அப்படியானால் காகிதப் பணத்தில் 
ஒன்பது ரூபிள்களா ? என்று அவள் பல தட 
வை கேட்டாள் , தன்னுடைய இழப்பின் முழு 
அளவையும் 

அவளால் முற்றிலும் 
கொள்ள முடியவில்லை. அவள் காகிதப் பணத் 
தில் முப்பத்திரண்டரை ரூபிள்கள் இழந்திருப் 
பதாகவும் பணத்தை உடனே கொடுக்க வேண்டு 
மென்றும் அவளுடைய 

அவளுடைய சகோதரர் விளக்கிக் 
கூறினார் . இதைக் கேட்டு அவள் 

நடுங்கி 
விட்டாள் . சீட்டாட்டம் முடிந்ததும் கோம 
கன் தான் வெற்றியடைந்த தொகையைக் 
கணக்குப் போடுவதைப் பற்றிக் கவலைப்படா 
மல் எழுந்து சன்னலுக்குப் பக்கத்தில் சென்றார் . 
அங்கே லீஸா இரவு உணவுக்காக ஒரு தட்டில் 
காளான்களையும் 

நீர் வகைகளையும் 
வைத்துக்கொண்டிருந்தாள் . போலஸவ் அன்று 
மாலை முழுவதும் செய்ய விரும்பிய ஆனால் 
செய்ய முடியாதிருந்த காரியத்தை 

அவர் 
நேரடியாக மிகச் 

முறையில் 
செய்தார் ; அவர் லீஸாவுடன் பருவ நிலையைப் 
பற்றிப் பேசத் தொடங்கினார் . 

போலஸவ் அந்த நேரத்தில் மிகவும் தர்ம 
சங்கடமான நிலைமையில் இருந்தார் . கோமக 
னும் குறிப்பாக ஆன்னா ஃபியோதரவ்னாவின் 


சுவை 


சுபாவமான 


142 


முடிய 


தில் 


உணர்ச்சிகளை அடக்கி வைத்த லீஸாவும் போன 
பிறகு அந்த முதிய சீமாட்டியால் இனியும் 
தன் உணர்ச்சிகளைக் 

கட்டுப்படுத்த 
வில்லை . 

உங்கள் பணத்தை நாங்கள் ஜெயித்த 
தைப் பற்றி நான் மிகவும் வருத்தப்படு 
கிறேன் என்று போலஸவ் 

ஏதாவது பேச 
வேண்டுமென்பதற்காகக் கூறினார் . 

அது 
அவ்வளவு நாகரிகமான செயல் அல்ல . 

கௌரவம் , துன்பம் என்று நீங்கள் 
புது மாதிரியான விளையாட்டுக்களையெல்லாம் 
கண்டு பிடித்திருக்கிறீர்கள் . எனக்கு இம்முறை 
யில் விளையாடத் தெரியவில்லை . காகிதப் பணத் 

எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று 
சொன்னீர்கள் ? 

அவள் கேட்டாள் . 
" முப்பத்திரண்டு ரூபிள் ; முப்பத்திரண்டரை 
ரூபிள் என்று முன்னாள் குதிரைப் படை அதி 
காரி கூறினார் . அவர் சீட்டாட்டத்தில் ஜெயித்த 
படியால் உற்சாகமாக இருந்தார் .. 

சகோத 
ரியே ! பணத்தைக் கொடுங்கள் ..... எடுங்கள் . 
பணத்தைக் கொடுங்கள் . 
என்னால் உங்களுக்குப் 

பணம் 

கொடுக்க 
முடிவது இது தான் 

கடைசித் தடவையாக 
இருக்கும் . இனிமேல் கொடுப்பதற்கு எதுவு 
மிருக்காது ! இவ்வளவு பணத்தை மறுபடியும் 
ஜெயிக்க முடியும் என்று நான் ஒருக்காலும் 
நம்ப முடியாது . 
ஆன்னா ஃபியோதரவ்னா 

உருண்டு 

போவ 
தைப் போன்ற நடையில் வேகமாகப் போய் 


என்று 


2 . 


143 


நின்று 


ஒன்பது காகித ரூபிள்களோடு திரும்பினாள் . 
அந்தக் கிழவர் பிடிவாதமாக வற்புறுத்திய 
பிறகு தான் 

அவள் முழுப் பணத்தையும் 
கொடுத்தாள் . 

ஆன்னா ஃபியோதரவ்னாவிடம் பேசினால் 
அவள் சரமாரியாகத் திட்ட ஆரம்பித்து விட 
லாம் என்று ஒரு லேசான பயம் போலஸவுக்கு 
ஏற்பட்டிருந்தது . எனவே அவர் மெதுவாக 
நழுவிச் சென்று திறந்திருந்த சன்னலுக்குப் 
பக்கத்தில் 

கொண்டு உரையாடிக் 
கொண்டிருந்த கோமகனோடும் லீஸாவோடும் 
சேர்ந்து கொண்டார் . 

இரவு உணவு மேசையின்மேல் வைக்கப்பட் 
டிருந்தது . அதற்குப் பக்கத்தில் இரண்டு 
மெழுகுவர்த்தி விளக்குகள் இருந்தன . மே 

இரவு நேரத்தின் புதிய , வெப்பமான 
காற்றில் அவற்றின் ஜ்வாலைகள் அவ்வப்பொ 

அசைந்தன . தோட்டத்தை நோக்கித் 
திறந்திருந்த சன்னலுக்குப் பக்கத்தில் வெளிச் 
இருந்தது . 

அறைக்குள்ளே 
இருந்த வெளிச்சத்திலிருந்து அது முற்றிலும் 
வேறு விதமாக இருந்தது . 

இருந்தது . அநேகமாக முழு 
மையானது என்று சொல்லப்படக் கூடிய நிலா 
-அது இப்பொழுது தன் பொன்னிறச் சாயலை 
இழந்துவிட்டது எலுமிச்சை மரங்களின் 
உயர்ந்த முனைகளுக்கு மேலே மிதந்து அதன் 
குறுக்கே போய்க் 

கொண்டிருந்த மென்மை 
வெள்ளை மேகங்களின் மேல் மென் 
மேலும் அதிகமான ஒளியைக் கொட்டியது . 
கீழே குளத்தில் தவளைகள் ஒன்றாகச் சத்தம் 


மாத 


சமாக 


ஆனால் 


யான 


144 


வான 


போட்டுக் கொண்டிருந்தன . மரங்களுக்கு 
இடையே நிலாவின் வெளிச்சத்தில் வெள்ளி 
யைப் போலப் பிரகாசித்த தண்ணீர் சிறிதளவு 
தெரிந்தது . 

நறுமணம் நிறைந்த மலர்கள் 
பூத்திருந்த புதர்க் காட்டுக்குப் பக்கத்தில் சிறு 
பறவைகள் சில இங்குமங்கும் நடந்து தங்கள் 
இறகுகளைக் கோதிக்கொண்டிருக்கும் சத்தம் 
கேட்டது . 

சன்னல் அருகே புதர்க் காட்டின் 
ஈர மலர்க் கொத்துகள் தலையை அசைத்துக் 
கொண்டிருந்தன . 
அற்புதமான பருவ நிலை ! 

பருவநிலை ! என்று கோம 
கன் லீஸாவுக்குப் பக்கத்தில் சென்று தாழ் 
சன்னல் சுவரில் 

உட்கார்ந்து கொண்டு 
கூறினார் . நீங்கள் அடிக்கடி வெளியே உலாவச் 
செல்வீர்கள் என்று நினைக்கிறேன் . 

லீஸா பதிலளித்தாள் . 
என்ன காரணத்தாலோ கோமகனோடு பேசு 
வதில் அவளுக்குச் சிறிதும் சங்கடம் ஏற்பட 
வில்லை . காலையில் ஏழு மணிக்கு வீட்டு வேலை 
களுக்காக நான் வெளியே போவேன் , அம்மா 
வளர்க்கும் பீமொச்கா என்ற சின்னப் பெண் 
ணோடு உலாவப் போவதுமுண்டு . 
“ நாட்டுப் புறத்தில் 

வசிப்பது மிகவும் 
மகிழ்ச்சியாக இருக்கும் என்றார் கோமகன் . 
அவர் தன் ஒற்றைக் கண்ணாடியைக் கண்ணில் 
சொருகிக் கொண்டு தோட்டத்தையும் லீஸா 
வையும் மாறி மாறிப் பார்த்துக்கொண்டிருந் 
தார் . எப்பொழுதாவது நிலா வெளிச்சத்தில் 
உலாவப் போவதுண்டா ? 
இப்பொழுது போவதில்லை . மூன்று 


ஆம் 


என்று 


வரு 


10-2442 


145 


டங்களுக்கு முன்பு மாமாவும் நானும் நிலா 
பிரகாசிக்கும் ஒவ்வொரு இரவிலும் 

ரவிலும் உலாவப் 
போவோம் . அப்போழுது அவருக்கு ஒரு விசித் 
திரமான நோய் ஏற்பட்டிருந்தது . 

அவரால் 
தூங்க முடியவில்லை . முழு நிலவு பிரகாசிக்கும் 
இரவுகளில் பௌர்ணமி இரவுகளில் 

அவ 
ருக்குத் தூக்கம் வராது . அதோ தெரிகிறதே 
அது தான் அவருடைய அறை . அது தோட்டத் 
துக்குப் பக்கத்தில் இருக்கிறது , தாழ்வான சன் 
னல் . நிலா வெளிச்சம் அவர் முகத்தின் மேல் 


விழும் . 





அதுவா ? விசித்திரமாக இருக்கிறதே . 
அது உங்களுடைய அறை என்றல்லவா நினைத் 
தேன் என்றார் கோமகன் . 
நான் இன்றிரவு மட்டும் தான் 

அங்கே 
தூங்குகிறேன் . என்னுடைய அறையில் தான் 
நீங்கள் தூங்கப் போகிறீர்கள் . 
உண்மையாகவா ? ... 

அடடே ! .. உங்க 
ளுக்குத் தொல்லை கொடுத்துவிட்டேன் . அதற்கு 
என்னை ஒருக்காலும் மன்னிக்க மாட்டேன் . 
கோமகனுடைய கபடின்மையை எடுத்துக் 
காட்டுவதைப் 

போல ஒற்றைக் 
கீழே விழுந்தது . நாங்கள் இங்கே வந்தது 
உங்களுக்கு இவ்வளவு தொல்லையாக இருக் 

எனக்குத் தெரிந்திருந்தால் ... 
" தொல்லை சிறிது கூடக் கிடையாது ! அதற் 
குப் பதிலாக எனக்கு மிகவும் மகிழ்ச்சிதான் . 
மாமாவின் அறை 

அறை அழகானது . மிகவும் உற் 
சாகமூட்டக் கூடியது . அங்கே சன்னல் தாழ் 
வாக இருக்கும் . எனக்குத் தூக்கம் வருகின்ற 


கண்ணாடி 


கும் 


என்பது 


146 


னல் 


சுவரில் 


என்பதை 


சுலமாக 


வரையிலும் அதில் உட்கார்ந்து கொண்டிருப் 
பேன் , அல்லது ஒருவேளை தோட்டத்தில் இறங்கி 
தூங்கப் போவதற்கு முன்பு சிறிது நேரம் 
உலாவிக் கொண்டிருப்பேன் . 
என்ன அழகான பெண் ! 

பெண் ! என்று கோம 
கன் அவளை நன்றாகப் பார்ப்பதற்காக ஒற் 
றைக் கண்ணாடியை மறுபடியும் கண்ணில் 
சொருகிக் கொண்டு நினைத்தார் . அந்த சன் 

உட்கார்ந்த பொழுது தன் 
காலால் அவள் காலைத் தொடுவதற்கு முயற்சி 
செய்தார் . நான் விரும்பினால் சன்னல் ஓரமாக 
வந்து அவளைப் பார்க்கலாம் 

எவ் 
வளவு தந்திரமாக எனக்குத் தெரிவித்து விட் 
டாள் . அவள் மீது தன்னுடைய வெற்றி 
மிகவும் 

ஏற்பட்டுவிட்டதாக 
அவ 
ருக்குத் தோன்றியதால் அவள் மீது முதலில் 
அவருக்கு ஏற்பட்டிருந்த கவர்ச்சியில் பெரும் 
பகுதியை அவள் இழந்துவிட்டாள் . 

" நீ விரும்புகின்ற பெண்ணோடு தோட்டத் 
தில் இப்படிப்பட்ட இரவைக் 

கழிப்பது 
எவ்வளவு 

ஆனந்தமாக இருக்கும் 
அந்த இருண்ட பாதையைச் சிந்தனையோடு 
பார்த்துக் கொண்டே அவர் கூறினார் . 
இந்த வார்த்தைகளும் தற்செயலாக 

ஏற் 
பட்டதைப் போல் அவர் கால் தன்னுடைய 

மீது மறுபடியும் பட்டதும் லீஸாவுக்கு 
ஓரளவு சங்கடத்தைக் கொடுத்தன . தன் சங் 
கடத்தை மறைப்பதற்காக அவள் சிந்திக்காத 
படி அவசரத்தில் 

எதை 
தெயோ 

சொன்னாள் : 
ஆம் . 

நிலா வெளிச்சத்தில் உலாவுவது 


என்று 


கால் 


10 * 


147 


என் 


ஆனந்தமாக இருக்கும் . அவள் மனம் குழப்ப 
மடைந்திருந்ததால் அவள் காளான் 

ஜாடியை 
வேகமாகக் கட்டினாள் . அதை எடுத்துக்கொண்டு 
புறப்பட்டபொழுது போலஸவ் அங்கே வந் 
தார் . இவர் எப்படிப்பட்டவர் என்று கண்டு 
பிடிக்க வேண்டும் 

ற ஆசை திடீரென்று 
அவளுக்கு ஏற்பட்டது . 
என்ன அழகான இரவு ! 

ரவு ! என்றார் போல 
ஸவ் . 

இவர்கள் பருவ நிலையைப் பற்றி மட்டுமே 
பேசுகிறார்கள் என்று லீஸா நினைத்தாள் . 

எவ்வளவு கவர்ச்சியான காட்சி ! என்று 
அவர் தன் பேச்சைத் தொடர்ந்தார் . 

ஆனால் 
உங்களுக்கு 

ஏற்கெனவே 

அலுத்துப் 
போயிருக்கும் ! தனக்கு மிகவும் பிடித்த 
மானவர்களிடம் அவர்கள் விரும்பாத 
எப்பொழுதுமே 

அவரிட 
விசித்திரமான பழக்கம் . அதன்படி 
இவ்வாறு கூறினார் . 

ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் ? ஒரே உணவுப் 
பொருளை அடிக்கடி சாப்பிடுவது அல்லது 
ஒரே உடையை அணிவது அலுப்பைக் கொடுக் 
கும் . ஆனால் அழகான தோட்டம் , அதிலும் 
வானத்தின் உச்சியில் 

நிலா பவனி வரும் 
பொழுது ஒருபோதும் அலுப்பை ஏற்படுத் 
தாது . மாமாவின் அறையிலிருந்து பார்த்தால் 
குளம் முழுவதுமே நன்றாகத் தெரியும் . இன் 
றிரவில் அதைப் பார்ப்பேன் . 
இங்கே வானம்பாடிகள் 

இல்லை 
நினைக்கிறேன் என்றார் கோமகன் . போலஸவ் 


எதை 


பேசுவது 
யாவது 
மிருந்த 


என் 


148 


அந்த நேரத்தில் வந்துவிட்டபடியால் இரவில் 
லீஸாவைச் சந்திப்பதற்கு இன்னும் திட்ட 
வட்டமான ஏற்பாடுகளைச் செய்ய முடியாமற் 
போய்விட்டது அவருக்கு அதிகமான அதிருப் 
தியைக் கொடுத்தது . 

‘ ‘கிடையாது . முன்பு வானம்பாடிகள் இருந் 
தன . இந்த வருடம் -- சரியாகச் சொல்வதென் 
முல் சென்ற வாரத்தில் -- ஒரு வானம்பாடி 
அழகாகப் பாடிக் கொண்டிருந்ததைக் கேட் 
டேன் . ஆனால் அந்த நேரத்தில் கான்ஸ்டபின் 
வண்டி மணிகள் கலகலக்க அங்கே வந்தபடி 
யால் , அது பயத்தில் பறந்து போய்விட்டது . 
மூன்று வருடங்களுக்கு முன்பு நானும் மாமா 
வும் பாதையில் இருக்கும் மரங்களின் கீழ் 
உட்கார்ந்து அவை பாடுவதை 

மணிக் கணக் 
காகக் கேட்டுக் கொண்டிருப்போம் . 

இந்த வாயாடிப் பெண் உங்களிடம் 
என்ன 

சொல்லிக்கொண்டிருக்கிறாள் ? என்று 
மாமா அவர்களை நோக்கி வந்து 

வந்து கேட்டார் . 
கனவான்களே ! நீங்கள் ஏதேனும் உண 
வருந்த விரும்பவில்லையா ? 

உணவருந்தும் பொழுது கோமகன் 
உணவைப் 

பாராட்டியதும் விரும்பிச் சாப் 
பிட்டதும் ஆன்னா ஃபியோதரவ்னாவின் எரிச் 
சலை ஓரளவுக்குத் தணிப்பதற்கு உதவியது . 

. 
பிறகு அதிகாரிகள் விடை பெற்றுக்கொண்டு 
தங்கள் அறைக்குச் சென்றார்கள் . கோமகன் 
மாமாவின் கையைக் குலுக்கினார் , 

ஆன்னா 
ஃபியோதரவ்னாவின் 

முத்தமிடாமல் 
குலுக்கியது அவளுக்கு ஆச்சரியத்தைக் 


இரவு 


கையை 


149 


கொடுத்தது . அவர் லீஸாவின் கையைக்கூடக் 
குலுக்கினார் . அவள் கண்களை உற்றுப் பார்த்த 
படியே லேசாக , ஆனால் இனிமையோடு சிரித் 
தார் . அவருடைய பார்வை மறுபடியும் அவ 
ளுக்குச் சங்கடத்தைக் கொடுத்தது . 

அவர் அழகாக இருக்கிறார் . ஆனால் அவர் 
தன்னைப் பற்றி மிகவும் பெருமையாக நினைக் 
கிறார் என்று அவள் கருதினாள் . 


14 


நாம் 


வரை 


இல்லை . 


உங்களுக்கு வெட்கம் ஏற்படவில்லையா ? 
என்று அதிகாரிகள் தங்களுடைய அறைக்குச் 
சென்றதும் 

போலஸவ் கேட்டார் . 
தோற்க வேண்டும் என்று என்னால் முடிந்த 
முயற்சி செய்தேன் . 

. மேசையின் கீழ் 
உங்கள் காலை மிதித்துக் கொண்டே 

இருந் 
தேன் . உங்களுக்கு 

மனச்சாட்சியே 
அந்தக் கிழவி மிகவும் வருத்தப்பட்டாள் . 
கோமகன் பலமாகச் சிரித்தார் . 

அவள் அசந்து போய்விட்டாள் ! 
அதை 
நினைத்து எவ்வளவு வருத்தப்பட்டாள் ! 
அவர் மறுபடியும் பலமாகச் 

சிரித்தார் . 
அவர்களுக்கு முன்னால் நின்றுகொண்டிருந்த 
யோஹன் கூட அந்தச் சிரிப்பினால் கவரப்பட்டு 
தன் கண்களைக் 

கீழே 

தாழ்த்திக் கொண்டு 
இரகசியமான முறையில் லேசாகச் சிரித்தான் . 
குடும்பத்தின் 

பழைய 

நண்பருடைய 
மகன் ! .. ஹா ! ஹா ! 

கோமகன் 
தொடர்ந்து சிரித்தார் . 


ஹா ! 1 ) 


150 


காரி 


நான் 


நானும் 


யாரு 


" ஆனால் உண்மையில் அது சரியான 
யமல்ல . 

அவளுக்காக வருத்தப் பட் 
டேன் என்றார் அதிகாரி . 

பேத்தல் ! நீ இன்னும் இளைஞனாக இருக் 
கிறாய் ! நான் தோற் 

தாற்பேன் என்று நீ எதிர்பார்த் 
தாயா ? எதற்காக நான் தோற்க வேண்டும் ? 
விளையாட்டைக் கற்றுக்கொள்வதற்கு முன்பு 

தோற்ற துண்டு . நண்பனே ! அந்தப் 
பத்து ரூபிள் எனக்கு உபயோகமாக இருக்கும் . 
வாழ்க்கையைப் பற்றிக் காரிய சாத்தியமாக 
சிந்திக்கத் தெரிய வேண்டும் . இல்லையென்றால் 
முட்டாள்கள் கூட்டத்தில் சேர வேண்டியது 
தான் . 

போலஸவ் மௌனமாக இருந்தார் . 
டனும் பேசாமல் லீஸாவைப் பற்றிச் சிந்திக்க 
விரும்பினார் . அவள் விசேஷமான தூய்மையும் 
அழகும் நிறைந்த பிறவி என்று கருதினார் . 
அவர் உடைகளை மாற்றிக்கொண்டு தனக்காகத் 
தயாரிக்கப்பட்டிருந்த மென்மையான , சுத்த 

படுக்கையில் படுத்தார் . 
இராணுவ வாழ்க்கையின் 

கௌரவம் , 
புகழ் ! என்ன பிதற்றல் ! - சன்னலின் 
தொங்கிக் கொண்டிருந்த சால்வையின் வழி 
யாக வந்து கொண்டிருந்த நிலவின் வெளிறிய 
பிரகாசத்தைப் பார்த்தபடியே அவர் நினைத் 
தார் . ஏதாவது ஒரு அமைதியான இடத் 
தில் அழகான , அறிவுள்ள , எளிமையான மனைவி 
யோடு வாழ்ந்தால் அதுவல்லவா மகிழ்ச்சி ! 
அது தான் உண்மையான , நிரந்தரமான 
மகிழ்ச்சி ! 


மான 


151 


கூட 


ஆனால் என்ன காரணத்தாலோ அவர் தன் 
னுடைய சிந்தனைகளைத் தன்னுடைய நண்ப 
ரிடம் தெரிவிக்கவில்லை . கோமகனும் அந்த 
நாட்டுப் புறப்பெண்ணைப் பற்றி நினைத்துக் 
கொண்டிருக்கிறார் என்று அவர் 

அவர் உறுதியாகக் 
கருதினாலும் அவள் பெயரைக் 

அவர் 
சொல்லவில்லை . 

“ நீ ஏன் உடைகளை மாற்றாமலிருக்கிறாய் ? 
என்று தரையில் குறுக்கும் நெடுக்கும் நடந்து 
கொண்டிருந்த கோ மகனைக் கேட்டார் . 

“ என்னவோ எனக்குத் தூங்க விருப்பமில்லை . 
வேண்டுமென்றால் 

விளக்கை அணைத்துவிடு . 
எனக்கு வெளிச்சம் வேண்டாம் . 

அவர் மறுபடியும் முன்னும் பின்னும் நடந்து 
கொண்டிருந்தார் . 

வரவில்லையா என்றார் போல 
ஸவ் . அன்று மாலையில் நடைபெற்ற சம்பவங் 
களின் 

காரணமாக அவர் தன் மீது கோம 
கனின் ஆதிக்கத்தை முன் எப்போதுமில்லாத 
அளவுக்கு வெறுத்தார் . அதைத் தூக்கியெறிய 
வேண்டும் என்ற மனோபாவம் அவரிடம் ஏற் 
பட்டிருந்தது . “ உன்னுடைய வழவழப்பான 
தலையில் எத்தகைய 

எத்தகைய எண்ணங்கள் உருவாகிக் 
கொண்டிருக்கின்றன என்று ஊகிப்பது கடின 
மல்ல ! நீ அவளைக் கண்டு பிரமித்துப் போ 
னதை நான் பார்த்தேன் . ஆனால் அவளைப் 
போல எளிமையும் நேர்மையும் நிறைந்த பிற 
வியை 

உன்னால் புரிந்து கொள்ள முடியாது . 
உனக்கு மீனா வேண்டும் , கர்னலின் பதவிச் 
சின்னங்கள் தான் வேண்டும் . சரி . அவருக்கு 


தூக்கம் 


152 


என்று 


தான் 


அவளைப் பிடித்திருக்கிறதா 

கேட்கி 
றேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டார் . 

ஆனால் போலஸவ் புரண்டு படுத்து கோமக 
னிடம் பேச நினைத்தபொழுது அவர் முடிவை 
மாற்றிக் கொண்டார் . 

கொண்டார் . கோமகன் லீஸாவைப் 
பற்றி எதிர்பார்த்தது 

போலவே 
அபிப்பிராயம் கூறினால் தன்னால் அதை 
மறுத்துப் பேச முடியாது என்பதோடு அதைத் 
தான் ஒத்துக்கொள்ள வேண்டிய நிலை கூட 
ஏற்படும் என்று நினைத்தார் . அவர் அந்த அள 
வுக்குக் கோமகனின் ஆதிக்கத்துக்குப் பணிந்து 
வருகிறார் . ஆனால் ஒவ்வொரு நாள் மறையும் 
பொழுதும் அது அதிகமான அளவுக்கு அநீதி 
யாக , தாங்க முடியாததாகிக் கொண்டு வரு 
கிறது . 

கோமகன் தொப்பியை அணிந்து கொண்டு 
கதவை நோக்கிச் 

சென்ற பொழுது 

நீ 
எங்கே போகிறாய் ? என்று கேட்டார் . 

குதிரை லாயத்துக்கு . எல்லாம் சரியாக 
ருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் . 

விசித்திரமாக இருக்கிறதே ! என்று அதி 
காரி நினைத்தார் . ஆனால் அவர் மெழுகுவர்த்தி 
விளக்கை அணைத்துவிட்டுத் தன்னுடைய முன் 
னாள் நண்பர் தன்னிடம் ஏற்படுத்திய அர்த்த 
மற்ற பொறாமை 

மற்றும் விரோதமான 
கருத்துக்களை 

மனதிலிருந்து வெளியேற்ற 
முயற்சி செய்து கொண்டே புரண்டு படுத்தார் . 
இதற்கிடையில் 

ஆன்னா 

ஃபியோதரவ்னா 
வழக்கம் போல 

சகோதரர் , 

மகள் , 
வளர்ப்புக் குழந்தை ஆகியோரை அன்போடு 


. 


தன் 


153 


இளம் 


உடை 


முத்தமிட்டு அவர்கள் மேல் சிலுவைக்குறி 
போட்டுவிட்டுத் தன் அறைக்குச் சென்றுவிட் 
டாள் . ஒரே நாளில் இவ்வளவு கூர்மையான 
பல உணர்ச்சிகளை அவள் அனுபவித்து நெடுங் 
காலமாகிவிட்டது . 

அவளால் 

தன்னுடைய 
தோத்திரங்களைக் கூட நிதானமாகச் சொல்ல 
முடியவில்லை . 

காலஞ்சென்ற கோமகன் மற் 
றும் அவளிடமிருந்து வெட்கமில்லாமல் பணத் 
தைப் பிடுங்கிய 
பிடுங்கிய இந்த 

பகட்டனைப் 
பற்றி வருத்தமான , தத்ரூபமான நினைவுகள் 
அவளை அந்த அளவுக்குப் பாதித்திருந்தன . 
எனினும் அவள் 

மாற்றிக் கொண்டு 
படுக்கைக்குப் பக்கத்திலிருக்கும் சிறிய மேசை 
யில் அவளுக்காக எப்பொழுதும் வைக்கப்பட் 
டிருக்கும் அரை டம்ளர் க்வா ஸ் பானத்தைக் 
குடித்துவிட்டு வழக்கம் போல படுக்கையில் 
படுத்தாள் . அவள் அன்போடு வளர்க்கும் பூனை 
அந்த அறைக்குள் மெதுவாக நுழைந்தது . 
ஆன்னா ஃபியோதரவ்னாவுக்குத் தூக்கம் வர 
வில்லை . அவள் பூனையைக் கூப்பிட்டு அதைத் 
தடவிக்கொடுத்தாள் , அதன் உறுமல் சத்தத் 
தைக் கேட்டுக்கொண்டிருந்தாள் . 

“ இந்தப் பூனையால் தான் எனக்குத் தூக்கம் 
வரவில்லை என்று அவள் நினைத்துக் கொண்டு 
பூனையைத் தள்ளிவிட்டாள் . அந்தப் பூனை 
மெதுவாகத் தரையில் விழுந்தது , பிறகு தன் 
அடர்த்தியான வாலைச் சுருட்டிக் கொண்டு 
அடுப்புச் சுவர் மீது தாவி ஏறியது . எசமானி 
யின் அறையில் தரையில் வழக்கமாகத் 
தூங்குகின்ற பணிப் பெண் இந்த சமயத்தில் 


154 


தன்னுடைய பாயை எடுத்துக் கொண்டு வந் 
தாள் . அவள் பாயை விரித்துவிட்டு மெழுகு 
வர்த்தி விளக்கை அணைத்தாள் ; தெய்வ வடி 
வத்தில் இருந்த விளக்கை ஏற்றினாள் . சற்று 
நேரத்தில் அவள் குறட்டை விட்டுத் தூங்கிக் 
கொண்டிருந்தாள் . ஆனால் ஆன்னா ஃபியோ 
தரவ்னாவின் துன்பப்பட்ட 

இதயத்துக்கு 
அமைதியைக் 

கொடுப்பதற்கு உறக்கம் 
வரவில்லை . அவள் கண்களை மூடியதும் அந்த 
ஹுஸ்ஸாரின் முகம் அவளுக்கு முன்னால் தோன் 
றியது . அவள் கண்களைத் திறந்ததும் அந்த 
அறையிலிருந்த எல்லாப் பொருள்களும் 
படுக்கை அறைக் கழிவுக் கலம் , மேசை , தெய்வ 
வடிவத்திலிருந்த விளக்கின் லேசான வெளிச் 
சத்தில் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த 
வெள்ளை கவுன் - அவரை விசித்திரமான 
வங்களில் சித்தரிப்பதைப் போலத் தோன்றின . 
ஒரு சமயத்தில் அந்த இறகு மெத்தை அவளை 
மூச்சுத்திணற வைப்பதைப் போல உணர்ந் 
தாள் . மறு சமயத்தில் கடிகாரத்தின் மணிச் 
சத்தம் அல்லது பணிப் 

பெண்ணின் குறட் 
டைச் சத்தம் அவளுக்கு எரிச்சலைத் தந்தது . 
அவள் பணிப் பெண்ணை எழுப்பிக் குறட்டை 
நிறுத்துமாறு உத்தரவிட்டாள் . 

தன் 
மகள் , முதிய கோமகன் மற்றும் 
கோமகன் , முன்னுரிமை ஆட்டம் ஆகிய 
வற்றைப் பற்றிய எண்ணங்கள் அவள் 
தில் விசித்திரமாகக் கல 

கலந்து வெளிப்பட்டன . 
காலஞ்சென்ற கோமகனோடு தான் வால்ட்ஸ் 
நடனமாடிக் கொண்டிருப்பதை , தன்னுடைய 


உரு 


யை 


இளம் 


மன 


155 


இளம் 


காரண 


மொத்தையான வெள்ளைத் தோள்களை அவள் 
கண்டாள் , அவற்றின் மீது யாரோ தன் உதடு 
களைப் பதிப்பதை உணர்ந்தாள் , பிறகு அந்த 

கோமகனின் கரங்கள் தன் மகளை 
அணைத்துக் கொண்டிருப்பதைப் பார்த்தாள் . 
மறுபடியும் உஸ்தியூஷ்கா குறட்டைவிடத் 
தொடங்கினாள் ... 

இல்லை . அந்தக் காலத்தில் இருந்த மாதிரி 
இப்பொழுது யாரும் இல்லை . அவர் எனக்காக 
எந்தச் சோதனையையும் சந்திப்பதற்குத் 
தயாராக இருந்தார் . அதற்குத் தக்க 
மும் இருந்தது . 

ஆனால் 

அவர் மகன் 
காதலிக்க விருப்பமில்லாமல் சீட்டாட்டத்தில் 
வெற்றியடைந்த பணத்தைப் பற்றி அற்பத் 
தனமான மகிழ்ச்சியில் மடையனைப் போல 
அவர் முட்டாள் தான் -- தூங்கிக் கொண்டிருப் 
பார் என்று நிச்சயமாக நம்பலாம் . அவ 
ருடைய தகப்பனார் முழங்காலை மடக்கிக் 
கொண்டு என்னிடம் எவ்வளவு வாக்குறுதி 
களைக் 

கொடுத்தார் . நான் என்ன செய்ய 
வேண்டும் ? சொல் . தற்கொலை செய்து கொள்ள 
வேண்டுமா ? உனக்காக நான் மகிழ்ச்சியோடு 
தற்கொலை 

கொள்வேன் . 
விரும்பியிருந்தால் அவர் அதைச் செய்திருப் 
பார் . 

திடீரென்று ஹாலில் யாரோ வெறுங்கா 
லோடு ஓடிவரும் சத்தம் கேட்டது . லீஸா 
வெளுத்துப் போய் , நடுங்கிக் கொண்டு , மேற் 
சட்டைக்கு மேல் சால்வையை மட்டும் 
போர்த்திக் கொண்டு அந்த அறைக்குள் ஓடி 


செய்து 


நான் 


156 


றாள் . 


தாள் . 


களும் 


வந்து தாயாரின் படுக்கை மேல் விழுந்தாள் .... 

லீஸா தாயாருக்கு இரவு வணக்கம் சொன்ன 
பிறகு தனியாக மாமாவின் அறைக்குச் சென் 
வெள்ளை 

மேற்சட்டையை அணிந்து 
கொண்டு , தன்னுடைய நீண்ட கூந்தலை ஒரு 
கைக் குட்டையில் சுற்றி முடிச்சுப் போட்ட 
பிறகு அவள் மெழுகுவர்த்தி விளக்கை அணைத் 
சன்னல் கதவுகளைத் 

திறந்துவைத்து 
ஒரு நாற்காலியில் கால்களை மடக்கிக் கொண்டு 
வருத்தத்தோடு குளத்தைப் 

பார்த்துக் 
கொண்டு உட்கார்ந்திருந்தாள் . 

குளத்தின் 
மேற்பரப்பு 

முழுவதிலும் வெள்ளியைப் 
போலப் பிரகாசம் தெரிந்தது . 
அவளுடைய வழக்கமான விருப்பார்வங் 
வேலைகளும் திடீரென்று 

ஒரு புதிய 
வெளிச்சத்தில் அவளுக்குத் தோன்றின . அவ 
ளுடைய 

வயோதிக , சபலங்கள் கொண்ட 
தாயார் - சிறிதும் 

சிந்திக்காதபடி 
நேசிப்பது லீஸாவின் உயிரின் ஒரு பகுதியாக 
இருந்தது 
அவளுடைய 

அன்பு நிறைந்த 
ஆனால் பலவீனமான மாமா , இளம் எசமானி 
யைப் போற்றிய 

வேலைக்காரர்கள் , 
மாடுகளும் கன்றுகளும் அவை அனைத் 
தும் , எண்ணற்ற பல இலையுதிர் 

காலங்கள் 
மறைந்து எண்ணற்ற 

வசந்தகாலங்கள் 
பிறவியடைந்து தோன்றுவதை அறிந்தி 
ருக்கும் அந்த இயற்கைச் சூழல் அனைத்தும் 
-அதன் மத்தியில் நேசத்தோடு , நேசிக்கப் 
பட்டு 

வளர்க்கப்பட்டிருக்கிறாள் 
இவையனைத்தும் இப்பொழுது ஒன்றுமில்லா 


அவளை 


வீட்டு 


பால் 


பல 


மறு 


அவள் 


157 


மையான 


ததைப் போலத் 

தோன்றியது , சலிப்பூட்டு 
வதாகவும் வேண்டாததாகவும் தோன்றியது . 
அழகான முட்டாளே ! 

இருபது 

வருடங்க 
ளாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து உண் 

வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் என்ன 
வென்று தெரிந்து கொள்ளாமலே காலத்தை 
வீணாக்கிவிட்டாய் ! என்று யாரோ அவளுடைய 
காதில் முணுமுணுத்ததைப் 

போல இருந் 
தது . இப்பொழுது 

அந்தப் பிரகாசமான , 
அமைதியான தோட்டத்தின் ஆழத்தை ஊடு 
ருவிப் பார்த்துக் கொண்டு அவள் உட்கார்ந் 
திருந்த பொழுது இத்தகைய சிந்தனைகள் அவ 
ளிடம் வன்மையோடு முன் எப்போதுமில்லாத 
வன்மையோடு வெடித்தன , அச்சிந்தனைகள் 
எப்படி ஏற்பட்டன ? திடீரென்று கோமகன் 
மேல் காதல் ஏற்பட்டதால் என்று ஒருவர் 
கருதலாம் . அதற்கு மாறாக அவளுக்கு அந்தக் 
கோமகனைப் பிடிக்கவில்லை . அவள் அந்த அதி 
காரியை சுலபமாகக் 

காதலித்திருப்பாள் . 
அவர் பணக்காரரல்ல , 

அதிகமாகப் 
பேசாதவராக இருந்தார் . 

முன்பே 
அவரை மறந்துவிட்டாள் . 
கோமகனைப் பற்றி நினைத்தபொழுது 

கோப் 
மும் ஆத்திரமும் அடைந்தாள் . இல்லை . நான் 
எதிர்பார்த்த நபர் அவரல்ல என்று தனக் 
குள் சொல்லிக் கொண்டாள் . முழு நிறைவான 
அழகுடைய ஒருவரே 

அவளுடைய இலட்சி 
யம் இம்மாதிரியான இரவில் , இப்படிப்பட்ட 

சுற்றிலும் இருக்கின்ற 
சிதைக்காமலே அவரைக் காதலிக்க முடியும் 


ஆனால் 


அவள் 
ஆனால் 


அவள் 


சூழலில் 


அழகைச் 


158 


கின்ற 


கட 


சமமான 


அளவில் 


கரடு முரடான யதார்த்தத்துக்குப் பொருந்து 
வகையில் அந்த இலட்சியம் 

ஒருபோ 
தும் வெட்டப்படவில்லை . 

முதலில் அவளுடைய தனிமையான வாழ்க் 
கையும் அவள் அக்கறையெடுத்துக் கொள்ளக் 
கூடிய நபர்கள் அங்கே இல்லாததும் , 
வுள் நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் 
விதைத்திருக்கும் 

காதல் 
என்ற மாபெரும் சக்தியை அவளுடைய இத 
யத்தில் முழுமையாகவும் சிதைவுறாமலும் பாது 
காத்து பத்திருந்தது . எனினும் இப்பொழுது 
தனக்குள் அந்த ஏதோ ஒன்று இருப்பதை 
உணரக் கூடிய வேதனையான மகிழ்ச்சியோடு 
தன்னுடைய இதயம் என்ற மர்மப்பேழையில் 
புதைத்து வைக்கப்பட்டிருக்கும் செல்வத்தைப் 
பற்றிச் 

சிந்தித்துப் பரவசமடைவதற்காக 
அவள் சில சமயங்களில் இரகசியமாகத் தன் 
இதயத்தைத் துழாவுவாள் . 

அவள் நெடுங் 
காலம் வாழ்ந்து விட்டாள் , முதன் முதலாக 
அங்கே வந்திருக்கும் நபரிடம் முன்யோசனை 
இல்லாமல் அதைக் குவிக்க விரும்பாத அள 
வுக்கு நெடுங்காலம் வாழ்ந்துவிட்டாள் . இந்தக் 
குறைவான மகிழ்ச்சியை அவள் கடைசிவரை 
அனுபவிக்குமாறு கடவுள் அருள் புரிவாராக ! 
இது மிகவும் சிறந்த , மிகப் பெரிய மகிழ்ச்சி 

யார் 

சொல்ல முடியும் ? அது 
ஒன்று மட்டுமே உண்மையான , சாத்தியமான 
மகிழ்ச்சி என்று கூற முடியுமா ? 

அன்புள்ள தந்தையே ! இளமையும் மகிழ்ச்சி 
யும் என்னை ஒதுக்கிவிட்டுப் போய்விட்டனவா ... 


அல்ல 


என்று 


159 


நான் 

போதும் அவற்றை அறிய முடி 
யாதா ? அது உண்மையா ? அவள் உயர்ந்த 
பிரகாசமான வானத்தை நோக்கிக் கண்களை 
உயர்த்தினாள் . அங்கே பஞ்சு போன்ற வெள்ளை 
மேகங்கள் நட்சத்திரங்களை மறைத்துக் 
கொண்டு நிலவை நோக்கிப் போய்க்கொண் 
டிருந்தன . ‘ உச்சியிலிருக்கும் அந்த 

மேகம் 
நிலவைத் தொட்டுவிட்டால் அது உண்மை 
தான் 

என்று அவள் தனக்குள் சொல்லிக் 
கொண்டாள் . அந்தப் பிரகாசமான தகட்டின் 
கீழ்ப்பாதியில் மூடுபனி போன்ற புகை கலந்த 
கோடு குறுக்கே போய்க் கொண்டிருந்தது . 
புல்வெளியின் மேல் , எலுமிச்சை மரங்களின் 
உச்சிகளின் 

மேல் , குளத்தின் 

மேல் 
காசித்த ஒளி சிறிது சிறிதாக மங்கலாயிற்று , 
மரங்களின் கறுப்பு நிழல்கள் மறைந்தன . 
சோகம் நிறைந்த நிழல்கள் இயற்கையைக் 
கறுப்பாக்கியதைத் தொடர்வதைப் 

போல 
இலைகளின் மேல் வீசிய தென்றல் காற்றில் 
பனி தூங்கும் இலைகள் , 

மண் , 

மலர் 
களின் நறுமணம் சன்னலை நோக்கி மிதந்து 
வந்தது . 

ல்லை . அது உண்மையல்ல என்று அவள் 
தனக்கு ஆறுதலாகச் சொல்லிக் கொண்டாள் . 
" இன்றிரவில் வானம்பாடி பாடினால் , 
இந்த வருத்தமான எண்ணங்கள் அனைத்தும் 
முட்டாள் தனமானவை , நம்பிக்கை இழக்க 

அவசியமில்லை , 
நினைத்தாள் . 

அவள் யாருக்காகவோ காத் 
திருப்பதைப் போல நெடுநேரம் வரை அமைதி 


வேண்டிய 


என்று 


அவள் 


160 


யாக 


அருகில் 


இணைந்து 


உட்கார்ந்திருந்தாள் . மேகங்களுக்குப் 
பின்னாலிருந்து நிலா வெளியே வந்தது , அங்கே 
பிரகாசமான காட்சி ஏற்பட்டது ; அது மறு 
படியும் மேகங்களுக்குப் பின்னால் சென்றதும் 
பூமி இருளில் மூழ்கியது . தூக்கம் அவள் கண் 
களைத் தழுவிய பொழுது குளத்தின் 

வானம்பாடி பாடுவதைத் தெளிவாகக் 
கேட்டாள் . அந்த நாட்டுப்புறப்பெண் கண்களைத் 
திறந்தாள் . அவளைச் சுற்றிலும் பிரகாசமாக , 
மாசுமறுவற்றதாக இருந்த இயற்கை 

இயற்கையோடு 
அவளுடைய ஆன்மா மறுபடியும் புதிய 

புதிய பர 
வசத்தோடு மர்மமாக 

புத்துயிர் 
பெற்றது . அவள் தன் இரண்டு முழங்கைகளை 
யும் ஊன்றிக் குனிந்தாள் . அவள் இதயத்தில் 
ஒரு இனிமையான வருத்தம் நிறைந்தது . 
ஈடேற்றத்துக்காக ஏங்கிய பரந்த , பரிசுத்த 

கண்ணீர் நன்மை தருகின்ற , ஆறுதல 
ளிக்கும் கண்ணீர் 

கண்களில் திரண்டது . 
அவள் சன்னல் அடிக்கட்டையின் மீது கைகளை 
மடக்கிவைத்துத் தலையை அவற்றின் மேல் 
வைத்தாள் . அவளுக்கு மிகவும் பிடித்தமான 
தோத்திரப் பாடல் அவள் இதயத்திலிருந்து 
தானாகவே எழுந்தது . கண்கள் நீர்த்துளிகளால் 
இன்னும் ஈரமாக இருக்கும் பொழுது , அவள் 
அப்படியே உறக்கத்திலாழ்ந்தாள் . 

அவளைத் தொட்டதும் அவள் 
விழித்துக் கொண்டாள் . அவள் தூக்கம் கலைந் 
தது ; அந்த ஸ்பரிசம் மென்மையாக , இனிமை 
யாக இருந்தது . அந்தக் கையின்பிடி அவளுடைய 
கரத்தை இறுக்கியது . திடீரென்று எங்கே 


மான 


கை 


11-2442 


161 


ருக்கின்றோம் என்பதை அவள் உணர்ந்தாள் , 
அவள் அலறினாள் , துள்ளிக்குதித்தாள் . சன் 
னலுக்குப் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது 
கோமகனாக இருக்காது 
சொல்லிக் 

கொண்டு நிலவு வெளிச்சத்தில் 
ஒளிமயமாக இருந்த அறையை விட்டு ஓடினாள் . 


என்று 


தனக்குள் 


15 


ஆனால் 


நின்று 


கூக் 


கோமகன் தான் அங்கே 
கொண்டிருந்தார் . அந்தப் பெண்ணின் 
குரலையும் , அதைக் கேட்டதும் வேலியின் மறு 
பக்கத்திலிருந்து இரவுக் காவலாளி ஓடிவரும் 
பொழுது இருமியதையும் கேட்டவுடன் அவர் 
திருடும் பொழுது பிடிபட்ட திருடனைப் போல 
உணர்ந்து பனியில் 

ஈரமடைந்திருந்த புல் 
வெளியிலிருந்து தோட்டத்துக்குள் ஓடினார் . 
நான் ஒரு முட்டாள் ! என்று அவர் தனக் 
குள் சொல்லிக் கொண்டார் . நான் அவளை 
பயமுறுத்திவிட்டேன் . நான் 

மிகவும் ஜாக் 
கிரதையாக நடந்து கொண்டிருக்க வேண் 
டும் . அவளிடம் மெதுவாகப் பேசி அவளை 
எழுப்பியிருக்க வேண்டும் . நான் ஒரு திறமை 
யில்லாத மிருகம் ! அவர் சற்று நின்று உற்றுக் 
கேட்டார் . இரவுக் 

காவலாளி 

கதவு 

வழி 
யாகத் தோட்டத்துக்குள் நுழைந்து மணற் 
பாதையின் வழியாகத் தன் தடியை இழுத்துக் 
கொண்டு 

சத்தம் கேட்டது . அவர் 
ளிந்து கொள்ள வேண்டும் . அவர் குளத்தின் 


வரும் 


162 


கரை மேல் 

ஓடினார் . தவளைகள் பயந்து 
போய் அவர் காலடியின் கீழேயிருந்து தண் 
ணீருக்குள் குதித்த சத்தத்தைக் கேட்டு அவர் 
திடுக்கிட்டார் . அவர் கால்கள் 

ஈரமடைந் 
திருந்த போதிலும் அவர் கீழே உட்கார்ந்து 
தான் செய்த எல்லாவற்றையும் மறுபடியும் 
நினைத்துப் பார்த்தார் . வேலியின் மீது ஏறிக் 
குதித்ததும் , அவளுடைய அறையின் சன்னலைத் 
தேடியதும் , கடைசியில் 

அவளுடைய வெண் 
மையான நிழலைப் பார்த்ததும் , சிறு சப்தம் 
கூட ஏற்படுத்திவிடக் கூடாது என்று பயந்து 
அவளருகில் பல தடவை போனதும் , உடனே 
பின்வாங்கியதும் , 

நிமிடத்தில் அவள் 
தனக்காகக் 

காத்துக் கொண்டிருக்கிறாள் 
என்ற உறுதி ஏற்பட்டதும் , அவளை 

அதிக 
நேரம் தாமதிக்கச் செய்ததற்காக 
எரிச்சலடைந்திருப்பதாகக் கூடத்தோன்றிய 
தும் மறு நிமிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு சந் 
திப்புக்கு அவள் உடனடியாக இசைந்திருப் 

சந்தேகம் தோன்றியதும் , 
கடைசியில் 

ஒரு நாட்டுப் புறப் பெண்ணின் 

தூங்குவதைப் போலப் 
பாசாங்கு செய்ய வைத்திருக்கிறது 
முடிவு செய்து அவளருகில் சென்றதும் அவள் 
உண்மையாகவே தூங்கிக் கொண்டிருக்கிறாள் 
என்பதைத் தெளிவாகப் பார்த்ததும் - ஏதோ 
ஒரு காரணத்தால் அவர் உடனே ஓடிவிட்டார் . 

தன்னுடைய கோழைத்தனத்துக்காக 
அவ மான மடைந்து மறுபடியும் திரும்பிவந்து 


அவள் 


பாளா 


என்ற 


நாணம் 


அவள் 


என்று 


ஆனால் 


1+ 


163 


அழ 


துணிச்சலோடு அவள் கையைத் தொட்டார் . 
இரவுக் காவலாளி மறுபடியும் இருமினான் ; 
அவன் தோட்டத்தை 

விட்டு 

வெளியே 
சென்ற பொழுது கதவு 

கிரீச்சிட்டது . அந்த 
இளம் பெண்ணின் அறைச் சன்னல் படீரென்று 
சாத்தப்பட்டது . அதன் மீது உள் பக்கத்தாள் 
போடப்பட்டது . கோமகனுக்கு இது மிகவும் 
எரிச்சலைக் கொடுத்தது . 

எல்லாவற்றையும் 
மறுபடியும் முதலிலிருந்து தொடங்கும் சந் 
தர்ப்பம் கிடைத்தால் அவர் எதையும் 
கொடுப்பதற்குத் 

தயாராக இருந்தார் . ஓ ! 
ரண்டாவது 

தடவை அவ்வளவு முட்டாள் 
தனமாக நடந்து கொள்ள மாட்டேன் ! .. 
கான பெண் ! எவ்வளவு மலர்ச்சி ! வழி பாட் 
டுக்குரிய பெண் ! அப்படிப்பட்ட பெண்ணை 
என் விரல்களின் இடுக்கின் வழியாகத் தப்பிச் 
செல்ல விட்டு விட்டேனே ... நான் ஒரு முட் 
டாள் தனமான மிருகம் ! தூங்க வேண்டும் 
விருப்பமே அவருக்கு 

இல்லாமற் 
போய்விட்டது . மிகவும் மோசமாக எரிச்சல 
டைந்த ஒருவரின் உறுதியான காலடியோடு 
எலுமிச்சை மரங்களடர்ந்த பாதை வழியே 
அவர் நடந்து சென்றார் . 
அவருக்கும் 

அந்த ரவு 
அமைதிப்படுத்துகின்ற வருத்தத்தையும் காதல் 
க்கத்தையும் ஒரு சமாதானக் 

காணிக்கை 
யைப் 

போலக் கொடுத்தது . அங்குமிங்கும் 
சிறிதளவு புல் அல்லது உலர்ந்த குச்சிகள் 
நீட்டிக் கொண்டிருந்த அந்தக் களிமண் பாதை 
எலுமிச்சை மரங்களின் அடர்த்தியான 


என்ற 


கூட 


ஆனால் 


லை 


164 


களின் வழியாக நேரடியாக விழுந்த 

வெளி 
றிய நிலாவெளிச்சத்தில் கறும் புள்ளிகள் 
நிறைந்து காணப்பட்டது . சில சமயங்களில் 
வளைந்த கிளையின் 

பக்கத்தில் 
மட்டுமே வெளிச்சம் பட்டு அதன் மேல் 
வெள்ளைப் பாசி அதிகமாகப் படர்ந்திருப்பது 
போலத் தோன்றியது . 

வெள்ளி இலைகள் 
அவ்வப்பொழுது ஒன்றுகூடி ரகசியம் பேசின . 
வீட்டில் எல்லா விளக்குகளும் அணைக்கப்பட் 
டிருந்தன . எல்லா சத்தங்களும் நின்றுவிட்டன . 
இந்தப் பிரகாசமான , அமைதியான , சூழ்ந்து 
கொள்ளப்பட முடியாத பரப்பை ஒரு வானம் 
பாடி தன்னுடைய பாடலால் நிரப்பியது . கட 
வுளே , எப்படிப்பட்ட இரவு ! எவ்வளவு அற் 
புதமான இரவு ! என்று தோட்டத்திலிருந்து 
வீசிய , புது நறுமணங்கமழும் காற்றைத் தன் 
நுரையீரல்களுக்குள் 

ஆழமாக இழுத்துக் 
கொண்டே கோமகன் நினைத்தார் . 

ஆனால் 
இங்கே ஏதோ குறை இருக்கிறது . எனக்கு 
என்னிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் அதி 
ருப்தி , வாழ்க்கையிடத்திலுமே அதிருப்தி ஏற் 
பட்டிருப்பது போலத் தோன்றுகிறது . அவள் 
எவ்வளவு இனிமையான பெண் ! 
கோபமடைந்து 

விட்டாளோ ... 
இங்கே அவருடைய சிந்தனைகள் புதிய திருப் 
பத்தை அடைந்தன . தோட்டத்தில் தானும் 
அந்த நாட்டுப் புறப் பெண்ணும் மிகவும் 
விசித்திரமான வேறுபட்ட நிலைமைகளில் 
இருப்பதாக அவர் இப்பொழுது நினைத்தார் . 
பிறகு அந்த நாட்டுப் புறப் பெண்ணின் இடத் 


K 


ஒருவேளை 


அவள் 


165 


தில் மீனா தோன்றினாள் . “ எவ்வளவு முட்டாள் 
தனமாக நடந்து கொண்டேன் ! அவளை அப் 
படியே இடையை வளைத்துத் தூக்கி முத்தமிட் 
டிருக்க வேண்டும் ! கோமகன் இந்த வருத்த 
உணர்ச்சியோடு தன் அறைக்குத் திரும்பினார் . 

போலஸவ் இன்னும் தூங்காமலிருந்தார் . 
அவர் கோமகனைப் பார்ப்பதற்காக 
படுக்கையில் புரண்டு திரும்பினார் . 
நீ தூங்கவில்லையா ? 

கோமகன் 
கேட்டார் . 


உடனே 


என்று 


இல்லை . 


நான் 


ஆனால் 


என்ன செய்தேன் என்று சொல்லட்டுமா ? 
சொல் . 
ஒருவேளை 

சொல்லக் 

கூடாது 
சொல்கிறேன் . தள்ளிக்கொள் . 
கெட்டுப் போன சந்தர்ப்பத்தைப் பற்றிய 
எண்ணங்களை உதறித் தள்ளிவிட்டு முகத்தில் 
உற்சாகமான சிரிப்போடு அவர் நண்பருடைய 
படுக்கையின் மேல் உட்கார்ந்தார் . 

நீ நம்புகிறாயோ என்னவோ , அந்த இளம் 
பெண் என்னை ஒரு இடத்துக்கு வரச் சொல்லி 
யிருந்தாள் . 

என்ன சொல்கிறாய் ? என்று போலஸவ் 
துள்ளிக் குதித்துக் கொண்டு கேட்டார் . 
சொல்கிறேன் , கேள் . 
எப்படி ? எப்பொழுது ? நான் நம்ப முடி 
யாது ! 

" சீட்டாட்டத்தில் வெற்றியடைந்த 
கையை நீ கணக்கிட்டுக் கொண்டிருந்தாய் . 


.3 


தொ 


166 


நான் 


நான் 


அப்பொழுது சன்னலுக்குப் பக்கத்தில் எனக் 
காகக் 

காத்துக் கொண்டிருப்பேன் , 
அந்தச் சன்னல் வழியாக அறைக்குள் வரலாம் 
என்று அவள் சொன்னாள் . காரியவாதியாக 
இருப்பதால் கிடைக்கும் பலன் இது ! நீ அந்தக் 
கிழவியோடு உட்கார்ந்து கணக்குப் போட்டுக் 
கொண்டிருந்த நேரத்தில் 

இந்த 
விவகாரத்தை ஒழுங்கு படுத்திக் கொண்டிருந் 
தேன் . இரவில் சன்னலுக்குப் பக்கத்தில் உட் 
கார்ந்து குளத்தைப் பார்த்துக் கொண்டிருப் 
பேன் என்று அவள் சொன்னதை நீயும் தானே 
கேட்டாய் . ) 

அவள் பொதுவாகச் சொன்னாள் . அதற்கு 
வேறு அர்த்தம் கிடையாது . 

அது தானே விவகாரம் . அவள் தற்செய 
லாகச் சொன்னாளா இல்லையா என்பதை என் 
னால் முடிவு செய்ய முடியவில்லை . ஒருவேளை 
உண்மையிலேயே அவளிடம் அந்த எண்ணம் 
இல்லாமலிருந்திருக்கலாம் . 

வெளித் 
தோற்றங்கள் அவளுக்கு விரோதமாகவே 

ருக்கின்றன . கடைசியில் எல்லாம் விசித்திர 
மாக முடிந்தன . நான் சரியான முட்டாளைப் 
போல நடந்து கொண்டேன் ! என்று அவர் 
இகழ்ச்சியாகச் 

சிரித்துக் கொண்டே 

கூறி 


ஆனால் 


னார் . 


எப்படி ? நீ எங்கே போயிருந்தாய் ? 
கோமகன் நடந்த எல்லாவற்றையும் விவ 
ரித்தார் . 

சன்னலை நெருங்குவதற்கு முன்பு 
அவருக்கு ஏற்பட்ட தயக்கங்களைத் தவிர 
வேறு எதையுமே அவர் மறைக்கவில்லை . 


167 


" நானே எல்லாவற்றையும் கெடுத்து விட் 
டேன் . நான் இன்னும் துணிச்சலாக நடந்து 
கொண்டிருக்க 

வேண்டும் . அவள் அலறிக் 
கொண்டு ஓடிவிட்டாள் . 

அவள் அலறிக் கொண்டு ஓடிவிட்டாள் 
என் று போலஸவ் திருப்பிச் 

சொன்னார் . 
கோமகன் சிரித்த பொழுது அவரும் சங்கடத் 
தோடு சிரித்தார் . கோமகன் அவரிடம் மிகவும் 
வன்மையான செல்வாக்கை மிக நெடுங்கால 
மாகக் கொண்டிருக்கிறாரே . 
" ஆம் . தூங்குவதற்கு நேரமாகிவிட்டது . 
போலஸவ் மறுபடியும் கதவை நோக்கி முது 
கைத்திருப்பிக் கொண்டு படுத்தார் . சுமார் 
பத்து நிமிடங்கள் அமைதியாகப் படுத்திருப் 
பார் . அந்த நேரத்தில் அவருடைய ஆன்மாவின் 
ஆழத்தில் என்ன நடந்தது என்று சொல்வது 
கடினம் . 

அவர் புரண்டு திரும்பிய 
பொழுது 

அவருடைய முகத்தில் வேதனை 
யும் உறுதியும் தோன்றின . 

துர்பீன் கோ மகனே! என்று அவர் பல 
மாகக் கூப்பிட்டார் . 
" உனக்குப் பைத்தியம் பிடித்துவிட்டதா ? 

கோமகன் அமைதியாகக் கேட்டார் . 
போலஸவ் ! என்ன விஷயம் , சொல் ! 

“ துர்பீன் கோமகனே ! நீ ஒரு கழிசடை ! 
என்று போலஸவ் படுக்கையிலிருந்து குதித்துக் 
கொண்டு கத்தினார் . 


ஆனால் 


என்று 


168 


16 


விடை 


மறு நாள் அந்த படைப் பிரிவு அந்த ஊரி 
லிருந்து புறப்பட்டது . புறப்படும் 

புறப்படும் பொழுது 
அதிகாரிகள் 

தமக்கு விருந்து கொடுத்தவர் 
களைப் பார்க்கவில்லை . அவர்களிடம் 
பெற்றுக் கொள்வதற்காக அவர்களைத் தேடவு 
மில்லை . அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் 
கொள்ளவும் இல்லை . போகும் வழியில் முதல் 
தங்குமிடத்தில் வாட்சண்டை போடுவதென்று 
அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் . 

ஆனால் 
கோமகன் தன்னுடைய துணைவராகத் தேர்ந் 
தெடுத்திருந்த காப்டன் ஷுல்த்ஸ் நல்ல தோழர் , 
சிறந்த குதிரைச் சவாரி வீரர் . எல்லா ஹுஸ் 
ஸார்களும் விரும்பக் கூடியவர் . அவர் அந்த 
வாட்சண்டையைத் தவிர்த்ததோடு அந்தப் 
பட்டாளத்தில் ஒருவருக்குக் 

அதைப் 
பற்றி செய்தி எட்டிவிடாமலும் பார்த்துக் 
கொண்டார் . துர்பீனும் போலஸவும் முன்னர் 
தங்களுக்கிடையே இருந்த நெருக்கமான 
நட்பை போதும் தொடராவிட்டாலும் 
ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளும் 
ழுது நெருங்கிய 

நண்பர்களுடைய பாணியில் 
தொடர்ந்து பேசிக் கொண்டார்கள் . சில 
யங்களில் விருந்துகளிலும் கேளிக்கை நிகழ்ச்சி 
களிலும் சந்தித்துக் கொண்டார்கள் . 


கூட 


பொ 


சம 


1856 


குடும்ப மகிழ்ச்சி 


முதல் பகுதி 


I 


காதியாவும் ஸோனியாவும் நானும் குளிர் 
காலம் முழுவதும் எங்களுடைய கிராமத்தில் 
தனியாக வசித்துக் கொண்டிருந்தோம் . இலை 
யுதிர் காலத்தில் மரணமடைந்து விட்ட எங் 
கள் தாயாருக்காகத் துக்கத்தில் இருந்தோம் . 

காதியா நெடுங்காலமாக எங்கள் குடும்பத் 
தின் நண்பர் , எங்கள் எல்லோரையும் வளர்த்த 
ஆசிரியை . 

எனக்கு நினைவு தெரிந்த காலத் 
திலிருந்து நான் அவளை மிகவும் நேசித்தேன் . 
ஸோனியா என்னுடைய தங்கை . அந்தக் குளிர் 
காலம் 

வருத்தமளிப்பதாகவும் இருளடர்ந்த 
தாகவும் இருந்தது . அதைப் பக்ரோவ்ஸ்க 
யேயில் எங்களுடைய பழைய வீட்டில் கழித் 
தோம் . பருவ நிலை 

குளிர்ச்சியாகவும் ஒரே 
காற்று 

வீச்சாகவும் இருந்தது . காற்று பனி 
சன்னல்களுக்கும் 

உயரமாகக் 
விசிறியடித்தது . சன்னல்கள் அநேகமாக 

எப் 
பொழுதும் பனி உறைந்தே காணப்பட்டன . 


யை 


In L 


170 


என்று 


குரலில் 


குளிர்காலம் முழுவதும் நாங்கள் அநேகமாக 
வெளியில் போகவில்லை , யாரையும் பார்க்க 
வில்லை . எங்களைப் பார்க்க அபூர்வமாகத்தான் 
யாராவது வந்தார்கள் ; அப்படி 

வந்த 
சிலரும் எங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியைக் 
கொண்டுவரவில்லை . அவர்கள் அனைவரும் 
வருத்தமான முகங்களோடு வந்தார்கள் . 
யாரையாவது எழுப்பிவிடக் 

கூடாது 
பயப்படுவதைப் போலத் தணிந்த 
பேசினார்கள் . அவர்கள் ஒருபோதும் சிரிக்க 
வில்லை , பெருமூச்செறிந்தார்கள் . என்னைப் 
பார்க்கும் பொழுது அவர்கள் அடிக்கடி கண் 
ணீர் விட்டார்கள் . கறுப்பு நிறத்தில் கவுன் 
அணிந்திருந்த 

ஸோனியாவைப் பார்க்கும் 
பொழுது இன்னும் அதிகமாகவே கண்ணீர் 
விட்டார்கள் . அந்த வீட்டில் மரணம் தயங்கி 
நின்று கொண்டிருப்பது போலத் தோன்றியது . 
அந்தக் காற்றில் துயரமும் மரணத்தின் ஆவி 
யும் கலந்திருந்தன . அம்மாவின் அறை 
மின்றிக் காலியாக இருந்தது . என் படுக்கை 
அறைக்குப் போகும் வழியில் அதைக் கடந்து 
செல்லும் பொழுது அதன் பூட்டப்பட்டிருக் 
கும் கதவு 

எனக்குப் பயங்கரமான கவர்ச்சி 
யைக் கொண்டிருந்தது . 

அப்பொழுது எனக்குப் பதினேழு வயதாகி 
யிருந்தது . என்னை 

நகரத்துக்குக் கொண்டு 
போய் வெளியுலகத்தில் பழக விட வேண்டும் 
என்று அம்மா மரணமடைந்த அந்த வருடத் 
தில் தான் உத்தேசித்திருந்தாள் . அவளுடைய 
மரணம் எனக்கு 

அதிகமான துயரத்தைக் 


171 


குளிர் 


கொடுத்தது . ஆனால் அந்தத் துயரத்தின் அடி 
யில் , நான் இளம் பெண் , எல்லோரும் சொல் 
வதைப் போல அழகானவள் , இந்த நாட்டுப் 
புறத்தில் , தனிமையில் இரண்டாவது 
காலத்தை 

வீணே போக்கிக் கொண்டிருக் 
கிறேன் என்றும் நினைத்தேன் . குளிர்காலத்தின் 
கடைசியில் தனிமையிலும் சொல்ல முடியாத 
அலுப்பிலும் பிறந்த இந்தக் கவலை மிகவும் 
அதிகரித்த படியால் நான் அறையை விட்டே 
வெளியில் வரலில்லை . 

நான் ஒருபோதும் 
பியானோ வாத்தியத்தைத் திறக்கவில்லை . ஒரு 
புத்தகத்தைக் கூடத் தொடவில்லை . என்னை 
ஏதாவதொரு வேலையில் ஈடுபடும் படி செய் 
வதற்குக் காதியா முயற்சி செய்த பொழுது 
நான் அதை விரும்பவில்லை அல்லது என்னால் 
முடியாது என்று பதிலளித்தேன் . ஏன் செய்ய 
வேண்டும் ? என் வாழ்க்கையின் 

வாழ்க்கையின் மிகச் சிறந்த 
பகுதி வீணாகிக் கொண்டிருக்கும் 
நான் மற்ற காரியங்களை ஏன் செய்ய வேண் 
டும் ? ஏன் ? என்று என் மனதிற்குள் என்னைக் 
கேட்டுக் கொண்டேன் . “ ஏன் ? என்ற கேள் 
விக்கு பதில் 

பதில் கிடைக்கவில்லை . இதற்கு என் 
பதில் கண்ணீரே . 
நான் மெலிந்து , சாதாரணமாகிவிட்டேன் 
எல்லோரும் 

கூறினார்கள் . 
அதைப் பற்றியும் கூட எனக்கு அக்கறை ஏற் 
படவில்லை . ஏன் ? யாருக்காக வாழ வேண்டும் ? 
என் வாழ்க்கை முழுவதுமே தொலை தூரத்தி 
லுள்ள இந்த கிராமத்தில் , நம்பிக்கையே சிறிது 

அலுப்பில்- அதைத் தூக்கியெறிய 


பொழுது 


என்று 


ஆனால் 


மில்லாத 


172 


என்று 


ஆனால் 


எனக்கு பலமும் இல்லை , விருப்பமும் இல்லை 
கழியும் 

எனக்குத் தோன்றியது . 
குளிர்காலம் 

முடிவடைகின்ற சமயத்தில் 
காதியா என் உடல் 

நலத்தைப் பற்றிக் 
கவலைப்படத் தொடங்கினாள் , எப்படியாவது 
என்னை வெளி நாட்டுக்குக் கூட்டிக் கொண்டு 
போவதென்று 

முடிவு 

செய்தாள் . 
அதற்குப் பணம் அவசியம் . அம்மாவின் மரணத் 
துக்குப் பிறகு எங்களுக்கு என்ன மிஞ்சியிருக் 
கிறது என்பது எங்களுக்குத் தெரியாது . எங் 
களுடைய பாதுகாவலர் வந்து தான் எங்கள் 
விவகாரங்களை முடிவு செய்ய வேண்டும் . அவர் 
வருகையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எதிர் 
பார்த்தோம் . 
அவர் மார்ச் மாதத்தில் வந்தார் . 
நான் ஒன்றும் செய்யாமல் , எதிலும் சிந் 
தனையோ அல்லது விருப்பமோ இல்லாமல் 
நிழலைப் போல வீட்டைச் சுற்றி வந்து கொண் 
டிருந்த 

நல்ல வேளை ! 
காதியா ஒரு 

கூறினாள் . ஸெர்கேய் 
மிஹாய்லவிச் திரும்பிவிட்டார் . அவர் நம்மைப் 
பற்றி விசாரித்து ஆளனுப்பியிருந்தார் . மதிய 
உணவு சாப்பிடுவதற்கு வர விரும்புகிறார் . மா 
ஷா ! நீ இந்த மனோபாவத்தைத் தூக்கியெறிய 
வேண்டும் . 

அவர் உன்னைப் பற்றி என்ன 
நினைப்பார் ? அவருக்கு எப்பொழுதுமே உங் 
கள் அனைவரிடமும் அதிகமான பிரியம் . 

ஸெர்கேய் மிஹாய்லவிச் எங்கள் பக்கத்து 
வீட்டுக்காரர் . மிகவும் குறைந்த வயது 

வயது என் 
றாலும் காலஞ்சென்ற என் தகப்பனாருக்கு நண் 


பொழுது 


என்று 


நாள் 


173 


நாங்கள் 


கை 


பொழுது 


என் 


பராக இருந்தார் . அவர் வருகை 

எனக்கு 
மகிழ்ச்சியைக் கொடுத்தது . ஏனென்றால் அது 
எங்கள் திட்டங்க ளில் மாற்றங்களைக் குறித் 
தது . 

அந்த கிராமத்தை விட்டுப் 
போவதற்கு உதவியாக இருக்கும் . 

ஆனால் 
இதைத் தவிர , என்னுடைய குழந்தைப் பருவத் 
திலிருந்து நான் அவரிடம் அன்பும் மரியாதை 
யும் கொண்டிருந்தேன் . என் 

என் கவலையைக் 
விடுமாறு 

காதியா கூறிய 
னுடைய நண்பர்கள் 

எல்லோருடனும் ஒப் 
பிடும் பொழுது ஸெர்கேய் மிஹாய்லவிச்சுக்கு 
முன்னால் உற்சாகமில்லாதவளாகத் தோன்று 
வதை நான் நிச்சயமாக விரும்ப மாட்டேன் 
என்பதை அவள் சரியாக ஊகித்தாள் . காதியா 
மற்றும் ஸோனியா 

( அவள் அவருடைய 
வளர்ப்பு மகள் ) முதல் கடைசி 

வண்டிக் 
காரன் 

வரை வீட்டில் எல்லோரும் அவரை 
நேசித்ததைப் போல நானும் அவரை நேசித்து 
வந்தேன் . ஆனால் அதைத் தவிர , ஒரு சமயத் 
தில் நான் பக்கத்திலிருக்கும் பொழுது என் 
தாயார் சொன்ன ஒரு வார்த்தையின் காரண 

அவர் என்னுடைய இதயத்தில் சிறப் 
பான இடத்தைப் பெற்றிருந்தார் . என் கணவர் 
அவரைப் போல இருக்க வேண்டும் என்று 
தான் விரும்புவதாக அவள் கூறினாள் . அந்த 
சமயத்தில் இது எனக்கு ஆச்சரியமாக 
ருப்தியளிப்பதாகக் 

இருந்தது . நான் 
வரித்திருந்த 

கதாநாயகர் முற்றிலும் வேறு 
விதமான மனிதர் . ஒல்லியாகவும் மெலிவாக 
வும் , வெளுத்து , 

வருத்தமான முகத்தை 


மாக 


அதி 


கூட 


174 


உடைய 


சம் 


ஒரு மனிதரைப் பற்றி நான் கனவு 
கண்டுவந்தேன் . அதற்கு மாறாக 

ஸெர்கேய் 
ஹாய்லவிச் இளைஞர் அல்ல . அவர் 

உயர 
மானவர் , கட்டுமஸ்தான உடல் ; அதோடு எப் 
பொழுதுமே கலகலப்பாக இருப்பவராகவும் 
எனக்குத் தோன்றியது . ஆனால் அது எப்படி 
யும் போகட்டும் . என் தாயார் 

சொன்னது 
என் கற்பனையைத் தூண்டிவிட்டது . ஆறு வரு 
டங்களுக்கு முன்பு எனக்குப் பதினொரு வயது 
மட்டுமே ஆகியிருந்த பொழுது அவர் என் 
னோடு விளையாடுவார் , என்னை மொட்டு என்று 
அன்போடு அழைப்பார் . அப்பொழுது அவர் 
என்னைத் திருமணம் செய்து கொள்ள விரும் 
பினால் என்ன செய்வதென்று நான் சில 
யங்களில் - அநேகமாக பீதியோடு - 

--என்னைக் 
கேட்டுக் கொள்வேன் . 

ஸெர்கேய் மிஹாய்லவிச் மதிய உணவுக் 
முன்னதாகவே வந்துவிட்டார் . காதியா கொத்த 
மல்லிப் பச்சடியையும் சர்க்கரை தூவிய கேக் 
கையும் மதிய உணவுடன் வைத்திருந்தாள் . 
அவர் ஒரு சிறு சறுக்கு வண்டியில் வருவதை 
நான் சன்னல் வழியாகப் பார்த்தேன் . ஆனால் 
அவர் வீட்டுத் திருப்பத்தைக் கடந்ததும் நான் 
உள்பகுதிக்கு ஓடிவிட்டேன் . அவரை 
எதிர்பார்க்காததைப் போல நடிக்க 

வேண் 
டும் என்று நினைத்தேன் . ஆனால் முன் கூடத் 

அவர் நடக்கின்ற பலமான காலடிச் சத் 
தத்தையும் அவருடைய உற்சாகமான 
யும் , காதியா அவரை 

அவரை வரவேற்க ஓடிப்போ 
வதையும் கேட்ட பிறகு எனக்கு 

எனக்கு இருப்புக் 


நான் 


தில் 


குரலை 


175 


முறையில் 


என் 


கொள்ளவில்லை . 

நானும் 

கூடத்துக்குள் ஓடி 
னேன் . அவர் காதியாவின் கையைப் பிடித்துக் 
கொண்டு தன்னுடைய பலமான , 

அன்பு 
நிறைந்த குரலில் பேசிச் சிரித்துக் கொண்டிருந் 
தார் . என்னைப் பார்த்ததும் அவர் 

சிரிப்பை 
நிறுத்தினார் . சில வினாடிகள் என்னையே உற்றுப் 
பார்த்துக் கொண்டிருந்தார் . எனக்கு அது 
சங்கடமாக இருந்தது . வெட்கம் ஏற்படுவதை 
உணர்ந்தேன் , என் முகம் சிவந்தது . 

ஆ ! இது நீயா ? என்று துணிச்சலான , 
நேரடியான 

கூறிவிட்டுத் தன்னு 
டைய கரங்களை அகலமாக விரித்துக் கொண்டு 
என்னிடம் வந்தார் . நீ எவ்வளவு மாறிவிட் 
டாய் ! எவ்வளவு 

வளர்ந்துவிட்டாய் ! 
னுடைய மொட்டு ரோஜாவாக மலர்ந்துவிட் 
டது என்றார் . 

. 
அவர் என்னுடைய 

கையைத் தன் 
னுடைய பெரிய கையினால் பற்றி அதைப் பாச 
மாகவும் உறுதியாகவும் இறுக்கிய பொழுது 
எனக்கு வலிக்காவிட்டாலும் கஷ்டமாக இருந் 
தது . 

அவர் என் கையை முத்தமிடப் போ 
கிறார் என்று எண்ணி அவரை நோக்கிச் சாய் 
வதற்குப் போன பொழுது அவர் மறுபடியும் 

அழுத்த மட்டுமே செய்தார் . 
அவருடைய கூர்மையான சிரிக்கும் 

விழிகள் 
என் கண்களை நேருக்கு நேராகச் சந்தித்தன . 

நான் அவரை ஆறு வருடங்களாகப் பார்க்க 
வில்லை . அவர் மிகவும் மாறிப் போய்விட்டார் . 
அவர் அதிக வயதானவராகவும் நிறம் மங்க 
லாகவும் இருந்தார் . அவர் கன்னத்தில் வளர்த் 


என் 


கையை 


176 


கூட 


திருந்த மீசை அவருக்கு அழகாகவே இல்லை . 

. 
ஆனால் அவருடைய எளிமையான பழக்கங்கள் , 
பெரிய அங்கங்கள் , அறிவுமிக்க , பளபளப்பான 
விழிகள் , அன்புமிக்க - அநேகமாகக் குழந்தைத் 
தன மான சிரிப்புத் தவழ்கின்ற திறந்த , நேர் 
மையான முகம் இன்னும் அப்படியே இருந் 
தன . 

ஐந்து நிமிடங்களில் அவர் விருந்தினர் என்ற 
நிலை மறைந்துவிட்டது . அவர் எங்கள் 

எல் 
லோரிடமும் -- வேலைக்காரர்களிடமும் 
நன்கு பழகினார் . அவருக்குத் திருப்தியளிக்க 
வேலைக்காரர்கள் செய்த 

செய்த முயற்சிகளிலிருந்து 
அவரைப் பார்க்க அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி 
யடைந்தார்கள் என்பது விளங்கியது . 

அம்மா இறந்த பிறகு எங்களைப் பார்க்க 
வந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் மௌனமாக 
இருப்பதும் கண்ணீர் விடுவதும் அவசியம் 
என்று கருதினார்கள் . அவர்களைப் போல அவர் 
நடந்து கொள்ளவில்லை . அதற்கு மாறாக 
அவர் அதிகமாகப் பேசினார் , 

குதூகலமாக 
இருந்தார் . எங்களுக்கு நேர்ந்த இழப்பைப் 
பற்றி ஒரு வார்த்தை கூட ஒரு சமயத்திலும் 
பேசவில்லை . அவருடைய அலட்சியம் முதலில் 
எனக்கு விசித்திரமாக -நயமில்லாததாகக் 
கூடத் தோன்றியது . ஏனென்றால் அவர் எங் 
களுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் . ஆனால் 
அது அலட்சியபாவமல்ல , கபடின்மையே என் 
பதை நான் பிறகு உணர்ந்த படியால் அவ 
ரிடம் நன்றி கொண்டேன் . 
அன்று மாலையில் நாங்கள் வரவேற்பு அறை 


12--2442 ) 


177 


தேடி 


யில் உட்கார்ந்து தேநீர் அருந்தினோம் . அம்மா 
உயிரோடிருந்த பொழுது செய்வதைப் போல 
காதியா தே நீரைக் கோப்பைகளில் ஊற்றினாள் . 
ஸோனியாவும் நானும் அவளுக்குப் பக்கத்தில் 
உட்கார்ந்திருந்தோம் . வயோதிகரான கிரி 
கோரி அப்பாவின் புகைக்குழாயைத் 
யெடுத்துக் கொண்டு வந்து ஸெர்கேய் மிஹாய் 
லவிச்சிடம் கொடுத்தார் . அவர் பழைய காலத் 
தைப் போல அதில் புகை பிடித்துக் கொண்டு 
முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் . 

எத்தனை துயரமான மாற்றங்கள் இந்த 
வீட்டில் ஏற்பட்டு விட்டன ! என்று சிறிது 
தயங்கிக் கொண்டே அவர் கூறினார் . 

ஆமாம் என்று காதியா பெருமூச்சோடு 
பதிலளித்தாள் . அவள் தேநீர்ச் சட்டியின் 
மேல் மூடியை வைத்துவிட்டு அவரைப் பார்த் 
தாள் . அவள் கண்களில் நீர்த்துளிகள் திரண் 


டன . 


‘ உன் தகப்பனாரை உனக்கு நினைவிருக்கிற 
தல்லவா ? என்று என்னிடம் கேட்டார் . 

“ மிகக் குறைவாகவே என்று நான் ஒத்துக் 
கொண்டேன் . 

அவர் இப்பொழுது உங்களோடிருந்தால் 
அது எவ்வளவு நன்மையாக இருக்கும் ! என்று 
அவர் சிந்தனையோடு என் தலைக்கு மேலே 
பார்த்துக் கொண்டே மெதுவாகக் கூறினார் . 
“ உன் தகப்பனாரை நான் மிக அதிகமாக நேசித் 
தேன் என்று அவர் இன்னும் அதிகமான 
மென்மையோடு பேசினார் . அவருடைய 

கண் 


178 


மீது 


கள் என்றுமில்லாதபடி அதிகமாகப் பிரகாசிப் 
பதைப் போல எனக்குத் தோன்றியது . 

இப்பொழுது கடவுள் அவளையும் அழைத்துக் 
கொண்டார் ! என்று காதியா முணுமுணுத் 
தாள் . அவள் அவசரமாகத் துணியை எடுத்து 
தேநீர்க் கெட்டிலின் 

வைத்து விட்டு 
அழத் தொடங்கினாள் . தன்னுடைய கண்ணீ 
ரைத் துடைப்பதற்காகக் கைக் குட்டையை 
எடுத்தாள் . 

ஆம் . இந்த வீட்டில் பல துயரமான மாற் 
றங்கள் ஏற்பட்டுவிட்டன என்று அவர் மறு 
படியும் சொல்லிவிட்டுத் தலையைத் திருப்பிக் 
கொண்டார் . ‘ ஸோனியா ! உன்னுடைய 
பொம்மைகளைக் காட்டு என்று சில வினாடி 
களுக்குப் பிறகு கூறிக் கொண்டு வரவேற்பு 
அறைக்குள் சென்றார் . அவர் போன பிறகு 
நான் காதியாவைப் பார்த்தேன் . என்னுடைய 
கண்களில் 

கண்ணீர் மல்கியிருந்தது .. 
எவ்வளவு 

உயர்ந்த நண்பர் ! 
அவள் கூறினாள் . 

இந்த நல்ல மனிதர் எங்களுடைய உற 
வினர் அல்ல . ஆனால் அவருடைய அனுதாபம் 
உண்மையாகவே எங்களுக்கு இரக்கத்தையும் 
பாதுகாப்பையும் கொடுத்தது . 
வரவேற்பு அறையில் 

ஸெர்கேய் மிஹாய் 
லவிச் ஸோனியாவுடன் விளையாடுவதையும் 

சிரிக்கவைப்பதையும் 
நாங்கள் கேட்க முடிந்தது . நான் அவருக்குச் 

தேநீர் அனுப்பிவைத்தேன் . 
அவர் பியானோவுக்கு முன்னால் உட்கார்ந்து 


என்று 


அவளை 


C 


வென்று 


சிறிது 


பிறகு 


12 * 


179 


una 


என்ற 


ஸோனியாவின் பிஞ்சு விரல்களை எடுத்து பியா 
னோக் கட்டைகளை அழுத்தத் தொடங்குகின்ற 
ஒலி எனக்குக் கேட்டது . 

" மரீயா அலெக்ஸாந்திரவ்னா! என்று அவர் 
கூப்பிட்டார் . இங்கே வந்து ஏதாவதொரு 
பாட்டை வாசித்துக் காட்டு என்றார் . 

அவர் எனக்கு உத்தரவிட்ட குடும்பப் பாங் 
கான , தோழமை கலந்த முறை இனிமையாக 
இருந்தது . நான் அவரை நோக்கி உள்ளே சென் 
றேன் . 

இந்தா ! இதை வாசி என்று என்னுடைய 
பீத்தோவன் புத்தகத்தில் Adagio வைத் திறத்து 
quasi fantasia * 

சொனாட் 
டாவைக் காட்டினார் . நீ எப்படி வாசிக்கிறாய் 
என்று பார்ப்போம் என்றார் . அவர் தேநீர்க் 
கோப்பையை எடுத்துக் கொண்டு பியானோ 
விலிருந்து தள்ளி மூலைக்குப் போனார் . 

எனக்கு நன்றாக வாசிக்கத் தெரியாது என்று 
மன்னிப்புக் கேட்டுக் கொண்டு வாசிக்கத் 
தொடங்குவதோ அல்லது மறுப்பதோ சரி 
யல்ல என்று எனக்கு ஏனோ தோன்றியது . 
எனவே ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் நான் 
கீழ்ப்படிந்தேன் . அவருக்கு இசையார்வமுண்டு , 
அதை நன்றாக ரசிக்கத் தெரிந்தவர் என்பது 
எனக்குத் தெரியும் . எனவே அவருடைய விமர் 

எனக்கு அச்சமூட்டிய போதிலும் என் 
னாலியன்ற வரை சிறப்பாக அந்தப் பாடலை 
வாசித்தேன் . தேநீர் அருந்திய பொழுது எங் 


சனம் 


கற்பனை முறையில் . ( மொ - ர் . ) 


180 


நான் 


ஆனால் 


என்று 


போல் 


களிடம் ஏற்பட்ட நினைவு அலைகளின் பாவம் 
adagioவில் இருந்தது . 

நன்றாகவே 
வாசித்ததாக எனக்குத் தோன்றியது . ஆனால் 
நான் scertzo வை முடிக்க அவர் விடவில்லை . 
உன்னால் அதை சரியாக வாசிக்க முடியாது 
என்று என் பக்கத்தில் வந்து கூறினார் . 
வேண்டாம் . 

அந்த முதல் பாட்டு 
மோசமல்ல . உன்னால் இசையைப் 

புரிந்து 
கொள்ள முடியும் 

தோன்றுகிறது . 
து அளவோடு சொல்லப்பட்ட பாராட்டு என் 
றாலும் நான் மகிழ்ச்சியினால் நாணமடைந் 
தேன் . அவர் என் தகப்பனாருடைய நண்பர் , 
அவருக்குச் சமமானவர் ; அப்படிப்பட்டவர் 
குழந்தையிடம் பேசுவதைப் போலன்றி பெரிய 
வர்களிடம் பேசுவதைப் 

என்னிடம் 
எனக்கு மிகப் 

புதுமையாக , 
இனிமையாக இருந்தது . காதியா ஸோனியா 
வைத் தூங்கவைப்பதற்காக மாடிக்குச் சென் 
றாள் . நாங்கள் இருவரும் வரவேற்பு அறை 
யில் தனியாக இருந்தோம் . 

அவர் என் தகப்பனாரைப் பற்றி என்னிடம் 
பேசத் தொடங்கினார் . அவருடைய அறிமுகம் 
எப்படி ஏற்பட்டது , நான் படப்புத்தகங்களி 

பொம்மைகளிலும் மட்டுமே இன்னும் 
ஆர்வங்கொண்டிருந்த அந்தப் பழைய நாட் 
களில் அவர்கள் 

இருவரும் 

எவ்வளவு இனி 
மையாகப் 

போக்கினார்கள் 
பதைக் கூறினார் . என் தகப்பனாரைப் பற்றி 
நான் கற்பனை செய்ததற்கு மாறாக , 

அவரை 
ஒரு எளிமையான அன்புமிக்க மனிதராக அவ 


பேசியது 


மிக 


லும் 


பொழுது 


என் 


181 


செய்து 


மீது 


ருடைய கதைகளிலிருந்து தான் நான் முதலில் 
தெளிவாகத் தெரிந்து கொண்டேன் . 

பிறகு 
என் விருப்பத்தைப் பற்றி , நான் என்ன படித் 
தேன் , என்ன செய்ய உத்தேசிக்கிறேன் என்று 
கேட்டார் . அவற்றைப் பற்றி எனக்கு அறி 
வுரை கூறினார் . என்னைக் கேலி செய்து , எனக்கு 
பொம்மைகள் 

கொடுத்த 

குதூகல 
மான விளையாட்டுத் தோழனாக அவர் இருக்க 
வில்லை . கருத்தாழ 

மிக்கவராக , அன்பும் 
நேரடிப் பண்பும் உடையவராக இருந்தார் . 
எனக்கு அவர் 

மரியாதையும் பற்றுத 
என்னையறியாமலே ஏற்பட்டது . அவ 
ரோடு பேசுவது சுலபமாக இருந்தது . எனி 
னும் இறுக்கமும் நடுக்க உணர்ச்சியும் எனக்கு 
ஏற்படுவதைத் தடுக்க முடியவில்லை . நான் 
ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாகப் 
பொறுக்கியெடுத்துப் பேசினேன் . ஏனென்றால் 
நான் அவருடைய நன்மதிப்பைப் பெற 
வும் விரும்பினேன் . இது வரை அவர் என் 
னிடம் பிரியமாக இருந்தது 

என் 

தகப்பனா 
ருடைய 

மகள் என்ற முறையில் தான் . 
ஸோனியாவைத் தூங்கவைத்த பிறகு காதி 

எங்களிடம் திரும்பி வந்தாள் . நான் மிக 
வும் சோர்வாக இருப்பதாக அவள் அவரிடம் 
புகார் செய்தாள் . அதைப் பற்றி நான் அது 
வரை 

அவரிடம் சொல்லவில்லை . 
‘ மிக முக்கியமான 

விஷயத்தைப் 
பற்றி அவள் என்னிடம் ஒரு வார்த்தை கூடச் 
சொல்லவில்லையே என்று ஸெர்கேய் மிஹாய் 
லவிச் புன்சிரிப்போடு , கண்டிக்கின்ற 

பாவனை 


ந்த 


182 


யில் தலையை அசைத்துக் கொண்டு கூறினார் . 

சொல்வதற்கு என்ன இருக்கிறது ? என்று 
நான் பதிலளித்தேன் . அது மிகவும் அலுப் 
பூட்டுகின்ற விஷயம் . சீக்கிரத்தில் மறைந்து 
விடும் . ( என்னுடைய வருத்தம் ஏற்கெனவே 
மறைந்துவிட்டது 

போல 

உண்மையைச் 
சொல்வதென்றால் அப்படிப்பட்ட வருத்தமே 
எனக்கு ஏற்படாததைப் போல அந்தக் 
கணத்தில் எனக்குத் தோன்றியது . ) 
“ தனிமையைத் தாங்கிக் கொள்ள 

முடிய 
வில்லை என்றால் அது மோசம் தான் . நீ உண் 
மையாகவே அவ்வளவு சாதாரணமான இளம் 
பெண் தானா? என்று அவர் கேட்டார் . 

ஆமாம் . நான் அப்படிப்பட்டவள் தான் 
என்று நான் சிரித்துக் கொண்டே கூறினேன் . 

இல்லை , சொகுசாக வளர்ந்த இளம் பெண் 
று கூடச் சொல்லலாம் . யாராவது பாராட்டு 
கின்ற பொழுது தான் உயிர்க்களை ஏற்படுகிறது , 
தனியாக விடப்பட்ட உடனே துவண்டு விடு 

வாழ்க்கையில் இன்பத்தைப் பார்க்க 
முடியாது தத்தளிக்கிறது . எல்லாமே மற்ற 
வர்கள் பார்த்துப் பாராட்டுவதற்குத் தான் . 
தனக்கென்று எதுவுமில்லை . 

“ என்னைப் பற்றி மிகவும் நல்ல அபிப்பிரா 
யம் வைத்திருக்கிறீர்கள் போலிருக்கிறதே ! 
என்று ஏதாவது பேச வேண்டுமென்பதற்காக 
நான் கூறினேன் . 

ஆமாம் . நல்ல அபிப்பிராயம் தான் என் 
றார் . சிறிது 

சிறிது இடை வெளிக்குப் பிறகு மறுபடி 
யும் பேசினார் : “ ‘ நீ அப்பாவின் மகள் தான் . 


என் 


கிறது , 


183 


உன்னிடம் சிறப்பான அம்சங்கள் இருக்கின் 
றன . அவருடைய அன்பான , கருத்து நிறைந்த 
கவனிப்பு மறுபடியும் எனக்கு மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது ; என்னிடம் இனிமையான குழப் 
பத்தை ஏற்படுத்தியது . 

அவருடைய முகத்தில் தவழ்ந்த குதூகலத் 
துக்குக் கீழே அவருக்கே உரிய பிரத்யேகமான 
பார்வை இருப்பதை இப்பொழுது தான் நான் 
கவனித்தேன் . முதலில் அது பிரகாசமான தாக 
வும் மனப் பூர்வமானதாகவும் தோன்றியது . 
ஆனா 

ல் படிப்படியாக அது அதிகக் கருத்தாழ 
முடையதாகவும் சிறிதளவு 
துயரமானதாக 
வும் மாறியது . 

நீ அலுப்படையக் கூடாது . அலுப்பு ஏற் 
பட நீ அனுமதிக்கக் கூடாது என்றார் . உனக்கு 
இசையில் ஆர்வமிருக்கிறது , புரிந்து கொள் 
கிறாய் . புத்தகங்கள் , படிப்பு இருக்கின்றன . 
உனக்கு முன்னால் உன் வாழ்க்கை முழுவதுமே 
இருக்கிறது . அதற்கு உன்னைத் தயாரித்துக் 
கொள்ள இது தான் சரியான நேரம் . அப்பொ 
ழுது தான் பிற்காலத்தில் நீ கவலைப்படாமல் 
இருக்கலாம் . அடுத்த வருடம் 

பார்த்துக் 
கொள்ளலாம் என்றால் கூட அது மிகவும் காலந் 
தாழ்த்திச் செய்வதாகும் . 

அவர் என்னிடம் ஒரு தகப்பனாரைப் போல 
அல்லது ஒரு மாமாவைப் போலப் பேசினார் . 
என் 

தரத்துக்குப் பொருத்தமாகப் பேசு 
வதற்கு அவர் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய 
வேண்டியிருந்தது என்பதை நான் உணர்ந் 
தேன் . கீழே இறங்கிப் பேசினால் தான் நான் 


184 


மாலைப் 


புரிந்து கொள்ள முடியும் என்று அவர் கருதி 
யது எனக்கு எரிச்சலூட்டியது . ஆனால் அவர் 
வேறுவிதமாக இருக்க முயற்சி செய்தது என் 
ஒருத்திக்காக மட்டுமே என்பதைத் தெரிந்து 
கொள்வது இனிமையாக இருந்தது . 
அந்த 

பொழுதில் எஞ்சியிருந்த 
நேரத்தில் அவர் காதியாவுடன் பண்ணை விவ 
காரங்களைப் பற்றிப் பேசினார் . 
சரி , அன்புள்ள நண்பர்களே . 

போய்வரு 
கிறேன் என்று கூறிக் கொண்டு அவர் எழுந்து 
என் அருகில் வந்து என் கையைப் பிடித்துக் 
கொண்டார் . 

“ உங்களை மறுபடியும் எப்பொழுது பார்க்க 
லாம் ? என்று காதியா கேட்டாள் . 

" வசந்த காலத்தில் என்று என் கையைப் 
பிடித்துக் கொண்டே அவர் 

கொண்டே அவர் பதிலளித்தார் . 
‘ நான் இப்பொழுது தனீலவ்காவுக்கு ( எங்க 
ளுடைய இரண்டாவது கிராமம் ) போகிறேன் . 
அங்கே எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று 
பார்க்க வேண்டும் . என்னாலியன்ற அளவுக்கு 
ஒழுங்குபடுத்த வேண்டும் . பிறகு என்னுடைய 
சொந்த அலுவலாக மா ஸ்கோவுக்குப் போக 
வேண்டும் . ஆனால் இந்தக் கோடை காலத்தில் 
நாம் அதிகம் பார்த்துக் கொள்ள முடியும் . 

அவ்வளவு நீண்ட காலத்துக்குப் பிறகு 
தான் ? 

வர முடியுமா ? என்று நான் மிகவும் 
வாட்டத்தோடு கேட்டேன் . அவரை தினமும் 
சந்திக்க முடியும் என்று நான் எதிர்பார்த்துக் 
கொண்டிருந்தேன் . என்னுடைய கவலை திரும்பி 
விடும் என்று எனக்கு வருத்தமும் அச்சமும் 


185 


4 


குரல் 


பொழுது 


ஏற்பட்டது . அது என்னுடைய பார்வையிலும் 
குரலிலும் வெளிப்பட்டிருக்க வேண்டும் . 

ஆம் . நீ சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் . 
சோர்வுக்கு இடமளிக்காதே என்றார் . அவர் 

மிகவும் பாசமின்றியும் ஏனோ தானோ 
வென்றுமிருப்பதாக எனக்குத் தோன்றியது . 
வசந்த காலத்தில் உனக்கு நான் ஒரு சோதனை 
வைப்பேன் என்று என் கையை விடுவித்து 
விட்டு 

என்னைப் பார்க்காமலேயே கூறினார் . 
முன் கூடத்தில் நாங்கள் அவருக்கு விடை 
கொடுக்கும் 

அவர் என்னை 
தடவை கூட ரறிட்டுப் பார்க்காமல் அவசர 
மாகக் கோட்டை 

மாட்டிக் கொண்டார் . 
அவர் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை 
என்று நான் நினைத்தேன் . அவர் என்னைப் 
பார்ப்பது எனக்கு அதிகமான 

அதிகமான மகிழ்ச்சியைக் 
கொடுப்பதாக அவர் உண்மையிலேயே நினைக் 
கிறாரா ? அவர் நல்லவர் , மிகவும் நல்லவர் ..... 
அவ்வளவு தான் . 

எனினும் அன்றிரவில் காதியாவும் நானு ம் 
நெடு நேரம் 

வரை 

தூங்கவில்லை . 
பேசிக்கொண்டிருந்தோம் அவரைப் பற்றி 
யல்ல . காலத்தையும் 

அதனைத் 
தொடர்ந்து வரும் குளிர் காலத்தையும் எப் 
படிக் கழிப்பதென்று நாங்கள் பேசிக் கொண் 
டிருந்தோம் . ஏன் ? 

பயங்கரமான 
கேள்வி அதற்குப் 

ஒருபோதும் 
எனக்குத் துயரத்தைக் கொடுக்கவில்லை . ஒருவர் 
மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமென்றால் அவர் 
உயிர்த் துடிப்புடனிருக்க வேண்டும் என்பது 


நாங்கள் 


கோடை 


என்ற 
பின்னர் 


186 


தெ 


ளிவாகப் புரிந்தது . என்னுடைய எதிர் 
காலத்தில் அதிகமான மகிழ்ச்சியை நான் எதிர் 
பார்த்தேன் . பக்ரோவ் ஸ்கயேயிலிருந்த எங்க 
ளுடைய இருளடர்ந்த 

பழைய 

வீட்டில் திடீ 
ரென்று வாழ்க்கையும் ஒளியும் நிறைந்துவிட்ட 
மாதிரி இருந்தது . 


( 


2 


இசைப் 


இதற்கிடையில் வசந்தகாலம் தொடங்கி 
யது . 

எனக்கு முன்பு ஏற்பட்டிருந்த துயரத் 
துக்குப் பதிலாக வசந்த காலத்தில் எப்பொ 
ழுதுமே தோன்றுகின்ற குழப்பமான நம்பிக்கை 
களும் விருப்பங்களும் என்ற தெளிவில்லாத 
துயரம் ஏற்பட்டது . குளிர்காலத்தின் தொடக் 
கத்தில் இருந்ததைப் போல அதற்குப் பிறகு 
நான் இருக்கவில்லை ; 

ஸோனியாவோடு சுறு 
சுறுப்பாக ஏதாவது 

செய்வதிலும் 
பயிற்சியிலும் படிப்பதிலும் ஈடுபட்டேன் . அடிக் 
கடி தோட்டத்துக்குச் சென்றேன் ; அந்தப் 
பாதைகளில் மணிக் 

கணக்காக நடந்து 
கொண்டிருப்பேன் அல்லது ஒரு பெஞ்சின் 
மேல் தனியாக 

உட்கார்ந்து சிந்தித்துக் 
கொண்டிருப்பேன் . 

எதை 

விரும்பு 
கிறேன் அல்லது எதிர்பார்த்துக் கொண்டிருக் 
கிறேன் என்பது கடவுளுக்குத்தான் தெரியும் . 

சமயங்களில் -- குறிப்பாக நிலா பிரகாச 
மாக இருக்கும் பொழுது- இரவு முழுவதும் 
சன்னலுக்குப் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப் 


நான் 


சில 


187 


என் 


அல்லது 


பேன் . அபூர்வமாகச் சில சமயங்களில் காதி 
யாவுக்குத் தெரியாமல் கோட்டை அணிந்து 
கொள்ளாமலேயே தோட்டத்துக்குள் செல் 
வேன் , பனித்துளி படிந்திருக்கும் புல்வெளி 
யின் வழியாகக் குளத்தை நோக்கி ஓடுவேன் ; 
ஒரு சமயத்தில் 

வயல்களுக்குக் கூடச் சென் 
றேன் . வேறொரு சமயத்தில் நள்ளிரவில் 
தோட்டத்தின் ஒரு கோடியிலிருந்து மற்றொரு 
கோடிவரை நடந்து சென்றேன் . 
அந்த நாட்களின் போ 

மனதில் 
நிறைந்திருந்த கனவுகளை இப்பொழுது நினைவு 
படுத்துவது 

புரிந்து 

கொள்வது 
எனக்குக் கடினம் . அப்படியே அவற்றை நினைவு 
படுத்திக் கொண்டால் கூட அவை உண்மையி 
லேயே என்னுடையவை என்று நான் நம்ப 
முடியவில்லை . அந்த அளவுக்கு அவை மிகவும் 
புதுமையாக , மிகவும் போலியாக இருந்தன . 

ஸெர்கேய் மிஹாய்லவிச் தன்னுடைய வாக் 
குறுதிப்படி மே மாதக் கடைசியில் பிரயாணத் 
தை முடித்துக் கொண்டு திரும்பினார் . 

அவர் முதல் தடவை ஒரு மாலை நேரத்தில் 
எங்களைப் பார்க்க வந்தார் . நாங்கள் அவர் 
வருகையைச் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை . 
நாங்கள் வராந்தாவில் உட்கார்ந்து தேநீர் 
அருந்தத் தொடங்கும் சமயம் . தோட்டத்தில் 
மரங்கள் முழுவதும் ஏற்கெனவே இலைகள் 
வளர்ந்துவிட்டன . வானம்பாடிகள் வெட்டி 
விடப்படாத செடிகளுக்குள் போய்விட்டன . 
அவை 

காலம் முழுவதிலும் செடி 
களுக்குள் தான் இருக்கும் . அங்குமிங்கும் புதர்ச் 


கோடை 


188 


செடிகளில் மொட்டுக்கள் மலர்ந்து இள நீல 
அல்லது வெள்ளை நிறத்தைக் 

காட்டின 
பாதை ஓரங்களிலிருந்த புர்ச் மரங்களின் இலை 
கள் மாலைக் கதிரவன் ஒளியைப் பிரதிபலித் 
தன . திரை போடப்பட்டிருந்த வராந்தாவில் 
புதிய 

குளிர்ச்சி இருந்தது ; இனி பசும் புற்ற 
ரையில் அதிகமான பனித்துளி 

இருக்கும் . 
தோட்டத்துக்கு அப்பாலிருந்த திறந்த வெளி 
யிலிருந்து அன்றைய வேலை முடிந்துவிட்டதை 
அறிவிக்கின்ற கடைசி ஓசைகளும் 

வீட்டை 
நோக்கிப் போகும் கால் நடையின் தாழ் குரலும் 
வந்து கொண்டிருந்தன . அரைக் கிறுக்கனான 
நீக்கன் 

வீட்டுக்கு முன்னாலிருந்த பாதையில் 
தண்ணீர் வண்டியை ஓட்டிக் கொண்டு வந்து 
கொண்டிருந்தான் . அவன் பூச்செடிகளுக்குத் 
த ண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தான் . பூவாளி 

வந்த 

குளிர்ந்த நீர் கொத்திப் 
போடப்பட்ட மண்ணில் செடிகளின் அடிப் 
பகுதிகளையும் அவற்றுக்கு ஆதரவாக ஊன்றப் 
பட்டிருக்கும் குச்சிகளையும் சுற்றி இருண்ட 
வளையங்களை ஏற்படுத்தியது . 

நாங்கள் உட் 
கார்ந்திருந்த வராந்தாவிலிருந்த மேசையின் 
மேல் வெண்மையான துணி விரிக்கப்பட்டிருந் 
தது . அதன் மேல் பளபளப்பாகத் தேய்க்கப் 
பட்ட சமோவார் பாத்திரம் வைக்கப்பட் 
டிருந்தது . அது 

பளபளப்பாக இருந்தது ; 
நீராவிப் புகையை வெளிவிட்டுக் கொண்டிருந் 
தது . தட்டுகளில் பிஸ்கோத்துகளும் ரொட்டி 
களும் ஒரு 

பாலும் வைக்கப்பட்ட 
டிருந்தன . காதியா தன்னுடைய 

மொத்தை 


யிலிருந்து 


கூஜாவில் 


189 


யான விரல்களினால் கோப்பைகளைச் 

சுத்த 
மாகத் தேய்த்துக் கழுவிக் கொண்டிருந்தாள் . 
குளித்துவிட்டு வந்த படியால் எனக்குப் பசி 
யெடுத்தது . தேநீருக்காகக் காத்துக் கொண்டி 
ராமல் ரொட்டியைப் பாலில் முக்கியெடுத்துச் 
சாப்பிடத் தொடங்கினேன் . 
செய்யப்படாத லினன் துணியில் தைக்கப்பட்ட 
சட்டையை அணிந்திருந்தேன் . கைகள் அகல 
மாகத் தொங்கின . ஈரமாக இருந்த தலைமுடி 

ஒரு கைக்குட்டையில் சுற்றிக் கட்டியிருந் 
தேன் . காதியாதான் அவரை முதலில் பார்த் 


நான் 


சலவை 


யை 


தாள் . 


ஸெர்கேய் மிஹாய்லவிச் ! 

இப்பொழுது 
தான் உங்களைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந் 
தோம் என்று மகிழ்ச்சி பொங்கக் கூறினாள் . 

நான் உடையை மாற்றிக் கொள்வதற்காக 
உள்ளே போவதற்கு எழுந்தேன் . ஆனால் அவர் 
கதவுக்குப் பக்கத்தில் வந்து என்னைப் பிடித்துக் 
கொண்டார் . 

" நாட்டுப் புறத்தில் இருக்கும் பொழுதும் 
இந்த சம்பிரதாயமெல்லாம் அவசியமா? 

று கைக்குட்டை சுற்றப்பட்டிருந்த என் 
லைமுடியைப் பார்த்துக் கொண்டே கூறினார் . 
கிழவன் கிரிகோரிக்கு முன்னால் இப்படித் 
தோன்றுவதற்கு நீ வெட்கப்படுவதில்லையே ? 
அவனைப் போன்றவன் தான் நானும் என்றார் . 
ஆனால் அவர் கிரிகோரி என்னைப் பார்க்கின்ற 
முறையில் இல்லாமல் வேறு விதமாகப் பார்க் 
கிறார் என்று உடனே எனக்குத் தோன்றியது . 
நான் வெட்கமடைந்தேன் . 


என்று 


190 


என்று 


உடையை 


ஒரு 

நிமிடத்தில் திரும்பிவிடுகிறேன் 
என்று அவரிடமிருந்து ஓடிக் கொண்டே கூறி 
னேன் . 

“ ‘ அந்தச் சட்டைக்கென்ன ? ஒரு இளம் விவ 
சாயப் 

பெண்ணைப் போன்ற தோற்றத்தை 
அது ஏற்படுத்துகிறது என்று அவர் கூறினார் . 
எவ்வளவு புதுமையாக 

என்னைப் பார்த் 
தார் 

மேல் மாடியில் 
மாற்றிக் கொண்டிருந்த பொழுது நான் நினைத் 
தேன் . “ நல்ல வேளை ! அவர் வந்துவிட்டார் . 
இனிமேல் அவ்வளவு அலுப்பாக இருக்காது ! 
கண்ணாடியில் என் தோற்றத்தை லேசாக ஒரு 
முறை 

பார்த்துவிட்டு நான் மகிழ்ச்சியோடு 
படிகளில் வேகமாக இறங்கி ஓடினேன் . என் 
னுடைய அவசரத்தை மறைக்க முயற்சிக்காமல் 
மூச்சிரைத்துக் கொண்டு வராந்தாவுக்கு ஓடி 
வந்தேன் . அவர் மேசைக்கு முன்னால் உட் 
கார்ந்து காதியாவிடம் எங்கள் விவகாரங்களைப் 
பற்றிச் சொல்லிக் கொண்டிருந்தார் . அவர் 
என்னைப் பார்த்தார் ,, இளநகை 

புரிந்தார் , 
பிறகு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் . 
எங்கள் விவகாரங்கள் மிகவும் நல்ல நிலை 
மையில் இருப்பதாகக் கூறினார் . அந்தக் கோடை 
காலத்தில் மட்டும் நாங்கள் கிராமத்திலிருந் 
தால் போதும் . பிறகு ஸோனியாவின் கல்விக் 
காக பீட்டர்ஸ்பர்குக்குப் போகலாம் அல்லது 
வெளிநாட்டுக்குப் போகலாம் . 

எங்களோடு நீங்களும் வர வேண்டும் . நீங் 
கள் வரவில்லையென்றால் காட்டிலே தடுமாறி 


191 


ஆனால் 


நின்ற குழந்தைகளின் கதியே எங்களுக்கு ஏற் 
படும் என்றாள் காதியா . 

உங்களோடு நானும் உலகத்தைச் சுற்றி 
னால் எவ்வளவு 

நன்றாக இருக்கும் என்று 
அவர் பாதி மனப்பூர்வமாகவும் பாதி வேடிக் 
கையாகவும் கூறினார் . 

ஆமாம் . நாம் எல்லோரும் உலகத்தைச் 
சுற்றிப் பார்ப்போம் என்றேன் நான் . 
அவர் புன்சிரிப்போடு தலையை அசைத்தார் . 
“ என் தாயாரையும் மற்ற வேலைகளையும் 
யார் கவனிப்பது ? என்று அவர் கேட்டார் . 

அது கிடக்கட்டும் . நீ எப்படிப் 
பொழுதைக் கழித்தாய் என்று சொல் . நீ மறு 
படியும் சோர்வடையவில்லையே ? 

அவர் போனதிலிருந்து சுறுசுறுப்பாக இருந் 
தேன் , சோர்வுக்கு இடம் கொடுக்கவில்லை 
என்று நான் கூறிய 

காதியா அது 
உண்மையென்று அங்கீகரித்த பொழுது அவர் 
என்னைப் பாராட்டினார் . 

அவருடைய பேச்சி 
லும் பார்வையிலும் அப்படி ஒரு உரிமை அவ 
ருக்கு இருப்பதைப் போல 

குழைவு 
இருந்தது . நான் அவரிடம் முற்றிலும் சிறந்த 
மனதுடையவளாக , பாசாங்கில்லாதவளாக 
இருக்க வேண்டும் , நான் செய்த நற்காரியங் 
கள் ஒவ்வொன்றையும் அவரிடம் தெரிவிக்க 
வேண்டும் , 

அவருக்கு அதிருப்தியளிக்கக் 
கூடிய ஒவ்வொன்றையும் ஒத்துக்கொள்ள 
வேண்டும் . அவர் என்னுடைய பாவங்களுக்கு 
மன்னிப்பு அருளுகின்ற புனிதர் . அந்த மாலை 
நேரம் இனிமையாக இருந்ததால் தேநீர்க் 


பொழுது , 


192 


கோப்பைகளை எடுத்துச் சென்ற பிறகும் நாங் 
கள் அந்த வராந்தாவிலேயே உட்கார்ந்திருந் 
தோம் . உரையாடல் மிகவும் சுவாரசியமாக 
ருந்த படியால் வீட்டிலும் வெளியிலும் மனி 
தர்களுடைய ஓசை படிப்படியாகக் குறைந்து 
விட்டதை நான் கவனிக்கவில்லை . மலர்களின் 
நறுமணம் அதிகரித்தது . புல்தரை பனித்துளி 
களால் ஈரமடைந்தது . பக்கத்திலிருந்த புத 
ரிலிருந்து ஒரு வானம்பாடி பாடத் தொடங்கி 
யது ; ஆனால் எங்களுடைய குரல்களைக் கேட்ட 
நிறுத்திக் கொண்டது . 

நட்சத்திரங் 
கள் நிறைந்த வானம் கீழே இறங்கி எங்களை 
மூடிக் கொண்டிருப்பதைப் போலத் தோன்றி 


வுடன் 


யது . 


தான் 


நான் 


பொழுது 


ஒரு வண்டு சப்தமில்லாமல் உள்ளே நுழைந்து 
என் 

தலைமுடியைக் கட்டியிருந்த வெள்ளைக் 
கைக்குட்டையைச் சுற்றிச் சிறகடித்த பொழுது 

சுற்றிலும் இருட்டிவிட்டதை 
கவனித்தேன் . நான் சுவரோரமாகச் சாய்ந்து 
அலறப் போன 

எவ்வளவு 
வேகமாகவும் சப்தமில்லாமலும் வந்ததோ 
அதைப் 

போலவே பறந்து சென்று தோட்டத் 
தின் அந்திநேர இருளில் மறைந்துவிட்டது . 

" உங்கள் பக்ரோவ் ஸ்கயே எனக்கு மிகவும் 
பிடித்திருக்கிறது என்று ஸெர்கேய் மிஹாய் 
லவிச் உரையாடலில் இடைவெளி ஏற்பட்ட 

ழுது கூறினார் . என் வாழ்க்கையின் எஞ்சிய 
காலம் முழுவதும் உங்கள் வராந்தாவிலேயே 


13-2442 


193 


காக 


உட்கார்ந்து கொண்டிருக்க 

நான் 

விரும்பு 
கிறேன் . 

" அப்படியே செய்யுங்களேன் என்றாள் 
காதியா . 
அது நல்லது தான் . ஆனால் வாழ்க்கை நமக் 
உட்கார்ந்து 

காத்துக் கொண்டிருப்ப 
தில்லையே என்று அவர் முணுமுணுத்தார் . 

நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளா 
மலிருக்கிறீர்கள் ? என்று காதியா கேட்டாள் . 
நீங்கள் மிகவும் சிறப்பான 

பண்புகளைக் 
கொண்ட கணவராக இருப்பீர்கள் . 

" நான் உட்கார்ந்து கொண்டிருக்க ஆசைப் 
படுவதால் தான் என் 

அவர் 

சிரித்துக் 
கொண்டே கூறினார் . ல்லை கதெரீனா 

கதெரீனா கார் 
லவ்னா! உங்களுக்கும் எனக்கும் திருமண 
வயது முடிந்து போய்விட்டது . என்னைத் திரு 
மணத்துக்குரிய இளைஞனாகப் பார்ப்பதை 
கள் நெடுங்காலத்துக்கு முன்பே நிறுத்தி விட் 
டார்கள் . நானும் அந்த எண்ணத்தை விட்டு 
விட்டேன் . அதிலிருந்து உற்சாகமாக இருக் 

உண்மை . 
அவர் குரலில் வழக்கத்துக்கு மாறான குதூ 
கலம் இருப்பதாக எனக்குத் தோன்றியது . 

நல்ல வேடிக்கை ! அவருக்கு முப்பத்தாறு 
தான் இருக்கும் . ஆனால் வாழ்க்கை முடிந்து 
விட்டதாம் என்று காதியா ஆச்சரியத்தோடு 
கூறினாள் . 
என் 

வாழ்க்கை முடிந்துவிட்டது . சும்மா 
உட்கார்ந்திருப்பதைத்தான் 

விரும்பு 
கிறேன் . திருமணம் ஆக வேண்டுமென்றால் உட் 


மக் 


கிறேன் . 


இது 


நான் 


194 


னார் . 


செய்து 


குரலில் 


என்று 


கார்ந்திருந்தால் போதுமா ? ஏதாவது முயற்சி 
செய்ய வேண்டுமே ! நீங்கள் அவளிடம் 
இந்தக் கேள்வியைக் கேளுங்கள் என்று என்னை 
நோக்கித் தலையை அசைத்துக் கொண்டு கூ 

அவளைப் போன்ற யுவதிகள் திருமணம் 
கொள்ள வேண்டும் . 

அவர்களைப் 
பார்த்துக் கொண்டிருப்பதே உங்களுக்கும் 
எனக்கும் மகிழ்ச்சியைக் கொடுக்கும் . 
அவருடைய 

வருத்தமும் இறுக்க 
மும் இருப்பதை நான் கவனித்தேன் . அவர் 
ஒரு வினாடி மௌனமாக இருந்தார் . காதியா 
வோ நானோ ஒன்றும் பேசவில்லை . 

ப்படிக் கற்பனை செய்யுங்கள் 
நாற்காலியைத் திருப்பிக் கொண்டு பேசினார் . 
ஒரு பதினேழு வயதுப் பெண்ணை- இந்த 
மாஷா .. 

அதாவது மரீயா அலெக்ஸாந்திரவ்னா 

வைத்துக் கொள்ளுங்கள் நான் திரு 
மணம் செய்து கொள்வதாக இது நல்ல உதா 
ரணம் தான் . இப்படி வெளிவந்ததும் மகிழ்ச் 
சியே ... இது மிகவும் சிறந்த உதாரணமே . 

நான் சிரிக்கத் தொடங்கினேன் . அவர் ஏன் 
மகிழ்ச்சி அடைய 

வேண்டும் அல்லது 
இப்படி வெளிவந்தது 

எனக்குப் 
புரியவில்லை... 

சரி . நீ சிலுவைக் குறிபோட்டுக் கொண்டு 
என்னிடம் உண்மையைச் சொல் என்று குதூ 
கலம் நிறைந்த குரலில் என்னிடம் பேசினார் . 
உன்னுடைய சின்னத்தலையில் பலவிதமான 
விஷயங்கள் , 

விருப்பங்கள் 
மறைந்திருக்கும் பொழுது தன் காலம் முடிந்து 


என் 


எது 


என்று 


பல வகையான 


13 


195 


கனவு 


கண 


போன , சும்மா உட்கார்ந்திருக்க மட்டுமே 
விரும்புகின்ற ஒரு கிழவரோடு உன் வாழ்க்கை 
யை முடிச்சுப் போட்டு கொள்வது உனக்குத் 
துர்ப்பாக்கியமானது தானே . 
எனக்குச் சங்கடமாக இருந்தது . 

என்ன 
பதில் சொல்வதென்று எனக்குத் தெரியவில்லை . 

என்னைத் திருமணம் செய்து கொள் என்று 
நான் சொல்லவில்லை என்று அவர் சிரித்துக் 
கொண்டே கூறினார் . “ மாலை நேரத்தில் நீ 
தனியாகத் தோட்டத்தில் சுற்றும் பொழுது 

காண்கின்ற ரகத்தைச் சேர்ந்த 
வனல்ல நான் . சரிதானே ? அது துர்ப்பாக்கி 
யம்தானே ? அப்படித்தானே ? 

அது துர்ப்பாக்கியமல்ல ... என்று நான் 
தொடங்கினேன் . 

ஆனால் நல்ல விஷயமும் அல்ல என்று 
அவர் முடித்தார் . 
“ இல்லை . ஆனால் நான் தவறான ... 
ஆனால் அவர் மறுபடியும் குறுக்கிட்டார் . 
பார்த்தீர்களா- அவள் சொல்வது முற்றி 
லும் சரி . அவள் மனந்திறந்து பேசியதற்கும் 
நமக்கிடையே நடைபெற்ற இந்தப் பேச்சுக் 
ம் அவளுக்கு என் நன்றியைத் தெரிவிக் 
கிறேன் . மேலும் எனக்கு அது பெரும் துர 
திர்ஷ்டமாகத்தான் இருக்கும் என்றார் . 

என்ன வினோதமான மனிதர்- எப்பொழு 
தும் நீங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக் 
கிறீர்கள் என்றாள் காதியா . இரவு உணவை 
மேசைக்கு எடுத்துக் கொண்டு வருவதற்காக 
அவள் வீட்டிற்குள் சென்றாள் . 


I 


196 


காதியா போன பிறகு நாங்கள் இருவரும் 
மௌனமாக இருந்தோம் . எங்களைச் 

சுற்றி 
எங்கும் அமைதி நிலவியது . ஒரு வானம்பாடி 
மட்டும் பாடத் தொடங்கியது ; உணர்ச்சியும் 
நடுக்கமும் இழைகின்ற மாலை நேரப் பாடல் 
அல்ல , அமைதியும் நிதானமும் நிறைந்த இரவு 
நேரப் பாடலைப் பாடியது . அந்த இசை தோட் 
டம் முழுவதிலும் நிறைந்திருந்தது . பிறகு மலை 
யிடுக்கிலிருந்தும் தூரத்திலிருந்தும் இன்னொரு 
வானம்பாடி அதற்குப் பதிலளித்தது . அந்த 
மாலை நேரத்தில் அங்கே முதல் தடவையாகப் 
பாடியது . தோட்டத்துப் பறவை இசையைக் 
கேட்பதில் மூழ்கிவிட்டதைப் போல ஒரு கண 
நேரம் பாட்டை நிறுத்திக் கொண்டது . பிறகு 
அதன் பாட்டு இன்னும் பலமாகவும் கூர்மை 
யாகவும் கேட்டது . நமக்கு ஒன்றுமே தெரி 
யாத அந்தப் பறவைகளின் இரவு உலகத்தில் 
அந்தப் பாடல்கள் கம்பீரமான அமைதியோடு 
ஒலித்தன . உறங்குவதற்காகத் தோட்டக் குடி 
சைக்குப் போய்க் கொண்டிருந்த தோட்டக் 
காரன் எங்களைக் கடந்து சென்றான் ; அவ 

காலணிகள் ஏற்படுத்திய 
சத்தம் அந்தப் பாதையில் படிப் படியாகக் 
குறைந்தது . மலையின் அடிவாரத்திலிருந்து 
கிறீச் என்ற ஒலி இரண்டு தடவை கேட்டது .. 
பிறகு மறுபடியும் எங்கும் அமைதி நிலவியது . 
நறுமணம் கலந்த காற்று குப்பென்று எங்கள் 
மீது அடித்த பொழுது இலைகள் 

லேசாக 
அசைந்தன ; வராந்தாவின் மேலேயிருந்த பந் 
தல் சலசலத்தது . அந்த உரையாடலுக்குப் 


னுடைய கனமான 


197 


பிறகு மௌனமாக இருப்பது எனக்குச் சங் 
கடமாக இருந்தது . ஆனால் உரையாடலை எப் 
படித் தொடங்குவதென்று எனக்குத் தெரிய 
வில்லை . நான் அவரை ஏறிட்டுப் பார்த்தேன் . 
அரை வெளிச்சத்தில் பிரகாசமாக இருந்த 
அவருடைய கண்கள் என் மேல் நிலைகுத்தி 


நின்றன . 


உயிர்க்களையோடிருப்பது நல்லது ! என்று 
அவர் முணுமுணுத்தார் . 

ஏதோ காரணத்துக்காக நானும் பெருமூச்சு 
விட்டேன் . 
என்ன ? என்று அவர் கேட்டார் . 
உயிர்க்களையோடிருப்பது நல்லது ! என்று 
நான் அதை மறுபடியும் சொன்னேன் . 

மறுபடியும் நாங்கள் அமைதியாக உட்கார்ந் 
திருந்தோம் . மறுபடியும் எனக்குச் சங்கடமாக 
இருந்தது . தனக்கு வயதாகிவிட்டது என்று 
அவர் கூறிய பொழுது அதை ஒத்துக் கொண் 
டதன் மூலம் அவர் மனதைப் புண்படுத்தி 
விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்தேன் . 
அவரிடம் ஆறுதலாகப் பேசுவதற்கு விரும்பி 
னேன் . ஆனால் என்ன சொல்ல வேண்டுமென்று 
எனக்குத் தெரியவில்லை . 

சரி . போய் வருகிறேன் என்று கூறிக் 
கொண்டு அவர் எழுந்தார் . “‘ என் தாயார் 
இரவு உணவுக்கு என்னை 

என்னை எதிர்பார்ப்பார்கள் . 
இன்று 

முழுவதும் அம்மாவைப் பார்க்க 
வில்லை . 
“ உங்களிடம் 

புதிய சொனாட்டாவை 
வாசித்துக் காட்டலாம் என்று நினைத்தேன் 
என்றேன் நான் . 





198 


F 


என்பது 


ன்னொரு 

சமயம் பார்க்கலாம் . அவர் 
பதில் 

பாசமில்லாதிருப்பதாக எனக்குத் 
தோன்றியது . 

வணக்கம் . 
அவரைப் புண்படுத்திவிட்டேன் 
ப்பொழுது எனக்கு நிச்சயமாகத் தெரிந்தது . 
அதற்காக நான் வருத்தப்பட்டேன் . காதியா 
வும் நானும் அவரோடு வீட்டைச் சுற்றி நடந் 
தோம் . நடைபாதையில் அவர் குதிரைமேல் 
போய்க் கொண்டிருந்த பொழுது அவரைப் 
பார்த்துக் கொண்டு நின்றோம் . 

குதிரையின் 
குளம்பொலி மறைந்த பிறகு நான் வராந்தா 
வுக்குத் திரும்பினேன் . மறுபடியும் தோட்டத் 
துக்குள் , இரவு 

ஒலிகளைச் 

சுமந்து கொண் 
டிருந்த ஈரம் நிறைந்த வெள்ளை மூடுபனிக் 
குள் நெடுநேரம் உற்றுப் 

உற்றுப் பார்த்துக் கொண் 
டிருந்தேன் . கனவு கண்டபடியே வெகுநேரம் 
வரை அங்கே தங்கியிருந்தேன் . என்னுடைய 
கனவு நனவாகிவிட்டதைப் போலத் தோன்றி 


யது . 


கோடை 


அவர் 

ரண்டாவது மூன்றாவது தடவை 
வந்தார் . எங்களுடைய விசித்திரமான 
உரை 
யாடலின் பலனாக ஏற்பட்டிருந்த சங்கடம் முற் 
றிலும் மறைந்துவிட்டது . அந்தச் சங்கடம் 
மறுபடியும் ஏற்படவில்லை . 

காலம் 
முழுவதிலும் அவர் வாரத்துக்கு இரண்டு , 
மூன்று தடவைகள் எங்களைப் 

பார்க்க வந் 
தார் . அவருடைய வருகை மிகவும் வாடிக்கை 
யாகிவிட்ட 

அவர் சில 

சமயங்க 
ளில் வராதிருந்த பொழுது அவரைப் பார்க் 


படியால் 


199 


மாக 


காமல் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது . 
அவர் என்னைப் புறக்கணித்து மோசமாக 
நடந்து கொள்கிறார் என் நினைப்பேன் . 
அதற்காக அவரிடம் கோபமடைவேன் . அவர் 
என்னைத் தன் அன்புக்குரிய இளைய தோழனைப் 
போல 

நடத்தினார் . அவர் என்னிடம் கேள் 
விகள் கேட்டார் , இரகசியங்களைச் சொல்லத் 
தூண்டினார் , எனக்கு அறிவுரைகள் கூறினார் , 
உற்சாகமூட்டினார் ; சில சமயங்களில் என்னைக் 
கடிந்து கொண்டார் . நான் தவறாக எதுவும் 
செய்யாமல் தடுத்தார் . அவர் 

அவர் தனக்குச் சம 
என்னை நடத்த எல்லா முயற்சிகளையும் 
செய்தபோதிலும் , அவரைப் பற்றி எனக்குத் 
தெரிந்தவைகளுக்குப் பின்னால் , எனக்குத் 
தெரியாத 

ஒரு உலகத்துக்குள் என்னை அனு 
மதிப்பது அவசியமென்று அவர் கருதவில்லை 
என்பதை நான் உணர்ந்தேன் . அவரிடமிருந்த 
இந்த குணம் என்னை அதிகமாகக் கவர்ச்சித் 
தது , அவரை மதிக்குமாறு என்னைத் தூண்டி 
யது . அவர் தன்னுடைய வயோதிகத் தாயா 
ரோடு வசித்தார் . தாயாரைக் கவனித்துக் 
கொள்வது , 

தன்னுடைய சொந்தப் பண்ணை 
யை நிர்வகிப்பது , எங்களுக்குப் பாதுகாவல 
ராக இருப்பது ஆகியவற்றைத் தவிர வேறு 
பொதுப் பொறுப்புகளும் அவருக்கு இருந் 
தன , அவை அவருக்கு அதிகமான 

அதிகமான தொல்லை 
களைக் 

கொடுத்தன என்று காதியாவிடமிருந் 
பக்கத்து 

வீட்டுக்காரர்களிடமிருந்தும் 
நான் அறிந்து கொண்டிருந்தேன் . எனினும் 
இவற்றைப் பற்றி அவர் என்ன நினைக்கிறார் 


தும் 


200 


என்று 


அல்லது 

அவருடைய கருத்துக்கள் , திட்டங் 
கள் , நம்பிக்கைகள் என்ன என்பதைப் பற்றி 
அவரிடமிருந்து எதையாவது தெரிந்து கொள் 
வதற்கு என்னால் சிறிதும் முடியவில்லை . அவரு 
டைய விவகாரங்களைப் பற்றி பேச்சைத் திருப் 
பினால் 

இம்மாதிரியான விஷயங்களைப் பற்றி 
நீ ஏன் கவலைப்படுகிறா 

ய் ? 

சொல்வ 
தைப் போல அவருக்கே உரிய முறையில் முகத் 
தைச் சுளிப்பார் ; உடனே பேச்சை மாற்றிவிடு 
வார் . இது முதலில் 

து முதலில் என்னை அவமதிப்பதைப் 
போல இருந்தது . 

பிறகு என்னைப் 

என்னைப் பற்றிய 
விஷயங்களைப் பற்றி மட்டுமே நாங்கள் உரை 
யாடுவது 

எனக்கு மிகவும் பழகிப் போய் 
விட்டபடியால் அதை இயற்கையானதாகவே 
பார்க்கத் தொடங்கினேன் . 

முதலில் எனக்குப் பிடிக்காமலிருந்த , ஆனால் 
பிறகு எனக்கு இனிமையாகத் தோன்றிய ன் 
னொரு விஷயமுமிருந்தது . அவர் என்னுடைய 
தோற்றத்தைப் பற்றிச் சிறிதும் அக்கறை 
காட்டவில்லை , இகழ்ச்சியாகக் 

நடந்து 
கொண்டார் . நான் அழகாக இருப்பதாக அவர் 
வார்த்தையில் 

அல்லது 

பார்வையில் 
சுட்டிக் காட்டியதில்லை . அதற்கு மாறாக , 

அவ 
ருக்கு முன்னால் யாராவது நான் அழகாக இருக் 
கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் 
முகத்தைச் சுருக்கிக் கொண்டு சிரிப்பார் . என் 
தோற்றத்தில் 

கண்டு பிடிக்க , 
அவற்றைப் பேசி என்னைக் கேலி செய்வதற்குக் 
அவர் விரும்பினார் . விசேஷ நாட்களின் 

காதியா நாகரிகமான உடைகளை 


கூட 


In L 


குடை 


றைகளைக் 


கூட 


போது 


201 


களில் 


ஆனால் 


காதலிக் 


நான் 


எனக்கு அணிவிப்பாள் , புதுமையான முறை 

என் தலைமுடியை அலங்காரம் செய் 
வாள் . 

அவர் 

இவற்றைக் கேலி 
செய்வார் . இது பாவம் , காதியாவைப் புண் 
படுத்தும் . முதலில் இது எனக்கு அதிகமான 
குழப்பத்தைக் கொடுத்தது . அவருக்கு 

என் 
னிடம் கவர்ச்சி ஏற்பட்டிருப்பதாகக் காதியா 
முடிவு 

செய்தாள் . ஆனால் ஒருவர் 
கின்ற பெண் மிகச் சிறப்பாக உடையணிந்து 
தோன்றுவதை அவர் எப்படி விரும்பாதிருக்க 
முடியும் என்பது அவளுக்குச் சிறிதும் புரிய 
வில்லை . அவர் எதை விரும்பினார் என்பதை 

சீக்கிரத்தில் தெரிந்து கொண்டேன் . 
நான் போலிக்காதல் செய்பவள் அல்ல என்று 
நம்புவதற்கு அவர் விரும்பினார் . இதை நான் 
புரிந்து கொண்டதும் என்னுடைய 

உடைகளி 
போலிக்காதலின் சுவடுகள் , 

என் 
டைய தலையலங்காரமும் பழக்கங்களும் வெகு 
சீக்கிரத்திலேயே முற்றிலும் மறைந்தன . 
அதற்குப் பதிலாக 

இப்பொழுது 

என்னிடம் 
எளிமை என்ற ஊடுருவிப் பார்க்கக் 

கூடிய 
போலிக்காதல் ஏற்பட்டது -- இன்னும் 
உண்மையாகவே எளிமையைக் கடைப்பிடிக்க 
முடியவில்லை . 

அவர் 

என்னைக் காதலிப்பது 
எனக்குத் தெரியும் . 
அது குழந்தை என்ற 
முறையிலா அல்லது பெண் என்ற முறையிலா 

அந்த நேரத்தில் என்னைக் 
கேட்டுக் கொள்ளவில்லை . நான் அந்தக் காதலை 
மதித்தேன் . அவர் 

என்னை 

உலகத்திலேயே 
மிகவும் சிறந்த இளம் பெண்ணாகக் கருதினார் 


லிருந்த 


நான் 


என்று 


நான் 


202 


என்பது 


ஆனால் 


நான் 


எனக்குத் தெரியும் . அந்த எண்ணத் 
தில் அவர் ஏமாற்றமடைய வேண்டுமென்று 
நான் விரும்பினேன் . 

ஆகவே 

என்னையறி 
யாமலே 

அவரை ஊக்குவித்தேன் . 
அவரை ஏமாற்றிய பொழுது என்னிடம் முன் 
னேற்றம் ஏற்பட்டது . அவரிடம் என்னுடைய 
உடலின் 

கவர்ச்சியைக் காட்டிலும் ஆன்மா 
வின் அழகை 

எடுத்துக் காட்டுவது எவ்வளவு 
சிறப்பானது , எவ்வளவு தகுதிமிக்கது என்பதை 

உணர்ந்தேன் . என்னுடைய தலைமுடி , 
கைகள் , முகம் , என்னுடைய செயல் முறை 
கள் ( அவை நல்லவையாகவோ அல்லது தீங் 
கானவையாகவோ எப்படி இருந்தாலும் ) ஆகி 
யவற்றை அவர் ஒரே பார்வையில் புரிந்து 
கொண்டு , பாராட்டக் கூடியவராகத் தோன் 
றினார் . அதிலும் அவர் நன்கு பாராட்டக் கூடிய 
வராக இருந்த காரணத்தால் அவருடைய 
பாராட்டுக்கு மேல் கூடுதலாக நான் சொல்லக் 
கூடியது உண்மையிலேயே 

ஒன்றுமில்லை . 
ஆனால் அவருக்கு என்னுடைய ஆன்மாவைத் 
தெரியாது . ஏனென்றால் அவர் அதை நேசித் 
தார் , அது இன்னும் வளர்ச்சியடைந்து கொண் 
டிருந்தது . இங்கே தான் நான் அவரை ஏமாற்ற 

நான் அதைச் செய்தேன் . 
கடைசியாக இதை உணர்ந்த பொழுது அவ 
ரோடிருப்பது எனக்கு மிகவும் சுலபமான தா 
யிற்று . என்னிடமிருந்த அவசியமில்லாத சங் 
கடமும் கட்டுப்படுத்தப்பட்ட பாவனைகளும் 
முற்றிலும் மறைந்துவிட்டன . அவர் என்னை 
முழுத் தோற்றத்தில் அல்லது பக்கவாட்டில் , 


முடியும் . 


நான் 


203 


என்னை 


ஆனால் 


உட்கார்ந்திருக்கும் நிலையில் அல்லது நின்று 
கொண்டிருக்கும் நிலையில் , உயரமாக அல்லது 
தணிவாகத் தலையலங்காரம் செய்திருப்பதை 
- எப்படிப் பார்த்தாலும் 

முழுமை 
யாகப் பார்த்தார் , அப்பொழுது என் தோற் 
றத்தைப் பற்றி திருப்தி 

திருப்தி அடைந்தவராகத் 
தோன்றினார் . அவர் தன்னுடைய பழக்கத்தை 
மாற்றிக் கொண்டு அவரும் ( மற்றவர்களைப் 
போல ) என் முகம் அழகாக இருப்பதாக திடீ 
ரென்று என்னிடம் சொல்லியிருந்தால் நான் 
சிறிதளவு கூட மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட் 
டேன் என்று நினைக்கிறேன் . 

நான் 
ஏதாவதொன்றைச் சொன்ன பிறகு அவர் 
என்னை கவனமாகப் பார்த்துக் கொண்டு மனப் 
பூர்வமான குரலில் அதற்கு அவர் ஒரு கேலி 
தொனியைக் கொடுப்பார் 

ஆம் . 
உன்னிடம் ஏதோ இருக்கிறது . நீ நல்ல பெண் 

ஒத்துக் கொள்ளத்தான் 
வேண்டும் என்று கூறும் பொழுது நான் 
எவ்வளவு ஆனந்தமடைந்தேன் ! என் இதயம் 
எவ்வளவு இலேசாகிவிடும் ! 

இந்த வெகுமதிகளை எனக்குத் தந்து , என் 
இதயத்தைப் பெருமிதத்திலும் மகிழ்ச்சியி 
லும் நிரப்பியவை எவை ? தன் பேத்தியிடம் 
வயோதிக கிரிகோரி வைத்திருக்கும் அன்பு என் 
மனதை 

உருக்கிவிட்டதாகச் சொன்ன தா ? 
அல்லது ஏதோ ஒரு கவிதை அல்லது நாவலைப் 
படித்துவிட்டு நான் கண்ணீர் வடித்த தாலா ? 
ஷுல் ஹாஃபைக் காட்டிலும் மோஸார்ட்டை 
எனக்கு அதிகம் பிடிக்கிறது என்று சொன் 


யான 


என்பதை 


நான் 


204 


ரசனை 


மீது 


னதா ? எது நல்லது எது காதலிக்கப்பட வேண் 
டியது என்பதைப் பற்றி உண்மையில் எனக் 
குக் கடுகளவு அபிப்பிராயம் கூட இல்லாவிட் 
டாலும் நல்லவை , 

நல்லவை , காதலிக்கப்பட வேண்டிய 
ஒவ்வொன்றையும் ஊகித்துக் கொள்வதற்கு 
என்னிடமிருந்த திறமை குறிப்பிடத்தக்கதாக 
எனக்குத் தோன்றியது . என்னுடைய 
கள் , பழக்கங்கள் பலவற்றின் மீது ஸெர்கேய் 
மிஹாய்லவிச்சுக்கு அதிருப்தி உண்டு . நான் 
ஏதாவது பேசத்தொடங்கும் பொழுது அது 
அவருக்குப் பிடிக்கவில்லை என்பதை அவர் தன் 
பார்வையால் அல்லது தன்னுடைய புருவத்தை 
அசைப்பதன் மூலம் காட்டினால் போதும் ; என் 
து பரிதாபப்படுகின்ற , இலேசான ஏளனத் 
தைக் காட்டுகின்ற அந்த பாவம் அவர் முகத் 
தில் தோன்றிவிட்டால் போதும் . நான் எப் 
பொழுதுமே விரும்பியவற்றை 

உண்மையில் 
நான் விரும்பவில்லை என்று கற்பனை செய்து 
கொள்வேன் . சில சமயங்களில் அவர் எனக்கு 
அறிவுரை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது 
அவர் என்ன சொல்லப் போகிறார் என்பதை 
நான் ஊகித்துவிடுவேன் . அல்லது சில சமயங் 
களில் என் கண்களை 

உற்றுப் பார்த்துக் 
ெ காண்டே அவர் விரும்பிய அபிப்பிராயத்தை 
என்னிடமிருந்து வரவழைத்து விடுவார் . அந்த 
சமயத்தில் என்னுடைய சிந்தனைகள் , உணர்ச்சி 
களில் ஒன்று கூட எனக்குச் சொந்தமானவை 
அல்ல அக்காலத்தில் அவை அனைத்துமே 
அவருடையவை தான் . 

அவை திடீ 
ரென்று என்னுடையவை ஆகிவிட்டன . அவை 


ஆனால் 


205 


- 


ஆனால் 


பொழுது 


என் வாழ்க்கையில் நுழைந்து பிரகாசத்தை 
ஏற்படுத்திவிட்டன . நான் எல்லாவற்றையும் 

காதியாவையும் எங்களுடைய வேலைக்காரர் 
களையும் , சோனியாவையும் என்னையும் என் 
னுடைய 

நடவடிக்கைகளையும் முற்றிலும் 
வேறு கண்களோடு பார்க்கத் தொடங்கினேன் . 
அது எனக்குத் தெரியவில்லை . 

து 
வரையிலும் அலுப்பு ஏற்படுகின்ற பொ 
மட்டுமே 

புத்தகங்களைப் படிப்பது என் 
னுடைய பழக்கம் . இப்பொழுது புத்தகங்கள் 
எனக்கு 

( மிக அதிகமான மகிழ்ச்சியைக் 
கொடுத்தன . நாங்கள் ஒன்றாகப் புத்தகங்களைப் 
படித்தோம் , அவற்றைப் பற்றிப் பேசினோம் , 
அவர் புதிய புத்தகங்களை எனக்காகக் கொண்டு 
வந்தார் என்பவை இதற்குக் காரணம் . இதற்கு 
முன்பு ஸோனியாவுக்காக நான் செலவிட்ட 
நேரம் , நான் அவளுக்குப் பாடங்களைக் கற் 
பித்தது ஆகியவை எனக்குக் கடின மான பணி 
யாக இருந்தன . கடமை உணர்ச்சியினால் மட்டுமே 
நான் அவற்றை நிறைவேற்றினேன் . ஒரு நாள் 
ஸோனியாவுக்குப் பாடம் சொல்லிக் கொடுத்த 

அவரும் உட்கார்ந்திருந்தார் . 
ஸோனியாவின் முன்னேற்றத்துக்கு உதவுவதில் 

மகிழ்ச்சியடையத் தொடங்கினேன் . 
அதற்கு முன்பு ஒரு 

பாடல் 

முழுவதையும் 
பியானோ வாத்தியத்தில் வாசிப்பது எனக்கு 
இயலாததாகத் தோன்றியது . ஆனால் இப் 
பொழுது அவர் பாட்டைக் கேட்பார் , ஒரு 
வேளை என்னைப் பாராட்டவும் செய்வார் என் 

எனக்குத் தெரிந்திருந்ததால் ஒரே 


பொழுது 


நான் 


206 


பாட் 


டில் 


பாட்டை நாற்பது 

தடவைகளுக் மேல் 
வாசித்தேன் . பாவம் காதியா ! அவள் தன் 
காதுகளுக்குள் பஞ்சைத் திணித்துக் கொண் 
டாள் . எனினும் அது எனக்கு அலுப்பைத் 
தரவில்லை . பழைய சோனாட்டாக்களின் சொல் 
லமைப்பு இப்பொழுது வேறுவிதமாக இருப் 
பதைப் போலத் தோன்றியது -- அவை 
மிகவும் நன்றாக வெளிவந்தன . 

காதி 
யாவை என் உயிரைப்போலவே நான் நன்றாக 
அறிந்து நேசித்தேன் . ஆனால் அவளும் என் 
பார்வையில் 

மாற்றமடைந்தாள் . அவள் எங் 
களுக்குத் தாயாராகவும் , தோழியாகவும் அடி 
மையாகவும் இருக்க வேண்டுமென்பது 
அவ 
சியமல்ல என்பதை இப்பொழுது தான் நான் 
உணர்ந்தேன் . அவள் எவ்வளவு 

தன்னலமில் 
லாதவள் , தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட 
வள் , அன்பு நிறைந்தவள் என்பதை 
உணர்ந்தேன் , அவளுக்கு நான் எவ்வளவு கட 
மைப் பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன் . 
அவளை மேலும் அதிகமாக நேசிக்கத் தொடங் 
கினேன் . எங்களுடைய விவசாயிகளையும் பண் 
ணையடிமைகளையும் , வீட்டிலிருக்கும் வேலைக் 
காரர்களையும் பணிப் பெண்களையும் முன் பிருந் 
ததற்கு மாறான முறையில் பார்க்க 
எனக்குக் கற்றுக் கொடுத்தார் . இது வேடிக் 
கையாகக் கூடத் தோன்றலாம் : எனக்குப் பதி 
னேழு வயதாகின்ற வரையிலும் நான் யாரோடு 
வசித்தேனோ, அவர்கள் எனக்குப் புத்தகத்தில் 
மட்டுமே படித்தவர்களைக் காட்டிலும் புதிய 
வர்களாக 

இருந்தார்கள் . அவர்களுக்கும் 


நான் 


அவரே 


207 


நான் 


என்னைப் போலவே காதலைப் பற்றித் தெரியும் , 
அவர்களுக்கும் விருப்பங்களும் வருத்தங்களும் 
உண்டு என்று நான் ஒருபோதும் சிந்தித்ததில்லை . 
நெடுங்காலமாக 

பார்த்துக் கொண் 
டிருக்கும் எங்களுடைய தோட்டமும் சோலை 
களும் வயல்களும் திடீரென்று புதுமையும் அழ 
கும் நிறைந்திருப்பதாக எனக்குத் தோன்றின . 
வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆனந்தம் தான் இருக் 
கிறது - அது மற்றவர்களுடைய நன்மைக் 
காகப் பாடுபடுவதே என்று ஸெர்கேய்மி ஹாய் 
லவிச் கூறுவது சரியானதே . அப்பொழுது அது 
எனக்கு விசித்திரமாகத் தோன்றியது -- அதை 
நான் புரிந்து கொள்ளவில்லை . ஆனால் எனக்குத் 
தெரியாமலேயே இந்தக் கருத்து என் 
மனதில் ஏற்கெனவே வேரூன்றிவிட்டது . அவர் 
என்னுடைய வாழ்க்கையின் போக்கில் எதை 
யும் மாற்றாமல் , ஒவ்வொரு காட்சிப் பதிவி 
லும் தன்னைத் தவிர வேறு எதையும் கூடுதலா 
கச் சேர்க்காமல் என்னைச் சுற்றியுள்ள ஆனந்த 
மயமான முழு உலகத்தையும் காட்டினார் . என் 
னுடைய குழந்தைப் பருவந்தொட்டே 
என்னைச் சூழ்ந்திருக்கின்றன . ஆனால் 

அவை 
இருந்தன . 

அவர் வந்தவுடன் 
அவை அனைத்தும் பேச , என்னுடைய ஆன் 
மாவை மகிழ்ச்சியினால் நிரப்பி அதற்குள் நுழை 
வதற்கு அனுமதி கேட்கத் தொடங்கிவிட்டன . 

அந்தக் கோடை காலத்தின் போது நான் 
அடிக்கடி என்னுடைய அறைக்குச் சென்று 
படுத்துக் கொள்வேன் . வசந்த காலத்தின் 
போது எதிர்காலத்தைப் பற்றி ஏற்படுகின்ற 


வை 


ஊமையாக 


208 


பொழுது 
பொழுது 


அவளிடம் 


என்று 


டன , 


முந்திய ஏக்கங்களுக்கும் விருப்பங்களுக்கும் 
பதிலாக நிகழ்கால ஆனந்தத்தின் படபடப்பில் 
என் இதயம் நிறைந்திருக்கும் . என்னால் தூங்க 
முடியாது . நான் எழுந்து காதியாவின் படுக்கை 
மேல் உட்கார்ந்து எனக்குப் பரிபூரணமான 
மகிழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாகக் கூறுவேன் . இப் 

அதை நினைத்துப் பார்க்கும் 

நான் அதைப் பற்றி 
பேசியிருக்க வேண்டியதில்லை 

உணர் 
கிறேன் . அவளே அதைக் கண்டிருப்பாள் . நான் 
விரும்பிய அனைத்தும் எனக்குக் கிடைத்துவிட் 
நானும் 

மிகவும் மகிழ்ச்சியோடிருக் 
கிறேன் என்று அவள் என்னிடம் கூறிவிட்டு 
என்னை முத்தமிடுவாள் . அவள் வார்த்தைகளை 
நான் நம்பினேன் . எல்லோரும் ஆனந்தமாக 
இருக்க வேண்டும் . அது 

தான் 

சரியானது , 
நி யாயமானது என்று நான் கருதினேன் . ஆனால் 
காதியா தூங்கிவிடுவாள் . 

சமயங்களில் 
அவள் கோபமடைந்து 

டந்து விட்டதாகக் கூடப் 
பாசாங்கு செய்வாள் ; தான் தூங்க வேண்டு 
மென்பதற்காக என்னைத் தன் படுக்கையிலி 
ருந்து விரட்டிவிடுவாள் . பிறகு எனக்கு மகிழ்ச் 
சியைக் கொடுத்த எல்லாவற்றையும் பற்றி 
நான் நெடுநேரம் வரை நினைத்துக் கொண் 
டிருப்பேன் . சில சமயங்களில் நான் எழுந்து 
உட்கார்ந்து இரண்டாவது 

முறையாகத் 
தோத்திரங்களைச் சொல்வேன் . எனக்கு எல்லா 
மகிழ்ச்சியையும் கொடுத்ததற்காகக் கடவு 
ளுக்கு என்னுடைய 

சொந்த 

வார்த்தைக 


சில 


14-2442 


209 


தூக்கம் 


என் 


ளில் நன்றி கூறிப் பிரார்த்தனை செய்வேன் . 
எங்களுடைய சிறிய 

அறையில் காதியா 
சீராக மூச்சு விடுகின்ற சத்தத்தையும் அவ 
ளுக்குப் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் கடி 
காரத்தின் டிக்டிக் என்ற ஒலியையும் தவிர 
வேறு சத்தமே இருக்காது . எனினும் எனக்குத் 

வராது . நான் புரண்டு படுத்துக் 
கொள்வேன் . தோத்திரங்களை 

முணுமுணுப் 
பேன் , சிலுவைக் குறியிட்டுக் கொள்வேன் , 

கழுத்தைச் சுற்றித் தொங்கும் சிலு 
வையை முத்தமிடுவேன் . கதவுகள் 

கதவுகள் தாளிடப் 
பட்டு சன்னல்கள் மூடப்பட்டிருக்கும் ; ஏதாவ 
தொரு மூலையில் ஈ அல்லது கொசு ரீங்காரத் 
தோடு பறந்து கொண்டிருக்கும் . அந்த அறையை 
விட்டுப் 

நான் ஒருபோதும் விரும்ப 

புலர்வதை ஒருபோதும் 
விரும்பவில்லை , என்னைச் சுற்றிலும் உள்ள ஆன் 
மிகத்தனிமை என்ற இந்தச் சூழல் மறைவதை 
ஒருபோதும் விரும்பவில்லை . என்னுடைய 
வுகளும் சிந்தனைகளும் தோத்திரங்களும் அந்தி 
இருளில் என்னோடிருக்கின்ற , என் படுக்கையைச் 
சுற்றிப் படபடக்கின்ற , என் மேல் வட்டமிடுகின்ற 
உயிருள்ள பிறவிகள் என்று நான் நினைத்தேன் . 
ஒவ்வொரு சிந்தனையும் அவருடைய சிந்தனை , 
ஒவ்வொரு உணர்ச்சியும் அவருடைய 
உணர்ச்சி . இது தான் காதல் என்று நான் அப்பொ 
ழுது உணரவில்லை . அது தானாகவே எந்த நேரத் 
திலும் வரக் கூடிய சாதாரண உணர்ச்சி தான் 
என்று நினைத்தேன் . 


வில்லை , 


போக 
பொழுது 


கன 


210 


3 


வும் 


நானும் 


அன்று 


அறுவடை நடைபெற்றுக் கொண்டிருந்தது . 
ஒரு நாள் மதிய உணவுக்குப் பிறகு காதியா 

ஸோனியாவைக் கூட்டிக் 
கொண்டு தோட்டத்துக்குள் சென்றோம் . எலு 
மிச்சை மரங்களின் நிழலில் போடப்பட்டிருந்த 
எங்களுக்குப் பிரியமான பெஞ்சின் மீது நாங் 
கள் உட்கார்ந்திருந்தோம் . சற்றுத் தொலைவி 
லுள்ள காடும் வயலும் அருமையான காட்சி 
யாகத் தோன்றின . ஸெர்கேய் மிஹாய்லவிச் 
மூன்று நாட்களாக எங்களைப் பார்க்க வரவில்லை . 
நாங்கள் 

அவரை எதிர் பார்த்துக் 
கொண்டிருந்தோம் . மேலும் எங்கள் வயலைப் 
பார்ப்பதற்காக அவர் வர உத்தேசித்திருப்ப 
தாக எங்கள் மணியக்காரரிடம் தெரிவித்ததை 
அவரும் எங்களிடம் 

கூறியிருந்தார் . 
மணிக்குப் பிறகு அவர் குதிரை மீது சவாரி 
செய்து கொண்டு ரை வயலின் வழியே வரு 
வதை நாங்கள் பார்த்தோம் . காதியா அவர் 
மிகவும் விரும்புகின்ற பீச் மற்றும் செர்ரிப் 
பழங்களை 

எடுத்துத் தட்டில் வைத்தாள் . 
பிறகு அவள் என்னைப் 

லேசாகச் 
விட்டு பெஞ்சின் 

படுத்துக் 
கொண்டு சிறிது நேரத்தில் தூங்கிவிட்டாள் . 

தட்டையான , வளைந்த எலுமிச் 
சைக் கிளையை ஒடித்தேன் . அதன் தடிமனான 
இலைகளும் பட்டையும் தொடுவதற்கு ஈரமாக 
இருந்தன . காதியாவுக்கு மேல் அந்தக் கிளையை 
ஆட்டிக் கொண்டு தொடர்ந்து 

படித்துக் 


பார்த்து 


சிரித்து 


மீது 


நான் 


ஒரு 


14+ 


211 


அன்று 


தின . 


கொண்டிருந்தேன் . வயல்களுக்கு நடுவிலுள்ள 
பாதையில் அவர் தலை தெரிகிறதா என்று 
அவ்வப்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தேன் . 
ஸோனியா ஒரு நாள்பட்ட எலுமிச்சை 

மரத் 
தின் வேர்களில் தன்னுடைய 

பொம்மைக 
ளுக்கு ஒரு வீடு கட்டிக் கொண்டிருந்தாள் . 

வெப்பமும் புழுக்கமும் அதிகமாக 
இருந்தது . காற்று வீசவில்லை . காலையில் கறுப்பு 

இடி - மேகங்கள் அதிகமாகத் தோன்றி 
பலத்த மழை பெய்யப் போவதாக பயமுறுத் 

எனக்கு நடுக்கமாக இருந்தது . இடி 
புயலுக்கு முன்னால் 

எனக்கு எப்பொழுதும் 
நடுக்கம் ஏற்படுவது வழக்கம் . ஆனால் நண் 
பகலுக்குப் பிறகு மேகங்கள் அடிவானத்தை 
நோக்கிக் கீழே இறங்கிவிட்டன . 

இறங்கிவிட்டன . தெளிவான 
வானத்தில் கதிரவன் பவனி 

வந்து கொண் 
டிருந்தது . ஆனால் இப்பொழுது ஒரு பக்கத்தி 
லிருந்து இடியோசை கேட்டது . அடிவானத் 
லிருந்த வயல்களின் தூசியோடு கலந்துவிட்ட 
கறுப்பு நிற மேகங்களுக்கு நடுவே வெளிறிப் 
போன மின்னல் கோலங்கள் அவ்வப்பொழுது 
ஏற்பட்டன . அன்று -- குறைந்த பட்சம் 
களைச் சுற்றியிருந்த பகுதியில் புயலடிக்காது 

தெளிவாயிற்று . நான் அங்கே உட் 
கார்ந்து தோட்டத்துக்கு அப்பால் பாதையில் 

கூடிய சிறு பகுதிகளைப் பார்த்துக் 
கொண்டிருந்தேன் . தானியக் கதிர்களை உயர 
அடுக்கிக் 

கொண்டு வண்டிகள் கிறீச் 
சிட்டுக் கொண்டு வீடுகளை நோக்கித் தொடர்ச் 
சியாகப் போய்க் கொண்டிருந்தன . எதிர்த் 


எங் 


என்பது 


தரியக் 


மாக 


212 


காலி 


பங்கு 


களுடைய 


டிகள் 


- 


திசையில் 

காலி வண்டிகள் கடகடவென்று 
போய்க் கொண்டிருந்தன . 

அந்தக் 
வண்டிகளில் உட்கார்ந்திருந்தவர்கள் இங் 
மங்கும் சாய்ந்து கொண்டிருந்தார்கள் ; அவர் 

கால்கள் ஆடிக் கொண்டிருந்தன ; 
சட்டைகள் படபடவென்று பறந்தன . 

வண் 
கிளப்பிய அடர்த்தியான 

தூசியைக் 
காற்று அடித்துக் கொண்டு போகவில்லை ; அது 
தரையில் விழவுமில்லை , அது வேலிக்கு அப்பா 
லும் தோட்டத்திலிருந்த இலைகளின் நடுவிலும் 
தணிவாக மிதந்து கொண்டிருந்தது . சற்றுத் 
தள்ளியிருந்த போரடிக்குமிடத்திலிருந்து 
ல்களும் வண்டிகள் கிறீச்சிடும் அதே 

அதே சத் 
தமும் கேட்டன . அதே மஞ்சள் தானியக் கதிர் 
களும் தெரிந்தன . அவை முதலில் வேலியை 
ஒட்டி மெதுவாக நகர்ந்தன , பிறகு ஆகாயத் 
தில் துள்ளிக் குதித்தன . வீடுகளைப் போல சரி 

கூரைகளோடு முட்டை வடிவத்தில் 
போர்கள் என் கண்களுக்கு முன்னால் வடிவ 
மெடுத்தன . அவற்றின் மேல் விவசாயிகள் நின் 
றார்கள் . 

எனக்கு முன்னாலிருந்த தூசி படிந்த 
வயலில் 

வண்டிகள் இங்குமங்கும் போய்க் 
கொண்டிருந்தன . 

மறுபடியும் மஞ்சள் 
நிற தானியக் கதிர்களைப் பார்க்க முடிந்தது ; 
வண்டிகளையும் குரல்களையும் பாடல்களையும் 
கேட்க முடிந்தது . ஒரு பக்கத்தில் வயல்களுக்கு 

டையிலுள்ள வரப்புகளைக் காட்டுகின் 
செடிகள் வளர்ந்திருக்கும் மேடுகளும் அறுவ 
டையான நிலமும் மென்மேலும் அதிகமாகத் 
தெரிந்தன . கீழே வலது 

வலது பக்கத்தில் பிரகாச 


வான 


நான் 


ற 


213 . 


சென்ற 


மான நிறங்களில் உடைகள் அணிந்திருந்த விவ 
சாயப் பெண்கள் அறுவடை நடைபெற்ற வய 
லில் தானியக் கதிர்களைச் சேர்த்துக் கட்டுவதைப் 
பார்த்தேன் . அவர்கள் குனிந்து 

வேலை 
செய்து கொண்டிருந்தார்கள் ; அவர்களுடைய 
கைகள் 

தொடர்ச்சியாக முன்னும் பின்னும் 
போய்க் கொண்டிருந்தன . அவர்கள் முன்னே 
பொழுது தானியக் 

கட்டுகள் ஒழுங் 
கான வரிசைகளில் வைக்கப்பட்டு வயல் சுத்த 
மாக இருந்தது . என் கண்களுக்கு முன்பாகவே 
கோடை காலம் இலையுதிர் காலமாக மாறிக் 
கொண்டிருப்பது 

போலத் 

தோன்றியது . 
அந்தத் தோட்டத்தில் எங்களுக்குப் பிடித்தமான 
அந்த ஒரு இடத்தைத் தவிர மற்ற எல்லா 
இடங்களும் வெப்பமாக , தூசியாக இருந்தன . 
எங்களைச் சுற்றி எல்லா இடங்களிலுமிருந்த 
தூசிக்கும் வெப்பத்துக்கும் நடுவில் கொளுத்து 

வெய்யிலில் பாடுபட்டுக் கொண் 
டிருக்கும் விவசாயிகளின் சத்தமும் பேச்சமும் 
நடமாட்டமும் கேட்டன . 

அந்தக் குளிர்ச்சியான பெஞ்சின் 
முகத்தை வெள்ளையான கைக்குட்டையினால் 
மூடிக் கொண்டு காதியா மிகவும் இனிமை 
யாகக் 

குறட்டைவிட்டுக் கொண்டிருந்தாள் . 
தட்டின் மேல் செர்ரிப் பழங்கள் சுவை நிரம்பி 
யனவாகவும் பளபளப்பான கறுப்பு நிறத்தி 
லும் தோன்றின . எங்கள் உடைகள் புத்தம் 
புதியனவாகவும் சுத்தமாகவும் இருந்தன . 
கூஜாவிலிருந்த தண்ணீர் சூரிய ஒளியில் பிரகா 
சமாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இருந்தது . 


கின்ற 


214 


ஆனால் 


துடனும் 


நான் மிகவும் பரவசமடைந்தேன் ! இதற் 
கென்ன செய்ய முடியும் ? நான் அதிகமான 
மகிழ்ச்சி 

அடைவது என்னுடைய தப்பா ? 
என் 

னுடைய மகிழ்ச்சியை எப்படிப் 
பகிர்ந்து 

கொள்வேன் ? என்னை அப்படியே , 
என் மகிழ்ச்சியை அப்படியே யாரிடம் நான் 
ஒப்படைக்க முடியும் ? .. என்று நினைத்தேன் . 

சூரியன் ஏற்கெனவே பாதையிலிருந்த புர்ச் 
மரங்களின் 

உச்சிகளுக்குக் கீழே பதுங்கிவிட் 
டது . அதன் சாய்வான கதிர்கள் பட்டு தூரத் 
திலிருந்த பொருள்கள் அதிகமான பிரகாசத் 

தெளிவுடனும் தோன்றின . வயல் 
களில் 

தூசி படிந்து கொண்டிருந்தது . இடி 
மேகங்கள் முற்றிலும் சிதறிப் போய்விட்டன . 
கிராமத்துக்கு அப்பாலிருந்த போரடிக்கும் 
இடத்தில் மூன்று புதிய போர்களின் 
கள் என் கண்களில் பட்டன . 

அவற்றின் 
மேல் நின்று கொண்டிருந்த விவசாயிகள் ஏற் 
கெனவே கீழே இறங்கிவிட்டார்கள் . 

வண்டி 
களில் உட்கார்ந்திருந்தவர்களின் 

ஆரவார 
மான சத்தத்துக்கு நடுவே அவை வேகமாகப் 
போய்விட்டன . அது தான் கடைசித் தடவை 

இருக்க வேண்டும் . பெண்கள் தங்களு 
டைய வாருகோலைத் தோளின் மேல் 
வாக வைத்துக் கொண்டு வைக்கோலைக் 
டும் பிரியை இடைகளில் சொருகிக் கொண்டு 
உச்ச ஸ்தாயியில் பாடிக் கொண்டு வீடுகளுக் 
குப் போய்விட்டார்கள் . ஸெர்கேய் மிஹாய் 
லவிச் மலையின் சரிவில் இறங்கிவந்து கொண் 
டிருப்பதை நான் பார்த்து நெடு நேரமாகிவிட் 


உச்சி 


யாக 


சாய் 


கட் 


215 


கையில் 


என்று 


டது . ஆனால் அவர் இன்னும் வந்து சேரவில்லை . 
அவருடைய உருவம் திடீரென்று நான் சிறி 
தும் எதிர்பாராத திசையில் ( அவர் மலையிடுக் 
கின் வழியாகச் சுற்றி வந்திருக்க வேண்டும் ) 
தோன்றியது . அவர் தொப்பியைக் 
வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி நிறைந்த முகத் 
தோடு , புன் சிரிப்போடு என்னை நோக்கி வேக 
மாக வந்தார் . காதியா தூங்கிக் கொண்டிருப் 
பதைப் பார்த்ததும் அவர் உதட்டைக் கடித் 
தார் , கண்களைச் 

சுழற்றினார் , அடிமேலடி 
வைத்து 

நடக்கத் தொடங்கினார் . அவர் 
விவரிக்க முடியாத குதூகல உணர்ச்சியில் இருக் 
கிறார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் . 
அதை நாங்கள் கட்டுக்கடங்காத பரவசம் 

கூறினோம் . அவரிடம் அந்த உணர்ச் 
சியை நான் மிகவும் ரசித்தேன் . பள்ளிக்கூடத் 
திலிருந்த தப்பியோடி வந்த சிறுவனைப் போல 
அவர் இருந்தார் . அவர் உடலில் ஆனந்தம் , 
மகிழ்ச்சி , சிறு 

று பிள்ளைத்தனமான சுறுசுறுப்பு 
தளும்பி நின்றது . 

ஹலோ ! இள நீல மொட்டே ! நீ எப்படி 
இருக்கிறாய் ? உற்சாகமாக இருக்கிறாயல்லவா ? 

அவர் என் கையை அழுத்திய படியே 
மெதுவாகக் கேட்டார் ..... 
தரமாக இருக்கிறேன் 

என்னுடைய 
கேள்விக்கு அவர் பதிலளித்தார் . எனக்குப் 
பதிமூன்று 

ஓடிப் பிடித்தும் மரங் 
களில் ஏறியும் விளையாட ஆசைப்படுகிறேன் 
என்றார் . 
கட்டுக்கடங்காத 

பரவசமா ? 


என்று 


நான் 


முதல் 


என்று 


வயது . 


என்று 


216 


. 


ஆமாம் 


என்று 





அவள் 


அவருடைய சிரிக்கும் விழிகளைப் பார்த்துக் 
கொண்டே நான் கேட்டேன் . இந்தக் கட்டுக் 
கடங்காத பரவசம் என்னிடமும் 

பரவிக் 
கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் . 

கண்ணைச் சிமிட்டிக் 
கொண்டு , சிரிக்காமலிருக்க முயற்சி செய்த 
படியே அவர் கூறினார் . கதெரீனா கார்லவ் 
னாவின் மூக்கில் ஏன் 

அடிக்கிறாய் ? 
நான் அவரைப் பார்த்துக் கொண்டே அந்த 
எலுமிச்சைக் கிளையை ஆட்டிக் கொண்டிருந் 
தேன் . காதியாவின் முகத்தை மூடியிருந்த கைக் 
டையைத் தள்ளிவிட்டதையும் இலைகளால் 
முகத்தில் அடித்துக் 

கொண்டிரு 
பதையும் நான் கவனிக்கவில்லை . நான் சிரிக்கத் 
தொடங்கினேன் . 

நான் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை என்று 
அவள் சொல்லுவாள் என்று அவளை எழுப்பி 
விடாதிருக்க வேண்டும் என்பதைப் 

போல 
காதுக்குள் முணுமுணுத்தேன் . ஆனால் 
உண்மையான காரணம் 

அவர் 
காதில் முணுமுணுக்கின்ற இன்பத்தை அனு 
பவிப்பதற்காகவே பேசினேன் . 

நான் மிகவும் தாழ்ந்த குரலில் பேசியதால் 
தனக்கு எதுவுமே கேட்கவில்லை என்று சொல் 
வதைப் போல அவர் என்னை அமைதியாகக் 
கேலி செய்து உதடுகளை அசைத்தார் . பிறகு 
தட்டிலிருந்த செர்ரிப் பழங்களைப் பார்த்ததும் 
அதைத் திருடுவதைப் போல நடித்தார் . எலு 
மிச்சை மரத்தடியில் விளையாடிக் 

கொண் 
டிருந்த ஸோனியாவிடம் அவற்றை எடுத்துக் 


அவர் 


அதுவல்ல . 


217 


கள் 


என்று 


கொண்டுபோய் அவளுடைய பொம்மைகளின் 
மேல் அவர் உட்கார்ந்தார் . ஸோனியா முத 
லில் கோபமடைந்தாள் . ஆனால் அவளைத் தன் 
னோடு விளையாடச் செய்ததன் 

செய்ததன் மூலம் அவர் 
அவளோடு சமாதானம் செய்து கொண்டார் . 
செர்ரிப் பழங்களை வேகமாகச் சாப்பிடுவது 
யார் என்று அவர்கள் விளையாடினார்கள் .. 

ன்னும் கொஞ்சம் கொண்டுவரச் சொல் 
லட்டுமா ? என்று நான் கேட்டேன் . 

அல்லது 
நீங்கள் விரும்பினால் நாமே போய் செர்ரிப் 
பழங்களைச் சேகரிக்கலாம் . 

அவர் பொம்மைகளை எடுத்துத் தட்டின் 
மேல் வைத்தார் . நாங்கள் தோட்டத்துக்குள் 
சென்றோம் . பொம்மைகளைக் கொடுத்துவிடுங் 
ஸோனியா 

அவருடைய கோட் 
டைப் பிடித்து இழுத்தபடியே 

சிரித்துக் 
கொண்டு அவருக்குப் பின்னால் ஓடினாள் . அவர் 
பொம்மைகளை அவளிடம் கொடுத்து விட்டுக் 
கருத்தாழமான பார்வையோடு என்னை நோக் 
கித் திரும்பினார் . 

நீ உண்மையிலேயே ஒரு இள நீல மொட் 
டுத்தான் . அங்கே யாரையும் உறக்கத்திலி 
ருந்து எழுப்பிவிடக் கூடிய ஆபத்து இல் 
லா தபோதிலும் அவர் இன்னும் மெதுவாகவே 
பேசினார் . ஒரே தூசி , வெப்பம் , வேலை ! 
அவற்றிடமிருந்து விடுபட்டு உன்னிடம் வந்த 
பொழுது இள நீல மொட்டுக்களை 

மொட்டுக்களை முகர்வது 
போல எனக்குத் தோன்றியது – நறு மணமிக்க 
தோட்ட மொட்டுக்கள் அல்ல . உருகிக் கொண் 
டிருக்கும் பனியையும் வசந்த காலப் புல்லை 


218 


கள் , 


யும் நினைவு படுத்துகின்ற முதல் மொட்டுக் 

சிறிய கறும் பச்சை மொட்டுக்கள் . 
அறுவடை எப்படி ? அவருடைய சொற் 
கள் என்னிடம் ஏற்படுத்திய இன்பம் நிறைந்த 
குழப்பத்தை மறைப்பதற்காக நான் இப்படிக் 
கேட்டேன் . 
‘ ‘" பிரமாதமாக இருக்கிறது ! இந்த விவசா 
யிகள் எந்தக் காரியத்தையும் சிறப்பாகச் 
செய்யக் கூடியவர்கள் . அவர்களை நீ எவ்வளவு 
நன்றாகத் தெரிந்து கொள்கிறாயோ அந்த 
அளவுக்கு அதிகமாக நேசிப்பாய் . 

ஆம் என்று நான் கூறினேன் . நீங்கள் 
வருவதற்கு முன்பு தோட்டத்தில் உட்கார்ந்த 
படியே அவர்களைப் பார்த்துக் கொண்டிருந் 
தேன் . திடீரென்று எனக்கு அவமான உணர்ச்சி 
ஏற்பட்டது . 

அவர்கள் உழைத்துக் கொண் 
டிருக்கிறார்கள் . ஆனால் நான் ..... 

சும்மா அளக்காதே என்று அவர் குறுக் 
கிட்டுப் பேசினார் . அவர் அன்போடு என் கண் 
களை ஊடுருவிப் பார்த்தபோதிலும் அவர் முகம் 
மாறியிருந்தது . விவசாயியின் உழைப்பை மதிப் 
பது ஒரு புனிதமான விஷயம் . நீ எந்த சந் 
தர்ப்பத்திலும் அதைக் கேலி செய்யாதபடி கட 
வுள் உன்னைக் காப்பாராக ! என்றார் . 

ஆனால் உங்கள் ஒருவரிடம் தானே அதைச் 
சொன்னேன் . 
ஆம் . 

எனக்குத் தெரியும் . 
செர்ரிப் பழங்கள் வேண்டாமா ? 

தோட்டக் கதவு பூட்டியிருந்தது . ஒரு 
தோட்டக்காரனைக் கூட அங்கே பார்க்க முடிய 


>> 


சரி . 


219 


குரலில் 


வில்லை 

( அறுவடையில் உதவி செய்யும்படி 
அவர்கள் எல்லோரையுமே அவர் அனுப்பியி 
ருந்தார் ) . சாவியை வாங்கிவருவதற்காக ஸோ 
னியா ஓடினாள் . ஆனால் அவள் வருகின்றவரை 
காத்திருக்காமல் அவர் சுவரின் மேல் ஏறி 
னார் ; வேலியை மேலே தூக்கிவிட்டு மறுபக்கத் 
தில் குதித்தார் . 

‘ ‘உனக்கு செர்ரிப் பழங்கள் வேண்டுமா ? 
தட்டைக் 

கொடு என்று உரத்த 
பேசினார் . 

இல்லை . நானே அவற்றைப் பறிக்க விரும் 
புகிறேன் . நான் போய் சாவியைக் கொண்டு 
வருகிறேன் . ஸோனியாவினால் ஒருக்காலும் 
சாவியைக் கண்டு பிடிக்க முடியாது . 

ஆனால் அதே சமயத்தில் அவர் உள்ளே 
என்ன செய்து கொண்டிருக்கிறார்-- யாரும் தன் 
னைப் பார்க்கவில்லை என்று நினைக்கும் சமயத் 
தில் அவர் எப்படித் தோன்றுகிறார் , எப்படி 
நடந்து கொள்கிறார்- என்பதைப் 

பார்க்க 
நான் விரும்பினேன் . உண்மையில் , அவர் ஒரு 
கணம் கூட என் பார்வையிலிருந்து மறைவதை 
நான் விரும்பவில்லை . 

நான் முட்புதர்களைக் 
டந்து அந்தச் சுவரின் மறு பக்கத்துக்கு ஓடி 
னேன் . அங்கே அதன் உயரம் குறைவாக இருந் 
தது . ஒரு 

காலித் தொட்டியின் மேல் ஏறி 
நின்று -- சுவர் என் 

மார்பளவுக்குக் 
வரவில்லை - மறுபக்கத்தில் குனிந்து உள்ளே 
பார்த்தேன் . அங்கே வளைவான , 

முதுமைய 
டைந்த மரங்களின் அகன்ற , முனையான இலைக 
ளின் கீழ் சாறு நிறைந்த செர்ரிப் பழங்கள் 


கூட 


220 


களை 


அதிகமாகத் தொங்கிக் 

கொண்டிருப்பதைக் 
கண்டேன் . வேலியின் கீழ் தலையை நீட்டிப் 
பார்த்த பொழுது முடிச்சுப் போன்ற கிளை 
யின் கீழ் ஸெர்கேய் மிஹாய்லவிச் உட்கார்ந் 
திருந்தார் . நான் போய்விட்டேன் , யாரும் தன் 
னைப் பார்க்க முடியாது என்று அவர் நினைத் 
திருக்க வேண்டும் . அவர் தொப்பியைக் கழற் 
றிவிட்டு ஒரு பழைய மரத்தின் கவட்டில் கண் 
மூடிக் 

கொண்டு உட்கார்ந்திருந்தார் . 
கையில் செர்ரி மரப் பிசினை 

பந்தாக 
உருட்டிக் கொண்டிருந்தார் . திடீரென்று அவர் 
தோள்களைக் 

குலுக்கினார் , கண்களைத் திறந்து 
இளநகை புரிந்த படியே ஏதோ ஒரு வார்த் 
தையை முணுமுணுத்தார் . அந்த வார்த்தை 
யும் அவருடைய சிரிப்பும் அவருடைய வழக் 
கத்துக்கு மாறான முறையில் முற்றிலும் இருந்த 
படியால் 

அவரை வேவு பார்ப்பதைப் பற்றி 
நான் வெட்கமடைந்தேன் . அவர் மாஷா 
என்று சொன்னதைப் போல எனக்குத் தோன் 
றியது . அப்படி இருக்க முடியாது 
நான் நினைத்தேன் . அவர் மறுபடியும் அந்த 
வார்த்தைகளை- அன்பே ! மாஷா ! 

அதிக 
மென்மையோடும் கனிவோடும் 

உச் 
சரித்தார் . இந்தத் தடவை அந்த இரண்டு 
வார்த்தைகளும் 

ம் எனக்குத் தெளிவாகக் கேட் 
என் 

இதயம் படபடவென்று துடிக்க 
ஆரம்பித்தது , அநேகமாகத் 

தடுக்கப்பட்ட 
ஆனந்தம் மிக அதிகமாக ஏற்பட்டு என்னை 
மூழ்கடித்த படியால் நான் கீழே விழுந்து என் 
னைக் காட்டிக் கொள்ளக் கூடாது என்பதற் 


என்று 


மான 


டன . 


221 


கின்ற , 


காக இரண்டு கைகளாலும் அந்தச் சுவரை 
கெட்டியாகப் பிடித்துக் கொண்டேன் . அவர் 
காதுக்குக் கேட்டுவிட்டது . அவர் திடுக்கிட்ட 
வராகச் சுற்றிலும் பார்த்தார் . தன் 

கண் 
களைக் கீழே தாழ்த்திக் கொண்டார் ; இளம் 
பெண்ணைப் போல 

அவருடைய முகம் சிவந் 
தது . அவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும் 
பினார் , ஆனால் அவரால் பேச முடியவில்லை . 
மறுபடியும் அவருடைய முகம் சிவந்தது . எனி 
னும் அவர் என்னைப் பார்த்துப் புன்னகைத் 
தார் . நானும் புன்னகை செய்தேன் . அவரு 
டைய முகம் முழுவதுமே மகிழ்ச்சியினால் பிரகா 
சமடைந்தது . நான் பெரியவர் என்று நினைக் 

எனக்குக் கற்பிக்கின்ற , வயதான , 
குடும்ப 

நண்பராக அவர் இருக்கவில்லை . 
அவர் எனக்குச் சமமானவர் . அவர் என்னைக் 
காதலிக்கிறார் , என்னைக் 

கண்டு அஞ்சுகிறார் . 
நான் அவரைக் காதலிக்கிறேன் , அவரைக் 
கண்டு அஞ்சுகிறேன் . நாங்கள் ஒன்றுமே பேச 
வில்லை . ஒருவரையொருவர் பார்த்துக் கொண் 
டிருந்தோம் . ஆனால் அவர் திடீரென்று முகத் 
தைச் சுளித்தார் , அவருடைய புன்சிரிப்பும் 
கண்களின் பிரகாசமும் மறைந்தன . அவர் என் 
னிடம் தன்னுடைய பழைய குரலில் , தகப்ப 
னாரைப் போன்ற குரலில் மறுபடியும் பேசினார் . 
ஏதோ தவறான ஒரு 

காரியத்தைச் செய்தவ 
ரைப் போல , இப்பொழுது தன்னைக் கட்டுப் 
படுத்திக் 

கொண்டவராக , எனக்கும் அதே 
அறிவுரையைக் கூறுபவரைப் போலப் 
மில்லாத குரலில் பேசினார் . 


பாச 


222 


ைைடய 





கீழே இறங்கிவிடு - இல்லாவிட்டால் விழுந் 
துவிடுவாய் . தலைமுடியைச் சரி செய்து கொள் . 
பார்க்கச் சகிக்கவில்லை 

என்றார் . 
அவர் ஏன் இப்படிப் பாசாங்கு செய்கிறார் ? 
என்னைப் புண்படுத்த விரும்புவது ஏன் ? என்று 
நான் வேதனைப்பட்டேன் . அவரை மறுபடியும் 
சங்கடப்படுத்த வேண்டும் , அவர் மீது என் 

சக்தியைப் பரிசோதிக்க வேண்டும் 
என்ற அடக்க முடியாத ஆசை அக்கணத்தில் 
என்னைப் பற்றியது . 

நான் செர்ரிப் பழங்களைப் பறிக்க வந் 
தேன் என்று சொல்லிவிட்டு எனக்குப் பக்கத் 
திலிருந்த கிளையைப் பிடித்துக் கொண்டு சுவ 
ரின் மேல் குதித்தேன் . அவர் கையை நீட்டி 
உதவி செய்வதற்குள் நான் தோட்டத்துக்குள் 
குதித்துவிட்டேன் . 

என்ன முட்டாள் தனம் ! என்று அவர் ஆச் 
சரியத்தோடு கூறினார் . அவர் முகம் மறுபடி 
யும் சிவந்தது . தன்னிடம் ஏற்பட்ட குழப்பத்தை 
மறைப்பதற்காகக் கோபமடைந்ததைப் 
போலப் பாசாங்கு செய்தார் . உனக்குக் காய 
மேற்பட்டிருந்தால் ? இப்பொழுது 

ங்கேயி 
ருந்து எப்படிப் போவாய் ? 

அவர் முன்னைக் காட்டிலும் அதிகச் சங் 
கடப்பட்டார் . ஆனால் அந்தச் சங்கட உணர்ச்சி 
இப்பொழுது எனக்கு மகிழ்ச்சியைத் தரவில்லை . 
அது எனக்கு பயத்தைக் கொடுத்தது . இப் 

சங்கடப்பட்டேன் , வெட்க 
மடைந்தேன் . அவருடைய கண்களைப் பார்ப் 
பதைத் தவிர்த்தேன் . என்னுடைய குழப்பத் 


பொழுது 


நான் 


223 


னாக 


நிலை 


தில் செர்ரிப் பழங்களைப் போடுவதற்குக் கூடை 
இல்லாலே அந்தப் 

பழங்களைப் 

பறிக்கத் 
தொடங்கினேன் . 

தான் 

என்னையே திட்டிக் 
கொண்டேன் . நான் செய்த காரியத்தை 
நினைத்து வருத்தப்பட்டேன் . இந்தக் குறும்புத் 
தனத்தின் மூலம் 

அவருடைய கருத்தில் 
நிரந்தரமான அவப் பெயரைப் பெற்றுவிட் 
டதாக அஞ்சினேன் . நாங்கள் இருவரும் மௌ 

இருந்தோம் , வெட்கப்பட்டோம் . 
ஸோனியா சாவியை எடுத்துக் கொண்டு ஓடி 
வந்தாள் . அது 

எங்களைச் 

சங்கடமான 
மையிலிருந்து விடுவித்தது . வெகு நேரம் 
வரையிலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் எது 
வுமே பேசவில்லை . நாங்கள் ஸோனியாவுடன் 
மட்டுமே பேசிக்கொண்டிருந்தோம் . நாங்கள் 
காதியாவிடம் திரும்பினோம் . நான் தூங்கவில்லை , 
எல்லாமே எனக்குக் கேட்டது என்று காதியா 
எங்களிடம் சொன்ன பொழுது என் மனம் மிக 
வும் நிம்மதியடைந்தது . எங்களைப் பாதுகாக் 
கின்ற தகப்பனார் தோரணையை மறுபடியும் 
மேற்கொள்வதற்கு அவர் முயற்சி செய்தார் . 
ஆனால் அது அவருக்குக் கடினமாக இருந்தது . 
என்னை ஏமாற்ற முடியவில்லை .. சில 

நாட்க 
ளுக்கு முன்பு 

எங்களிடையே நடைபெற்ற 
உரையாடல் அப்படியே எனக்கு நினைவுக்கு 
வந்தது . 

காதலிப்பதும் தன் காதலை எடுத்துக் கூறு 
வதும் ஒரு பெண்ணைக் காட்டிலும் ஆணுக்கு 
என் 

காதியா கூறினாள் . 
காதலிக்கிறேன் என்று ஒரு ஆண் 


எளிது 


நான் 


224 


சொல்ல 


முடியும் , 

ஆனால் 
முடியாது என் 


சொல்ல 


ஒரு 
அவள் 


பெண்ணால் 
சொன் 


( னாள் . 


ஆனால் தான் காதலிப்பதாக ஒரு ஆணும் 
கூடச் சொல்ல முடியாது , சொல்லக் கூடாது 
என்று அவர் பதிலளித்தார் . 
ஏன் கூடாது ? என்று நான் கேட்டேன் . 
ஏனென்றால் அது எப்பொழுது 

ழுதுமே பொய் 
தான் . ஒரு ஆண் காதலிப்பதாகச் சொல்லிட் 
டால் அது ஒரு 

வியப்புக்குரிய செய்தியா ? 
அதைச் சொன்னவுடன் ஏதோ ஒன்று கிளிக் 
என் 

று ஒலிப்பதைப் போலவும் அவர் உடனே 
காதலிப்பதைப் போல . அப்படிச் சொல்லி 
விட்டால் உடனே பிரளயம் வந்துவிடுகிறதா 
அல்லது ஆயிரம் பீரங்கிகளிலிருந்து 

குண்டு 
கள் வெடிப்பதைப் போன்ற விளைவு ஏற்பட்டு 
விடுகிறதா ? நான் உன்னைக் 

காதலிக்கிறேன் 
என்று பருமிதத்தோடு சொல்பவர்கள் தங் 

ஏமாற்றிக் கொள்கிறார்கள் அல்லது 
( அதைக் காட்டிலும் மோசம் ) மற்றவர்களை 
ஏமாற்றுகிறார்கள் என்று எனக்குத் தோன்று 
கிறது என்றார் . 

ஆண் சொல்லாவிட்டால் அவர் தன்னைக் 
காதலிப்பது அந்தப் பெண்ணுக்கு எப்படித் 
தெரியும் ? என் 

என்று காதியா கேட்டாள் . 
எனக்குத் தெரியவில்லை என்று அவர் பதி 
லளித்தார் . ஒவ்வொரு நபரிடமும் அவருக்கே 
உரிய சொற்கள் இருக்கின்றன . 

உணர்ச்சி 
களினால் தான் அதைப் புரிந்து கொள்ள முடியும் . 
நாவல்களைப் 

படிக்கும் 


களை 


நான் 


பொழுது 


15--2442 


225 


என் 


பிறகு , 


லெப்டினென்ட் ஸ்திரேல் ஸ்கிய் அல்லது அல் 
ஃபிரேத் ஏதோ அசாதாரணமான 

ஒன்று 
நடை பெறப்போவதாக நினைத்துக் கொண்டு 
‘ எலியனோரா , நான் உன்னைக் காதலிக்கிறேன் ! 
மறு சொல்லிய 

அவருக்கோ அல் 
லது அவளுக்கோ ஒன்றும் நடக்காதிருக்கும் 
பொழுது அவர்களுடைய கண்களும் மூக்கும் 
மற்ற எல்லாமே ஏற்கெனவே இருந்த இடத் 
தில் தான் இருக்கின்றன - அவர் முகத்தில் 
எத்தகைய புதிரான தோற்றம் இருக்கும் 
என்று நான் எப்பொழுதும் கற்பனை செய்கி 
றேன் . 

அவருடைய கேலிப் பேச்சுக்குப் பின்னால் 
ஏதோ ஆழமான ஒன்று இருக்கிறது , அது 
என்னைப் பற்றியது என்று அப்பொழுதே நான் 
உணர்ந்தேன் . ஆனால் காதியா நாவல்களின் 
கதா நாயகர்களைப் பற்றி அவமதிப்பாகப் பேச 
ஒருவரையும் அனுமதிக்க மாட்டாள் . 
* எப்பொழுதுமே முரணாகத் தான் 

பேச 
வேண்டுமா ? என்று அவள் கேட்டாள் . உன் 
னைக் காதலிக்கிறேன் என்று ஒரு பெண்ணிடம் 
நீங்கள் ஒருபோதும் சொன்னதில்லையா ? 
ஒருபோதும் இல்லை . 

முழந்தாளிட்டுக் 
கெஞ்சியதும் இல்லை என்று அவர் சிரித்துக் 
கொண்டே கூறினார் . இனிமேல் அப்படி ஒரு 
போதும் கெஞ்ச மாட்டேன் . 
இந்த உரையாடல் என் நினைவுக்கு வந்தது . 
என்னைக் 

காதலிப்பதாக அவர் என்னிடம் 
சொல்வது 

அவசியமல்லவே 
நினைத்தேன் . “ அவர் என்னைக் காதலிக்கிறார் 


என்று 


நான் 


226 


அது எனக்குத் தெரியும் . அவர் அலட்சியமாக 
இருப்பதைப் போல நடித்தால் அதை நான் 
வேறுவிதமாகப் புரிந்து கொள்ள மாட்டேன் . 

அந்த மாலைப் பொழுது முழுவதிலும் அவர் 
என்னிடம் அநேகமாகப் 

பேசவில்லை . ஆனால் 
அவர் 

காதியாவிடமும் ஸோனியாவிடமும் 
பேசிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவரு 
டைய ஒவ்வொரு அசைவிலும் பார்வையிலும் 
காதல் இருப்பதை நான் கண்டேன் , சிறிதும் 
ஐயத்துக்கு இடமில்லாதபடிக் கண்டேன் . தன் 
உணர்ச்சிகளை மறைக்க வேண்டும் என்று அவர் 
நினைப்பதற்காக , எல்லாம் ஏற்கெனவே தெளி 
வாகத் தெரிந்த பிறகு , நம்ப முடியாத 
மகிழ்ச்சியை அடைவது மிகச் சுலபமான தாக 

எளிதான தாகவும் இருக்கும் பொழுது 
தனக்குப் பாசமில்லை என்று அவர் நடிப்பதற் 
காக , நான் மனங்கலங்கி அவருக்காக வருத் 
தப்பட்டேன் . ஆனால் தோட்டத்துக்குள் நான் 
குதித்தது ஒரு குற்றத்தைச் செய்துவிட்டதைப் 
போல என்னைத் துன்புறுத்தியது . அவர் இனி 
என்னை மதிக்க மாட்டார் , என்னிடம் கோப 
மாக இருக்கிறார் என்று எனக்குத் தோன்றியது . 

மாலையுணவுக்குப் பிறகு நான் பியானோவை 
நோக்கிச் சென்றேன் . அவர் என்னைப் பின் 
தொடர்ந்தார் . 
ஏதாவதொரு 

பாட்டை 

வாசி 
கூடத்தில் என்னை முந்திக் கொண்டு 
கூறினார் . உன் பாட்டைக் கேட்டு நெடுங் 
காலமாகிவிட்டது . 
‘ ஸெர்கேய் மிஹாய்லவிச் .... நான் 


வும் 


என்று 


நடைக் 


பாட 


15 * 


227 


. 


விரும்புகிறேன் என்று நான் அவரை நேருக்கு 
நேராகப் பார்த்துக் கொண்டு திடீரென்று 
கூறினேன் . என் மீது உங்களுக்குக் கோபமில் 
லையே ? 
நான் எதற்காகக் 

கோபமடைய வேண் 
டும் ? 

ஏனென்றால் மதிய உணவுக்குப் பிறகு உங் 
கள் பேச்சை நான் கேட்கவில்லை என்று நான் 
நாணத்தோடு கூறினேன் . 

அவர் என்னைப் புரிந்து கொண்டார் , சிரித்த 
படியே தலையை அசைத்தார் . உன்னைத் திட்ட 
வேண்டும் , ஆனால் அதைச் செய்ய எனக்கு 
மனமில்லை என்று அவர் பார்வை கூறியது . 
அப்படியானால் எல்லாம் சரியாகிவிட்டது . 
மறுபடியும் நண்பர்களாகிவிட்டோம் 

பியானோவுக்கு முன்னால் உட்கார்ந்து 
கொண்டு நான் கூறினேன் . 

" அப்படித்தான் நினைக்கிறேன் 
அவர் பதிலளித்தார் . 

அந்தப் பெரிய , உயரமான உட்கூரையைக் 
கொண்ட உபசரிப்பு 

அறையில் 

பியானோ 
வாத்தியத்தின் மேல் மட்டும் இரண்டு 
மெழுகு வர்த்திகள் எரிந்து கொண்டிருந்தன . 
அந்த அறையின் மற்ற எல்லாப் பகுதிகளும் 
அரை- இருளில் மூழ்கியிருந்தன . தெளிவான , 
ஒளிமயமான கோடைக்கால இரவு திறந்த 
சன்னல்களின் வழியாக எட்டிப் பார்த்தது . 
இருண்ட நடைக் கூடத்தில் மரப்பலகைகள் 
காதியாவின் காலடியில் கிறீச்சிட்டன . சன்ன 


நாம் 


என்று 


என்று 


228 


படியால் 


நான் 


முடியவில்லை 


என்ற 


லுக்கு வெளியே ஸெர்கேய் மிஹாய்லவிச்சின் 
குதிரை கனைத்துக் கொண்டும் தரையில் கால் 
களை ஓங்கி உதைத்துக் கொண்டும் இருந்தது . 
இவற்றைத் தவிர எங்கும் அமைதியாக இருந் 
தது . அவர் எனக்குப் பின்னால் உட்கார்ந்திருந்த 
அவரைப் பார்க்க 

முடிய 
வில்லை . ஆனால் நிழலுருவங்களைக் 

கொண்ட 
அந்த அறையில் எங்குமே- -இசையில் , என் 
னிடத்தில் -- அவர் நிறைந்திருப்பதை நான் 
உணர்ந்தேன் . அவருடைய ஒவ்வொரு 

பார் 
வைக்கும் அசைவுக்கும் - நான் அவற்றைப் 
பார்க்க 

போதிலும் 
என் இதயம் பதிலளித்தது . நான் பியானோ 
வில் மோஸார்த்தின் ஃபான்டாஸியா சொனாட் 
டாவை வாசித்தேன் . அவர் தான் அதை எனக் 
காகக் கொண்டு வந்து கொடுத்தார் . அவர் 
திரும்பியதிலிருந்து அவருக்காகவே 
அதைப் பழகிக் கொண்டிருந்தேன் . என்னுடைய 
வாசிப்பைப் பற்றி நான் நினைக்கவேயில்லை . 

ல் நான் நன்றாக வாசித்த தாகத் தோன் 
றுகிறது . அவர் மகிழ்ச்சியோடிருப்பதாக எனக் 
குத் தோன்றியது . அவருக்கு ஏற்பட்டிருந்த 
மகிழ்ச்சியை நான் உணர்ந்தேன் . அவர் என் 
னையே பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பதை 
அவரைப் பார்க்காவிட்டாலும் நான் புரிந்து 
கொண்டேன் . முற்றிலும் தற்செயலாக , 
உணர்வு இல்லாமல் பியானோவின் மேல் என் 
விரல்களைத் தொடர்ந்து அசைத்துக் கொண் 
டிருக்கும் பொழுது நான் தானாகவே திரும்பி 
அவரைப் பார்த்தேன் .. நிலவு பிரகாசமாக 


நான் 


சுய 


229 


தாங்கிக் 


அவர் 


ஆட் 


டினார் . 


மெலிதான 


மான 


இருந்த இரவின் பின்னணியில் அவர் தலை எடுப் 
பாகத் தெரிந்தது . 

முகவாயைக் கைகளில் 
கொண்டு 

என்னை உற்றுப் 
பார்த்துக் கொண்டிருந்தார் . அவருடைய 
கண்கள் பிரகாசமாகத் தெரிந்தன . வாசிப்பை 
நிறுத்திவிட்டு அவரைப் பார்த்துப் புன்னகை 
செய்தேன் . அவரும் இள நகை புரிந்தார் . 
பிறகு இசைப் புத்தகத்தைச் சுட்டிக் காட்டித் 
தொடர்ந்து வாசிக்கும்படி தலையை 

நான் அந்த ராகத்தை வாசித்து 
முடித்த பொழுது நிலா வானத்தில் மேலே 
ஏறியிருந்தது . 

மெழுகுவர்த்தி 
வெளிச்சத்துக்குத் துணையாக வெள்ளியை 
உருக்கிக் கொட்டியதைப் போன்ற வேறு வித 

பிரகாசம் சன்னல் வழியாக உள்ளே 
வந்து மரப்பலகை மீது விழுந்தது . நான் முக் 
கியமான இடத்தில் வாசிப்பை நிறுத்தியது 
தப்பு என்றும் மோசமாக வாசித்ததாகவும் 
காதியா கூறினாள் . அதற்கு மாறாக , 
அதற்கு முன்பு அவ்வளவு சிறப்பாக வாசித் 
ததில்லை என்று அவர் கூறினார் . அவர் அறை 
களுக்குள் சுற்றிவரத் தொடங்கினார் ; இருண் 
டிருந்த 

கூடத்துக்கும் உபசரிப்பு 
அறைக்குமிடையே முன்னும் பின்னும் போய்க் 
கொண்டிருந்தார் , அவ்வப்பொழுது நின்று 
என்னைப் பார்த்துச் சிரிப்பார் . நானும் புன் 
னகை செய்தேன் . இன்று நடைபெற்ற ஒன்று 
( அது இன்று மட்டும் , இப்பொழுது மட்டும் 
இந்தக் கணத்தில் மட்டும் நடைபெற்றது ) 
எனக்கு அதிகமான மகிழ்ச்சியைக் 

கொடுத்த 


நான் 


நடைக் 


230 


தில் 


நான் 


போல 


படியால் நான் சிரிக்க விரும்பினேன் என்பது 
உண்மையே . அவர் வெளியே சென்றவுடனே 
காதியாவின் கழுத்தைச் சுற்றி என் கைகளைப் 
போட்டுக் கொண் 

கொண்டு ( நாங்களிருவரும் பியா 
னோவுக்குப் பக்கத்தில் நின்று கொண்டிருந் 
தோம் ) அவளுடைய மென்மையான முகவா 
யின் கீழ் எனக்குப் பிரியமான அந்த இடத் 

முத்தமிடத் தொடங்குவேன் . அவர் 
திரும்பியவுடன் 

சிந்திப்பது 
முகத்தை மாற்றிக் கொள்ள முயற்சி செய் 
வேன் . ஆனால் சிரிக்காமலிருக்க நான் இவ்வளவு 
தான் செய்ய முடியும் . 

இன்று ஏன் இப்படி இருக்கிறாள் ? என்று 
காதியா அவரிடம் கேட்டாள் . 

அவர் பதிலளிக்கவில்லை . என்னைப் பார்த் 
துச் சிரித்தார் - என்ன நடந்தது என்று அவ 
ருக்குத் தெரியும் . 

என்ன அழகான இரவு ! என்று தோட் 
டத்தை நோக்கியிருந்த பால்கனியின் திறந்த 
கதவுக்கு முன்னால் 

நடைக்கூடத்தில் நின்று 
கொண்டு ஆச்சரியமாகச் சொன்னார் .... 

நாங்கள் அவரை நோக்கிச் சென்றோம் . அது 
உண்மையிலேயே அற்புதமான இரவு . அதற் 
குப் பிறகு அப்படிப்பட்ட இரவை நான் ஒரு 
போதும் பார்க்கவில்லை . எங்களுக்குப் பின்னால் , 
நாங்கள் பார்க்க இயலாதபடி முழு நிலா வீட் 
டின் மேல் பிரகாசித்தது . கூரை , தூண்கள் , 
வராந்தாப் பந்தல் ஆகியவற்றின் நிழல்கள் 
மணற்பாதைகளிலும் மலர்ப்படுகைகளிலு 
சரிவாக விழுந்தன . மற்ற எல்லா இடங்களிலும் 


231 


வாக 


லாத 


பான 


பனித்துளியும் 

நிலாக் கதிர்களும் சேர்ந்து 
வெள்ளியைப் 

போலத் 

தோன்றிய ஒளி 
வெள்ளம் பாய்ந்தது . தாஹ்லியா செடிகள் 
மற்றும் அதற்கு ஆதரவாக , ஒரு பக்கச் சாய் 

நடப்பட்டிருந்த குச்சிகளின் நிழல்கள் 
விழுந்து கொண்டிருந்த பூச்செடிகளுக்கு நடுவி 
லிருந்த அகன்ற பாதை நிலா ஒளியில் மினு 
மினுத்துக் கொண்டிருந்த அதன் சமதளமில் 

சரளைப் பரப்பை வெகு தூரத்துக்கு 
அப்பாலிருந்த , பளபளப்பும் குளிர்ச்சியும் 
கலந்த மூடுபனிக்குள் அனுப்பியது . 

மரங் 
களின் வழியாகத் தோட்டவீட்டின் பளபளப் 

கூரை தெரிந்தது . மலையிடுக்கிலிருந்து 
மூடுபனி பரவிக் கொண்டிருந்தது . ஏற்கென 
வே இலைகள் உதிர்ந்து கொண்டிருந்த மலர்ப் 
புதர்களிலிருந்த ஒவ்வொரு குச்சியும் 
பளப்பாக இருந்தது . தோட்டத்திலிருந்த , மூடு 
பனியில் நனைந்த ஒவ்வொரு மலரும் தனியாகத் 
தெரிந்தது . பாதைகளில் ஒளியும் நிழலும் 
கூடிக் கலந்தபடியால் மரங்கள் அதிசயமான 
வீடுகளைப் போலத் தோன்றின . வலது பக்கத் 
தில் வீட்டு நிழல் கறுப்பாக , ஒதுக்கமாக , 
அச்சமூட்டுவதாகத் தெரிந்தது . இந்த நிழலில் 
உயரமாக நீட்டிக் கொண்டிருந்த 

போப் 
லார் மரத்தின் இலைகளடர்ந்த உச்சி மிகவும் பிர 
காசமாகத் தோன்றியது . ஏதோ ஒரு விசித்திர 

காரணத்துக்காக அது வானத்தின் நீல 
நிறத்தில் கலந்துவிடாமல் வீட்டுக்கு மேலேயி 
ருந்த பிரகாசமான வெளிச்சத்தில் தனியாகத் 
தொங்கியது . 


பௗ 


மான 


232 


நாம் 


என்று 


நான் 


உலாவிவிட்டு வரலாமா ? 
நான் கேட்டேன் . 

காதியா சரி என்றாள் . ஆனால் நான் உயர்ந்த 
ரப்பர் காலணிகளை அணிந்து கொள்ள வேண் 
டும் என்றாள் . 
எனக்கு 

அவை அவசியமல்ல . ஸெர்கேய் 
மிஹாய்லவிச்சின் கையைப் பிடித்துக் கொள் 
வேன் 

என்று நான் கூறினேன் . 
அவர் கையைப் பிடித்துக் கொண்டால் என் 
கால்கள் ஈரமாகாமல் தடுத்துவிட முடியுமா ? 
என் பேச்சு விசித்திரமானதே . ஆனால் நாங் 
கள் மூவரும் அதைப் புரிந்து கொண்டோம் . 
என் பேச்சில் விசித்திரமாக எதுவும் இருப்ப 
தாக 

நினைக்கவில்லை . அவர் அதற்கு முன்பு 

பிடித்துக் கொள்ளுமாறு என்னிடம் 
கையைக் கொடுத்ததில்லை . 

இன்று 
மாலையில் 

அவர் 

கையைப் பிடித்துக் 
கொண்டேன் , அவர் அதைப் புதுமையாகக் 
கருதவில்லை . நாங்கள் மூவரும் வராந்தாவிலி 
ருந்து கீழே இறங்கினோம் . வானம் , தோட் 
டம் , காற்று - இந்த உலகம் முழுவதுமே அது 
வரை எனக்குத் தெரிந்த எல்லாவற்றிலிருந் 
தும் வேறுவிதமாகத் தோன்றின . 

நடந்து 

போய்க் கொண்டிருந்த 
பாதையின் முன்னால் பார்த்த பொழுது அந்தப் 
பாதையில் இனி மேலும் போக முடியாது , சாத் 
தியமான உலகம் இங்கே 

முடிந்துவிட்டது , 
அதற்கு அப்பாலிருப்பது அதன் சௌந்தரியத் 
தில் நிரந்தரமாகப் பூட்டி வைக்கப்பட்டிருப் 
பது உறுதியே 

உணர்ந்தேன் . 


ஆனால் 


நானே 


நாங்கள் 


என்று 


நான் 


233 


ஆனால் 


நாங்கள் 


சல 


நாங்கள் முன்னே நடந்த பொழுது 
சௌந்தரியத்தின் மந்திரச் சுவர்கள் திறந்து 
எங்களை அனுமதித்துக் கொண்டன . எங்களுக்கு 
மிகவும் அறிமுகமான தோட்டமும் அதன் 
மரங்களும் பாதைகளும் காய்ந்து 

போன 
இலைகளும் அங்கேயும் இருக்கின்றன எனத் 
தோன்றியது . 

உண்மையிலேயே 
அந்தப் பாதைகளில் நடந்து கொண்டிருக்கிறோம் , 
ஒளி மற்றும் நிழல் வட்டங்களைத் தாண்டு 
கிறோம் , காய்ந்து 

போன இலைகள் எங்கள் 
காலடிகளுக்குக் கீழ் உண்மையிலேயே 
சலக்கின்றன , இப்பொழுது என் முகத்தில் உர 
சியது உண்மையிலேயே ஒரு குளிர்ச்சியான மரக் 
கிளை தான் . என் கையை கவனமாகப் பிடித்துக் 
கொண்டு எனக்குப் பக்கத்தில் மென்மையான , 
நிதானமான காலடிகளோடு நடந்து 
வது உண்மையிலேயே அவர் தான் . எனக்குப் 
பக்கத்தில் மணற்பாங்கான பூமியைக் 
களால் 

நெரித்து நடப்பது உண்மையிலேயே 
காதியாதான் . அசைவே இல்லாதிருந்த மரக்கிளை 
களின் ஊடே எங்கள் 

பிரகாசித்தது 
வானத்திலிருக்கும் நிலாவாக மட்டுமே இருக்க 
முடியும் ... 

ஆனால் ஒவ்வொரு காலடிக்குப் பிறகும் மந் 
திரச் சுவர்கள் 

சுவர்கள் எங்களுக்கு முன்னாலும் பின் 
னாலும் மறுபடியும் மூடிக் கொண்டன . 
கள் மேலும் தொடர்ந்து நடக்க முடியும் என்று 
நான் நம்பிக்கொண்டிருந்ததைக் கைவிட்டேன் , 
எல்லா நம்பிக்கைகளையும் கைவிட்டேன் . 


வரு 


கால் 


மீது 


நாங் 


234 


ே 


உனக்கு 


என்று 


ஐயோ ! 

! ஒரு தேரை ! என்று காதியா 
கத்தினாள் . 

‘ ‘ யார் பேசினார்கள் , ஏன் ? என்று நான் 
அதிசயித்தேன் . காதியாதான் பேசினாள் , அவள் 
தரைகளைக் 

கண்டால் பயப்படுவாள் என்று 
பிறகு நினைவுபடுத்திக் கொண்டேன் . ஒரு சிறிய 
தேரை எனக்கு முன்னால் துள்ளிக்குதித்து அந்த 
இடத்திலேயே உட்கார்ந்திருந்தது . பாதை 
யிலிருந்த பிரகாசமான மணலில் அது சிறிய , 
கறுப்பு நிழலை ஏற்படுத்தியது . 
பயமில்லையா ? 

அவர் 
கேட்டார் . 

நான் அவரை ஏறிட்டுப் பார்த்தேன் . அந்த 
இடத்தில் மரங்களின் வரிசையில் இடைவெளி 
இருந்த படியால் அவர் முகம் எனக்குத் தெளி 
வாகத் தெரிந்தது . எவ்வளவு அழகான முகம் ! 
எவ்வளவு மகிழ்ச்சி ! .. 
உனக்கு பயமில்லையா ? 

தான் 
அவர் கேட்டார் . ஆனால் அன்பே ! நான் 
உன்னைக் காதலிக்கிறேன் ! என்று அவர் சொன் 
னதைப் போல எனக்குக் 

கேட்டது . 

அவ 
ருடைய பார்வையும் கரமும் நான் உன்னைக் 
காதலிக்கிறேன் ! 

திரும்பக் கூறின . 
ஒளியும் நிழலும் காற்றும் , அனைத்துமே அந்த 
வார்த்தைகளை மறுபடியும் உச்சரித்தன . 

நாங்கள் தோட்டம் முழுவதையும் சுற்றி 
னோம் . 

காதியா சிரமத்தோடு மூச்சு விட்ட 

எங்களுக்குப் பக்கத்தில் மெதுவாக 
நடந்து வந்தாள் . அவள் களைப்படைந்துவிட் 
டாள் . நேரமாகிவிட்டது , திரும்புவோம் என் 


என்று 


என்று 


படியே 


235 


போல 


நாம் 


எல் 


சீறிக் 


றாள் . நான் அவளுக்காக வருத்தப்பட்டேன் . 
" நம்மைப் போல அவள் உணரவில்லையே , அது 
ஏன் ? என்று வியந்தேன் . இந்த இரவைப் 

அவரையும் என்னையும் போல , 
எல்லோரும் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் 
ருக்க முடியாதது ஏன் ? 
நாங்கள் வீட்டுக்குத் திரும்பினோம் . ஆனால் 
வெகு நேரம் வரையிலும் அவர் போகவில்லை . 
காகங்கள் கரைந்தன ; வேலைக்காரர்கள் 
லோரும் தூங்கப் போய்விட்டார்கள் ; சன்ன 
லுக்குக் கீழே கட்டப்பட்டிருந்த அவருடைய 
குதிரை தரையை ஓங்கிமிதித்துக் கொண்டும் 
கோபத்தோடு 

கொண்டுமிருந்தது . 
காதியா எங்களிடம் நேரத்தை நினைவு படுத்த 
வில்லை . நாங்கள் மிகச் சாதாரணமான விஷ யங் 
களைப் பற்றிப் பேசிக் கொண்டிருந்தோம் . 
இரண்டு மணியாகின்ற வரை நேரத்தை கவ 
னிக்கவில்லை . காகங்கள் மூன்றாவது முறையாகக் 
கரைந்தன . அவர் புறப்பட்டுச் 
பொழுது கதிரவன் கீழ்வானத்தில் உதயமாகி 
விட்டான் . அவர் எப்பொழுதும் போலவே 
அன்றும் விடைபெற்றுக் கொண்டார் . அவரு 

வார்த்தைகளுக்குக் குறிப்பிடத்தக்க 
முக்கியத்துவம் 

எதுவுமில்லை . ஆனால் அன்று 
முதல் அவர் என்னுடையவர் , அவரை நான் 
ஒருக்காலும் இழக்க மாட்டேன் என்பதை நான் 
புரிந்து கொண்டேன் . அவரைக் காதலிப்பதாக 
நான் என் மனதில் ஒத்துக் கொண்ட 
காதியாவிடம் எல்லாவற்றையும் 

சொல்லி 
விட்டேன் . அவள் மகிழ்ச்சியடைந்தாள் . நான் 


சென்ற 


டைய 


உடனே 


236 


றிரவு 


நான் 


பிறகு 


காட்டிய நம்பிக்கை அவளை நெகிழச் செய்தது . 
ஆனால் , பாவம் , அவள் அந்த இரவில் 

ரவில் தூங் 
கினாள் . நானோ வெகு நேரம் வரை வராந் 
தாவில் 

நடந்து கொண்டிருந்தேன் . பிறகு 
தோட்டத்துக்குச் சென்றேன் . நாங்களிருவரும் 
நடந்து சென்ற பாதைகளில் , அவருடைய ஒவ் 
வொரு வார்த்தையையும் அசைவையும் நினைவு 
கூர்ந்தபடியே நான் நடந்து சென்றேன் . அன் 
முழுவதும் நான் தூங்கவில்லை . 

என் 
வாழ்க்கையில் முதல் தடவையாகப் புலர் காலை 
யைப் பார்த்தேன் . அப்படிப்பட்ட இரவை , 
அத்தகைய புலர்காலையை 

அதற்குப் 
ஒருபோதும் பார்க்கவில்லை . 

நான் 
உன்னைக் காதலிக்கிறேன் என்று அவர் சொல் 
லாமலிருப்பது ஏன் ? என்று வியந்தேன் . எல் 
லாமே 

சுலபமாகவும் அழகாகவும் இருக்கக் 
கூடிய சமயத்தில் அவர் கஷ்டங்களைப் பற்றி 
ஏன் நினைக்க வேண்டும் , தன்னைக் கிழவர் என்று 
ஏன் சொல்ல வேண்டும் ? இந்தப் பொன்னான 
நேரத்தை அவர் இழப்பது ஏன் ? இது மறுபடி 
யும் வரப்போவதில்லையே . நான் உன்னைக் 
காதலிக்கிறேன் என்று அவர் சொல்லட்டும் . 
அவருடைய வார்த்தைகளில் அதைச் சொல் 
லட்டும் . என் கையைப் பிடித்துக் கொண்டு , 
அவர் தலையைக் கைகளின் 

கைகளின் மேல் 

மேல் குனிவாக 
வைத்து நான் உன்னைக் 

காதலிக்கிறேன் 
சொல்லட்டும் . அவர் என்னிடம் 
வெட்கமடைந்து , கண்களைக் கீழே தாழ்த்திக் 
கொள்ளட்டும் . அதற்குப் பிறகு நான் அவ 
ரிடம் எல்லாவற்றையும் சொல்வேன் . அல்லது 


என்று 


237 


தால் ? 


ஒன்றுமே பேச மாட்டேன் . என் கைகளால் 
அவரைத் தழுவி என் உடலோடு அணைத்துக் 
காண்டு கதறியழுவேன் . இந்த சமயத்தில் 
திடீரென்று ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது : 
நான் அவரைத் தவறாகப் புரிந்து கொண்டிருந் 
அவர் என்னைக் 

காதலிக்கவில்லையோ 
என்னவோ ? ) 

இந்த எண்ணம் எனக்கு பயத்தைக் கொடுத் 
தது . ஐயோ ! எத்தகைய துன்பங்கள் எனக்கு 
ஏற்படப் போகின்றனவோ ? நான் தோட்டச் 
சுவரின் மேலிருந்து கீழே குதித்த பொழுது 
அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட சங்கடத்தை 
நினைவுபடுத்திக் கொண்டேன் . என் இதயம் 
கனத்தது ; என் கண்களில் நீர்த்துளிகள் திரண் 
டன . நான் பிரார்த்தனை செய்யத் தொடங் 
கினேன் . பிறகு ஒரு விசித்திரமான , ஆறுத 

எண்ணம் , ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற் 
பட்டது . உண்ணா நோன்பிருப்பது , என் பிறந்த 
நாளின் போது யூகரிஸ்தைப் பெறுவது , அதே 
நாளன்று அவருக்குத் திருமணம் நிச்சயிக்கப் 
பட்ட பெண்ணாவது என்று நான் முடிவு செய் 
தேன் . 

அந்தத் தருணத்திலிருந்து அது தான் சரி 
யென்று நான் நம்பினேன் , அவ்வாறே அறிந் 
தேன் . அது ஏன் என்று எனக்குத் தெரியாது . 

என்னுடைய அறைக்குத் திரும்பிய 
பொழுது 

ஏற்கெனவே 
தொடங்கிவிட்டது , வேலைக்காரர்கள் எழுந்து 
வந்து கொண்டிருந்தார்கள் . 


லான 


நான் 


காலைப் 


பொழுது 


238 


4 


கூட 


ஆனால் 


நான் 


பொழுது 


அது உஸ்பேன் ஸ்கி விழாக்காலம் என்பதால் 
நான் உண்ணா நோன்பிருக்க முடிவு செய்ததைப் 
பற்றி யாரும் ஆச்சரியமடையவில்லை .. 
அந்த வாரம் முழுவதுமே அவர் ஒரு தடவை 

எங்களைப் பார்க்க வரவில்லை . 
நான் அதைப் பற்றி ஆச்சரியப்படவில்லை அல்லது 
கவலைப்படவில்லை . அவர் மீது ஆத்திரப்படவு 
மில்லை . அதற்கு மாறாக , அவர் வராததைப் 
பற்றி மகிழ்ச்சி அடைந்தேன் . என்னுடைய 
பிறந்த நாள் விழாவுக்கு மட்டுமே அவருடைய 
வருகையை எதிர்பார்த்தேன் . அந்த வாரம் 
முழுவதுமே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 

எழுந்தேன் . அவர்கள் குதிரைகளைத் 
தயார் செய்து கொண்டிருக்கும் 
நான் தனியாகத் தோட்டத்தில் உலாவுவேன் . 
முந்திய நாளன்று என்னுடைய பாவச் செயல் 
களைப் பற்றிச் சிந்தித்துக் கொண்டும் 

ஒரு 
பாவம் கூடச் செய்யாமல் புதிய நாளைக் கழிப் 
பது எப்படி , முற்றிலும் அதில் திருப்தியடை 
வது எப்படி என்றும் சிந்திப்பேன் . முற்றிலும் 
பாவம் செய்யாமல் இருப்பது அந்த சமயத்தில் 
எனக்குச் சுலபமாகத் தோன்றியது . 

ஒருவர் 
சிறிதளவு முயற்சி செய்தால் போதும் , அப்படி 
இருக்க முடியும் என்று நினைத்தேன் . குதிரை 
வண்டியைக் கொண்டு வந்து நிறுத்தியதும் 
நான் காதியா அல்லது வேறு யாராவதொரு 
பெண்ணுடன் வண்டியில் ஏறி உட்காருவேன் . 
நாங்கள் மூன்று வெர் ஸ்டாக்கள் தூரத்தில் 


239 


நான் 


என்று 


தில் 


உள்ள 

மாதாகோவிலுக்குச் செல்வோம் . ஒவ் 
வொரு தடவை 

உள்ளே நுழைகின்ற 
பொழுதும் தங்கள் இதயங்களில் கடவுளைப் 
பற்றிய அச்சத்தோடு நுழைபவர்கள் 
பெறுவார்கள் 

என்னுடைய மனதுக் 
குள் சொல்லிக் கொள்வேன் . புல் வளர்ந்திருக் 
கும் இரண்டு படிகளில் அந்த உணர்ச்சியோடு 
கால் வைக்க முயற்சி செய்வேன் . அந்த நேரத் 

மாதாகோவிலைச் சுற்றியுள்ள விவசாயி 
கள் மற்றும் பண்ணையடிமைகளில் ஒரு டஜனுக் 
கும் அதிகமில்லாத கடவுள் பக்தியுள்ள பெண் 
கள் தான் அங்கே வந்திருப்பார்கள் . அவர்களு 
டைய வணக்கங்களை அடக்கத்தோடு திருப்பிச் 
செலுத்த நான் முயற்சி செய்தேன் . மாதா 
கோவிலின் மூப்பரான வயோதிகப் படைவீர 
ரிடம் 

மெழுகுவர்த்திகளை வாங்குவதற்காக 
அந்தக் கூண்டுக்கு நானே செல்வேன் ( இது 
மிகவும் பாராட்டுக் குரியது என்று கருதினேன் ) . 
அந்த மெழுகுவர்த்திகளைத் தெய்வ வடிவங் 
களுக்கு முன்னால் ஏற்றி வைப்பேன் . என் 
தாயார் சித்திர வேலைப்பாடு செய்த பலி பீடத் 
துணி புனிதக் கதவுகளின் வழியாகத் தென் 
படும் . அங்கே தெய்வ 

அங்கே தெய்வ வடிவங்கள் தொங்க 
விடப்பட்டிருக்கும் இடத்தில் மரக்கட்டையி 
னால் செய்யப்பட்ட இரண்டு தேவதைகள் 
அவற்றின் தலைகளுக்கு மேல் நட்சத்திரங்கள் 
ஒளி வீசும் 

இருந்தன . நான் சிறுமியாக இருந்த 
பொழுது அந்த தேவதைகள் மிகவும் பெரிய 
வை என்று நினைத்தேன் . மஞ்சள் ஒளிவட்டத் 
தோடு கூடிய புறா எப்பொழுதும் என்னுடைய 


240 


கவனத்தை ஈர்த்திருக்கிறது . சிறுவர் இசைக் 
குழுவுக்கு அப்பால் எங்கள் 

பண்ணையடிமை 
களின் குடும்பங்களைச் சேர்ந்த ஏராளமான 
குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் செய்வதற்குப் 
பயன்படுகின்ற நெளிந்து போன புனிதக்கலம் 
என் கண்களில் தென்பட்டது . எனக்கும் அதில் 
தான் ஞான ஸ்நானம் நடைபெற்றது . முதிய 
வரான போதகர் என் தகப்பனாருடைய சவப் 
பெட்டியைப் போர்த்தியிருந்த துணியில் தைக் 
கப்பட்ட மேலங்கியை அணிந்து கொண்டுவந் 
தார் . எங்கள் வீட்டில் நடைபெற்ற தோத்தி 
ரங்களைப் படிக்கும் நிகழ்ச்சிகளில் ( ஸோனியா 
வுக்குப் பெயர் சூட்டல் , என் தகப்பனாருடைய 
ஆவி அமைதியடைவதற்கான வழிபாடு மற்றும் 
என் தாயாரின் சவ அடக்கம் ) அவர் எப்பொழு 
தும் உபயோகிக்கும் அதே குரலில் வழிபாட் 
டை நடத்தினார் . இசைக் குழுவிலிருந்து மாதா 
கோவில் அலுவலரின் அதே ஒடுங்கிய குரல் 
கேட்டது . அதே கூனலான கிழவி சுவருக்குப் 
பக்கத்தில் நின்று கொண்டிருந்தாள் . ஒவ் 
வொரு வழிபாட்டின் போதும் அவள் மாதா 
கோவிலில் இருப்பது என் நினைவுக்கு வந்தது . 
அவள் தன் கண்ணீர் மல்கிய கண்களால் தெய் 
வவடிவத்தையே பார்த்துக் கொண்டிருந்தாள் ; 
மூன்று விரல்களால் கைக்குட்டையை அழுத்திக் 
கொண்டு சிலுவைக் குறியிட்டாள் . பற்களே 

ல்லாத அவளுடைய வாய் இடைவிடாமல் 
அசைந்து கொண்டிருந்தது . வையனைத்தும் 
இனிமேல் எனக்குப் புதுமையானவை அல்ல . 
அவை 

என்னிடம் ஏற்படுத்திய நினைவுகளுக் 


16--2442 


241 


பொழுது 


காக மட்டும் நான் அவற்றை நேசிக்கவில்லை . 
அவை என் கண்களுக்கு முன்னால் மிகவும் 
பெரிய , புனிதமான ஏதோ ஒன்றாக , ஆழமான 
முக்கியத்துவம் உடையவையாகத் தோன்றின . 
வழிபாட்டுத் தோத்திரங்களின் ஒவ்வொரு 
வார்த்தையையும் நான் கவனமாகக் கேட்டு 
அவற்றின் உணர்ச்சியில் ஒன்றி விட முயற்சி 
செய்தேன் . எனக்குப் புரியாத 

டங்களில் 
அறிவு புகட்டுமாறு கடவுளைக் கேட்டுக் கொண் 
டேன் . தோத்திரங்கள் என் காதுக்குக் கேட் 
காத பொழுது சொந்தமாக நானே தோத்திரங் 
களை அமைத்துக் கொண்டேன் . தவறுகளுக்கு 
மன்னிப்புக் கோரும் தோத்திரங்களை வாசித்த 

என்னுடைய கடந்த காலத்தை 
நான் நினைவு படுத்திக் கொண்டேன் . குழந்தைத் 
தனமான , குற்றமில்லாத அந்தக் கடந்த காலம் 
தற்பொழுது என்னுடைய அருட்பேற்றுடன் 
ஒப்பிடும் பொழுது மிகவும் மோசமான தாகத் 
தோன்றிய பொழுது நான் 

என்னைப் பற்றி 
அருவருப்படைந்தேன் . அதே சமயத்தில் எல் 
லாமே மன்னிக்கப்படும் , இன்னும் அதிகமான 
பாவங்களைச் செய்திருந்தால் கூட அவற்றுக் 
காக வருந்தி மன்னிப்புக் கோருவது மேலும் 
இனிமையாக இருக்கும் என்று நான் உணர்ந் 
தேன் . வழிபாட்டின் முடிவில் கடவுள் உம்மை 
ஆசீர்வதிக் கட்டும் என்று போதகர் கூறிய 
பொழுது அது எனக்கு ஒரு வகையான உடல் 
நல உணர்ச்சியைத் தெரிவிப்பதைப் போலத் 
தோன்றியது . ஒளியும் சுகமும் என் இதயத்துக் 
குள் நுழைந்த மாதிரித் தோன்றியது . வழிபாடு 


242 


இங்ே 


முடிந்ததும் போதகர் என்னிடம் வந்து மாலை 
நேர வழிபாட்டுக்கு வீட்டுக்கு வர வேண்டுமா , 
எந்த நேரத்துக்கு வர வேண்டும் என்று கேட் 
டார் . அவருடைய அன்புக்கு மிகவும் நன்றி 
தெரிவித்துவிட்டு நானே அவரிடம் வருவதாக 
பதிலளித்தேன் . 

வருகின்ற சிரமத்தை எடுத்துக் 
கொள்ள விரும்புகிறீர்களா ? என்று அவர் 
கேட்டார் . 

பெருமையின் மூலம் பாவஞ் செய்யாதபடி 
அவருக்கு எப்படி பதிலளிப்பதென்று எனக்குத் 
தெரியவில்லை . 

. 
இறுதியுணவு வழிபாட்டுக்குப் 

பிறகு 
காதியா என்னோடு இல்லையென்றால் - நான் குதி 
ரைகளை வீட்டுக்கு அனுப்பிவிட்டுத் தனியாக 
நடந்து திரும்புவேன் . வழியில் பார்க்கின்ற 
ஒவ்வொருவரையும் பணிவோடு குனிந்து 
வணங்குவேன் ; பிறகு , உதவி செய்ய வேண் 
டும் , அறிவுரை கூற வேண்டும் , யாருக்காக 
வாவது என்னைத் தியாகம் செய்ய வேண்டும் 
என்று என்னிடம் ஏற்பட்ட பேரார்வம் வழியில் 
பாரத்தைத் தூக்க அல்லது ஒரு குழந்தையைத் 
தாலாட்ட அல்லது மற்றவர்களுக்கு வழி வி 

டு 
வதற்காகச் சேற்றிலே இறங்கும்படி என்னை 
இட்டுச் சென்றது . ஒரு 

நாள் எங்களுடைய 
விவசாயிகளில் 

ஒருவனான 

ஸெமியோன் தன் 
மகளுக்கு சவப்பெட்டி செய்வதற்குச் சில பல 
கைகளும் சவ அடக்கச் செலவுக்கு ஒரு ரூபிள் 
பணமும் கேட்டதாக மணியக்காரர் காதியா 
விடம் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் 


16 * 


243 


வகை 


கேட்டேன் . அவனுக்குப் பலகையும் பணமும் 
கொடுத்ததாக அவர் கூறினார் . அவர்கள் அவ் 
வளவு ஏழைகளா ? என்று நான் கேட்டேன் . 
" மிகவும் ஏழைகள் , அம்மா ! அவர்களால் 
உப்புக் கூட வாங்க முடியாது என்று அவர் 
பதிலளித்தார் . என் இதயத்தில் வலி ஏற்படு 
வதை நான் உணர்ந்தேன் . ஆனால் ஒரு 
யில் அது எனக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்தது . 
காதியாவை ஏமாற்றுவதற்காக உலாவப் 
போவதாகச் சொல்லிவிட்டு நான் மாடிக்கு 

னேன் . என்னிடமிருந்த பணம் முழுவதை 
யும் எடுத்துக் கொண்டேன் ( என்னிடம் அதிக 
மான பணம் கிடையாது , எனினும் இருந்ததை 
யெல்லாம் எடுத்துக் கொண்டேன் ) . சிலுவைக் 
குறியிட்டுக் கொண்டு யாருடைய கண்ணிலும் 
படாமல் வராந்தாவுக்கு வந்து தோட்டத்தின் 
வழியாக கிராமத்துக்குச் சென்றேன் . ஸெமி 
யோனுடைய 

குடிசை கிராமத்தின் கடைசியி 
லிருந்தது . நான் சன்னலுக்கருகே போவதை 
யும் சன்னல் பலகையின் மீது பணத்தை வைப் 
பதையும் பிறகு கதவைத் தட்டுவதையும் ஒரு 
வரும் பார்க்கவில்லை . குடிசையிலிருந்து யாரோ 
வெளியே வந்த பொழுது கதவு கிறீச்சிட்டது . 
என் உடல் குளிர்ந்து , பயமேற்பட்டு நான் 
நடுங்கிக் கொண்டே குற்றவாளியைப் போல 
வீட்டுக்கு ஓடிவந்தேன் . நான் எங்கே போயிருந் 
தேன் , ஏன் இப்படி ஓடி வருகிறேன் என்று 
காதியா என்னைக் கேட்டாள் . 

ஆனால் அவள் 
என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்பதை 
என்னால் புரிந்து கொள்ளக் கூட முடியவில்லை. 


244 


சென்று 


கதவைப் 


முடியவில்லை 


பதிலும் சொல்லவில்லை . மற்ற எல்லாமே திடீ 
ரென்று 

மிகச் சாதாரணமாக , அற்பமாகத் 
தோன்றின . அறைக்குள் 
பூட்டிக் கொண்டு வெகு நேரம் வரை நடந் 
தேன் . என்னால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை , 
சிந்தனைகளை ஒருங்கே சேர்க்க 
அல்லது 

எனக்கு என்ன ஏற்பட்டுக் கொண் 
ருக்கிறது என்பதை உணரக் கூட முடியவில்லை . 
ஸெமியோனுடைய 

குடும்பம் 

எவ்வளவு 
மகிழ்ச்சி அடையும் , 

பணம் 

வைத்துவிட்டுப் 
போன நபரிடம் எவ்வளவு நன்றி பாராட்டும் 
என்று நினைத்தேன் . என் கைகளாலேயே அவர் 
களிடம் பணத்தைக் கொடுக்கவில்லையே என்று 
வருந்தினேன் . நான் செய்த காரியம் ஸெர்கேய் 
ஹாய்லவிச்சுக்குத் தெரிந்தால் அவர் என்ன 
கூறுவார் 

சிந்தித்தேன் . யாருமே 
தெரிந்து கொள்ள முடியாது என்பதைப் பற்றி 
ஆனந்தமடைந்தேன் . எனக்கு அதிகமான 
மகிழ்ச்சி ஏற்பட்டது , என்னையும் சேர்த்து எல் 
லோருமே மோசமானவர்களாகத் தோன்றினார் 
கள் . நான் என்னைப் பற்றி , மற்ற எல்லோரை 
யும் பற்றி மிகவும் அடக்கத்தோடு நினைத்த 
படியால் மரணத்தைப் பற்றிய சிந்தனை எனக்கு 
ஆனந்தமான 

வந்தது . நான் 
சிரித்தேன் , பிரார்த்தனை செய்தேன் , கண்ணீர் 
வடித்தேன் . அந்தக் கணத்தில் உலகத்திலுள்ள 
எல்லோரையும் என்னையும் 

எவ்வளவு 
தீவிரத்தோடு , எவ்வளவு உணர்ச்சியோடு நான் 
நேசித்தேன் ! வழிபாட்டுக்கு நடுவில் 

நடுவில் விவிலிய 
நூலைப் படித்தேன் . நான் அதைக் கூடுதலாகப் 


என்று 


கனவாக 


கூட 


-- 


245 


முன்னைக் 


ஆழம் 


காண 


புரிந்து கொள்ள முடிந்தது . அந்த தெய்விக 
வாழ்க்கையின் கதை 

காட்டிலும் 
எளிமையான தாகவும் அதிகமாக 

உள்ளத்தை 
உருக்குவதாகவும் 

மாறியது . 

அவருடைய 
போதனைகளில் நான் கண்ட ஆழமான சிந்தனை 
யும் அன்பும் அதிகமான அளவுக்கு அச்சத்தைத் 
தூண்டுவதாக , 

முடியாததாக 
இருப்பதைக் கண்டேன் . ஆனால் விவிலிய நூலை 
வைத்துவிட்டு என்னைச் சுற்றியுள்ள வாழ்க் 
கையை நான் மறுபடியும் ஆராய்ந்த பொழுது , 
அதைப்பற்றிச் சிந்தித்த பொழுது எல்லாமே 
எவ்வளவு சாதாரணமாகவும் எளிமையாகவும் 
எனக்குத் தோன்றியது . அறத்துக்கு மாறான 
முறையில் வாழ்க்கை நடத்துவது மிகவும் கடி 
னமானதாகவும் எல்லோரையும் நேசிப்பதும் 
எல்லோராலும் நேசிக்கப் படுவதும் மிகச் சுல 
பமானதாகவும் தோன்றியது . எல்லோரும் 
என்னிடம் மிகவும் நன்றாக , அன்பாக நடந்து 
கொண்டார்கள் . நான் தொடர்ந்து 

பாடம் 
சொல்லிக் கொடுத்துவந்த 

ஸோனியா 
முற்றிலும் மாறிவிட்டாள் . அவள் புரிந்து 
கொள்வதற்கு , எனக்குச் சங்கட மேற்படுத் 

விரும்பியதைச் செய்வதற்கு 
முயற்சி செய்தாள் . நான் மற்றவர்களிடம் 
எப்படி நடந்து கொண்டேனோ அதே முறையில் 
ஒவ்வொருவரும் என்னிடம் நடந்து கொண் 
டார்கள் . குறை ஏற்புக்கு 

குறை ஏற்புக்கு முன்பாக நான் மன் 
னிப்புக் கேட்க வேண்டிய விரோதிகளைப் பற்றி 
நினைத்த பொழுது 

எங்கள் 

குடும்பத்துக்கு 
வெளியே ஒரே ஒரு நபரைப் பற்றித்தான் 


கூட 


தாமல் 


நான் 


246 


ஏளனம் 


மான 


நினைக்க முடிந்தது . அந்த நபர் ஒரு இளம் 
பெண் , அடுத்த 
அடுத்த வீட்டில் 

வீட்டில் வசிப்பவள் . 
வருடத்துக்கு முன்பு மற்ற விருந்தினர்களுக்கு 
முன்னால் நான் அந்தப் பெண்ணை 
செய்து சிரித்தேன் . அதன் காரணமாக அவள் 
எங்களைப் பார்க்க வருவதை நிறுத்திக் கொண் 
டாள் . என்னுடைய தவறை ஒத்துக் கொண்டு 
மன்னிப்பளிக்குமாறு கேட்டு அவளுக்கு ஒரு 
கடிதம் எழுதினேன் . அவளிடமிருந்து பதில் 
வந்தது . என்னை மன்னித்துவிட்டதாகவும் அது 
போலத் தன்னையும் மன்னிக்கும்படி கேட்டு 
அவள் 

எழுதியிருந்தாள் . அந்தச் சாதாரண 

வரிகளைப் படிக்கும் பொழுது நான் 
ஆனந்தப் பெருக்கில் கண்ணீர் வடித்தேன் 
அந்த சமயத்தில் அவை மிகவும் உருக்கமான 

எனக்குத் தோன்றின . என்னை மன் 
னிக்கும்படி என்னுடைய வயோதிகத் தாதி 
யிடம் கூறிய பொழுது அவள் கண்ணீருகுத் 
தாள் . “ இவர்கள் எல்லோரும் என்னிடம் ஏன் 
இவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் ? இந்த அன் 
புக்குத் தகுதி உடையவளாவதற்கு நான் என்ன 
செய்திருக்கிறேன் ? என்று என்னைக் கேட்டுக் 
கொண்டேன் . பிறகு ஸெர்கேய் மிஹாய்ல 
விச்சை நினைத்துக் கொள்வேன் . அவரைப் 
பற்றிச் சேர்ந்தாற் போல மணிக் 

மணிக் கணக்காக 
நினைத்துக் கொண்டிருப்பேன் . அப்படி நினைக் 
காதிருக்க என்னால் முடியவில்லை . அது பாவச் 
செயல் என்றும் நான் கருதவில்லை . ஆனால் 
அவரை 

காதலிக்கிறேன் என்பதைத் 
தெரிந்து கொண்ட அந்த இரவில் அவரைப் 


வையாக 


நான் 


247 


நான் 


பற்றிச் சிந்தித்த முறையில் நான் நினைக்கவில்லை 
என்னைப் பற்றி 

நினைப்பதைப் 
போலவே அவரைப் பற்றிச் சிந்தித்தேன் . 
என்னுடைய எதிர்காலத்தைப் பற்றிய ஒவ் 
வொரு சிந்தனையிலும் தானாகவே அவரைச் 
சேர்த்துக் 

கொண்டேன் . அவரோடு நான் 
இருக்கும் பொழுது அவர் என்னிடம் ஏற்படுத் 
திய சர்வ வல்லமையான தாக்கம் இந்த சமயங் 
களின் போது முற்றிலும் மறைந்துவிட்டது . 
அவருக்குச் சமமாக என்னைக் கருதினேன் . என் 
னுடைய ஆன்மிக எழுச்சியின் சிகரத்திலிருந்து 
அவரை முற்றிலும் சரியாகப் புரிந்து கொண் 
டேன் . முன்பு எனக்கு விசித்திரமாகத் தோன் 
றியவை இத்தகைய தருணங்களில் 

தருணங்களில் தெளிவ 
டைந்தன . மற்றவர்களுக்காக வாழ்க்கை நடத் 
துவது ஒன்றே உண்மையான மகிழ்ச்சி என்று 
அவர் கூறியது ஏன் என்பதைப் புரிந்து கொண் 
டேன் . நான் அவரோடு முற்றிலும் உடன்பட் 
டேன் . நாங்களிருவரும் நிரந்தரமாக அமைதி 
யான மகிழ்ச்சியோடிருப்போம் என்பது எனக்கு 
உறுதியாகத் தெரிந்தது . நான் வெளிநாட்டுப் 
பயணங்களைப் பற்றி , உல்லாசத்தையும் பகட் 
டையும் பற்றிக் கனவு காணவில்லை . முற்றிலும் 
வேறுவிதமான வாழ்க்கையைப் பற்றியே கனவு 
கண்டேன் . அது நாட்டுப் புறத்தில் அமைதி 
யான குடும்ப வாழ்க்கை , ஒருவர் மற்றவருக் 
காகத் தொடர்ச்சியாக தியாகம் செய்கின்ற , 
அன்பு நிறைந்த வாழ்க்கை . அன்பும் உதவியும் 
நின்றைந்த கடவுள் எல்லாவற்றையும் பார்த்துக் 
கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு எப்பொழு 
துமே இருக்கும் வாழ்க்கை . 


248 


மான 


பாக 


என் பிறந்த நாளன்று நான் திட்டமிட்ட 
படியே யூகரிஸ்தைப் பெற்றேன் . மாதாகோவி 
லிலிருந்து திரும்பிய பொழுது என்னுடைய 
தயம் அதிகமான மகிழ்ச்சியில் திளைத்தபடி 
யால் -- என்னுடைய மகிழ்ச்சியை ஏதாவது 
குலைத்துவிடுமோ என்ற அச்சம் எனக்கு ஏற் 
பட்டது . நாங்கள் எங்கள் 

வீட்டு 

வாயிலில் 
வண்டியிலிருந்து இறங்கிய உடனே பாலத்தின் 
வண்டி 

பந்து கொண்டிருக்கும் பழக்க 
சத்தம் கேட்டது . நான் ஸெர்கேய் 
மிஹாய்லவிச்சைப் பார்த்தேன் . 

அவர் 
எனக்குப் பிறந்த நாள் வாழ்த்துக் கூறினார் . 
நாங்கள் இருவரும் ஒன்றாகக் கூடத்துக்குள் 
சென்றோம் . அன்று காலையில் அவருக்கு முன் 

நான் அமைதியோடும் தன்னம்பிக்கை 
யோடும் இருந்ததைப் போல அதற்கு முன்பு 
ஒ போதும் இருந்ததில்லை . எனக்குள் ஒரு புதிய 
உலகமே இருக்கிறது , அதை அவர் புரிந்து 
கொள்ளவில்லை , அது அவருடைய உலகத்தைக் 
காட்டிலும் உயர்வானது 
உணர்ந்தேன் . எனக்குக் கடுகளவுகூட சங்கட 
உணர்ச்சி ஏற்படவில்லை . இதன் காரணத்தை 
அவர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் . 
ஏனென்றால் அவர் வழக்கத்துக்கு மாறான மென் 
மையோடும் அதிகமான மரியாதையோடும் 
என்னிடம் நடந்து கொண்டார் . நான் பியா 
னோவுக்கு முன்னால் இருந்தேன் . அவர் அதைப் 
பூட்டி , சாவியைத் தன் பையில் 

வைத்துக் 
கொண்டார் . 
உன்னுடைய மன நிலையைக் 

கெடுத்து 


என்பதை 


நான் 


249 


விடாதே . இந்தத் தருணத்தில் உன்னுடைய 
ஆன் மாவில் நிறைந்திருக்கும் இசை உலகத்தில் 
வே று எதைக் காட்டிலும் மிகச் சிறப்பானது 
என்றார் . 
நான் நன்றி பாராட்டினேன் . 

னேன் . ஆனால் என்னு 
டைய ஆன்மாவிலிருக்கும் விஷயங்களை ( அவை 
எல்லோரிடமிருந்தும் மறைக்கப் பட்டிருக்க 
வேண்டும் ) அவர் மிகவும் சுலபமாகவும் சரி 
யாகவும் புரிந்து கொண்டிருந்தது எனக்குச் 
சிறிது கவலையைத் தந்தது . விருந்தின் போது , 
எனக்குப் பிறந்த நாள் வாழ்த்துக் கூறுவதற் 
காக வந்ததாகவும் மறு நாள் மா ஸ்கோவுக்குப் 
புறப்பட வேண்டியிருப்பதால் விடைபெற்றுக் 
கொள்வதாகவும் அவர் கூறினார் . அவர் காதி 
யாவைப் பார்த்துக் கொண்டு இதைக் கூறினார் . 
பிறகு என்னைப் பார்த்தார் . என் முகம் கவலை 
யைக் காட்டும் என்று அஞ்சினார் என்று நான் 
புரிந்து கொண்டேன் . ஆனால் நான் ஆச்சரிய 
மடையவில்லை , நிலை குலையவில்லை . அவர் திரும் 
புவதற்கு நெடு நாட்களாகுமா 
நான் கேட்கவில்லை . அவர் இப்படிச் சொல் 
வார் என்று எனக்குத் தெரியும் , அவர் போக 
மாட்டார் என்பதும் எனக்குத் தெரியும் . அது 
எனக்கு எப்படித் தெரியும் ? அதை எனக்குக் 
கூட விளக்குவதற்கு என்னால் முடியாது . ஆனா 

ல் 
இதுது வரை நடைபெற்றிருக்கின்ற எல்லாவற் 
றையும் அல்லது நடைபெறப் போகின்ற எல் 
லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் என்ற 
உணர்ச்சி அன்று என்னிடமிருந்தது . இது வரை 
நடந்த எல்லாமே ஏற்கெனவே நெடுங்காலத் 


என்று 


கூட 


250 


ெ 


அவளிடம் 


துக்கு முன்பே நடைபெற்று முடிந்துவிட்டது , 
நெடுங்காலத்துக்கு முன்பே அது 

எனக்குத் 
தரியும் , அவை அனைத்துமே மறுபடியும் நடை 
பெறும் . அது எப்படி 

நடக்கும் 

என்பதும் 
எனக்குத் தெரியும் என்ற அற்புதமான கனவில் 
நான் வசிப்பது போலத் தோன்றியது . 

அவர் விருந்து முடிவடைந்த உடனே போக 
விரும்பினார் . ஆனால் இறுதி உணவு வழிபாட் 
டுக்குப் பிறகு காதியா களைப்பாக இருந்த படி 
யால் அவள் படுக்கப் போய்விட்டாள் . எனவே 

விடைபெற்றுக் கொள்வதற்காக 
அவள் தூங்கியெழுந்திருக்கின்ற வரை அவர் 
காத்திருக்க நேர்ந்தது . உபசரிப்பு அறைக்குள் 
சூரிய ஒளி அதிகமாக வந்து கொண்டிருந்தது . 
எனவே நாங்கள் வராந்தாவுக்குப் போனோம் . 
நாங்கள் உட்கார்ந்தவுடனே என்னுடைய காத 
லின் விதியை முடிவு செய்யப் போகின்ற விஷ 
யங்களைப் பற்றி 

ப் பற்றி நான் மிகவும் நிதானமாகப் 
பேசத் தொடங்கினேன் . நாங்கள் உட்கார்ந்த 
அதே வினாடியில் -- முன்ன தாகவோ , 
தாகவோ அல்ல- நான் 

பேசத் 

தொடங்கி 
னேன் . 

நான் அவரிடம் சொல்ல விரும்பிய 
வற்றுக்குக் குந்தகம் ஏற்படுத்தக் கூடிய வகை 
யில் இதற்கு முன்பு ஒன்றும் பேசப்படவில்லை , 
அத்தகைய தொனி உபயோகிக்கப்படவில்லை , 
அத்தகைய தலைப்பு தொடங்கப்படவில்லை . 
அத்தகைய அடக்கச் சிறப்பும் உறுதியும் சொற் 
களைத் தேர்ந்தெடுப்பதில் அத்தகைய துல்லிய 
மும் நான் எங்கிருந்து பெற்றேன் 

என்பது 
எனக்குத் தெரியாது . நான் பேசவில்லை எனக் 


பின்ன 


251 


குள் ஏதோ ஒரு குரல் , என் சித்தத்துக்குக் 
கட்டுப்படாது பேசுவதைப் போல இருந்தது . 
அவர் கிராதியின் மேல் சாய்ந்து கொண்டு 
எனக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தார் . அவர் 
ஒரு பவளக் குறிஞ்சிப் பூக்கிளையைத் தனக்குப் 
பக்கத்தில் இழுத்துக் கொண்டு அதன் இலை 
களைக் கிள்ளிப் போட்டுக் கொண்டிருந்தார் . 
நான் பேச ஆரம்பித்த பொழுது அவர் பூக்கிளை 
யை விட்டுவிட்டுத் தன் தலையை ஒரு கையின் 
மேல் சாய்த்துக் கொண்டார் . அது முற்றிலும் 
அமைதியானவருடைய அல்லது அதிகமான பட 
படப்புக்கு ஆளானவருடைய நிலையாகும் . 

நீங்கள் ஏன் புறப்பட்டுப் போகிறீர்கள் ? 
என்று நான் அவரை நேருக்கு நேராகப் பார்த் 
துக் கொண்டு மெதுவாக , வேண்டுமென்றே 
கேட்டேன் . 
அவர் உடனே பதிலளிக்கவில்லை . 
பிறகு கண்களைக் கீழே தாழ்த்திக் கொண்டு 
வேலை ! என்று முணுமுணுத்தார் . 
என்னிடம் -- அதிலும் இப்படி ஒரு 

வெளிப் 
கேள்வியைக் கேட்கும் பொழுது 
- பொய் சொல்வது அவருக்கு எவ்வளவு கஷ் 
டமாக இருக்கிறது என்பதை நான் கண்டேன் . 

இன்றைய தினம் எனக்கு எவ்வளவு முக் 
கியமானது என்பது உங்களுக்குத் தெரியும் . 
பல காரணங்களால் அது மிகவும் முக்கியமாக 
இருக்கிறது . நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று 
நான் கேட்டது போலித்தனமான அக்கறை 
யினால் அல்ல . நான் உங்களை விரும்புவது , உங் 
களைக் காதலிப்பது உங்களுக்குத் தெரியும் . 


படையான 


252 


நான் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் 
என்பதால் கேட்கிறேன் . நீங்கள் ஏன் போகி 
றீர்கள் ? 

நான் போவதன் உண்மையான காரணத் 
தை உன்னிடம் சொல்ல எனக்குக் கஷ்டமாக 
இருக்கிறது என்று அவர் பதிலளித்தார் . 
" இந்த வார முழுவதும் உன்னைப் பற்றியும் 
என்னைப் பற்றியும் நான் அதிகமாகச் சிந்தித் 
திருக்கிறேன் . நான் போக வேண்டும் என்ற 
முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன் . அது ஏன் 
என்பது உனக்குப் புரியும் . என் மீது உனக்கு 
ஏதாவது அக்கறை இருந்தால் இன்னும் அதிக 
மாகச் சொல்ல வேண்டும் என்று நீ வற்புறுத்த 
மாட்டாய் ! அவர் நெற்றியைத் தேய்த்துக் 
கொண்டு கண்களை மூடிக் கொண்டார் . அது 

க் கஷ்டமானதே .... ஆனால் உனக்குத் 
தெரிந்திருக்கும் . 

என்னுடைய இதயம் படபடவென்று 
துடித்துக் கொண்டிருந்தது . 

எனக்குப் புரியவில்லை என்று நான் கூறி 
னேன் . என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை . 
எனக்காக , எனக்கு 

அதிகமான முக்கியத் 
துவத்தைக் கொண்டிருக்கும் இந்த தினத்துக் 
காக நீங்கள் சொல்ல வேண்டும் . சொல்லுங் 
கள் . எதைக் கேட்டாலும் என்னால் தாங்கிக் 
கொள்ள முடியும் . 

அவர் உட்கார்ந்திருந்த நிலையை மாற்றிக் 
கொண்டார் . என்னை ஏறிட்டுப் பார்த்தார் . 
மறுபடியும் அந்தப் பூக்கிளையைத் தன்னிடம் 
இழுத்தார் . 


253 


சரி என்றார் . அதன் பிறகும் அவர் ஒரு 
கணம் தயங்கிவிட்டு நடுங்கும் குரலில் பேசத் 
தொடங்கினார் . தன் குரலை உறுதியாக வைத்துக் 
கொள்வதற்கு அவர் வீண் முயற்சி செய்தார் . 
வார்த்தைகளில் அதை எடுத்துக் கூறுவது 
முட்டாள் தனம் , அது இயலாத காரியம் , 
அது எனக் 

எனக்கு வேதனை தரும் . எனினும் நான் 
விளக்குவதற்கு முயற்சி செய்கிறேன் . உட 
லில் வலி ஏற்பட்டதைப் போல அவர் துடித் 
தார் . 

சொல்லுங்கள் ! என்று நான் கூறினேன் . 
அ என்ற பெயரில் ஒரு நபர் இருந்ததாக 
வைத்துக் கொள் . அவர் வயதானவர் , தன் 
வாழ்க்கையை வாழ்ந்து முடித்துவிட்டார் . இ 
என்ற பெயரில் ஒரு பெண் இருந்தாள் . அவள் 

ளமையானவள் , மகிழ்ச்சியோடிருப்பவள் . 
மக்கள் 

வாழ்க்கையைப் பற்றி 
அவளுக்கு ஒன்றுமே தெரியாது . குடும்பச் சூழ் 
நிலை காரணமாக அவர் அந்தப் பெண்ணைத் 
தன் மகளைப் போல நேசித்தார் . அவளை வேறு 
விதத்தில் தான் நேசிக்கக் கூடும் என்ற பயம் 
அவரிடமில்லை . , 

அவர் நிறுத்தினார் . அவர் தொடர்வதற்காக 
நான் காத்துக் கொண்டிருந்தேன் . 
" இ இளம் 

பெண் , அவளுக்கு 

அவளுக்கு வாழ்க்கை 
இன்னும் உல்லாசமாகவே இருந்தது என்பதை 
அவர் மறந்துவிட்டார் . இதற்குப் பிறகு 
அவர் வேகமாகவும் பிடிவாதமாக என்னைப் 
பார்க்காமலும் பேசினார் . 

‘ அவளை 
வகையில் நேசிப்பது சுலபமானது , ஆனால் இது 


அல்லது 


வேறு 


254 


உடனே 


அவளுக்கு வெறும் விளையாட்டே 

என்பதை 
மறந்து விட்டார் . அவர் ஒரு தவறு 

செய் 
தார் . 

திடீரென்று வேறுவிதமான 
உணர்ச்சி , கழிவிரக்கத்தைப் போல வேதனை 
யளிக்கும் உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது .. 
தங்களிடையே முன் பிருந்த நட்பு 

நட்பு பாதிக்கப் 
படும் என்று அவர் அஞ்சினார் . அப்படி ஏற்படு 
வதற்கு முன்னால் போய்விட விரும்பினார் . 
இப்படிச் சொன்ன பிறகு அவர் சாவதான 
மாகக் கண்களைத் துடைத்தார் , பிறகு மறுபடி 
யும் கண்களை மூடிக் கொண்டார் . 

அந்தப் பெண்ணை வேறுவிதமாக நேசிப் 
பதற்கு அவர் ஏன் அஞ்சினார் ? என்று நான் 
மிகவும் மெதுவாக , என்னுடைய படபடப்பை 
அடக்கிக் கொண்டு என் குரலைக் கட்டாயமாக 
நிதானப்படுத்திக் கொண்டு கேட்டேன் . அது 
கிண்டல் செய்வதைப் போல இருந்திருக்க 
வேண்டும் . ஏனென்றால் அவருடைய பதிலில் 
புண்பட்ட அறிகுறி லேசாக இருந்தது . 

நீ இளம் பெண் . நான் அப்படியல்ல . நீ 
விளையாட விரும்புகிறாய் . 

நான் 
வேறொன்றை விரும்புகிறேன் . நீ தொடர்ந்து 
விளை யாடு , ஆனால் என்னோடு விளையாட வேண் 
டாம் . ஏனென்றால் நீ மனப்பூர்வமாக அப்படி 
நடந்து கொள்கிறா 

கொள்கிறாய் என்று நான் நினைத்து 
விடலாம் . அது என்னைப் புண்படுத்தும் . உனக் 
கும் அவமானத்தைக் கொடுக்கும் . அ இதைத் 
தான் கூறினார் என்று சொல்லிவிட்டு அவர் 
மேலும் பேசினார் . இவை எல்லாமே பிதற்றல் 
தான் . ஆனால் நான் ஏன் போகிறேன் என்பது 


ஆனால் 


255 


என் 


உனக்குப் புரிகிறதல்லவா ? அதைப் பற்றி 
இதற்கு மேல் நாம் பேச வேண்டாம் . தயவு 
செய்து வேண்டாம் ! 

இல்லை ! இல்லை ! அதைப் பற்றி சற்று அதிக 
மாக நாம் பேசத்தான் வேண்டும் ! 
நான் உரத்த குரலில் கூறினேன் . கண்ணீர்த் 
துளிகள் என் குரலில் 

குரலில் நடுக்கத்தை ஏற்படுத் 
தின . அவர் அவளைக் காதலித்தாரா , இல் 
லையா ? 
அவர் பதிலளிக்கவில்லை . 
அவர் அவளைக் காதலிக்கவில்லை என்றால் 
அவளோடு ஏன் விளையாடினார் ? அவளென்ன 
சிறு குழந்தையா ? என்று நான் கேட்டேன் . 

ஆமாம் . ஆமாம் . அ செய்தது தவறுதான் 
என்று அவர் அவசரமாகக் குறுக்கிட்டார் . 
ஆனால் அதோடு எல்லாம் முடிந்துவிட்டது . 
அவர்கள் ..... நண்பர்களாகப் பிரிந்தார்கள் . 

ஆனால் அது மிக பயங்கரம் . இதைத் தவிர 
வேறு முடிவு 

கிடையாதா ? என்று என்னு 
டைய பேச்சில் நானே பயமடைந்து 

லேசாக 
முணுமுணுத்தேன் . 

" ஆம் . இருக்கிறது என்று அவர் தன் 
முகத்திலிருந்து 

எடுத்துக் கொண்டு 
என்னை நேரடியாகப் 

பார்த்துக் கொண்டு 
கூறினார் . ரண்டு விதமான முடிவுகள் இரு 
கின்றன . நீ குறுக்கே பேசக் கூடாது என்று 
மட்டும் உன்னைக் 

கேட்டுக் கொள்கிறேன் . 
அமைதியாகக் கேள் . , அவர் எழுந்து நின்று 
கொண்டு வேதனையோடு சிரித்தபடியே பேசத் 
தொடங்கினார் . அ பைத்தியமானார் , இ மீது 


2 


கையை 


256 


நான் 


போன 


பொறு . 


அடங்காக் காதல் கொண்டார் , 

அவளிடம் 
அதைத் தெரிவித்தார் என்று சிலர் கூறுகிறார் 
கள் .... அவள் அவரைப் பார்த்துச் சிரித்தாள் . 
அவளுக்கு அது வேடிக்கை , அவருக்கு 
அது 
வாழ்வா , சாவா என்ற பிரச்சினை . 
குறுக்கிட்டுப் பேச , 

என் சார்பில் 
பேசத் துணிய வேண்டாம் என்று சொல்லப் 

சமயத்தில் அவர் தன் கையை என் 
வைத்து என்னைக் கட்டுப்படுத்தினார் . 

அவர் குரலில் நடுக்கம் கலந் 
திருந்தது . அவர் மீது அவளுக்கு அனுதாபம் 
ஏற்பட்டது . பாவம் . அவள் தன்னுடைய அனு 
பவமின்மையினால் 
அவரை உண்மையாகவே 
காதலிக்க முடியும் என்று கற்பனை செய்தாள் . 
அவருடைய மனைவியாவதற்கு இசைந்தாள் . 
அவரும் ( முட்டாள் தானே! ) தன்னுடைய 
வாழ்க்கை மறுபடியும் முதலிலிருந்து 

முதலிலிருந்து தொடங் 
கப் போவதாக நம்பினார் — ஆமாம் ! அவர் 
அப்படி உண்மையாகவே நம்பினார் . 

ஆனால் 
அவரைத் தான் ஏமாற்றிவிட்டதையும் தன்னை 
அவர் ஏமாற்றிவிட்டதையும் அவள் சீக்கிரத் 
திலேயே புரிந்து கொண்டாள் ... ஆனால் நாம் 
அதைப் பற்றி இதற்கு மேல் பேச வேண்டாம் 
என்று சொல்லி முடித்தார் . அவரால் அதற்கு 
மேல் பேச முடியவில்லை என்பது வெளிப்படை 
யாகத் தெரிந்தது . அவர் மெளனமாக எனக்கு 
முன்னால் முன்னும் பின்னும் நடக்கத் தொடங் 
கினார் . 

நாம் அதைப் பற்றிப் பேச வேண்டாம் 
என்று அவர் சொல்லிவிட்டார் . ஆனால் நான் 


. 


17-2442 


257 


குரலில் 


பேசத் 


வ 


பேசுவதற்காக அதிகமான எதிர்பார்ப் 
போடு அவர் காத்துக் கொண்டிருப்பன 
கண்டேன் . நான் ஏதோ சொல்ல விரும்பினேன் . 
ஆனால் என் தொண்டையில் ஏற்பட்ட அழுத் 
தம் அதைத் தடுத்தது . நான் அவரைப் பார்த் 
தேன் - அவர் வெளுத்துப் போயிருந்தார் . அவ 
ருடைய கீழுதடு துடித்துக் கொண்டிருந்தது . 
நான் அவருக்காக வருத்தப்படத் தொடங்கி 
னேன் . நான் சிரமப்பட்டு , என்னைக் 

என்னைக் கட்டுப் 
படுத்திய மௌனத்தைக் கிழித்துக் கொண்டு 
உருக்கமான 

மெதுவாகப் 
தாடங்கினேன் . என் குரல் எந்த வினாடியிலும் 
வெடித்துவிடும் என்று அஞ்சினேன் . 


மூன்றாவது முடிவு என்று சொல்லிவிட்டு 
நிறுத்திக் கொண்டேன் . ஆனால் அவர் மௌன 
மாக இருந்தார் . அவர் அவளைக் காதலிக்க 
வில்லை , 

மனதை மிகவும் புண்படுத் 
தினார் . தான் செய்தது சரி என்று நினைத்துக் 
கொண்டு புறப்பட்டுப் போனார் . ஏதோ கார 
ணத்துக்காக அதைப் பற்றிப் பெருமையாகக் 
கூட நினைத்தார் . அது உங்களுக்கு வேடிக்கை , 
எனக்கல்ல . நான் முதலிலிருந்தே உங்களைக் 
காதலித்தேன் . ஆம் . நான் உங்களைக் காதலித் 
தேன் என்று திருப்பிக் கூறினேன் . இதைக் 
கூறிய பொழுது தணிவாகவும் உருக்கமாகவும் 
இருந்த என்னுடைய குரல் காட்டுக் கூச்சலாக 
மாறி எனக்கே பயமூட்டியது . 

அவர் மிகவும் வெளுத்துப் போய் எனக்கு 
எதிரில் நின்று கொண்டிருந்தார் . அவருடைய 
உதடு மென்மேலும் அதிகமாகத் துடித்தது . 


அவள் 


258 


காக 


அவருடைய கன்னங்களிலிருந்து இரண்டு கண் 
ணீர்த் துளிகள் கீழே உருண்டன . 

நீங்கள் செய்தது மிகவும் மோசம் ! என்று 
ஆத்திரமான , கொட்டப்படாத கண்ணீர் என் 
தொண்டையை அடைக்க நான் அநேகமாகக் 
கத்திவிட்டேன் . ஏன் அப்படிச் செய்தீர்கள் ? 
என்று கேட்டுவிட்டு அவரைவிட்டுப் பிரிவதற் 

எழுந்தேன் . 
ஆனால் அவர் என்னைக் கட்டுப் படுத்தினார் . 
என் 

முழங்கால்களின் மேல் அவர் தலையை 
வைத்தார் . அவருடைய உதடுகள் நடுங்கிக் 
கொண்டிருந்த என் கரங்களை முத்தமிட்டன . 
அவருடைய கண்ணீரால் அவை ஈரமாக இருந் 
தன . 

கடவுளே ! இப்படியாகும் என்பது மட்டும் 
எனக்குத் தெரிந்திருந்தால் 

என் 

று அவர் 
முணுமுணுத்தார் . 

ஏன் செய்தீர்கள் ? செய்தீர்கள் ? 
என்று நான் திரும்பத் திரும்பச் சொல்லிக் 
கொண்டிருந்தேன் . ஆனால் என் இதயம் ஆனந் 
தத்தை அனுபவித்தது . அந்த ஆனந்தம் நிரந் 
தரமாக மறைந்துவிட்டது , னி என்றும் திரும் 


ஏன் 


பாது . 


செய்து 


ஐந்து நிமிடங்களுக்குப் பிறகு மாஷா ஸெர் 
கேய் மிஹாய்லவிச்சைத் திருமணம் 
கொள்ளப் போகிறாள் என்று ஸோனியா அந்த 
வீடு முழுவதுமே கேட்கும்படி உரத்த குரலில் 
சத்தம் போட்டுக் கொண்டு 

காதியாவிடம் 
சொல்வதற்காக மாடிக்கு ஓடினாள் . 


259 


5 


போடு 


என்று 


எங்கள் 

திருமணத்தைத் தள்ளிப் 
வதற்கு ஒரு காரணமும் இல்லை . அவரோ , 
நானோ அதை விரும்பவுமில்லை . 

ரும்பவு மில்லை . மணப் பெண் 
ணுக்குத் தேவையான உடைகளை வாங்குவதற் 
காக மா ஸ்கோவுக்குப் போனால் நல்லது என்று 
காதியா நினைத்ததும் , திருமணம் நடக்கு முன்பு 
ஸெர்கேய் மிஹாய்லவிச் புதிய வண்டியும் புதிய 
சோபாக்களும் வாங்க வேண்டும் , வீட்டின் உட் 
பகுதியில் புதிய காகிதம் ஒட்ட வேண்டும் 
அவர் தாயார் எண்ணியதும் 

உண் 
மையே . இவை உண்மையாகவே மிக அத்தி 
யாவசியமானவை என்றால் பிறகு கவனித்துக் 
கொள்ளலாம் என்று நாங்களிருவரும் வற்புறுத் 
தினோம் . இதற்கிடையில் என்னுடைய பிறந்த 
நாளுக்கு இரண்டு வாரங்களுக்குப் பிறகு அமை 
தியான முறையில் , மணப் பெண் உடைகள் இல் 
லாமல் , மணப் பெண்ணின் தோழிகள் அல்லது 
மணமகனின் உயிர் நண்பர் இல்லாமல் , இரவு 
விருந்தோ அல்லது ஷாம்பேன் மதுவோ அல்லது 
திருமணங்களில் சம்பிரதாயமாக இடம் பெறு 
கின்ற இதர ஜோடனைகளோ இல்லாமல் திரு 
மணத்தை நடத்தி விட வேண்டும் . அவருடைய 
திருமணம் இசை விருந்து இல்லாமல் , ஏராள 
மான டிரங்குப் பெட்டிகள் , வீடு முழுவதை 
யும் புதுப்பித்தல் இல்லாமல் , முப்பதாயிரம் 
ரூபிள்கள் செலவில் நடைபெற்ற அவளுடைய 
திருமணத்தைப் போல இல்லாமலிருக்கும் என் 
பதைப் பற்றி அவருடைய தாயார் எந்த அள 


260 


என்பதை 


செய்து 


கூட 


வுக்கு ஏமாற்றமடைந்திருக்கிறாள் 
அவர் என்னிடம் கூறினார் . பழைய சாமான்கள் 
வைக்கப்பட்டிருக்கும் அறையிலுள்ள டிரங்குப் 
பெட்டிகளை அவள் சோதித்துக் கொண்டிருக் 
கிறாள் , எங்களுடைய ஆனந்தமான வாழ்க் 
கைக்கு அவசியமான கம்பளங்கள் , திரைகள் 
மற்றும் தட்டுகளைப் பற்றி வீட்டு நிர்வாகியான 
மார்யுஷ்காவை இரகசியமாகக் 

கலந்து 
கொண்டு வருகிறாள் என்றும் அவர் என்னிடம் 
கூறினார் . எங்கள் வீட்டிலும் காதியா முதிய 
செவிலிப் பெண்ணான 

குஸ்மீனிஷ்னாவிடம் 
அதைத்தான் 

கொண்டிருந்தாள் . 
அதைப் பற்றி அவளைக் கேலி செய்யக் 
முடியவில்லை . நாங்கள் இருவரும் எங்களுடைய 
எதிர்கால வாழ்க்கையைப் பற்றிப் பேசிய 
பொழுது அன்புச் சொற்களையே பேசிக் கொண் 
டோம் , அற்பமான விஷயங்களில் 

கவனம் 
செலுத்தினோம் ( எங்கள் நிலைமையில் உள்ள 
வர்களிடம் அதைத் தானே எதிர்பார்க்க முடி 
யும் ) , ஆனால் உண்மையான மகிழ்ச்சி சட்டை 
களைச் சரியாக வெட்டித்தைப்பதிலும் மேசை 
ரிப்புக்களிலும் குட்டைத் துண்டுகளிலும் சித் 
திரத் தையல் 

செய்வதிலுமே இருக்கிறது 
என்று அவள் உறுதியாக நம்பினாள் . திருமணத் 
தயாரிப்புகளைப் பற்றி இரகசியச் செய்திகள் 
நாள்தோறும் பல தடவைகள் அனுப்பப்பட்ட 
தோடு அதே மாதிரி வந்து கொண்டு மிருந்தன . 
காதியாவுக்கும் அவருடைய தாயாரான ததி 
யானா ஸெ மியோனவ்னாவுக்கும் இடையில் உறவு 
கள் மிகவும் நெருக்கமாக இருப்பதைப் போலத் 


261 


அவளை 


அவள் 


தோன்றியது . ஆனால் ஓரளவுக்குப் பகைமை 
யான , மிகவும் சாமர்த்தியமான இராஜ தந் 
திரம் அங்கே ஏற்கெனவே இடம்பெற்றிருப் 
பதை நான் உணர்ந்தேன் . நான் ததியானா 
ஸெமியோனவ்னாவை இப்பொழுது 

முன்னைக் 
காட்டிலும் நன்றாக அறிய முடிந்தது . அவள் 
கடுகடுப்பான , கறாரான குடும்பத் தலைவி . 
மறைந்து போய்விட்ட காலத்தைச் சேர்ந்த 
சீமாட்டி . 

ஸெர்கேய் மிஹாய்லவிச் 
நேசித்தார்- அது மகன் என்ற முறையில் தன் 
கடமையைச் செய்வதற்காக மட்டுமல்ல , உல 
கத்திலேயே 

மிகச் சிறந்த , மிகவும் அன்பு 
நிறைந்த , அதிகமான அறிவுடைய , அன்பான 
பெண் என்று அவளைக் கருதியதனாலும் அப்படிச் 
செய்தார் . 

எங்களிடம் 

குறிப்பாக 
என்னிடம் எப்பொழுதுமே அன்பாக நடந்து 
கொண்டாள் . தன் மகன் திருமணம் செய்து 
கொள்வதைப் பற்றி மகிழ்ச்சியடைந்தாள் . 
எனினும் அவள் மகன் திருமணம் செய்வதற்கு 
ச்சயித்திருக்கும் பெண் என்ற முறையில் நான் 
அவளைப் 

பார்க்கச் 
மகன் இதைக் காட்டிலும் நல்ல பெண்ணைத் 
தேர்ந்தெடுத்திருக்கலாம் , அதை நான் எப் 
பொழுதும் மறக்காமலிருப்பது நல்லது என்று 
அவள் விரும்பியதை நான் உணர முடிந்தது . 
அவளை நான் மிக நன்றாகப் புரிந்து கொண்டு 
அதை ஒத்துக் கொண்டேன் . 

கடைசி இரண்டு வாரங்களின் போது ஸெர் 
கேய் மிஹாய்லவிச்சும் 

நானும் 

ஒவ்வொரு 
நாளும் சந்தித்துக் கொண்டோம் . அவர் மதிய 


சென்ற 

பொழுது , 


தன் 


262 


என் 


உணவுக்கு வந்து நள்ளிரவு வரையிலும் எங் 
களோடிருப்பார் . ஆனால் நான் இல்லாமல் தன் 
னால் வாழ 

வாழ முடியாது என்று கூறினாலும் ( அவர் 
உண்மையாகச் சொல்கிறார் என்று எனக்குத் 
தெரியும் ) ஒரு நாள் பொழுது முழுவதையும் 
என்னோடு கழித்ததில்லை , தன்னுடைய 
விவகாரங்களில் முன் போலவே சுறுசுறுப்பாக 
இருக்க முயற்சித்தார் . வெளித் தோற்றத் 
தில் எங்களுடைய 

உறவுகள் மாறவில்லை . 
அவர் இன்னும் என்னை மரீயா அலெக்ஸாந்திரவ்னா 
என்று தான் கூப்பிட்டார் ; 

கையைக் 
கூட அவர் முத்தமிடுவதில்லை . என்னோடு தனி 
யாக இருப்பதற்கு 

ருப்பதற்கு சந்தர்ப்பங்களைத் தேடாத 
தோடு அத்தகைய சூழ்நிலையை அவர் தவிர்த் 
தார் . தன்னுடைய மிகையான அன்பைக் காட்ட 
அவர் அஞ்சியதைப் போலவும் அது ஆபத்தான 
தென்று 

கருதியதாகவும் தோன்றியது . 
மாறிவிட்டது அவரா அல்லது நானா என்பது 
எனக்குத் தெரியாது , ஆனால் இப்பொழுது 
அவருக்கு முற்றிலும் 
உணர்ந்தேன் . முன்பு செயற்கையான எளிமை 
என்று கருதியதை அதன் பிறகு நான் அவரிடம் 
பார்க்கவில்லை . எனக்கு முன்னால் இருப்பவர் 
என்னிடம் மரியாதையையும் அச்சத்தையும் 
தூண்டுபவரல்ல , மகிழ்ச்சியில் திளைத்துக் 
கொண்டிருக்கும் குழந்தையே 

எனக்கு அதிகமான மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது . 

ஓ ! இவர் உண்மையில் 
படிப்பட்டவரா ? என்று நான் நினைத்தேன் . 
என்னைப் போல அப்படியே இருக்கிறார் - அதி 


சமமானவளாக 


நான் 


என்பது 


பொழுது 


263 


. 


கமாக 


ஆதி 


கூட 


வேறு 


ஒன்றுமில்லை . 

அவரை 
யோடந்தம் அறிந்து விட்டதாக , முழுமையாக 
அறிந்துவிட்டதாக இப்பொழுது நான் உணர்ந் 
தேன் . அவரிடம் நான் கண்டவை அனைத்தும் 
அழகு நிறைந்த எளிமையோடிருந்தன , எனக் 
ஏற்றவையாக இருந்தன . நாங்கள் ஒன்றாக 
எப்படி வசிக்க வேண்டும் என்பதைப் பற்றி 
அவருடைய திட்டங்கள் 

என் திட்டங் 
களைப் 

போலவே இருந்தன - அவை மிகவும் 
தெளிவாகவும் சிறப்பான முறையிலும் எடுத்துக் 
கூறப்பட்டது தான் எங்களுக்கிடையே 
பாடாகும் . 
பருவநிலை 

மோசமாக இருந்தது . நாங்கள் 
பெரும்பாலான நேரம் வீட்டுக்குள்ளேயே 
இருந்தோம் . எங்களுடைய மிகச் சிறந்த , மிக 
வும் நெருக்கமான உரையாடல்கள் உபசரிப்பு 
அறையில் 

பியானோவுக்கும் சன்னலுக்கும் 

இருந்த மூலையில் நடைபெற்றன 
மெழுகு வர்த்தியின் வெளிச்சம் கறுப்பு நிற 
சன்னல் கண்ணாடியில் பிரதிபலித்தது . அவ்வப் 

மழைத்துளி பிரகாசமான 
சன்னல் 

மீது பட்டுத் தெறித்துக் 
கீழே வழியும் . கூரையின் மேல் மழை சடசட 
விழுகின்ற 

சத்தமும் நீர்க் குழாய் 
வழியே மழைத் தண்ணீர் வழிந்தோடும் சத்த 
மும் கேட்டது . சன்னல் இடுக்குகளின் வழியாக 
மழையின் பிசுபிசுப்பு அறைக்குள் வந்து கொண் 
டிருந்தது . இவை அத்தனையும் சேர்ந்து நாங் 
கள் உட்கார்ந்திருந்த மூலையைச் சொகுசாக , 
பிரகாசமாக , குதூகலம் நிறைந்ததாகச் செய் 


டையே 


பொழுது 

கண்ணாடி 


வென்று 


தன . 


264 


மாலைப் 


கள் 


> 


ஒரு பின் 

பொழுதில் நாங்களிரு 
வரும் தனியாக எங்களுடைய மூலையில் உட் 
கார்ந்திருந்த பொழுது நீண்ட காலமாகவே 
உன்னிடம் ஒரு விஷயத்தைச் சொல்ல விரும் 
பினேன் என்று அவர் பேசத் தொடங்கினார் . 

பியானோ வாசித்துக் கொண் டிருந்த 
பொழுது நான் அதைப் பற்றியே நினைத்துக் 
கொண்டிருந்தேன் . 
நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் . நீங் 

என்னிடம் சொல்லாமலே எனக்கு எல் 
லாம் தெரியும் என்று நான் கூறினேன் . 

அவர் புன்சிரிப்போடு பேசினார் . ஆம் . நீ 
சொல்வது உண்மையே . நாம் அதைப் பற்றிப் 
பேச வேண்டாம் . 
ல்லை . சொல்லுங்கள் . அது 

என்ன ? 
சரி . சொல்கிறேன் . அ ,, இ என்ற இரு 
வரைப் பற்றி நான் சொன்னது உனக்கு நினை 
விருக்கிறதா ? 

அவ்வளவு அசட்டுத்தனமான ஒன்றை 
நான் எப்படி மறக்க முடியும் ? நல்ல வேளையாக 
அதன் முடிவு ..... 

ஆமாம் . இன்னும் சிறிதளவு பேசியிருந் 
தாலும் என் 

மகிழ்ச்சியை நானே அழித்துக் 
கொண்டிருப்பேன் . நீ என்னைக் காப்பாற்றினாய் . 
ஆனால் நான் சொன்னது உண்மையல்ல . அது 
தான் எனக்குச் சங்கடமாக இருக்கிறது . அன்று 
நான் தொடங்கியதை இப்பொழுது முடிக்க 
விரும்புகிறேன் , 

ஓ ! தயவு செய்து வேண்டாம் . 
பயப்படாதே ! 

அவர் 


என் 


புன் சிரிப் 


265 


கவே 


நான் 


கையை 


வேண்டிய 
எனக்கு 


போடு கூறினார் . என்னைப் பற்றி விளக்கமளிக் 
நான் விரும்புகிறேன் . 

பேசத் 
தொடங்கிய பொழுது எல்லாவற்றையும் நன்கு 
சிந்தித்துப் பார்க்கவே விரும்பினேன் . 

எதற்காகச் சிந்திப்பது ? அதனால் எந்தப் 
பயனும் இல்லை . 

அப்படி இல்லை . நான் சரியாகச் சிந்திக்க 
வில்லை . இந்தக் கோடைகாலத்தில் நான் இங்கே 
வந்த பொழுது , 

வாழ்க்கையில் இதுவரை 
எனக்கு ஏற்பட்டிருக்கும் ஏமாற்றங்களுக்கும் 
நான் செய்த தவறுகளுக்கும் பிறகு இனி எனக் 
குக் காதல் ஏற்படப் போவதில்லை , என் வாழ்க் 

எப்படியாவது கழிக்க 
பொறுப்பைத் தவிர வேறு எதுவும் 
எஞ்சவில்லை என்று மிகவும் தீர்க்கமான முடி 
வுக்கு நான் வந்தேன் . உன்னிடம் எனக்கு ஏற் 
பட்ட உணர்ச்சிகளின் தன்மையையும் அவை 
எங்கே இட்டுச் செல்லும் என்பதையும் நெடுங் 
காலம் 

வரை நான் புரிந்து கொள்ள 
வில்லை . நான் எந்த ஆதாரமும் இல்லாமலேயே 
தொடர்ந்து நம்பிக்கை வைத்துக் கொண் 
டிருந்தேன் . நீ போலியாகக் காதல் புரிவதாக 
ஒரு நாள் நினைப்பேன் . மறு நாள் அது மனப் 
பூர்வமானதே என்று நம்புவேன் . என்ன செய் 
வதென்று எனக்குத் தெரியவில்லை . ஆனால் அந்த 
இரவு 

அது உனக்கு நினைவிருக்கிறதா ? 
- அதற்குப் பிறகு நாமிருவரும் தோட்டத்துக் 
குள் நடந்து சென்றோம் . எனக்கு பயமேற்பட் 
டது . தற்பொழுது என்னுடைய மகிழ்ச்சி நான் 
எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப் பெரிய 


முடிய 


266 


என்பது 


நான் 


டும் . 


பெறுவது 


நான் 


தாக- உண்மையில் நடக்க முடியாததாகத் 
தோன்றியது . நான் நம்பிக்கையை வளர்த்துக் 
கொள்ள என்னை அனுமதித்த பிறகு அது வீணா 
கியிருந்தால் 

என்ன 

நடைபெற்றிருக்கும் ? 
ஆனால் நான் என்னைப் பற்றித் தான் நினைத்துக் 
கொண்டிருந்தேன் 

உண்மை . 
பரிதாபத்துக்குரிய தற்புகழ்ச்சிக்கா . 
அவர் பேச்சை 

நிறுத்திவிட்டு என்னைப் 
பார்த்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் . 

எனினும் நான் அன்று சொன்ன அனைத் 
துமே பிதற்றல் அல்ல . நான் அஞ்சுவதற்குக் 
காரணம் இருந்தது நான் அஞ்சியிருக்க வேண் 

உன்னிடமிருந்து நான் 
அதிகம் . ஆனால் 

உனக்குத் திருப்பித் 
தரக் கூடியது மிகக் குறைவே . நீ இன்னும் 

குழந்தை - மலரப் போகின்ற மொட்டு . 
நீ முதல் தடவையாகக் காதல் வயப்பட்டிருக் 
கிறாய் . ஆனால் நானோ.... 

என்னிடம் உண்மையைச் சொல்லுங்கள் . 
நீங்கள் .. என்று நான் 

தாடங்கினேன் . 
ஆனால் அவர் பதில் எப்படி இருக்குமோ என்று 
எனக்குப் பயமேற்பட்டது . இல்லை . ஒன்றும் 
சொல்ல வேண்டாம் 

வேண்டாம் என்றேன் . 
நான் இதற்கு முன்பு காதலித்திருக்கிறேனா? 
உன் கேள்வி அதுதானே ? அவர் என் உணர்ச் 
சியை உடனடியாகப் புரிந்து கொண்டு கேட் 
டார் . நான் அதற்கு பதிலளிக்க முடியும் . 
இல்லை . இப்பொழுது நான் அடைந்திருக்கும் 
உணர்ச்சிப் பரவசம் ஒருபோதும் 

எனக்கு 
ஏற்பட்டதில்லை ... ஏதோ ஒரு வேதனையான 


. 


267 


நான் 


நினைவு அவர் மனதில் திடீரென்று பளிச்சிட் 
டது போலத் தோன்றியது . ஆனாலும் நான் 
உன்னைக் 

காதலிப்பதென்றால் உன்னுடைய 
இதயம் எனக்குச் சொந்தம் என்ற 

உறுதி 
எனக்கு ஏற்பட வேண்டும் என்று வருத்தத் 
தோடு கூறினார் . உன்னைக் 

காதலிக்கிறேன் 
என்று சொல்வதற்கு முன்பு நான் நன்றாகச் 
சிந்தனை செய்வது அவசியமல்லவா ? 
உனக்கு எதைக் கொடுக்க முடியும் ? காதல் 
--அது உண்மைதான் . 

அது குறைவானதா ? என்று அவருடைய 
கண்களைக் கூர்ந்து நோக்கியபடி நான் கேட் 
டேன் . 

" மிகவும் குறைவானது , அன்பே ! உனக்கு 
அது மிக , மிகக் குறைவு என்று அவர் பதி 
லளித்தார் . உன்னிடம் 

உன்னிடம் இளமையும் அழகும் 
இருக்கிறது ! இரவு நேரங்களில் அடிக்கடி என் 

தூங்க முடியவில்லை . அதிக மகிழ்ச்சி 
எனக்கு ஏற்பட்டிருக்கிறது . 

ஒன்று 
சேர்ந்து நடத்தப் போகும் வாழ்க்கையைப் 
பற்றியே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் . 
நான் அதிகமான காலம் வாழ்ந்திருக்கிறேன் . 
மகிழ்ச்சிக்கு எவை அவசியம் என்பதை நான் 
கண்டு பிடித்துவிட்டதைப் போலத் தோன்று 
கிறது . நாட்டுப் புறத்தில் அமைதியான , தனி 

வாழ்க்கை , மற்றவர்களுக்கு உதவி 
செய்யக் கூடிய சந்தர்ப்பம் இருக்க வேண்டும் 
--மற்றவர்களிடமிருந்து எந்த உதவியும் 
பெறாதவர்களுக்கு உதவி செய்வது மிகவும் சுல 
பமானதே ; பிறகு பயன் தருவது மாதிரியான 


னால் 


நாம் 


மையான 


268 


வேறு 


உழைப்பு ; பிறகு ஓய்வு , இயற்கை , புத்தகங் 
கள் , சை , உற்றார் உறவினர்கள் மீது பாசம் 

இது தான் இன்பம் . இதைக் காட்டிலும் சிறப் 
டான ஒன்றை நான் கற்பனை செய்ய முடியாது . 
இவை அனைத்துக்குமே சிகரமாக உன்னைப் 
போன்ற ஒரு துணைவி ; முடிந்தால் குடும்பம் . 
ஒரு மனிதன் இதைக் காட்டிலும் அதிகமாக 
வேறு எவற்றை விரும்ப முடியும் ? 

ஆமாம் என்று நான் ஒத்துக் கொண் 
டேன் . 

அதிலும் என்னைப் போல இளமைப் பரு 
வத்தைக் கடந்த ஒருவனுக்கு இவை போதும் 
என்று அவர் தொடர்ந்து பேசினார் . 

ஆனால் 
உனக்கு அல்ல . நீ இன்னும் வாழ்க்கையைத் 
தொடங்கவில்லை 

ஏதாவதொன்றில் 
மகிழ்ச்சியைக் காண நீ விரும்பலாம் , அப்படியே 
வேறு ஏதாவதொன்றில் நீ மகிழ்ச்சியை அடை 
யவும் முடியலாம் . நீ என்னைக் காதலிப்பதனால் 
தான் இப்பொழுது 

மகிழ்ச்சி 

என்று 
நினைக்கிறாய் . 
ல்லை . 

எப்பொழுதுமே அமைதி 

வாழ்க்கையை விரும்பியிருக் 
கிறேன் . எந்தக் காலத்திலும் அது ஒன்றை 
மட்டுமே நான் நேசித்தேன் . நான் எப்பொழு 

நினைத்துக் கொண்டிருப்பதைத்தான் 
நீங்கள் சொன்னீர்கள் 

கூறி 
னேன் . 
அவர் சிரித்தார் . 
அன்பே ! உனக்கு மட்டும் அப்படித் தோன்று 
கிறது . அது உனக்குப் போதுமானதல்ல . உன் 


தை 


நான் 


யான 


குடும்ப 


துமே 


என் 


நான் 


269 


அழகும் 


னிடம் இளமையும் 

இருக்கிறது 
என்று அவர் சிந்தித்தபடியே திருப்பிக் கூறி 
னார் . 

அவர் என்னை நம்பவில்லை என்பதும் என் 
னுடைய இளமைக்காகவும் அழகுக்காகவும் 
என்னைக் குறை சொல்வது போலப் பேசியதும் 
எனக்கு வேதனையாக இருந்தது . 

அப்படியானால் என்னை ஏன் காதலிக்கிறீர் 
கள் ? என்று கோபத்தோடு கேட்டேன் . 

அது 
என்னுடைய இளமைக்காகவா , அல்லது எனக் 
காகவா ? 

எனக்குத் தெரியாது , ஆனால் நான் உன்னைக் 
காதலிக்கிறேன் என்று அவர் தன்னுடைய 
கூர்மையான , கண்டிப்பு நிறைந்த விழிகளால் 
என்னைப் பார்த்துக் கொண்டே பதிலளித்தார் . 

நான் ஒன்றும் பதிலளிக்கவில்லை . ஆனால் என் 
னுடைய பார்வை நேரடியாக அவருடைய பார் 
வைக்குள் ஈர்க்கப்பட்டது . திடீரென்று எனக்கு 
ஒரு விசித்திரமான உணர்ச்சி ஏற்பட்டது . முத 
லில் என்னைச் சுற்றிலும் இருப்பவைகளை நான் 
பார்க்க முடியவில்லை . பிறகு அவருடைய முகம் 
மறைந்தது . அவருடைய கண்கள் மட்டும் என் 
கண்களுக்குப் பக்கத்தில் பிரகாசித் தன . பிறகு 
அவர் கண்கள் என் கண்களோடு கலந்தன . 
எல்லாமே இருட்டாகத் தோன்றின - அவ 

பார்வை ஏற்படுத்திய பேரானந்தம் 
மற்றும் அச்ச உணர்ச்சியைப் போக்குவதற்காக 
நான் என்னுடைய கண்களை இறுக்கமாக மூடிக் 
கொள்ள வேண்டியிருந்தது ... 
எங்களுடைய திருமணத்துக்கு முந்திய 


ருடைய 


270 


ஆனால் 


ெ 


ளிவாக , 


என்ற 


நான் 


நாளன்று பருவ நிலை தெளிவாக 

மாறியது . 
கோடைக் காலத்தின் மழைக்குப் பதிலாக இலை 
யுதிர்காலத்தின் முதல் மாலைப் பொழுது தெளி 
வாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது . எங்கும் 
ஈரம் , குளிர்ச்சி , சூரிய ஒளி . முதல் தடவை 
யாகத் தோட்டத்தில் பரந்த , பிரகாசமான , 

மொட்டையான இலையுதிர்காலத் 
தோற்றம் ஏற்பட்டது . வானம் 

த 
குளிர்ச்சியாக , வெளுப்பாக இருந்தது . நாளைக்கு 

எங்கள் திருமணம் நடைபெறப் போகும் 
நாளன்று அருமையான பருவநிலை 

பருவ நிலை இருக்கும் 
எண்ணத்தில் 

மகிழ்ச்சியோடு 
படுத்துக் கொண்டேன் . 
கதிரவன் 

உதித்த பொழுது நான் எழுந் 
தேன் . என் எதிர்காலத்தைப் ப 

பற்றி நினைத்த 
பொழுது ஓரளவுக்குத் திகைப்பும் அச்சமும் 
எனக்கு ஏற்பட்டது ... தோட்டத்துக்குள் 
நடந்து சென்றேன் . கதிரவன் அப்பொழுது 
தான் உதித்திருந்தது . எலுமிச்சை மரங்களின் 
மஞ்சள் நிறக் கிளைகளின் வழியாகத் தன் ஒளி 
யைச் சிதறிக் கொண்டிருந்தது . பாதை முழுவ 

உதிர்ந்த இலைகள் கிடந்தன . காட்டுச் 
செர்ரி புதர்களின் சுருக்கம் விழுந்த பழங்கள் 
கிளைகளில் நெருப்புப் போலச் சிவப்பு நிறத்தில் 
தோற்றமளித்தன . அந்தக் 

அந்தக் கிளைகளில் 

கிளைகளில் எஞ்சி 
நின்ற ஒரு சில இலைகள் மூடுபனியால் உருக் 
குலைக்கப்பட்டு வளைந்திருந்தன . 
துவண்டு போய்க் கறுப்பு நிறத்தில் இருந்தன . 
வெளிறித் தோன்றிய பசும் புல்வெளியிலும் 
வீட்டுக்குப் பக்கத்தில் 

காலடிகள் 

பட்டுச் 


தும் 


பூக்கள் 


271 


டேனா. 
டே 


சிதைந்திருந்த புல் தரையிலும் மூடுபனியின் 
வெள்ளி முதல் தடவையாகப் பூத்திருந்தது . 
வானம் தெளிவாக , குளிர்ச்சியாக இருந்தது . 
அதில் ஒரு மேகம் கூட இல்லை ; அங்கே அது 
இருக்கவும் முடியாது . 
உண்மையில் 

அது இன்று தானா? என்று 
என் மகிழ்ச்சியை நம்ப முடியாமல் என்னையே 
நான் கேட்டுக் கொண்டேன் . நாளைக்குத் தூக் 
கத்திலிருந்து விழித்துக் கொள்ளும் பொழுது 
நான் இங்கேயிருக்க மாட்டேன் , நிகோல் ஸ்க 
யேயில் , தூண்கள் உள்ள அந்த வினோதமான 
வீட்டில் இருப்பேன் . இது உண்மையா ? இனி 
அவருக்காக ஒருபோதும் காத்திருக்க மாட் 

அவரைச் சந்திப்பதற்குப் போக மாட் 
னா காதியாவுடன் இரவில் அவரைப் பற்றிப் 
பேச மாட்டேனா? இந்த உபசரிப்பு அறையில் 
அவர் என் அருகிலிருக்க , என்னுடைய வீட்டில் 
பியானோவுக்கு முன்னால் ஒருபோதும் உட்கார 
மாட்டேனா? அல்லது அவரை வழியனுப்பிவிட்டு 
இருண்ட இரவில் அவர் பத்திரமாகப் போய்ச் 
சேர வேண்டுமே 

கவலைப்பட 
டேனா? ஆனால் நான் கடைசித் தடவையாக 
இங்கே வந்திருக்கிறேன் என்று நேற்று அவர் 
கூறியதையும் பிறகு காதியா என்னைத் திருமண 

அணிந்து பார்க்குமாறு 
நாளைத் திருமணத்துக்கு என்று கூறியதை 
யும் நினைத்துக் கொண்டேன் . பிறகு ஒரு கண 
நேரம் நம்பிக்கையும் அதற்குப் பிறகு சந்தேக 
மும் ஏற்பட்டது . நாளை முதல் நான் அவ 
ருடைய தாயாருடன் - நடேஷ்தா , வயோதிகர் 


என்று 


மாட் 


உடையை 


செய்து 


272 


வசிக் 


உண் 


கனவு 


கிரிகோரி அல்லது காதியா இல்லாமல் 
கப் போவது உண்மையா ? இரவில் என்னுடைய 
வயோதிகத் தாதியை முத்தமிடாமல் , அவள் 
என் மீது சிலுவைக் குறியிடும் பொழுது தவறா 
மல் சொல்கின்ற செல்வியே , இரவு வணக் 
கம் என்ற வார்த்தைகளைக் கேட்காமல் இருக் 
கப் போகிறேனா? இனிமேல் ஸோனியாவுக்குப் 
பாடம் கற்பிக் முடியாதா , அல்லது அவளோடு 
விளையாட முடியாதா , அல்லது காலையில் அவள் 
அறைச் சுவரில் தட்டி அவளுடைய கணீரென்ற 
சிரிப்பொலியைக் கேட்க முடியாதா ? இன்று 
நான் எனக்கே அந்நியமாகப் போவது 
மையா ? 

என்னுடைய நம்பிக்கைகளும் 
களும் 

நிறைவேறுகின்ற புதிய வாழ்க்கை 
எனக்கு ஆரம்பமாகப் போகிறது என்பது உண் 
மையா ? இந்தப் புதிய வாழ்க்கை உண்மை 
யிலேயே நன்மையாக இருக்குமா ? ஸெர்கேய் 
மிஹாய்லவிச் வருவார் என்று நான் பொறு 
மையில்லாமல் துடித்துக் கொண்டிருந்தேன் . 
என் சிந்தனைகளோடு நான் மட்டும் தனியாக 
இருப்பது கஷ்டத்தைக் கொடுத்தது . அவர் 
சீக்கிரமாகவே வந்துவிட்டார் , அன்றிலிருந்து 
நான் அவருடைய மனைவியாகப் போகிறேன் 
என்பதை அதற்குப் பிறகே நான் நம்பத் 
தொடங்கினேன் ; அதற்குப் பிறகே அந்த 
எண்ணம் என்னை பயமுறுத்தவில்லை . 

மதிய விருந்துக்கு முன்பு என் தகப்பனாரு 
டைய நினைவுப் பிரார்த்தனையில் கலந்து கொள் 
வதற்காக நாங்கள் மாதாகோவிலுக்குச் சென் 
றோம் . 


18-2442 


273 


போது 


நான் 


அவர் இப்பொழுது உயிரோடிருந்தால் ! 
அவருடைய மிகச் சிறந்த நண்பருடைய 
கை மேல் என் கையை வைத்துக் கொண்டு 
நாங்கள் வீட்டுக்குத் திரும்பிய பொழுது இப்படி 

சிந்தித்தேன் . வழிபாட்டின் 
மாதாகோவிலின் குளிர்ச்சியான 

கல் 

தரை 
யைத் தொடும்படியாக என் தலையைக் குனிந்த 
பொழுது என் தகப்பனாரை அப்படியே தத்ரூப 
மாக நான் உருவகப் படுத்தினேன் . அவருடைய 
ஆன்மா என்னை நன்றாகப் புரிந்து கொண் 
டிருக்கிறது , நான் 

நான் தேர்ந்தெடுத்திருப்பவரை 
அவர் ஆசீர்வதித்தார் , இப்பொழுது கூட அவ 
ருடைய ஆன்மா எங்கள் மீது வட்டமிட்டுக் 
கொண்டிருப்பதாக எனக்குத் தோன்றியது , 
அவருடைய ஆசிகள் எனக்குக் கேட்கின்றன 
என்று நான் மிக முழுமையாக நம்பினேன் . 
அங்கே வீசிய அமைதியான , புதிய காற்று 
மௌனம் , மொட்டை வயல்கள் ,, வெளுத்தி 
ருந்த நீல வானம் -- அதிலிருந்து வந்த பிரகாச 
மான ஒளிக் கதிர்கள் கன்னத்தைச் சுடுகின்ற 
அளவுக்கு வெப்பமாக இனியும் இல்லை 
யவற்றோடு பொருந்திய வகையில் வீறமைதி 
யான , இனிமையான ஒரே உணர்ச்சியை ஏற் 
படுத்தக் கூடிய வகையில் நினைவுகளும் நம்பிக் 
கைகளும் மகிழ்ச்சியும் துயரமும் ஒன்று கலந் 
தன . என் பக்கத்திலிருப்பவர் என் உணர்ச்சியைப் 
புரிந்து கொண்டார் , 

கொண்டார் 
என்று எனக்குத் தோன்றியது . அவர் எதுவும் 
பேசாமல் அமைதியாக நடந்தார் . அவர் 
முகத்தை நான் அவ்வப்பொழுது ஏறிட்டுப் 


. 


பகிர்ந்து 


274 


என்ற 


பார்த்தேன் . அவர் முகம் என் இதயத்திலும் 
என்னைச் சுற்றி எல்லாவற்றிலுமிருந்த அதே 
வீறமைதியான உணர்ச்சியை -- பகுதியளவு 
மகிழ்ச்சி , பகுதியளவு துயரம் வெளிக் காட்டி 
யது . 

அவர் திடீரென்று என்னை நோக்கித் திரும் 
பினார் . அவர் ஏதோ சொல்லப் போகிறார் என் 
பதைப் புரிந்து கொண்டேன் . “ நான் நினைத் 
துக் கொண்டிருப்பதைத் தவிர வேறு ஏதாவ 
தொன்றைப் பற்றிப் பேசுவாரோ ? 
எண்ணம் என் மனதில் பளிச்சிட்டது . ஆனால் 
அவர் என் தகப்பனாரைப் பற்றியே பேசினார் . 
பெயரைச் சொல்லவில்லை . என் மாஷாவைத் 
திருமணம் செய்து கொள் ! என்று அவர் ஒரு 
சமயத்தில் கூறினார் . அவர் வேடிக்கையாகத் 
தான் சொன்னார் . 

“ இப்பொழுது அவர் எவ்வளவு மகிழ்ச்சிய 
டைவார் ! என்று நான் அவருடைய கையை 
அழுத்திக் கொண்டு கூறினேன் . 

ஆம் . நீ அப்பொழுது குழந்தை என் 
என் கண்களுக்குள் ஊடுருவிப் பார்த்துக் 
கொண்டு அவர் தொடர்ந்து பேசினார் . நான் 
உன் கண்களை முத்தமிடுவேன் . ஆனால் அவை 
அவருடைய கண்களைப் போலவே இருந்ததனால் 
மட்டுமே அவற்றை விரும்பினேன் . அவை உன் 
னுடைய கண்கள் என்ற காரணத்துக்காக நான் 
மிகவும் நேசிப்பேன் என்று நினைக்கவில்லை . 
உன்னை மாஷா என்று நான் அப்பொழுது கூப்பிடு 
வேன் . 


18 * 


275 


என்று 


நான் 


நாங்கள் 


" இப்பொழுது மாஷா என்று என்னைக் கூப் 
பிடுங்கள் . 

“ நான் அப்படித்தான் கூப்பிடப் போகி 
றேன் என்றார் அவர் . “ நீ உண்மையிலேயே 
என்னுடையவள் 

இப்பொழுது தான் 
நினைக்கத் தொடங்கியிருக்கிறேன் . 
அவருடைய அமைதியான , ஆனந்தமயமான , 
கவர்ச்சிமிக்க பார்வை என் மீது நிலை குத் 
தியது . 

தானியம் அறுவடை செய்யப்பட்ட வயலில் 
ஒற்றையடிப் பாதையின் வழியாக 
நடந்து போய்க் கொண்டிருந்தோம் . அங்கே 
கேட்ட ஒரே சத்தங்கள் - எங்கள் காலடிகளும் 
பேச்சுமே . ஒரு பக்கத்தில் மலைக் கணவாயின் 
குறுக்கே பழுப்பு நிறத்தில் அரிதாள் வெகு 
தூரத்தில் ஒரு மொட்டைப் புதரைப் போல 
நீண்டு சென்றது . ஒரு விவசாயி மரக் கட்டைக் 
கலப்பையைப் பிடித்துக் கொண்டு மௌன 
மாக ஒரு கறுப்புப் பகுதியில் அடையாளக் குறி 
போட்டுக் கொண்டிருந்தான் . அதன் பரப்பு 
மென்மேலும் அதிகரித்துக் கொண்டிருந்தது . 
மலையின் அடிவாரத்தில் மேய்ந்து கொண்டி 
ருந்த குதிரைக் கூட்டம் மிகவும் அருகிலிருப் 
பதைப் போலத் தோன்றியது . மறு பக்கத்தில் 
தோட்டம் வரை வயல் உழுது விதைக்கப்பட் 
டிருந்தது . அந்தத் தோட்டத்துக்குப் பின்னால் 
எங்களுடைய வீடு தெரிந்தது . இப்பொழுது 
பனி உருகிவிட்டபடியால் பூமி கறுப்பாக இருந் 
தது ; அங்குமிங்கும் ளிர்காலக் கோதுமை 
யின் பச்சை நிறத்தாள் தென்படத் தொடங் 


276 


கியது . இவை அனைத்தின் மீதும் குளிர்ச்சியான 
சூரியன் பிரகாசமான ஒளியைக் கொட்டியது . 
சிலம்பி இழைகள் எங்கும் பறந்து கொண் 
டிருந்தன . அவை எங்களைச் சுற்றிக் காற்றில் 
பறந்தன . சூரிய ஒளியில் ஏற்கெனவே உலர்ந்து 
போயிருந்த அரிதாளில் சிக்கிக் கொண்டன . 
அவை எங்கள் கண்களிலும் தலைமுடியிலும் 
உடைகளின் மேலும் ஒட்டிக் கொண்டன . 
சூரியன் இனி வெப்பமாக இல்லாவிட்டாலும் 
துடித்துக் 

கொண்டும் நெருப்பைக் கக்கிக் 
கொண்டுமிருந்த அந்த நீல விதானத்தின் 
கீழ் உலகத்திலேயே நாங்கள் முழுத் தனிமை 
யாக இருப்பதைப் போல -- நாங்கள் பேசும் 
பொழுது எங்கள் குரல்கள் அசைவே இல்லா 
திருந்த காற்றில் தொங்கின . 

நானும் அவருடைய செல்லப் பெயரை உப 
யோகித்து அவரைக் கூப்பிட விரும்பினேன் . 
ஆனால் அது எனக்குக் கடினமாக இருந்தது . 
" ஸெர்யோஷா ! நீங்கள் ஏன் வேகமாக நடக் 
கிறீர்கள் ? என்று மிகவும் தணிந்த குரலில் 
முணுமுணுத்தேன் . என்னையறியாமலே என் 
முகம் சிவந்துவிட்டது . 

அவர் தன் வேகத்தைக் குறைத்துக் கொண்டு 
இன்னும் அதிகமான அன்போடு என்னைப் பார்த் 
தார் . அவர் முகத்தில் என்றுமே 
மகிழ்ச்சி பிரகாசித்தது . 

வீட்டுக்குத் திரும்பிய பொழுது 
ஸெர்கேய் மிஹாய்லவிச்சின் தாயாரும் மற்ற 
விருந்தினர்களும் ( அவர்களை அழைக்காதிருக்க 
முடியுமா ? ) எங்களுக்காகக் காத்துக் கொண் 


ல்லாத 


நாங்கள் 


277 


எனவே 


நின்று 


நான் 


ஓரக் 


டிருந்தார்கள் . 

மாதாகோவிலிருந்து 
திரும்பி நிகோல் ஸ்கயேவுக்குப் போவதற்காக 
வண்டியில் ஏறுகின்ற வரையில் நான் அவரோடு 
தனியாக இருக்க முடியவில்லை .. 

மாதாகோவில் அநேகமாகக் காலியாக இருந் 
தது . ஒரு கம்பளத்தின் மேல் அவருடைய 
தாயார் மிக விறைப்பாக நின்று கொண்டிருப் 
பதையும் காதியா பழுப்பு நிற நாடாக்களால் 
அழகு படுத்தப்பட்ட தொப்பியை அணிந்து 
கொண்டு முகத்தில் கண்ணீர் வழிந்தோட 

கொண்டிருப்பதையும் 
கண்ணால் பார்த்தேன் . இரண்டு அல்லது மூன்று 
பண்ணையடிமைகள் ஆச்சரியத்தோடு என்னை 
உற்றுப் பார்த்தபடியே நின்றார்கள் . நான் 
அவரைப் பார்க்கவில்லை , ஆனால் எனக்குப் பக் 
கத்தில் அவர் இருப்பதை உணர்ந்தேன் . 
தோத்திர வார்த்தைகளைக் கவனமாகக் கேட் 
டேன் , அவற்றைத் திருப்பிச் சொன்னேன் . 
ஆனால் என் இதயத்தில் எந்த பதிலும் இல்லை . 
என்னால் பிரார்த்தனை 

பிரார்த்தனை செய்ய முடியவில்லை ; 
நான் தெய்வ வடிவங்களையும் , மெழுகு வர்த்தி 
களையும் போதகரின் அங்கியின் பின்புறத்தில் 
சித்திர வேலைப்பாடு செய்யப்பட்டிருந்த சிலு 
வையையும் தெய்வ வடிவங்கள் தொங்கிக் 
கொண்டிருக்கும் சட்டத்தையும் சன்னல்களை 
யும் அசட்டுத்தனமாகப் பார்த்துக் கொண்டி 
ருந்தேன் . ஆனால் எனக்கு ஒன்றும் புரியவில்லை . 
நான் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு சடங்கு நடை 
பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை 
மட்டுமே நான் உணர்ந்தேன் . பிறகு போதகர் 


278 


நினைவு 


. 


கையில் சிலுவையோடு எங்களை நோக்கித் 
திரும்பினார் . அவர் எங்களுக்கு 

வாழ்த்துக் 
கூறினார் . எனக்கு ஞான ஸ்நானம் செய்ததை 
அவர் 

கூர்ந்தார் . இப்பொழுது 
எனக்குத் திருமணம் செய்விக்கின்ற பேற்றைக் 
கடவுள் தந்திருக்கிறார் என்றார் . காதியாவும் 
ஸெர்கேய் மிஹாய்லவிச்சின் தாயாரும் எங்களை 
முத்தமிட்டார்கள் . கிரிகோரி வண்டியைக் கூப் 
பிடுகின்ற குரல் எனக்குக் கேட்டது . எல்லாம் 
ஏற்கெனவே முடிந்துவிட்டதைப் பற்றி எனக்கு 
முதலில் ஆச்சரியமும் பிறகு அச்சமும் ஏற் 
பட்டது . ஆனால் என் இதயத்தில் அசாதாரண 
மான எந்த மாற்றமும் அங்கே எனக்குச் செய் 
யப்பட்ட சடங்குக்குப் பொருத்தமான 
ஒன்றுமே ஏற்படவில்லை . அவரும் நானும் முத்த 
மிட்டோம் . எங்கள் காதலுக்கு அது மிகவும் 
விசித்திரமாக , அந்நியமான தாக இருந்தது . 
“ ளவு தானா? என்று நான் நினைத்துக் 
கொண்டேன் . நாங்கள் முன்வாயிலுக்கு வந் 
தோம் . முகப்பிலிருந்த வளைவுகளில் 

வண்டிச் 
சக்கரங்களின் சத்தம் எதிரொலித்தது . என் 
முகத்தில் புதிய காற்று பலமாக அடித்தது . 
அவர் தொப்பியை அணிந்து கொண்டு நான் 
வண்டியில் ஏற 

ஏற உதவி செய்வதற்காக என் 
கையைப் பிடித்தார் . வண்டிச் சன்னல் வழியே 
மூடுபனி உறைந்திருந்த நிலாவையும் அதைச் 
சுற்றியிருந்த ஒளி வட்டத்தையும் நான் பார்த் 
தேன் . அவர் எனக்குப் பக்கத்தில் உட்கார்ந்து 
கொண்டு கதவைச் சாத்தினார் . வலி மாதிரி 
யான ஏதோ ஒன்று என் இதயத்தைத் துளைத் 


279 


சென்றன , 


பிறகு 


தது . அவர் செய்கையிலிருந்த தன்னம்பிக்கை 
எனக்கு 

அவமானமாக இருந்தது . தலையை 
மூடிக் கொள் என்று காதியா உரத்த குரலில் 
சொன்னது எனக்குக் கேட்டது . வண்டிச் சக் 
கரங்கள் கற்களின் மேல் கடகடத்துக் கொண்டு 

மென்மையான சாலையின் 
மேல் ஓடின . நாங்கள் புறப்பட்டுவிட்டோம் . 
நான் மூலையில் குறுக்கிக் கொண்டு உட்கார்ந்து 
வெகு தூரத்துக்கு அப்பால் தெரிந்த வயல் 
களையும் 

குளிர்ச்சியான நிலவொளியில் 
வளைந்து தெரிந்த பாதையையும் சன்னல் வழி 
யாகப் 

பார்த்துக் கொண்டிருந்தேன் . நான் 
அவரைப் பார்க்கவில்லை . ஆனால் அவர் எனக்குப் 
பக்கத்திலிருப்பதை உணர்ந்தேன் . இந்தத் 
தருணத்தைப் பற்றி நான் எவ்வளவோ எதிர் 
பார்த்துக் கொண்டிருந்ததற்கு எனக்குக் 
கிடைத்தவை இவைதான் ? என்று நான் 
நினைத்தேன் . அவருக்கு மிகவும் பக்கத்தில் தனி 
மையில் உட்கார்ந்திருப்பது ஏனோ அவமான 
மாகவும் அவமதிப்பாகவும் இருந்தது . 
ஏதாவது பேச வேண்டுமென்று நான் அவரை 
நாக்கித் திரும்பினேன் . ஆனால் எனக்கு வார்த் 
தைகளே வரவில்லை . நான் அவரிடம் கொண் 
டிருந்த அன்பான 

உணர்ச்சி 

மறைந்து 
விட்டதைப் போலவும் , அதற்குப் பதிலாக 
அவமானமும் அச்சமும் இடம் பெற்றிருப்ப 
தாகவும் தோன்றியது . 

இந்த வினாடி வரையிலும் இது உண்மை 
தான் என்று என்னால் நம்ப முடியவில்லை 


280 


என்று 
போல 


பயமாக 


கையை 


என் 

பார்வைக்கு பதிலளிப்பதைப் 
அவர் மெதுவாகச் சொன்னார் . 
ஆமாம் . ஆனால் என்ன காரணத்தாலோ 
எனக்கு 

இருக்கிறது என் 

என்று நான் 
கூறினேன் . 

அன்பே ! என்னைக் கண்டு பயமாக இருக் 
கிறதா ? என்று கேட்ட படியே என் 
எடுத்து அதில் தன்னுடைய தலையைப் புதைத் 
தார் . 

அவருடைய கரத்தில் என் கரம் உயிரில் 
லாமல் கிடந்தது ; என் இதயம் பூரிப்படைய 
வில்லை . 

ஆமாம் என்று நான் முணுமுணுத்தேன் . 
ஆனால் நான் சொன்னதைப் போல , என் 
இதயம் முன்னைக் காட்டிலும் பலமாகத் துடித் 
தது , 

என் கரம் நடுங்கி அவர் கரத்தைப் 
பிடித்துக் கொண்டது . என் உடல் முழுவதும் 
வெப்ப அலை குப்பென்று பரவியது . அந்த 
அரை வெளிச்சத்தில் என்னுடைய கண்கள் 
அவருடைய கண்களைத் தேடின . அவரைக் 
கண்டு நான் அஞ்சவில்லை என்பதைச் 

சட் 
உணர்ந்தேன் . இந்த அச்சம்தான் 
காதல் - புதிய காதல் . 

காதல் . இது முன்னைக் காட்டி 
லும் அன்பான , ஆழமான காதல் . நான் முழு 

அவருக்குச் சொந்தமானவள் என்று 
உணர்ந்தேன் . அவர் என் மீது கொண்டிருக்கும் 
சக்தியினால் மகிழ்ச்சியடைந்தேன் . 


டென்று 


வதுமே 


நான் 


281 


இரண்டாம் பகுதி 

6 


ரும் 


நானும் 
நாங்கள் 


நாட்களும் வாரங்களும் உருண்டோடின . 
கடைசியில் இரண்டு மாத கால அமைதியான 
நாட்டுப்புற வாழ்க்கை போனதே தெரிய 
வில்லை என்று அப்பொழுது தோன்றியது . அதே 
சமயத்தில் அந்த இரண்டு மாதங்களிலிருந்த 
காதலும் பரபரப்பும் மகிழ்ச்சியும் வாழ்க்கைக் 
காலம் முழுவதற்குமே போதுமானதாக இருந் 
தது . நாட்டுப்புறத்தில் நாங்கள் எப்படி வாழ்க் 
கை நடத்த வேண்டும் என்பதைப் பற்றி அவ 

கொண்டிருந்த கனவுகள் , 
எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் 
வேறுவிதமாக - ஆனால் மோசமாக இல்லாத 
படி -- வெளிப்பட்டன . நான் அவருடைய மணப் 
பெண்ணாக இருந்த பொழுது கற்பனை செய்த 
கடுமையான உழைப்பு , தியாகம் மற்றும் பிற 
ருக்காகப் பாடுபடும் வாழ்க்கையாக அது இருக் 
கவில்லை என்பது உண்மையே . அதற்கு மாறாக , 
ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த சுயநலம் 
நிறைந்த காதல் உணர்ச்சியும் காதலிக்கப்பட 
வேண்டும் என்ற விருப்பமும் சிந்தனையில்லாத 
தொடர்ச்சியான 

குதூகலமும் உலகத்தில் 
மற்ற எல்லாவற்றையுமே மறந்துவிடுவதும் 
இருந்தன . அவர் ஏதாவதொரு காரியத்தில் 
சுறுசுறுப்பாக ஈடுபடுவதற்காக 

எப்பொழு 
தாவது படிப்பறைக்குள் செல்வார் . சில சம 
யங்களில் அவர் முக்கிய அலுவலை முன்னிட்டு 
நகரத்துக்குப் போவார் அல்லது பண்ணையைச் 


282 


வருவார் . 


ஆனால் 


நான் 


சுற்றிப் பார்த்துவிட்டு 
என்னைப் பிரிந்து செல்வது அவருக்கு எவ்வளவு 
கடினமானதாக இருந்தது 

என்பதை 
பார்த்தேன் . நீ இல்லாவிட்டால் உலகத் 
திலுள்ள அனைத்துமே எனக்கு மிகவும் வெறு 
மையாகத் தோன்றுகின்றன , எனவே உன்னைப் 
பிரிவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடிய 
வில்லை என்று அவர் என்னிடம் ஒத்துக் கொள் 
வார் . எனக்கும் அதே உணர்ச்சியே ஏற்பட் 
டது . நான் படித்தேன் ; இசைப் 

சைப் பயிற்சியில் , 
என் மாமியாருடன் 

பேசிக் கொண்டிருப்ப 
தில் , பள்ளிக்கூடப் பணிகளில் நேரத்தைக் 
கழித்தேன் . இந்த வேலைகளெல்லாம் ஏதா 
வதொரு வகையில் 

அவரோடு தொடர்பு 
கொண்டிருந்தபடியால் அவருடைய அங்கீ 
காரத்தைப் பெறும் என்ற காரணத்தால் 
மட்டுமே 

இவற்றில் ஈடுபட்டேன் , 
அவரைப் பற்றிய சிந்தனைகளோடு சம்பந்தப் 
பட்டிராத ஏதாவதொரு 

வேலையை 
செய்யத் 

தொடங்கியவுடனே அதில் முற்றி 
அக்கறையிழந்தேன் ; அவர் இல்லாமல் 
உலகத்தில் ஏதேனும் இருக்க முடியும் என்பது 
எனக்கு மிக விசித்திரமாக தோன்றியது . 
இது அற்பமான , சுயநலமான உணர்ச்சியாக 
இருந்திருக்கலாம் ; ஆனால் அது எனக்கு மகிழ்ச் 
சியைக் கொடுத்தது , மொத்த உலகத்துக்கும் 
மேலாக 

உயர்த்தியது . 

என்னைப் 
பொறுத்தவரை , 

உலகத்திலேயே அவரைத் 
தவிர வேறு 

எதுவும் கிடையாது . 

எனக்கு 
அவர் தான் உலகத்திலேயே தவறு செய்ய முடி 


நான் 


நான் 


என்னை 


283 


யாத , 


ஒரு 


செய்து 


மிகப் பெரிய மனிதர் . நான் அவருக் 
காகவே , 

அவருடைய பார்வையில் என்னைப் 
பற்றி அவர் கொண்டிருக்கும் கருத்துக்குப் 
பொருத்தமாக இருப்பதற்காகவே வாழ்ந் 
தேன் . அவர் என்னைப் பற்றி உலகத்திலேயே 
மிக அருமையான , மிகச் சிறந்த பெண்ணாக , 
சாத்தியமான நற்பண்புகள் அனைத்தும் கொண் 
டிருப்பவளாக நினைத்தார் . உலகத்திலேயே 
மிக அருமையான , மிகச் சிறந்த மனிதருக்காக 
நான் அப்படிப்பட்ட பெண்ணாக இருக்க முயற்சி 
செய்தேன் , 

நாள் , நான் பிரார்த்தனை 
கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னுடைய 
அறைக்குள் வந்தார் . நான் அவரைப் பார்த்து 
விட்டுத் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து 
கொண்டிருந்தேன் . அவர் என் பிரார்த்தனை 
யில் குறுக்கிட விரும்பாமல் மேசைக்கு முன்னால் 
உட்கார்ந்து ஒரு புத்தகத்தைத் திறந்தார் . 
ஆனால் அவர் என்னைப் 

பார்ப்பது போல 
எனக்குத் தோன்றிய படியால் நான் திரும்பிப் 
பார்த்தேன் . அவர் புன்னகை புரிந்தார் . நானும் 
உடனே சிரித்துவிட்டேன் . என்னால் பிரார்த் 
தனையைத் தொடர முடியவில்லை . 

" நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்களா ? 
என்று அவரைக் கேட்டேன் . 

ஆம் . ஆனால் உன்னுடைய பிரார்த்தனை 
யில் குறுக்கிடுவதற்கு நான் விரும்பவில்லை . 
வெளியே போகிறேன் என்றார் . 

‘ நீங்கள் உண்மையிலேயே தினமும் பிரார்த் 
தனை செய்வதுண்டா ? 


284 


செய்து , 


தடு 


அவர் ஒன்றும் பதிலளிக்கவில்லை . அவர் 
வெளியே போக 

விரும்பினார் . ஆனால் நான் 
அவரைத் தடுத்தேன் . 
“ அன்பே ! தயவு 

எனக்காக 
என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் . 

அவர் எனக்குப் பக்கத்தில் முழந்தாளிட்டு 
உட்கார்ந்து தடுமாற்றத்தோடு தன் கைகளை 
ஒன்று சேர்க்கத் தொடங்கினார் . அவர் முகம் 
ஆழமான சிந்தனையைக் காட்டியது . அவர் 
வார்த்தைகளைச் சொல்ல முடியாமல் 
மாறினார் . அவ்வப்பொழுது என்னுடைய 
அங்கீகாரத்தையும் உதவியையும் வேண்டு 
வதைப் போல என்னை நோக்கித் திரும்புவார் . 

அவர் பிரார்த்தனையை முடித்த பிறகு நான் 
சிரித்துக் கொண்டு அவரைக் கட்டிக் கொண் 
டேன் . 

அவர் வெட்கத்தோடு என் கைகளை முத்த 
மிடத் தொடங்கினார் . எப்பொழுதும் நீதான் ! 
எப்பொழுதும் நீதான் ! எனக்குப் பத்து வயது 
குறைந்து விட்டதைப் 

போல 

மறுபடியும் 
உணரச் செய்கிறாய் . 
சில 

தலைமுறைகளைச் சேர்ந்தவர்கள் 
வருக்கொருவர் நேசத்தோடும் மரியாதை 
யோடும் ஒன்றாக வசித்து வருகின்ற பழைய 
நாட்டுப்புற வீடுகளில் எங்களுடைய வீடும் 
ஒன்றாக இருந்தது . அதில் ஒவ்வொரு இடமும் 
குடும்ப நினைவுகளைக் கொண்டிருந்தன ; நான் 
அங்கே வசிக்கத் தொடங்கியதும் அந்த நினைவு 
எனக்கும் சொந்தமானவை 

போலத் 
தோன்றின . ததியானா ஸெமியோனவ்னா அந்த 


கள் 


285 


வீட்டைப் பழைய முறையில் அமைத்திருந்த 
தோடு அப்படியே நடத்தியும் வந்தாள் . 
அங்கே அழகு நிறைந்திருந்ததாகச் சொல்ல 
முடியாது ; ஆனால் 

வேலைக்காரர்களிலிருந்து 
நாற்காலி , சோபாக்கள் மற்றும் உணவு வரை 
எல்லாமே ஏராளமாக இருந்தன . எல்லாமே 
கனமாக , சுத்தமாக , நேர்த்தியாக இருந்தன . 
அவற்றைப் பார்த்த மாத்திரத்திலேயே 
மரியாதை 

உணர்ச்சி ஏற்படும் . உபசரிப்பு 
அறையில் சோபாக்கள் ஒழுங்கான வரிசை 
யில் போடப்பட்டிருந்தன . சுவர்களில் உரு 
வப்படங்கள் தொங்கின . வீட்டில் நெசவு செய் 
யப்பட்ட விரிப்புக்களும் கம்பளங்களும் தரை 
களின் 

மேல் விரிக்கப்பட்டிருந்தன . நடைக் 
கூடத்தில் ஒரு பழைய பியானோவும் , இரண்டு 
வெவ்வேறான பாணிகளைச் சேர்ந்த பீரோக் 
களும் 

சோபாக்களும் சித்திர வேலைப் பாட 
மைந்த சிறிய மேசைகளும் போடப் பட்டிருந் 
தன . 

என் அறையில் மிகச் சிறந்த நாற்காலி 
கள் , படுக்கை முதலியன இருந்தன . ததியானா 
ஸெமியோனவ்னாவே அந்த அறையை அரும் 
பாடு பட்டு அலங்கரித்திருந்தாள் . வெவ்வேறு 
காலங்களையும் பாணிகளையும் சேர்ந்த 
பொருள்கள் அறையிலிருந்தன . அவற்றில் 
ஒரு பழைய நிலைக் கண்ணாடியும் ஒன்றாகும் . 
ஆரம்பத்தில் அதில் முகம் பார்க்க எனக்கு 
வெட்கமாக இருந்தது . ஆனால் பிறகு அந்தக் 
கண்ணாடி எனக்கு உற்ற நண்பனாக மாறிவிட் 
டது . ததியானா ஸெமியோனவ்னா ஒருபோதும் 
உரத்த குரலில் உத்தரவு போடவில்லை ; ஆனால் 


286 


அந்த வீட்டில் வேலைக்காரர்கள் மிகையான 
எண்ணிக்கையில் இருந்த போதிலும் --எல் 
லாமே கடிகாரத்தின் துல்லியத்தோடு நடை 
பெற்றன . ஆனால் மென்மையான , குதியில்லாத 
காலணிகளை 

அணிந்திருந்த வேலைக்காரர்கள் 
( காலணிகள் கிறீச்சிடுவதும் குதிகால்கள் டச் 
டக்கென்று ஒலிப்பதும் உலகத்திலேயே மிக 
மோசமான விஷயம் என்று ததியானா ஸெமி 
யோனவ்னா நினைத்தாள் ) எல்லோருமே தங் 
களுடைய பதவிகளைப் பற்றி மிகப் பெருமை 
யாக நினைத்ததாகத் தோன்றியது . அவர்கள் 
அந்த வயோதிக எசமானிக்கு முன்னால் நடுங் 
கினார்கள் . ஆனால் என் கணவரையும் என்னை 
யும் ஆதரவு காட்டுகின்ற அன்போடு பார்த் 
தார்கள் . அவர்கள் தங்கள் வேலையை அசா 
தாரணமான மகிழ்ச்சியோடு செய்வதாகத் 
தோன்றியது . வாரந்தோறும் ஒவ்வொரு சனிக் 
கிழமையன்றும் தரையை நன்றாகத் தேய்த்துக் 
கழுவினார்கள் , கம்பளங்களைத் தூசி போகுமாறு 
அடித்தார்கள் . மாதந்தோறும் முதல் தேதி 
யன் 

று பிரார்த்தனைகள் நடைபெற்றன , தண் 
ணீர் ஆசிர்வதிக்கப்பட்டது . ததியானா ஸெ I 
யோனவ்னா மற்றும் அவளுடைய மகனின் பெயர் 
சூட்டிய நாட்களின் போது ( முதல் தடவையாக 
அந்த இலையுதிர்காலத்தில் என்னுடைய 
பெயர் சூட்டிய 

நாளன்றும் கூட ) விருந்து 
கள் நடைபெற்றன . அக்கம் பக்கத்திலிருந்த 
எல்லோரும் விருந்தில் கலந்து கொள்ளும்படி 
அழைக்கப்பட்டனர் . இவை அனைத்துமே ததி 


287 


பொழுது 


யானா ஸெமியோனவ்னாவுக்கு நினைவு தெரிந்த 
காலத்திலிருந்து நடைபெற்று வந்தன . 

வீட்டை நிர்வாகம் செய்வதில் என் கணவர் 
குறுக்கிடவில்லை . அவர் வயல் வேலைகளையும் 
விவசாயிகளைப் பற்றியும் கவனித்தார் . இந்த 
விவகாரங்களில் அவர் கடுமையாகப் பாடுபட் 
டார் . அவர் 

அவர் கு ளிர்காலத்தில் கூட மிகவும் 
சீக்கிரமாக எழுந்துவிடுவார் . நான் விழித்துக் 
கொள்ளும் 

அவர் ஏற்கெனவே 
வெளியே போயிருப்பார் . அவர் காலைச் 
சிற்றுண்டி 

சாப்பிட வழக்கமாக வீட்டுக்கு 
வந்துவிடுவார் . நாங்களிருவரும் தனியாக 
உணவருந்துவோம் . அப்படிப்பட்ட சமயங் 
களில் - பண்ணையைப் பற்றிய கவலைகளுக்கும் 
உழைப்புக்கும் பிறகு - அநேகமாக எப்பொழு 
துமே அவர் குதூகலமாக இருப்பார் . நாங் 
கள் அந்த மனோபாவத்தைக் கட்டுக்கடங்காத 

என்று கூறுவோம் . அன்று காலையில் 
என்ன செய்தீர்கள் என்று 

என்று நான் பெரும்பா 
லும் கேட்பேன் . அவர் ஏதாவது இட்டுக் 
கட்டிச் சொல்வார் . நாங்கள் வயிறு புண்ணா 
கின்றவரை சிரிப்போம் . சில சமயங்களில் 
இதைக் காட்டிலும் அக்கறையோடு சொல் 
லுங்கள் என்று நான் வற்புறுத்துவேன் . அவர் 
தன்னுடைய சிரிப்பை அடக்க முயற்சி செய்து 
கொண்டு அப்படிப்பட்ட வர்ணனையைக் கூறு 
வார் . 

அவருடைய கன்களையும் அசை 
கின்ற உதடுகளையும் பார்த்துக் கொண்டு எதை 
யும் புரிந்து கொள்ளாமல் உட்கார்ந்திருப் 
பேன்- அவரைப் பார்ப்பதும் 

அவருடைய 


பரவசம் 


நான் 


288 


குரலைக் 


என்று 


கேட்பதும் எனக்கு மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது . 
இப்பொழுது 

என்ன 

சொன்னேன் ? 
திருப்பிச் சொல் 

அவர் கேட்பார் . 
என்னால் ஒரு விஷயத்தைக் கூட நினைவுபடுத்திக் 
கொள்ள முடியாது . அவர் என்னிடம் தன்னைப் 
பற்றியும் என்னைப் பற்றியும் பேசாமல் முற்றி 
லும் வேறு ஏதோ ஒன்றைப் பற்றிப் பேசுவது 
பொருளில்லாததாகத் தோன்றியது . அந்த 
வெளியுலகத்தில் என்ன 

நடந்தால் நமக் 
கென்ன ? இதற்கு வெகு காலத்துக்குப் பிறகு 
தான் நான் அவருடைய விவகாரங்களைப் 
புரிந்து கொண்டு அக்கறை எடுத்துக் கொள் 
ளத் தாடங்கினேன் . ததியானா ஸெமியோ 
னவ்னா மதிய உணவு 

நேரம் வருகின்ற 
வரை தன் அறையிலேயே இருப்பாள் . அவள் 
காலையில் 

தனியாகத் தேநீர் அருந்துவாள் . 
நாங்கள் காலை வாழ்த்துக்களைத் தூதர்கள் மூல 
மாகப் பரிமாறிக் கொள்வோம் . அவளுடைய 
பணிப்பெண் எனக்கு முன்பாகக் கைகளை மடக் 
கியபடி நின்று கொண்டு , 

கொண்டு , நேற்று உலாவித் 
திரும்பிய பிறகு நாங்கள் நன்றாகத் தூங் 
கினோமா 

என்று ததியானா ஸெமியோனவ்னா 
தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் , அவளைப் 
பொறுத்தவரை 

ரவு முழுவதும் விலாவில் 
வலி ஏற்பட்டதாகவும் இரவில் ஒரு பட்டிக் 
காட்டு 

குரைத்து அவள் தூக்கத்தைக் 
கெடுத்துவிட்டதாகவும் கம்பீரமாகத் தெரிவிக் 

பொழுது எங்களுடைய தனியான , பைத் 
தியக்காரத்தனமான , மகிழ்ச்சி நிறைந்த உல 


நாய் 


19--2442 


289 


என்று 


தராஸ் 


கத்தில் அவளுடைய கௌரவமிக்க , ஒழுங்கு 
நிறைந்த மூலையிலிருந்து வந்த ஒரு குரல் மிக 
வும் வினோதமாக ஒலித்த காரணத்தால் , 
பெரும்பாலும் என்னைக் 

கட்டுப்படுத்திக் 
கொள்ள முடியாமல் நான் பலமாகச் சிரித்து 
விடுவேன் . " மேலும் 

பிஸ்கட்டுகள் எப்படி 
இருந்தன 

கேட்டுவருமாறு உத்தர 
விட்டிருப்பதாகவும் , 

அவற்றைத் 
தயாரிக்கவில்லையென்றும் ஒரு பயிற்சி என்ற 
முறையில் நிக்கலாஷா முதல் தடவையாக 
அவற்றைத் தயாரித்ததாகவும் , பிஸ்கட்டுகள் 

குறிப்பாக கிரெண்டெல்கி * --அவ்வளவு 
மோசமல்ல , ஆனால் ரொட்டியை அவன் கருக 
வைத்துவிட்டான் என்று தனக்குத் தோன்று 
வதாகவும் அவள் எங்களுக்குத் தகவல் தெரி 
வித்திருப்பாள் . மாலையுணவுக்கு முன்பு என் 
கணவரும் நானும் பெரும்பாலும் ஒன்றாக இருப் 
பதில்லை . நான் பியானோ வாசிப்பேன் அல்லது 
படித்துக் கொண்டிருப்பேன் . அவர் எழுதுவார் 
அல்லது மறுபடியும் வெளியே செல்வார் . 
ஆனால் நான்கு மணிக்கு நாங்கள் எல்லோரும் 
நடைக்கூடத்துக்குள் செல்வோம் . அத்தை 
தன் அறையிலிருந்து புறப்பட்டு வருவாள் . 
பிரபுக் குடும்பங்களில் பிறந்த ஆனால் நொடித் 
துப்போன பெண்கள் மற்றும் கடவுள் பக்தி 
யுள்ள யாத்ரிகர்கள் இந்த ரகங்களைச் சேர்ந்த 
இரண்டு அல்லது மூன்று பேர்கள் வீட்டில் 


* கோதுமை 
கட்டு . 


மாவில் 

செய்யப்படும் பிஸ் 


290 


எப்பொழுதுமே இருப்பார்கள் 

ருப்பார்கள் - அங்கே தலை 
காட்டுவார்கள் . ஒவ்வொரு நாளும் முறை பிச 
காமல் என் கணவர் தன் தாயாருக்குக் கைலாகு 
கொடுத்து உணவருந்த அழைத்துச் செல்வார் . 
அவர் அடுத்த கையை எனக்குத் தர வேண்டு 
மென்று அவள் வற்புறுத்துவாள் . எனவே ஒவ் 
வொரு தடவையும் நாங்கள் கதவு வழியாகக் 
கூட்டமாக நெருக்கிக் கொண்டு ஒருவர் பாதை 
யில் மற்றவர் குறுக்கிட்டவாறு உள்ளே நுழை 
வோம் . அத்தை 

மாலையுணவு நிகழ்ச்சிக்குத் 
தலைமை தாங்குவார்கள் . உரையாடல் மிகவும் 
முறையானதாக , உணர்ச்சிவேகமில்லாததாக 

ஓரளவுக்கு வீறமைதி கொண்டதாகக் கூட 
இருக்கும் . ஆனால் என் கணவருக்கும் எனக்கு 
மிடையே நடக்கும் சாதாரண 

உரையாடல் 
இந்த கம்பீரத்தைக் குலைக்கும் . அல்லது சில 
சமயங்களில் தாயாருக்கும் மகனுக்குமிடையே 
விவாதமேற்படும் அல்லது அவர்கள் ஒருவரை 
யொருவர் கேலி செய்து கொள்வார்கள் . அவர் 
கள் விவாதிப்பதையும் கேலியாகப் பேசுவதை 
யும் கேட்பதில் எனக்கு விருப்பம் அதிகம் . 
ஏனென்றால் அவர்கள் இருவரையும் இணைக் 
கின்ற அன்பின் ஆழத்தையும் மென்மையை 
யும் இவற்றில் நான் மிகவும் வன்மையாக 
உணர்ந்தேன் . உணவருந்திய பிறகு அத்தை 
உபசரிப்பு அறையில் ஒரு பெரிய சாய்வு நாற் 
காலியில் உட்கார்ந்து கொண்டு புகையிலையைப் 
பொடியாக அரைப்பாள் அல்லது புதிய புத்த 
கங்களில் ஒட்டிக் கொண்டிருருக்கும் பக்கங் 
களைப் பிரித்தெடுப்பாள் . என் கணவர் உரத்த 


19+ 


291 


இசை 


. 


குரலில் படிப்பார் அல்லது பியானோ வாசிக்க 
நடைக் கூடத்துக்குள் செல்வார் . அந்த சம 
யத்தில் நாங்கள் இருவரும் அதிகமாகப் படித் 
தோம் . ஆனால் இசைதான் எங்களுடைய மிகச் 
சிறந்த , மிகப் பிரியமான பொழுது போக்குச் 
தனமாக இருந்தது . எங்களுடைய இதயங் 
களில் 

புதிய நரம்புகளை மீட்டியது . 
எங்களை ஒருவருக்கொருவர் இன்னும் சிறந்த 
முறையில் 

வெளிக்காட்டுவதாகத் தோன்றி 
யது . அவருக்கு மிகவும் பிரியமான பாடல்களை 
நான் வாசிக்கும் பொழுது அவர் சற்றுத் தள்ளி 
யிருந்த சோபாவில் உட்கார்ந்து கொள்வார் . 
என்னால் அவரை மிகக் சிறிதே பார்க்க முடிந் 
தது . இசை தன்னிடம் ஏற்படுத்தும் மாற்றங் 
களை நான் பார்த்துவிடுவேனோ என்ற வெட்கம் 
அவரிடத்திலிருந்தது . எனவே அதை மறைக்க 
முயற்சி செய்வார் . ஆனால் பெரும்பாலும் அவர் 
எதிர்பார்க்காத நேரங்களில் நான் பியானோவி 
லிருந்து எழுந்து அவர் மறைப்பதற்காக 
வும் பாடுபடுகின்ற அவருடைய உணர்ச்சியின் 
சுவடுகளை , முகத்தில் அதிகரித்திருக்கும் பள 
பளப்பை , அவருடைய கண்களில் ஏற்பட்டிருக் 
கும் ஈரத்தைப் பார்ப்பதற்காக அவருக்குப் 
பக்கத்தில் போவேன் . நாங்கள் நடைக் கூடத் 
தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது பார்க்க 
வேண்டும் என்று அத்தை அடிக்கடி விரும்பு 
வாள் . ஆனால் எங்களுக்குச் சங்கடத்தை உண் 
டாக்கிவிடக் 

கூடாது 

என்றும் அஞ்சுவாள் . 
ஏதோ சிந்தனையிலிருப்பதைப் 
அலட்சியமான முகத்தோற்றத்தோடு எங்களு 


போன்ற , 


292 


ஊற்று 


எல் 


காலம் 


மன 


டைய அறையின் வழியாக நடந்து செல்வாள் . 
ஆனால் அவள் தன் அறைக்குள் போய்விட் 
சீக்கிரத்திலேயே திரும்பி வருவதற்கு 
காரணமும் கிடையாதென்பது எனக்குத் தெரி 
யும் . மாலையில் 

உபசரிப்பு அறையில் நான் 
தேநீரைக் கலந்து 

கோப்பைகளில் 
வேன் . மறுபடியும் அங்கே வீட்டிலுள்ள 
லோரும் கூடியிருப்பார்கள் . பளபளப்பான 
சமோவார் பாத்திரத்தைச் சுற்றி அவர்கள் 
அமைதியாகக் குழுமியிருப்பது கோப்பைகளை 
யும் டம்ளர்களையும் ஒவ்வொருவராக வாங்கி 
அடுத்தவரிடம் கொடுப்பது 

கொடுப்பது எனக்கு நெடுங் 
வரை 

உலைவைக் கொடுத்தது . 
இந்த கௌரவத்துக்கு நான் தகுதி உடைய 
வளல்ல ; நான் மிகவும் இளமையானவள் , விளை 
யாட்டுத்தனமானவள் , 

அவ்வளவு 
பெரிய சமோவார் பாத்திரத்தின் வடிகுழா 
யைத் திருப்புவதற்கு நிக்கீதாவின் தட்டில் டம் 
ளர்களை வைத்து ‘ பியோத்தர் 

இவானவிச் 
சுக்கும் மரீயா மீனிச்னாவுக்கும் என்று சொல் 
லிவிட்டுப் பிறகு இன்னும் ஜீனி வேண்டுமா ? 
என்று கேட்பதற்குத் தகுதி உடையவளல்ல 
என்று நினைத்தேன் . மேலும் தாதிக்கும் அதிக 
மான சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக் 
கும் முக்கியமான வேலைக்காரர்களுக்கும் ஜீனிக் 
கட்டிகளைத் தட்டில் விட்டுவைக்க வேண்டும் . 
" மிகப் பிரமாதம் ! மிகப் பிரமாதம் ! 
மையான விருந்தளிக்கும் பெண்ணைப் போலவே 
இருக்கிறது என்று கணவர் அடிக்கடி 


எனவே 


உண் 


என் 


293 


கூறுவார் . அது என் குழப்பத்தை மேலும் அதி 
கப்படுத்தும் . 

தேநீர் அருந்திய பிறகு அத்தை “ பொறு 
மை என்ற சீட்டாட்டத்தை விளையாடுவதற் 
காகச் சீட்டுகளை எடுத்து வைப்பாள் . அல்லது 
மரீயா மீனிச்னாவை ஜோசியம் பார்க்கச் சொல் 
லுவாள் . பிறகு அவள் எங்களிருவரையும் முத்த 
மிட்டு எங்கள் மீது சிலுவைக் குறி போடுவாள் . 
நாங்கள் எங்கள் அறைக்குப் போவோம் . நாங் 
கள் வழக்கமாக நள்ளிரவு வரை விழித்துக் 
கொண்டிருப்போம் . ஒரு நாளில் அது தான் 
சிறப்பான , மிகவும் இனிமையான நேரம் . 
அவர் தன்னுடைய முந்திய வாழ்க்கையைப் 
பற்றி என்னிடம் கூறுவார் அல்லது நாங்கள் 
திட்டங்கள் தயாரிப்போம் , சில சமயங்களில் 
நாங்கள் தத்துவஞான விவாதங்களிலும் 
படுவோம் . 

உள்ளவர்களுக்குக் 
கேட்கக் கூடாதென்று மெதுவாகப் பேசுவதற்கு 
நாங்கள் முயற்சி செய்வோம் நாங்கள் சீக் 
கிரமாகத் தூங்கிவிட வேண்டுமென்று ததியானா 
ஸெமியோனவ்னா வற்புறுத்தினாள் . சில சமயங் 
களில் எங்களுக்குப் பசியெடுக்கும் . சமையல 
றைக்குப் போய் நிக்கீதாவின் தயவில் குளிர்ந்து 
போன இரவு 

எடுத்துக் கொண்டு 
வந்து என்னுடைய அறையில் உட்கார்ந்து சாப் 
பிடுவோம் . அந்தப் பெரிய , பழைய வீட்டில் 
-ந்த காலத்தின் மற்றும் ததியானா ஸெமி 
யோனவ்னாவின் கண்டிப்பு ஆட்சி செலுத்திக் 
கொண்டிருந்தது . அவள் மட்டுமல்ல , முதுமை 
யடைந்த வேலைக்காரர்களும் 

நாற்காலி , 


மாடியில் 


உணவை 


294 


வகையான 


லாத 


சோபாக்களும் --- திரைகள் கூட -- மரியாதை 
யையும் 

அச்சத்தையும் என் 
னிடம் ஏற்படுத்தின . இது 

உண்மையில் எங் 
களுக்குச் சொந்தமான இடமல்ல , அவரும் 
நானும் அங்கே வசிக்கின்றவரை மிகவும் ஜாக் 
கிரதையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண் 
டும் என்ற உணர்வை ஏற்படுத்தின . இன்று 
அதை நினைக்கும் பொழுது , எல்லோரையும் 
கட்டுப்படுத்திய அந்த வீட்டின் மாற்றமில் 

ஒழுங்குமுறை , எங்கு பார்த்தாலும் 
இருக்கின்ற சோம்பேறித்தனமான , மற்றவர் 
களுடைய விவகாரங்களில் தலையிடுகின்ற 
நபர்களைக் கொண்ட பட்டாளம் 

ஆகியவற் 
றினால் அந்த வீட்டின் பெரும் பகுதியும் புழுக்க 
மாக , 

வசதியில்லாததாகத் தோன்றுகிறது . 
ஆனால் அப்பொழுது இந்தக் கட்டுப்பாடு எங் 
கள் காதலை 

அதிகப்படுத்தியது . என்னைப் 
போலவே அவரும் தன்னுடைய அதிருப்தியை 
வெளிக் காட்டியதில்லை . அதற்கு மாறாக , 
அதிருப்தியளிக்கக் 

கூடியனவற்றைப் பார்க் 
காமலிருக்க 

முயற்சி 

செய்தார் 
என்று தோன்றுகிறது . அத்தையின் வேலைக் 
காரனான திமீத்ரி ஸீதரவுக்குப் புகை பிடிக் 
கின்ற பழக்கம் உண்டு . ஒவ்வொரு நாளும் 
மாலையுணவுக்குப் பிறகு- நாங்கள் 
கூடத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது 
அவன் என் கணவருடைய படிப்பு அறைக்குள் 
செருகுபெட்டியைத் திறந்து 

புகை 
யிலையை எடுத்துக் கொள்வான் . ஸெர்கேய் 
மிஹாய்லவிச் அடிமேலடிவைத்து நடந்து என் 


அவர் 


பிறகு 


நடைக் 


சென்று 


295 


னருகில் வந்து , கண்ணைச் சிமிட்டிக் கொண்டு , 
உதடுகளில் விரலை வைத்துக் கொண்டு , கஷ் 
டப்பட்டுச் சிரிப்பை அடக்கிக் கொண்டு திமீத்ரி 
ஸீதரவைப் பார் ( தன்னை யாரும் பார்த்திருப் 
பார்கள் என்று அவன் ஒருக்காலும் சந்தேகித் 
ததில்லை ) என்று சைகை காட்டுவதைப் பார்க்க 
வேடிக்கையாக இருக்கும் . எல்லாம் நன்றாக 
முடிந்துவிட்டது என்ற திருப்தியில் திமீத்ரி 
ஸ்தரவ் எங்களை கவனிக்காமல் மகிழ்ச்சியோடு 
போகும் பொழுது என் கணவர் என்னை மிகவும் 
அன்போடு பாராட்டுவார் ; சந்தர்ப்பம் கிடைக் 
கும் பொழுதெல்லாம் செய்வதைப் 

போல 
என்னை முத்தமிடுவார் . சில சமயங்களில் அவ 
ருடைய பற்றற்ற தன்மை , சகிப்புத் தன்மை , 
எல்லாவற்றையுமே அலட்சியமாகக் கருதுவ 
நடந்து கொள்வது ஆகியவை 

எனக்கு 
அதிருப்தியைக் கொடுத்தன . அது அவருடைய 
பலவீனம் என்று நான் நினைத்தேன் ; ஆனால் 
நானும் துல்லியமாக அப்படிப்பட்டவளே என் 
பதைச் சிறிது கூட நினைக்கவில்லை . 

அவர் ஒரு 
குழந்தையைப் போல இருக்கிறாரே ? என்று 
நான் நினைத்துக் கொண்டேன் . 

ஒரு சமயத்தில் அவருடைய பலவீனத்தைப் 
பற்றி என்னுடைய வியப்பைத் தெரிவித்த 
பொழுது அன்பே ! நான் மிகவும் மகிழ்ச்சியை 
அனுபவிக்கும் பொழுது எதைப் பற்றிய 
எப்படி அதிருப்தியடைவேன் ? மற்றவர்களைத் 
திருத்துவதைக் காட்டிலும் நாமே திருந்திவிடு 

நல்லது- நெடுங்காலத்துக்கு 
நான் இதைப் புரிந்து கொண்டேன் . மகிழ்ச்சி 


தாக 


வது 


முன்பே 


296 


லது 


யாக இருக்க முடியாத நிலைமை என்று எதுவு 
மில்லை . நாம் – நீயும் நானும் - மிகவும் மகிழ்ச் 
சியாக இருக்கிறோம் ! என்னால் கோபமடைய 
முடியாது . இப்பொழுது 

ப்பொழுது எனக்குக் கெட்டதே 
கிடையாது- எல்லாம் ரிதாபமானவை அல் 

வேடிக்கையானவைதான் . எல்லாவற்றி 
லும் முக்கியமானது-- le mieux est l ennemi 
du bien . * மணி அடிக்கும் பொழுது அல்லது 
ஒரு கடிதம் வருகின்ற பொழுது அல்லது நான் 
காலையில் விழிக்கின்ற பொழுது கூட 

எனக்கு 
பயம் ஏற்படுகிறது . வாழ்க்கை தொடர்ந்து 
போய்க் கொண்டே இருக்கிறது . விஷயங்கள் 
மாற்றமடைய வேண்டும் , இந்தக் கணத்திலி 
ருப்பதைக் காட்டிலும் வேறு எதுவுமே சிறப் 
பாக இருக்க முடியாது என்பதால் நான் பய 
மடைகிறேன் என்று அவர் சொல்வார் . 

அவர் கூறியவை எனக்குப் புரியவில்லை என் 
றாலும் அவரை நான் நம்பினேன் . நான் மகிழ்ச்சி 
யோடிருந்தேன் . எல்லாமே 

எப்படி இருக்க 
வேண்டுமோ அப்படி இருப்பதாக , எல்லோரி 
டமும் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருப் 
பதாக ஆனால் எங்கோ ஓரிடத்தில் வேறொரு 
மகிழ்ச்சி இதைக் காட்டிலும் அதிகமான 
தல்ல , ஆனால் வேறு விதமானது - இருப்பதாக 
எனக்குத் தோன்றியது . 
வ்விதமாக 

இரண்டு மாதங்கள் கழிந் 
தன . குளிர்காலம் அதன் குளிர்ச்சியோடும் பனி 
யோடும் வந்தது . என் கணவர் என்னோடிருந்த 

* மிக நல்லவைக்கு (better ) எதிரி சிறந்த 
வையே ( best ) (பிரெஞ்சுப் பழமொழி .) 


297 


அவர் 


போதிலும் நான் தனிமையை உணரத் 
தொடங்கினேன் . வாழ்க்கை ஒரே மாதிரியாகத் 
திரும்பவும் நடைபெறுகிறது , என்னிடத்திலோ 
அல்லது அவரிடத்திலோ புதுமையாக ஒன்று 
மில்லை , நாங்கள் பழைய வாழ்க்கைக்குத் திரும் 
பிக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உணரத் 
தொடங்கினேன் . 

நானில்லாமல் 

தன் 
னுடைய சொந்த விவகாரங்களில் முன்னைக் 
காட்டிலும் மும்முரமாக ஈடுபட்டார் . அவரி 
டம் ஒரு ரகசிய உலகம் இருக்கிறது , அதற் 
குள் என்னை அனுமதிக்க அவர் விரும்பவில்லை 
என்று நான் கற்பனை செய்தேன் . அவரிடமிருந்த 
நிரந்தரமான நிதானம் எனக்கு எரிச்சலேற் 
படுத்தியது . நான் முன்னைக் காட்டிலும் குறை 
வாக அவரைக் காதலிக்கவில்லை , அவருடைய 
காதலில் நான் பெற்ற மகிழ்ச்சியும் குறைய 
வில்லை . ஆனால் என் காதல் இருந்த இடத்தி 
லேயே நின்றுவிட்டது , அது வளர்ச்சியடைய 
வில்லை . நிம்மதியின்மை என்ற புதிய உணர்ச்சி 
என் இதயத்திற்குள் நுழைந்தது . 

அவரைக் 
காதலிக்கின்ற கூர்மையான மகிழ்ச்சியை நான் 
அனுபவித்த பிறகு வெறும் காத லைத் தொடர் 
வது எனக்குப் போதுமானதாக இருக்கவில்லை . 
நிதானமான வாழ்க்கை நீரோட்டத்தில் இருந் 
ததைக் காட்டிலும் அதிகமான இயக்கத்தை 
நான் விரும்பினேன் . நான் ஆபத்தையும் பர 
பரப்பையும் விரும்பினேன் . என்னுடைய காத 
லுக்காக என்னை தியாகம் செய்து கொள்ள 
வி ம்பினேன் . என்னிடம் அபரிமிதமான சக்தி 
இருந்தது . 

எங்களுடைய அமைதியான 


ரு 


298 


நான் 


என் 


ஆனால் 


வாழ்க்கையில் அதற்குப் போக்கிடம் இல்லை . 
எனக்கு மனச் சோர்வு ஏற்பட்டது . 
அவரிடமிருந்து அதை மறைக்க முயற்சி செய் 
தேன் . சில சமயங்களில் என்னிடம் ஏற்பட்ட 
கட்டுப் பாடில்லாத 
ல் லாத மோகமும் 

குதூகலமும் 
அவரை பயமுறுத்தின . அவர் முன்பே என் 
னுடைய நிலையை கவனித்துவிட்ட படியால் 
நகரத்துக்குப் போகலாம் 

யோசனை 
கூறினார் . ஆனால் நான் அதற்கு எதிராக இருந் 
தேன் . நம்முடைய வாழ்க்கை முறையை 
மாற்ற வேண்டாம் , நம்முடைய மகிழ்ச்சி 
யைக் கெடுக்க வேண்டாம் என் று நான் அவ 
ரைக் கேட்டுக் கொண்டேன் . நான் உண்மை 
யிலேயே மகிழ்ச்சியாகத்தான் இருந்தேன் . 
எந்த 

முயற்சியும் , எப்படிப்பட்ட 
தியாகமும் செய்யாமலே , எனக்கு மகிழ்ச்சி 
ஏற்படுவது என்னைத் துன்புறுத்தியது . உழைக்க 
வேண்டும் , தியாகம் 

செய்ய வேண்டும் 
எண்ணமும் எனக்குத் துன்பத் 
தைக் கொடுத்தது . நான் அவரைக் காதலித் 
ேதேன் , அவருக்கு நான் தான் அனைத்துமாக 
இருப்பதைக் கண்டேன் . ஆனால் எல்லோ ம் 
எங்களுடைய 

காதலைப் பார்க்க 

வேண்டு 
மென்று விரும்பினேன் . நான் அவரைக் காத 
லிக்காமல் தடுக்க அவர்கள் முயற்சி செய்ய 
வேண்டும் , ஆனால் தங்களுடைய எல்லா முயற் 
சிகளும் வீணாவதை அவர்கள் பார்க்க வேண் 
டும் என்று நான் விரும்பினேன் . என்னுடைய 
மனம் , என்னுடைய பாசங்கள் கூடக் காதலில் 
மூழ்கியிருந்தன . ஆனால் என்னிடம் இன்னொரு 


என் 


299 


என்ற 


நான் 
நாங்கள் 


உணர்ச்சி , 

ளமை உணர்ச்சி , வாழ்க்கையில் 
பரபரப்பு அவசியம் 

உணர்ச்சி இருந் 
தது . எங்களுடைய அமைதியான வாழ்க்கை 
யில் அது நிறைவேறவில்லை . நான் விரும்பும் 
பொழுது நாங்கள் நகரத்துக்குப் போகலாம் 
என்று அவர் ஏன் கூறினார் ? அவர் அதைச் சொல் 
லியிராவிட்டால் , என்னைத் 

துன்புறுத்திக் 
கொண்டிருக்கும் 

உணர்ச்சி 

தவறானது , தீங் 
கானது என்பதை நான் உணர்ந்திருப்பேன் . 
நான் விரும்பிக் கொண்டிருந்த தியாகத்தைச் 
செய்வதற்குரிய சந்தர்ப்பம் இந்த 

உணர்ச் 
சியை நசுக்குவதில் தான் இருக்கிறது என்பதை 
உணறாதது என்னுடைய 

தவறு தான் . 
நகரத்துக்குப் போவதன் மூலம் 
எனக்கு ஏற்பட்ட அலுப்புணர்ச்சியிலிருந்து 
தப்பிவிட முடியும் என்ற எண்ணம் தொடர்ந்து 
எனக்கு ஏற்பட்டது . ஆனால் அதே சமயத்தில் 
அவர் நேசித்த எல்லாவற்றிடமிருந்தும் 
எனக்காக -- அவரைப் பிரித்துக் 

கொண்டு 
போவது எனக்கு வருத்தமாகவும் வெட்கமாக 
வும் இருந்தது . 

நாட்கள் மெதுவாக நகர்ந்தன . வீட்டைச் 
சுற்றிலும் பனி மென்மேலும் உயரமாக விழுந் 
தது . நாங்களிருவரும் எப்பொழுதும் சேர்ந்தே 
இருந்தோம் , ஒருவர் பார்வையிலிருந்து அடுத் 
தவர் ஒருபோதும் மறையவில்லை. நகரத்தில் 
அதன் பளபளப்புக்கும் கூட்டத்துக்கும் நடுவே 
ஏராளமானவர்கள் எங்களையும் எங்களுடைய 
கணப் பொழுதில் மறைகின்ற வாழ்க்கையை 
யும் பற்றிக் கடுகளவு கூடச் சிந்திக்காமல் பர 


300 


, 


பரப்பையும் துன்பத்தையும் மகிழ்ச்சியையும் 
அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் . எங்களு 
டைய பழக்கங்கள் எங்கள் வாழ்க்கையை வரை 
யறுக்கப்பட்ட கட்டுக்கோப்புக்குள் திணித்துக் 
கொண்டிருக்கின்றன , எங்களுடைய காதல் 
சுதந்திரமாக இருப்பதற்குப் பதிலாகக் காலத் 
தின் பாசமில்லாத , ஒட்டுறவில்லாத நீரோட் 
டத்துக்குக் கீழ்ப்பட்டுவிட்டது என்ற உணர்ச்சி , 
எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது . காலை 
யில் நாங்கள் குதூகலமாக இருப்போம் , மதிய 
உணவு நேரத்தின் போது மரியாதையாக இருப் 
போம் , மாலையில் கனிவாக 

னிவாக இருப்போம் . நன் 
மையைச் செய் ! .. , என்று நான் எனக்குள் 
சொல்லிக் கொள்வேன் . நன்மையே செய்ய 
வேண்டும் , நேர்மையாக வாழ்க்கை நடத்த 
வேண்டும் என்று அவர் வற்புறுத்துகிறார் . நல்ல 
காரியங்களைச் செய்ய பின்னால் போதுமான 
காலம் இருக்கும் , பார்த்துக் கொள்ளலாம் . 
இப்பொழுதே -- என் உடலில் பலம் இருக்கும் 
பொழுதே செய்ய 

காரியங்கள் 
இருக்கின்றன . அவற்றை 

உடனே 

செய்ய 
வேண்டும் . நன்மை செய்வதை நான் விரும் 
பவில்லை . பரபரப்பை 

விரும்பினேன் . 
காதல் எங்களுடைய வாழ்க்கையை 
வேண்டும் என்று நான் விரும்பினேன் ; வாழ்க் 

எங்களுடைய காதலைக் கட்டுப்படுத்துவ 
தை நான் விரும்பவில்லை . நான் அவரோடு செங் 
குத்தான மலைச்சரிவின் விளிம்புக்குப் போய் 
ஒரு காலடி வைத்தால் இந்த விளிம்பிலிருந்து 
கீழே விழுந்து விடுவேன் , ஒரு கணம் , பிறகு 


வேண்டிய 


>> 


நான் 


ஆள 


கை 


301 


மரணம் , 


பலமான 


நாள் 


எனக்கு 

என்று சொல்ல விரும்பி 
னேன் . அவர் மரணத்தைப் போல வெளுப் 
படைந்து போய் தன் 

கரங்களால் 
என்னைத் தூக்கி அந்த விளிம்புக்கு மேலே ஒரு 
கண நேரம் வைத்திருந்துவிட்டு ( அப்பொழுது 
என் இதயம் அப்படியே நின்றுவிடும் ) என்னை 
எங்கோ கொண்டு போவார் . 

இந்த மன நிலை என் உடல் நிலையைக் கெடுத்து 
என் உணர்ச்சி நரம்புகளை பாதித்தது . ஒரு 
காலையில் 

நான் வழக்கத்தைக் காட்டி 
லும் மோசமான மன நிலையில் இருந்த பொழுது , 
அவர் அலுவலகத்திலிருந்து முகத்தைச் சுளித் 
துக் கொண்டு வந்தார் . அவரைப் பொறுத்த 
வரை அது மிகவும் அபூர்வமானதாகும் . நான் 
உடனே இதை கவனித்தேன் , என்ன நடந்தது 
என்று கேட்டேன் . ஆனால் அவர் அதை என் 
னிடம் சொல்ல விரும்பவில்லை . அதைப் பற்றிப் 
பேசுகின்ற அளவுக்கு அது முக்கியமானதல்ல 
என்று அவர் பதிலளித்தார் . அந்த விவகாரத் 
தைப் பற்றி நான் பின்னால் தெரிந்து கொண் 
டேன் . மாவட்டப் போலீஸ் அதிகாரிக்கு என் 
கணவரைப் பிடிக்காது . அவர் எங்களுடைய 
விவசாயிகள் சிலரைக் கூப்பிட்டனுப்பி அவர் 
களிடம் சட்டவிரோதமான கோரிக்கைகளைத் 
தெரிவித்து அவர்களை பயமுறுத்தியிருக்கி 
தை ஒரு அற்பவிஷயம் என்று என் கணவரால் 
ஒதுக்க முடியவில்லை . எனவே அவர் ஆத்திரம் 
டைந்தார் . என்னோடு பேசுவதற்கும் அவர் 
விரும்பவில்லை . அவருடைய கவலையைப் புரிந்து 
கொள்ள 

குழந்தையாக என்னைக் 


றார் . 


இயலாத 


302 


மீனிச்னா 


மாறு 


நடைக் 


குரலில் 


பேசத் 


கருதுவதால் தான் அப்படி நடந்து கொண்டார் 
என்று நான் கற்பனை செய்தேன் . நான் முகத் 
தைத் திருப்பிக் கொண்டு மௌனமாக இருந் 
தேன் . அப்பொழுது 

மரீயா 

எங்க 
ளோடு தங்கியிருந்தாள் . தேநீர் அருந்த வரு 

நான் அவளைக் கூப்பிட்டனுப்பினேன் . 
நான் வேகமாகத் தேநீரைக் குடித்தேன் . பிறகு 
மரீயா மீனிச்னாவை 

கூடத்துக்குள் 
கூட்டிச் சென்று ஏதோ ஒரு அற்பமான விஷ 
யத்தைப் பற்றி ( உண்மையில் எனக்கு அதைப் 
பற்றி சிறிது கூட அக்கறை கிடையாது ) உரத்த 

தொடங்கினேன் . அவர் 
முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்தார் , 
அவ்வப்பொழுது என்னை ஏறிட்டுப் பார்த்தார் . 
அது அதிகமாகப் பேசுமாறு- சிரிக்கு மாறுகூட 
என்னைத் தூண்டியது . 

எல்லாமே . 
கூறியவை , மரீயா மீனிச்னா கூறியவை அனைத் 
--- எனக்கு வேடிக்கையைப் 

போலத் 
தோன்றின . கடைசியில் அவர் ஒரு வார்த்தை 
கூடப் பேசாமல் தன் படிப்பறைக்குள் சென்று 
கதவைச் சாத்திக் கொண்டார் . அவர் போன 
உடனே என் 

மிகவும் வேகமாக 
மறைந்தது மரீயா மீனிச்னாவுக்குக் குழப்பத் 
தைக் கொடுத்தது . அவள் ஏதேனும் தவறு 
நடந்துவிட்டதா என்று கேட்டாள் . நான் பதில் 
சொல்லாமல் சோபாவின் மீது உட்கார்ந்தேன் . 
எனக்கு அழுகை 

வந்தது . அவர் எதைப் 
பற்றிக் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ? 

நான் சிந்தித்தேன் . ஏதோ 
குப்பை . அது அவருக்கு முக்கியமாகத் தோன் 


- நான் 


துமே 


குதூகலம் 


என்று 


303 


றுகிறது . ஆனால் அது அற்ப விஷயம் என்பதை 
நான் எடுத்துக் காட்டிவிடுவேன் . ஆனால் நான் 
புரிந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் நினைக் 
கிறார் . தன்னுடைய உயர்வினாலும் மேன்மை 
யினாலும் எப்பொழுமே சரியாக இருப்பதனா 
லும் என்னை அவமதிக்கிறார் . ஆனால் 

எனக்கு 
அலுப்பு ஏற்படுகின்ற பொழுது , என்னுடைய 
வாழ்க்கை சூனியமாக இருப்பதைக் காணும் 
பொழுது , வாழ்வதற்கு , முன்னே செல்வதற்கு 
ரும்புகின்ற பொழுது நானும் 

சரியாகவே 
நினைக்கிறேன் . ஒவ்வொரு நாளும் , ஒவ்வொரு 
மணியும் புதிதாக ஏதாவதொன்றை நான் 
விரும்புகிறேன் . ஆனால் அவர் இருந்த இடத்தி 
லேயே இருக்க விரும்புகிறார் . நானும் அந்த 
டத்திலேயே அவருடன் சேர்ந்து நிற்க வேண் 
டுமென்று விரும்புகிறார் . இது அவருக்கு எவ் 
வளவு 

இருக்கும் ! அவர் என்னை 
நகரத்துக்குக் கூட்டிக் கொண்டு போக வேண் 
டியதில்லை . அவர் என்னைப் போல சாதாரண 
மாக , தடையுணர்ச்சிகள் இல்லாமல் , பாசாங் 

ல்லாமலிருந்தால் போதுமே . அவர் 
என்னை 

எளிமையாக இருக்கச் சொல்கிறார் , 
ஆனால் அவர் எளிமையானவராக இருக்கவில் 
லையே . அது தான் உண்மை ! 

நான் மிகவும் ஆழமாகப் புண்பட்டதாக 
உணர்ந்தேன் . எனக்கு அவரிடம் எரிச்சல் ஏற் 
பட்டது . அது 

எனக்கு பயத்தைக் கொடுத்த 
படியால் நான் அவரிடம் சென்றேன் . அவர் 
தன்னுடைய படிப்பறையில் உட்கார்ந்து 
எழுதிக் கொண்டிருந்தார் . என் காலடிச் சத்தம் 


சுலபமாக 


குகள் 


304 


கேட்டதும் , அவர் ஒரு கண நேரம் என்னை 
அமைதியாக , சலனமில்லாமல் - ஏறிட்டுப் 
பார்த்தார் . பிறகு தொடர்ந்து 

எழுதிக் 
கொண்டிருந்தார் . அவருடைய 

பார்வை 
எனக்குப் பிடிக்கவில்லை . 

எனவே 

அவரை 
நெருங்காமல் 

மேசைக்குப் பக்கத்திலேயே 
நான் நின்று கொண்டிருந்தேன் . நான் ஒரு புத்த 
கத்தை எடுத்து அதன் பக்கங்களைப் புரட்டத் 
தொடங்கினேன் . அவர் மறுபடியும் என்னைப் 
பார்த்தார் . 

மாஷா ! உன் மனம் சரியில்லையா ? என் 
கேட்டார் . 

ஏன் கேட்கிறீர்கள் ? இவ்வளவு மரியாதை 
எதற்கு ? என்று சொல்வதைப் போல நான் 
அவரைப் பாசமில்லாமல் பார்த்தேன் . அவர் 
தலையை ஆட்டிக் கொண்டு வெட்கத்தோடும் 
கனிவோடும் இளநகை புரிந்தார் . முதல் தட 
வையாக நான் பதிலுக்குச் சிரிக்கவில்லை . 

இன்று என்ன நடந்தது ? என்னிடம் சொல் 
லாமலிருப்பது ஏன் ? என்று நான் கேட்டேன் . 

முக்கியமாக ஒன்றுமில்லை . ஒரு சின்ன விவ 
காரம்தான் என்று அவர் பதிலளித்தார் . 
அதைப் பற்றி இப்பொழுது 

உன் 
னிடம் சொல்கிறேன் . நம்முடைய 

விவசாயி 
களில் 

இரண்டு பேர் நகரத்துக்குப் போன 
பொழுது ... 
ஆனால் நான் அவரை முடிக்கவிடவில்லை . 
" தேநீர் அருந்திய பொழுது நான் உங்களைக் 
கேட்டேன் . நீங்கள் ஏன் என்னிடம் சொல்ல 
வில்லை ? 


ஆனால் 


20-2442 


305 


நான் எதையாவது 

சொல்லிவிடுவேனோ 
என்று நினைத்தேன் . அதற்காக நான் பின்னால் 
வருத்தப்படக் 

கூடாதல்லவா ? அப்பொழுது 
நான் கோபமாக இருந்தேன் . 

அப்பொழுது தான் நான் அதைப் பற்றித் 
தெரிந்து கொள்ள விரும்பினேன் . 
ஏன் ? 
நான் உங்களுக்கு எவ்விதமான உதவியும் 
ஒருபோதும் செய்ய முடியாது என்று நீங்கள் 
நினைப்பது ஏன் ? 

நான் அப்படி நினைக்கிறேனா? என்று அவர் 
பேனாவைக் கீழே எறிந்த படியே கேட்டார் . 
“ நீ இல்லாமல் நான் வாழ முடியாது என்று 
நான் நினைக்கிறேன் . நீ எல்லாவற்றிலும் , எல் 
லாவற்றிலுமே எனக்கு உதவி செய்கிறாய் . நீ 
எனக்கு உதவி செய்வது மட்டுமல்ல , நீயே 
எல்லாவற்றையும் செய்து விடுகிறாய் . அசட்டுப் 
பெண்ணே ! என்று சொல்லிவிட்டு அவர் சிரித் 
தார் . என் முழு வாழ்க்கையும் நீயே ! நீ இருப் 
பதனால் தான் எல்லாமே 

எனக்கு நல்லவை 
யாகத் தோன்றுகின்றன . ஏனென்றால் நீ எனக்கு 
அவசியமாக இருக்கிறாய் ... 

ஆம் . அது எனக்குத் தெரியும் . நான் சாந் 
தப்படுத்தப்பட வேண்டிய அழகான , 

பிரிய 
மான குழந்தை . இதைச் சொன்ன பொழுது 
என் குரலின் தொனி அவர் என்னை முதல் தட 
வை யாகப் பார்ப்பதைப் போல ஆச்சரியமாகப் 
பார்க்கும்படி செய்தது . 

அமைதி 
வேண்டியதில்லை . அது உங்களிடம் போதுமான 
அளவுக்கு இருக்கிறது - போ 

அளவுக் 
306 


“ எனக்கு 


கும் அதிகமாகவே இருக்கிறது என்றேன் . 

“ சரி . அது இப்படி நடந்தது என்று அவர் 
குறுக்கிட்டு அவசரமாகப் 

பேசத் தொடங் 
கினார் . என் பேச்சை முடிக்க விடக் கூடாது 
என்று அவர் அஞ்சுவதைப் போலத் தோன் 
றியது . நீ என்ன செய்திருப்பாய் ? 

‘ அதைப் பற்றி இப்பொழுது நான் கேட்க 
விரும்பவில்லை என்று நான் கூறினேன் . உண் 
மையில் அதைக் கேட்க நான் விரும்பினேன் . 
ஆனால் அவருடைய அமைதியைக் குலைப்பதில் 
எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது . ‘ வாழ்வது போல 
நடிக்க நான் விரும்பவில்லை . உங்களைப் போல 
நானும் வாழ விரும்புகிறேன் . 

அவருடைய கூருணர்ச்சி நிறைந்த முகத் 
தில் வேதனையும் வலிந்து மேற்கொள்ளப்பட்ட 
கவனத்தின் சாயல்களும் தெரிந்தன . 
‘ ‘ என்னை உங்களுக்குச் 

நீங்கள் 
நடத்த வேண்டுமென்று நான் விரும்புகிறேன் . 
நான் விரும்புவது ... 

என்னால் அந்த வாக்கியத்தை முடிக்க இயல 
வில்லை . ஏனென்றால் அவரிடம் அதிகமான வருத் 
தம் , மிகவும் ஆழமான வருத்தம் தோன்றியது . 
அவர் ஒரு வினாடி மௌனமாக இருந்தார் . 

“ ‘ நான் எந்த வகையில் உன்னைச் 
நடத்தவில்லை? 

அவர் கேட்டார் . 
அந்தப் போலீஸ் அதிகாரியோடும் குடிமயக் 
கத்திலிருந்த விவசாயிகளோ 
ளாடும் வாதிடுவது 
நீயல்ல- நானே என்பதாலா ? .. 

‘ அது மட்டுமல்ல என்று நான் கூறினேன் . 


சமமாக 


சமமாக 


என்று 


20 * 


307 


கும் 


என்பது 


அன்பே ! தயவு செய்து என்னைப் புரிந்து 
கொள் என்று அவர் தொடர்ந்து பேசினார் . 
கவலை எப்பொழுதுமே வேதனைகளைக் கொடுக் 

எனக்குத் தெரியும் . அதைத் 
தெரிந்து கொள்ளும் அளவுக்குப் போதுமான 
காலம் வாழ்ந்துவிட்டேன் . 

நான் உன்னை 
நேசிப்பதால் உன்னைக் கவலைகளிலிருந்து காப் 
பாற்ற விரும்புகிறேன் . நான் உன்னிடம் வைத் 
திருக்கும் காதல் தான் எனக்கு மொத்த வாழ்க் 
கையுமாகும் . அந்த வாழ்க்கையை என்னிட 
மிருந்து பறிக்காதே . 

எப்பொழுதும் நீங்கள் சொல்வது தானே 
சரி ! என்று நான் அவரைப் பார்க்காமலே 
கூறினேன் . 

அவருடைய இதயத்தில் எல்லாமே மறுபடி 
யும் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக் 
கிறது , ஆனால் என் இதயத்தில் இந்த எரிச்ச 
லும் - கழிவிரக்கத்தைப் போன்ற ஒன்றும் எவ் 
வளவு தொல்லை தருகின்றன என்பதை நினைத்து 
எரிச்சலடைந்தேன் . 

" மாஷா ! எதற்காகக் கலங்குகிறாய் ? நம்மில் 
யார் சரி என்பது பிரச்சினையல்ல . அது முற்றி 
லும் வேறு . நீ என் மீது கோபப்படுவது ஏன் ? 
இதைப் பற்றி நன்றாகச் சிந்திக்கும் வரை நீ 
எதுவும் சொல்ல வேண்டாம் . அதன் பிறகு 
எல்லாவற்றையும் என்னிடம் சொல் . உனக்கு 
என் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது . ஒரு 
வேளை அது நியாயமாகவும் இருக்கலாம் . ஆனால் 
நான் என்ன தவறு செய்தேன் என்பதைத் துல் 


308 


லியமாக 

என்னிடம் சொல் , என்று அவர் 
கூறினார் . 

ஆனால் நான் எப்படி என் இதயம் முழுவதை 
யும் அவரிடம் திறந்து காட்ட முடியும் ? அவர் 
உடனடியாக 

என்னைப் புரிந்து கொண்டதும் 
மறுபடியும் அவருக்கு நான் அறியாக் குழந் 
தையாகவே இருந்ததும் அவர் 

பார்க்காத , 
முன் கூட்டி அறியாத எதையும் நான் செய்ய 
முடியாததும் எனக்கு அதிகமான வேகத்தை 
ஏற்படுத்தின . 

உங்களிடம் எனக்குக் கோபமில்லை . எனக் 
குச் சலிப்பாக இருக்கிறது . நான் சலிப்படைய 
விரும்பவில்லை . ஆனால் அப்படித்தான் இருக்க 
வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் . நீங் 
கள் சொல்வது தானே மறுபடியும் சரியாக இருக் 
கும் ! 

என்றேன் . 
இதைச் சொல்லும் பொழுது நான் அவரைக் 
கவனித்தேன் . நான் விரும்பிய பலன் கிடைத்து 
விட்டது . அவருடைய அமைதி ஓடிவிட்டது . 
அவருடைய முகத்தில் வேதனையும் கலவரமும் 
தோன்றின . 
மாஷா ! என்று அவர் தணிந்த , படபடப் 

குரலில் பேசத் தொடங்கினார் . 
பொழுது நாம் பேசிக் கொண்டிருப்பது விளை 
யாட்டு விஷயம் அல்ல . நம்முடைய எதிர் 
காலத்தை இப்பொழுது முடிவு செய்கிறோம் . 
நீ பதிலளிக்காமல் நான் சொல்வதை கவன 
மாகக் கேட்க வேண்டும் . நீ ஏன் என்னைச் சித் 
திரவதை செய்ய விரும்புகிறாய் ? 
ஆனால் நான் குறுக்கிட்டுப் பேசினேன் . 


பான 


309 


நீங்கள் எதைச் சொன்னாலும் அதுதான் 
சரியானது . அது எனக்குத் தெரியும் . எனவே 
நீங்கள் ஒன்றும் சொல்லாமலிருப்பது தான் நல் 
லது . அங்கே நான் பேசவில்லை , ஏதோ ஒரு 
பேய் என் உடலில் புகுந்து பேசியதைப் போல 
சிறிதும் பாசமில்லாமல் நான் பதிலளித்தேன் . 

நீ என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாய் 
என்பது உனக்குத் தெரியுமா ? என்று அவர் 
கேட்டார் . 

நான் குலுங்கி அழுதேன் . அதற்குப் பிறகு 
தான் என் மனம் இலேசாயிற்று . அவர் எனக் 
குப் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு மௌன 
மாக இருந்தார் . நான் அவருக்காக வருத்தப் 
பட்டேன் . என்னை நினைத்து வெட்கப்பட்டேன் . 
நான் செய்த காரியத்துக்காக எரிச்சலடைந் 
தேன் . நான் அவர் முகத்தைப் பார்க்கவில்லை . 
அவர் என்னைக் கண்டிப்போடு அல்லது குழப் 
பத்தோடு பார்த்துக் கொண்டிருப்பார் என்று 
நினைத்தேன் . நான் தலையை உயர்த்தினேன் . 
என்னை மன்னிப்பாயா 

கேட்பதைப் 
போன்ற மென்மையான , கனிவான பார்வை 
என்னை நோக்கித் திரும்பியது . நான் அவர் 
கையைப் பிடித்துக் கொண்டேன் . 

என்னை மன்னியுங்கள் ! நான் தெரியாமல் 
பேசிவிட்டேன் . 

இல்லை . எனக்குப் புரிகிறது . நீ சொன்னது 
சரியே . 
என்ன ? 

பீட்டர்ஸ்பர்குக்குப் போக வேண் 
டும் . இங்கே நமக்கு ஒரு வேலையுமில்லை . 


என்று 


நாம் 


310 


| 


. 


காக 


வெகு 


தனக்குள் 


உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள் 
என்று நான் கூறினேன் . 
அவர் என்னை அணைத்து முத்தமிட்டார் . 

என்னை மன்னித்துவிடு . நான் தவறு செய்து 
விட்டேன் என்று அவர் கூறினார் . 
அன்றைய மாலை நேரத்தில் நான் அவருக் 

நேரம் பியானோ வாசித்தேன் . 
அவர் 

ஏதோ 

முணுமுணுத்துக் 
கொண்டு அறையைச் சுற்றி நடந்து கொண் 
டிருந்தார் . அப்படி முணுமுணுப்பது அவரு 
டைய பழக்கம் . என்ன 

பேசிக் கொண்டிரு க் 
கிறீர்கள் என்று நான் அடிக்கடி அவரைக் கேட் 
பதுண்டு . அவர் முதலில் சிந்திப்பார் , பிறகு 
துல்லியமாகத் தன் கருத்துக்களை எடுத்துக் கூறு 
வார் . அவர் கவிதை வரிகளை ஒப்பித்துக் கொண் 
டிருப்பார் , அல்லது சில சமயங்களில் அர்த்த 

உளறலை முணுமுணுத்துக் கொண் 
டிருப்பார் . ஆனால் அந்த உளறல் கூட அவரு 
டைய மன நிலையை எனக்கு எடுத்துக் காட்டும் . 
‘ இன்று 

முணுமுணுத்துக் கொண் 
டிருக்கிறீர்கள் ? என்று நான் கேட்டேன் . 

அவர் நின்று , ஒரு வினாடி நேரம் சிந்தித்த 
பிறகு புன்சிரிப்போடு லேர் மந்தவ் எழுதிய 
ரண்டு வரிகளை ஒப்பித்தார் : 


மில்லாத 


எதை 


அவன் புயலைத் தேடும் பைத்தியக்காரன் 
புயல் அவனுக்கு நிம்மதியளிக்குமா ? 


அவர் ஒரு ஆண் மகன் என்பதைக் காட்டி 
உயர்வானவர் - அவருக்கு எல்லாமே 


லும் 


311 


நான் 


என் 


நான் 


தெரிந்திருக்கிறது ! என்று நான் நினைத்தேன் . 
இவரை 

காதலிக்காமலிருக்க முடி 
யுமா ? 

நான் எழுந்து நின்று அவர் கையைப் பிடி 
த்துக் கொண்டு அவருடைய காலடிகளுக்குத் 
தகுந்தவாறு அவரோடு சேர்ந்து நடக்கத் 
தொடங்கினேன் . 

உண்மையா ? என்று அவர் 
கண்களைப் பார்த்துப் புன்சிரிப்போடு கேட் 
டார் . 
ஆம் என்று 

முணு முணுத்தேன் . 
எங்கள் இருவரிடமும் குதூகலம் பொங்கியது . 
எங்களுடைய 

கண்கள் சிரித்துக் கொண்டிருந் 
தன . நாங்கள் கால்விரல்களில் நடந்து மென் 
மேலும் காலடிகளை நீளமாகப் போட்டோம் . 
இப்படியே எல்லா அறைகளின் வழியாகவும் 
நடந்து சென்றோம் . இதைப் பார்த்த கிரிகோரி 
மிகவும் கோபமடைந்தான் . உபசரிப்பு அறை 
யில் பொறுமை என்ற சீட்டாட்டத்தை 
விளையாடிக் கொண்டிருந்த அத்தை திகைப் 
படைந்தாள் . உணவருந்தும் அறைக்குப் போன 
தும் நாங்கள் நின்று ஒருவரையொருவர் பார்த் 
தோம் . உடனே படீரென்று சிரித்தோம் . 
இரண்டு வாரங்களுக்குப் பிறகு , விழாவுக் 

சற்று முன்பாக நாங்கள் பீட்டர்ஸ்பர்கில் 
இருந்தோம் . 


குச் 


7 


பீட்டர்ஸ்பர்குக்கு 

எங்கள் பிரயாணம் 
( போகும் வழியில் மாஸ்கோவில் ஒரு வாரம் 


312 


தல் 


வை 


யாசமாக , 


தள்ளிப் 


தங்கினோம் ) , புதிய பாதை , நகரங்கள் , நபர் 
கள் -- அவருடைய , என்னுடைய 

உறவினர் 
களின் சந்திப்பு , புதிய இருப்பிடத்தில் வசித் 
அனைத்துமே கனவைப் 

போல 
வேகமாக மறைந்தன . எல்லாமே மிக வித்தி 

மிகவும் புதியதாகவும் குதூகலமாக 
வும் , அவருடைய ஆளுமையாலும் காதலா 
லும் ஒளி பாய்ச்சப்பட்டு இதமாகவும் பிரகாச 
மாகவும் இருந்தபடியால் எங்களுடைய அமை 
தியான , நாட்டுப்புற வாழ்க்கை எங்கோ வெகு 
தூரத்துக்குத் 

போய்விட்டதைப் 
போல , அற்பமானதைப் போலத் தோன்றியது . 
நாகரிகம் நிறைந்த மனிதர்களிடம் நான் அகம் 
பாவத்தையும் அக்கறையின்மையையும் எதிர் 
பார்த்தேன் . ஆனால் எல்லோருமே -2 

- உறவினர் 
களைப் போலவே புதியவர்களும் என்னை உண் 

அன்புடனும் பிரியத்துடனும் 
எனக்கு 

மிகவும் ஆச்சரியத்தைக் 
கொடுத்தது . 

அவர்களனைவரு ம் என்னைப் 
பற்றியே நினைத்துக் கொண்டிருந்ததைப் 
போல , அவர்களுக்கு ஆனந்தமளிக்க நான் எப் 

வேன் என் காத்துக் கொண் 
டிருந்ததைப் போல இருந்தது . மேலும் நாகரிக 

வட்டாரங்களில் ( அவை மிகச் சிறந்த 
வட்டாரங்கள் என் எனக்குத் தோன்றின ) 
என் கணவருக்கு அதிகமான நண்பர்கள் இருப் 
பாதை நான் அறிந்து கொண்ட பொழுது நான் 
ஆச்சரியமடைந்தேன் . ஏனென்றால் அவர் இந்த 
நண்பர்களைப் பற்றி ஒரு போதும் சொன்ன 
தில்லை . அவர்கள் மிகவும் அன்போடு நடந்து 


மையான 


வர 


வேற்றது 


பொழுது 

வரு 


என்று 


மான 


313 


என்று 


கொள்வதாக எனக்குத் தோன்றியது . ஆனால் 
அவர்களில் சிலரைப் பற்றி என் கணவருடைய 
கூர்மையான விமர்சனம் எனக்குப் பெரும் 
பாலும் 

புதுமையாக , அதிருப்தியளிப்பதாக 
இருந்தது . அவர் அந்த நண்பர்களிடம் ஏன் 
பாசமில்லாமல் நடந்து கொண்டார் அல்லது 
அவர்களோடு பழகினால் நமக்குப் பெருமை 
என்று நான் கருதிய பல நண்பர்களைச் சந்திக் 
காமலிருக்க அவர் ஏன் முயற்சி செய்தார் என்பது 
எனக்குப் புரியவில்லை . அன்பு நிறைந்த மனி 
தர்களை எவ்வளவு அதிகமாகத் தெரிந்து கொள் 
கிறோமோ அவ்வளவு நல்லது , 

அவர்கள் 
அனை வருமே அன்பு நிறைந்தவர்கள் 
நான் கருதினேன் . 

நாங்கள் நாட்டுப்புறத்திலிருந்து புறப்படு 
கின்ற பொழுது அவர் என்னிடம் பின்வருமாறு 
கூறினார் : “ நாம் எப்படி வாழ்க்கையை அமைத் 
துக் கொள்ளப் போகிறோம் என்று பார் . இங்கே 

குட்டிக் குபேரர்களாக இருக்கிறோம் . 

அங்கே , நகரத்தில் செல்வந்தர்கள் 
என்ற நிலைக்கு நாம் வெகு தூரம் தள்ளியே 
இருப்போம் . எனவே 

ஈஸ்டர் 

பண்டிகை 
வரைக்குமே நாம் நகரத்தில் இருக்க முடியும் . 
உயர்ந்த வட்டாரங்களோடு அதிகமாக ஒன்றி 
விடக் கூடாது . அப்படி ஒன்றிவிட்டால் நமக்குக் 
கடன் ஏற்படும் . உன்னைப் பொறுத்தவரை ... 
“ உயர்ந்த வட்டாரங்களுக்கு 

ஏன் 
போக வேண்டும் ? நம்முடைய உறவினர்களை 
மட்டும் சந்திப்போம் . நாடகங்களுக்கும் இசை 
நாடகங்களுக்கும் போவோம் . நல்ல இசையைக் 


நாம் 


ஆனால் 


நாம் 


314 


கூட 


நான் 


-சுய 


கேட்போம் . ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பே 

கிராமத்துக்குத் திரும்பி விடுவோம் 
என்று நான் பதிலளித்தேன் . 

ஆனால் நாங்கள் பீட்டர்ஸ்பர்குக்கு வந்து 
சேர்ந்த உடனே இந்தத் திட்டங்கள் கைவிடப் 
பட்டன . ஒரு புதிய , கவர்ச்சிகரமான உலகத் 
தினுள் நான் நின்று கொண்டிருப்பதை திடீ 
ரென்று கவனித்தேன் . பலவிதமான இன்பங் 
கள் என்னைச் சூழ்ந்து கொண்டன , பல புதிய 
அக்கறைகள் 

எனக்கு 

ஏற்பட்டன . 
உடனே உணர்வு இல்லாமலேயே 

என் 
னுடைய கடந்த காலம் அனைத்தையும் அந்தக் 
கடந்த காலத்தில் போடப்பட்ட எல்லாத் திட் 
டங்களையும் கைவிட்டேன் . அது ஒன்றுமே 
இல்லை- வெறும் ஆரம்பமே . இது தான் உண் 
மையான வாழ்க்கை ! எனக்கு முன்னால் இன்னும் 
எவ்வளவோ இருக்கிறது ! என்று நான் நினைத் 
தேன் . கிராமத்தில் எனக்குத் துன்பத்தைக் 
கொடுத்த 

சஞ்சலமும் சலிப்பும் திடீரென்று 
மாயமாக மறைந்தன . என் கணவரிடம் நான் 
கொண்டிருந்த காதல் அமைதியான தாக 
மாறிற்று . அவருடைய காதல் 

காதல் குறைந்துவிட் 
டதா என்ற எண்ணமே எனக்கு ஒருபோதும் 
ஏற்படவில்லை . அவருடைய காதலை என்னால் 
சந்தேகிக்க முடியவில்லை . என்னுடைய ஒவ் 
வொரு சிந்தனையையும் அவர் உடனே புரிந்து 
கொண்டார் , ஒவ்வொரு உணர்ச்சியையும் 
பகிர்ந்து கொண்டார் , ஒவ்வொரு விருப்பத் 
தையும் நிறைவேற்றினார் . அவருடைய 

கலங் 
காத்தன்மை மறைந்துவிட்டதைப் 

போல 


. 


315 


மாலை 


எனக்குத் தோன்றியது ,, அல்லது குறைந்த 
பட்சம் அது எனக்கு இனி எரிச்சலைக் கொடுக் 
கவில்லை . மேலும் பழைய காதலுக்குத் துணை 
யாக இப்பொழுது என் மீது ஒரு புதிய போற்று 
தலும் சேர்ந்திருப்பதை நான் உணர்ந்தேன் . 
ஒரு நண்பருடைய வீட்டுக்குப் போய்விட்டுத் 
திரும்பும் பொழுது , புதிதாக ஒருவரோடு பழ 
கும் பொழுது அல்லது எங்கள் இருப்பிடத்தில் 
விருந்தளிப்பவருடைய மனைவியின் கடமைகளை 
( ஏதேனும் தவறு செய்து விடுவேனோ என்று 
உள்ளுற நடுங்கிக் கொண்டு ) நான் நிறைவேற் 
றிய 

விருந்துக்குப் பிறகு கெட்டிக் 
காரி ! இந்தக் கடமைகளைக் 

கண்டு பயப்ப 
டாதே . நீ முதல் 

தரமாகச் 

செய்கிறாய் 
என்றார் . இதைக் கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி 
அடைந்தேன் . நாங்கள் அங்கே வந்த உடனே 
அவர் தன்னுடைய தாயாருக்கு ஒரு கடிதம் 
எழுதினார் . கடிதத்தின் 
கடிதத்தின் முடிவில் 

என்னையும் 
ஏதாவது எழுதுமாறு 

கேட்டுக் 

கொண்ட 
பொழுது அவர் எழுதிய பகுதியை நான் படிக் 
மறைப்பதற்கு 

முயற்சி 

செய்தார் . 
நான் அதைப் படிக்க வேண்டும் என்று வற்பு 
றுத்தினேன் . மாஷாவை நீங்கள் ஒரு 

போதும் 
அறிய முடியாது . அவளை நன்றாக அறிய என் 

கூட முடியவில்லை . இவ்வளவு இனிமை 
யான , அழகுமிக்க நளினத்தையும் எழிலையும் 
--நாகரிகமான நகைச் சுவையையும் கவர்ச்சி 
யையும் கூட அவள் எங்கேயிருந்து பெறு 
கிறாளோ ? அவை மிகவும் பகட்டில்லாதவை , 
பாராட்டுக் குரியவை , இனியவை . எல்லோரும் 


காமல் 


னால் 


316 


அவளைப் 


1 , 


நான் 


மீது 


( நானும் தான் ) 

பற்றி அதிகமான 
மகிழ்ச்சி அடைகிறார்கள் . அவளை இன்னும் அதி 
கமாகக் காதலிக்க ( அது முடியுமானால் ) நான் 
விரும்புகிறேன் என்று அவர் எழுதியிருந்தார் . 

ஓ ! நான் இப்படியா இருக்கிறேன் ! என்று 
நான் நினைத்தேன் . அது எனக்கு அதிகமான 
மகிழ்ச்சியைக் கொடுத்தது , 

அவரை 
இன்னும் அதிகமாகக் காதலிப்பதாகக் கூடத் 
தோன்றியது . எங்கள் நண்பர்கள் 

மத்தியில் 
எனக்கு அவ்வளவு புகழ் ஏற்படும் என்று நான் 
முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை . அதைப் பற்றி 
எல்லாப் பக்கங்களிலிருந்தும் நான் கேள்விப் 
பட்டேன் . 

ஒரு 

வீட்டில் அந்த மாமாவுக்கு 
என் அதிகமான 

பிரியம் ஏற்பட்டது . 
இன்னொரு வீட்டில் ஒரு அத்தைக்கு என்னிடம் 
அடங்காப் பிரியம் ஏற்பட்டது . என்னோடு ஒப் 
பிடக் கூடிய விதத்தில் பீட்டர்ஸ்பர்கிலேயே 
வேறொரு பெண் கிடையாது என்று யாராவ 
தொரு 

கூறுவார் . நான் விரும்பினால் 
உயர்ந்த வட்டாரங்களிலேயே அழகிற் சிறந்த 
பெண்ணாக இருக்க முடியுமென்று யாராவது 
ஒரு பெண் என்னிடம் உறுதியாகச் சொல்லு 
வாள் . இளவரசி 

டி . நாகரிகமான முதிய 
சீமாட்டி , என் கணவரின் அத்தை மகள் . குறிப் 
பாக , அந்தச் சீமாட்டிக்கு திடீரென்று என் 
மீது அதிகமான பிரியம் ஏற்பட்டது . அவள் 
மற்ற எல்லோரையும் காட்டிலும் என்னை அ 
கமாகப் புகழ்ந்தாள் . அது என்னைக் கிறங்கும் 
படி செய்தது . ஒரு நடனவிருந்துக்கு அவள் 
என்னை முதல் தடவை 

கூப்பிட்ட பொழுது , 


ஆண் 


317 


உங்களுக்கு ஆட்சேபமில்லையே என்று என் கண 
வரைக் கேட்டாள் . அவர் என்னை நோக்கித் 
திரும்பினார் . தன் முகத்தில் தோன்றிய நாணங் 
கலந்த புன்சிரிப்பை லேசாக மறைத்தபடியே 
நான் போக விரும்புகிறேனா என்று என்னைக் 
கேட்டார் . நான் ஆமாமென்று தலையை அசைத் 
தேன் . என்னிடம் நாணம் ஏற்பட்டதை உணர்ந் 
தேன் . 
* போக விரும்புவதாக ஒத்துக் 

ஒத்துக் கொள்வ 
தைக் குற்றம் செய்வதைப் போல நீ நினைக் 
கிறாயா ? என்று அவர் களங்கமில்லாமல் கேட் 
டார் . 

“ உயர்ந்த வட்டாரங்களுக்குள் நாம் போக 
வேண்டாம் என்று நீங்கள் கூறினீர்கள் . மேலும் 
உங்களுக்கு அதில் உற்சாகமில்லையே என்று 
அவரை ஆதரிப்பதைப் போல நான் பேசி 
னேன் . 

“ நீ மிகவும் விரும்பினால் நாம் கலந்து கொள் 
வோம் என்றார் அவர் . 

. 
“ நாம் அவசியம் போக வேண்டும் என்று 
நான் நினைக்கவில்லை . 

நீ போக விரும்புகிறாயல்லவா ? 
அதிகமாக ? 
நான் பதிலளிக்கவில்லை .. 
“ உயர்ந்த வட்டாரங்களை மோசம் என்று 
சொல்ல முடியாது . ஆனால் நிறைவேறாத உல 
கியல் ஆசைகள் மோசமானவை , அவலட்சண 
மானவை . நாம் கலந்து கொள்வோம் 
டிப்பாக என்று அவர் தீர்மானமாகக் கூறி 


ஆனால் 


கண் 


னார் . 


318 


>> 


நாங்கள் 


ரும் 


என் 


உண்மையைச் சொல்வதென்றால் உலகத் 
திலேயே வேறு எதையும் நான் மிகவும் அதிக 
மாக விரும்பவில்லை . 

நடனவிருந்தில் கலந்து கொண் 
டோம் . எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட் 
டது . அந்த நடனத்தில் அவை சுற்றிச் சுழல் 
கின்ற அச்சாணி நானே , எனக்காகவே அந்தக் 
கூடத்தில் விளக்குகள் பிரகாசமாக 

எரிந்து 
கொண்டிருக்கின்றன , இசைக்குழு பாடிக் 
கொண்டிருக்கிறது , 

இவர்கள் அனைவரும் 
கூடியிருக்கிறார்கள் , அங்கே இருக்கும் எல்லோ 
என்னைப் 

போற்றுகிறார்கள் 
முன்பு நினைத்ததைக் காட்டிலும் இன்னும் அதி 
கமாகவே 

நான் சிந்தித்தேன் . நடனமாடும் 
பெண்களுக்கு முடியலங்காரம் செய்பவர் மற் 
றும் பணிப் பெண்ணிலிருந்து அந்தக் கூடத் 
தில் நடந்து கொண்டிருக்கின்ற கிழவர்கள் வரை 
எல்லோருமே என்னைக் 

என்னைக் காதலிப்பதாக என்னி 
டம் சொல்வதாக அல்லது அப்படி உணர்த் 
துவதாக எனக்குத் தோன்றியது . அந்த நடனத் 
தில் என்னைப் பற்றிப் பேசப்பட்ட பொதுவான 
கருத்தை என் கணவரின் அத்தை மகள் என்னி 
டம் தெரிவித்தாள் . மற்ற பெண்களிடமிருந்து 
நான் முற்றிலும் வேறு விதமாக இருந்தேன் - 
அசாதாரணமான ஏதோ ஒன்று , கிராமப் பாங் 
கும் எளிமையும் அழகும் கலந்த ஏதோ ஒன்று 
என்னிடமிருப்பதாக அவர்கள் பேசிக் கொண் 
டனர் . இந்த வெற்றி எனக்குப் பெருமையாக 
இருந்தது . அந்த வருடத்தில் இரண்டு அல் 
லது மூன்று நடனங்களுக்குப் போக விரும்புவ 


319 


தாக என் கணவரிடம் மறைக்காமற் கூறினேன் . 
அதற்குப் பிறகு அலுத்துவிடும் என் 
என் கணவரிடம் 

போலித்தனமாகக் கூறி 
னேன் . 
என் கணவர் 

மனப்பூர்வமாக ஒப்புதல் 
அளித்தார் . ஆரம்பத்தில் அவர் வெளிப்படை 

மகிழ்ச்சியோடு என்னோடு எல்லா இடங் 
களுக்கும் வந்தார் , என்னுடைய மகிழ்ச்சியில் 
அவரும் ஆனந்தமடைந்தார் . முன்பு தான் கூறி 
யதை அவர் முற்றிலும் மறந்துவிட்டார் அல்லது 
திரும்பப் பெற்றுக் கொண்டார் என்று தோன் 
றியது . 

பிறகு அவர் சலிப்படைந்தார் , நாங்கள் 
நடத்திய வாழ்க்கையின் சுமையில் அவர் களைப் 
படைந்தார் . ஆனால் நான் அதைப் பொருட் 
படுத்தவில்லை . சில சமயங்களில் அவர் தன்னு 
டைய அறிவார்ந்த , சிந்தனையான பார்வையை 
என் மீது திருப்பிக் கேள்வி கேட்பதைப் போல 
என்னைப் பார்த்த பொழுது அதன் அர்த்தத் 
தை நான் 

நான் புரிந்து கொள்ளவில்லை . இந்தப் 
புதிய மனிதர்களின் அன்பு ( அப்படி நான் நினைத் 
தேன் ) , அங்கே நான் முதல் தடவையாக சுவா 
சித்த நுண்ணயம் , இன்பம் , புதுமை ஆகிய 
வற்றின் சூழல் என்னை பிரமிக்கச் செய்தது . 
அவருடைய தார்மிகப் பிடிப்பின் ஆதிக்கத் 
திலிருந்து நான் திடீரென்று விடுவிக்கப்பட் 
டேன் . இந்த வட்டாரங்கள் என்னை அவருக்குச் 

மட்டுமன்றி அவரைக் காட்டிலும் 
உயர்ந்தவளாகவும் கருதியதனால் ( நான் அவரை 
இன்னும் அதிகமாகவும் விருப்ப பூர்வமாகவும் 


சமமாக 


320 


காதலிப்பதற்கு அது உதவியது ) உயர்ந்த வட் 
டாரங்களில் பழகுவதால் எனக்கு ஆபத்தேற் 
படும் என்று அவர் கூறியதை என்னால் புரிந்து 
கொள்ள முடியாமற் போயிற்று . நடனக் கூடத் 
துக்குள் நான் நுழைந்தவுடன் எல்லோருடைய 
கண்களும் என்னை நோக்கித் திரும்பும் பொழுது 
என்னிடம் அதுவரை இல்லாத அகந்தை , சுய 
திருப்தி என்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது . 
ஆனால் அவர் நான் அவருடைய மனைவி என் 
பதை எல்லோரிடமும் ஒத்துக் கொள்ள வெட் 
கப்படுவதைப் போல - அவசரமாக 

என்னைப் 
பிரிந்து போய் மாலை நேரக் கறுப்பு உடை 
அணிந்திருப்பவர்களின் கூட்டத்தில் மறைந்து 
விடுவார் . அவர் நடனக் கூடத்தின் கடைசியில் 
தன்னந்தனியாக , 

உதாசீனம் செய்யப்பட்ட 
மிகவும் 

அலுப்படைந்த அறிகுறி 
களோடு நிற்பதை நான் பார்க்கும் பொழுது 
சற்றுப் பொறுங்கள் என்று அடிக்கடி 
நினைத்துக் கொள்வேன் . நாம் வீட்டுக்குத் 
திரும்பும் வரை பொறுத்துக் கொள்ளுங்கள் . 
பிறகு நீங்களாகவே புரிந்து கொள்வீர்கள் . 
நான் அழகாகவும் கவர்ச்சியோடும் தோன்றி 
யது யாருக்காக , எல்லோரையும் காட்டிலும் 
நான் யாரைக் காதலிக்கிறேன் என்பதை நீங் 
களே தெரிந்து கொள்வீர்கள் . என்னுடைய 
வெற்றிகள் அவருக்காக மட்டுமே , என்னை அவ 
ருக்காக அர்ப்பணிப்பதற்கு மட்டுமே மகிழ்ச் 
சியைக் கொடுப்பதாக எனக்கு உண்மையி 
லேயே தோன்றியது . இந்த வட்டாரங்களில் 
நான் சந்திக்கின்ற யாராவது ஒருவரிடம் எனக் 


வராக , 


21-2442 


321 


குக் கவர்ச்சி ஏற்படுமானால் , அதன் காரண 
மாக என் கணவருக்கு வேதனை ஏற்படுமானால் 

அது ஒன்று தான் தீமை என்று நான் நினைத் 
தேன் . ஆனால் அவருக்கு என்னிடம் அதிகமான 
நம்பிக்கை இருந்தது , அவர் மிகவும் அமைதி 
யாகவும் அலட்சியமாகவும் நடந்து கொண்டார் . 
அவரோடு ஒப்பிடும் பொழுது அந்த இளைஞர் 
கள் அனைவரும் மிகவும் அற்பமானவர்களாகத் 
தோன்றினார்கள் ; எனவே இந்த ஆபத்தைக் 
கண்டு நான் அஞ்சவில்லை . இத்தனை பேர்களு 
டைய கவனமும் எனக்கு மகிழ்ச்சியைத் தந்து , 
என்னை முகஸ்துதி செய்தது . என் கணவரிடம் 
நான் கொண்டிருந்த காதலில் ஏதோ ஒரு 
சிறப்பான அம்சம் 

இருப்பதாக 

என்னை 
நினைக்கச் செய்தது . அவரிடம் நான் அதிகமான 
அளவுக்குத் தற்செயலாகவும் சுயநம்பிக்கை 
யோடும் நடந்து கொண்டேன் . 

“" சீமாட்டி என் . என் ..... னோடு நீங்கள் மிக 
வும் சுவாரசியமாகப் பேசிக் கொண்டிருந்தீர் 
களே என்று ஒரு இரவில் நடனவிருந்துக்குப் 
பிறகு நாங்கள் வீட்டுக்குத் திரும்பும் பொழுது , 
என் விரலை அவருக்கு முன்பாக நீட்டிக் கொண்டு 
கூறினேன் . நான் குறிப்பிட்ட பெண் பீட்டர்ஸ் 
பர்கில் மிகவும் பிரபலமானவள் . அன்று மாலை 
யில் அவர் உண்மையிலேயே அவளோடு பேசிக் 
கொண்டிருந்தார் . அவர் வழக்கத்தைக் காட் 
டிலும் அதிகமான அளவுக்கு மௌனமாகவும் 
சலிப்படைந்தும் இருந்தபடியால் , நான் அவ 
ருக்குக் கோபமேற்படுத்துவதற்காக தைச் 
சொன்னேன் . 


322 


உறவுகளைக் 


அவை 


நீ ஏன் இப்படிப் பேசுகிறாய் ? மாஷா ! இப் 
படிப் பேசுவது நீதானா? என்று சொல்லி 
விட்டு அவர் உடலில் வலி ஏற்பட்டதைப் 
போலத் துடித்தார் . நீயும் நானும் எவ்வளவு 
மாறிவிட்டோம் . இப்படிப்பட்ட பேச்சுக்களை 
மற்றவர்களிடம் 

விட்டுவிடு . இப்படிப்பட்ட 
போலித்தனம் நமக்கிடையே உள்ள மனப்பூர் 
வமான 

கெடுத்துவிடும் 
மறுபடியும் ஏற்படும் என்று நான் இன்னும் 
நம்புகிறேன் . 

நான் அவமானமடைந்து அமைதியாக இருந் 
தேன் , 

மாஷா ! அவை மறுபடியும் ஏற்படுமல் 
லவா ? நீ என்ன நினைக்கிறாய் ? என்று அவர் 
கேட்டார் . 

அவை ஒருபோதும் கெட்டுவிடவில்லை , ஒரு 
போதும் கெட்டுப் போகவும் இல்லை என்று 
நான் கூறினேன் . அந்த சமயத்தில் உண்மை 
யிலேயே எனக்கு அப்படித்தான் தோன்றியது . 

அப்படியே நானும் மனப்பூர்வமாக நம்பு 
கிறேன் . நாம் கிராமத்துக்குத் திரும்ப வேண் 
டிய நேரம் வந்துவிட்டது என்று அவர் கூறி 
னார் . 

அவர் ஒரே ஒரு தடவை மட்டுமே இப்படி 
என்னிடம் பேசினார் . அவர் என்னைப் போலவே 
மகிழ்ச்சியோடு இருப்பதாக எஞ்சிய காலம் 
முழுவதும் நான் கற்பனை செய்து கொண்டேன் . 
நானோ அதிகமான குதூகலத்திலும் மகிழ்ச்சி 
யிலும் திளைத்துக் கொண்டிருந்தேன் . “ அவ 
ருக்குச் சில சமயங்களில் சலிப்பு ஏற்படலாம் . 


21 * 


323 


யானா 


யாக 


என்று 


நாங்கள் 


நாட்டுப்புறத்தில் அவருக்காக நான் சலிப்பை 
ஏற்றுக் கொண்டேன் . 

எங்களுடைய உறவு 
களில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் 
மறுபடியும் நிகோல் ஸ்கயேக்குச் சென்று ததி 

ஸெமியோனவ்னாவுடன் நாங்கள் தனி 

உட்கார்ந்தவுடனே எல்லாம் சரியாகி 
விடும் 

எனக்கு நானே மறுபடியும் 
உறுதியளித்துக் கொள்வேன் . 

ஆகவே குளிர்காலம் கழிந்துவிட்டதை நான் 
கவனிக்கவே இல்லை . எங்களுடைய ஆரம்பத் 
திட்டங்களுக்கு மாறாக நாங்கள் ஈஸ்டர் பண் 
டிகையை பீட்டர்ஸ்பர்கில் கொண்டாடினோம் . 
புனித திமோத்தி வாரம் தொடங்கிய பொழுது 

கிராமத்துக்குப் புறப்படுவதற்குத் 
தயாரிப்புகளைச் 

செய்து கொண்டிருந்தோம் . 
கணவர் அன்பளிப்புகளையும் வீட்டுக்கு 
வேண்டிய பொருள்களையும் எங்கள் நாட்டுப் 
புற வாழ்க்கையில் 

உல்லாசத்துக்காக மலர் 
களையும் ஏற்கெனவே வாங்கிவிட்டார் . அவர் 
குறிப்பிடத்தக்க விதத்தில் அன்பான , ஆனந்த 

மன நிலையில் இருந்தார் . அப்பொழுது 
அவருடைய அத்தை மகள் திடீரென்று எங் 
களுடைய வீட்டுக்கு வந்தாள் . கோமகள் ஆர் . 
நடத்தவிருக்கும் வரவேற்பு விருந்தில் நாங்கள் 
பங்கு கொள்வதற்காகப் பிரயாணத்தை சனிக் 
கிழமை வரை தள்ளி வைக்க வேண்டும் என்று 
எங்களிடம் வற்புறுத்தத் தொடங்கினாள் . நான் 
வர வேண்டும் என்று கோமகள் ஆர் . மிகவும் 
வி ரும்புகிறாள் . பீட்டர்ஸ்பர்குக்கு வந்திருக்கும் 
ளவரசர் எம் . சென்ற நடனவிருந்திலிருந்தே 


என் 


மான 


324 


என்று 


என்னுடைய நட்பைப் பெற வேண்டுமென்று 
விரும்புகிறார் . அந்த ஒரே நோக்கத்துடன் தான் 
அவர் வரவேற்பு விருந்தில் கலந்து கொள்ளப் 
போகிறார் , ருஷ்யாவிலேயே நான் தான் மிகவும் 
அழகான பெண் என்று சொல்லிக் கொண்டிருக் 
கிறார் என்றும் கூறினாள் . அங்கே நகரமே வந் 
திருக்கும் . சுருக்கமாகச் 

சொல்வதென்றால் , 
நான் கண்டிப்பாகக் கலந்து கொள்ள வேண் 
டும் . 
என் கணவர் 

உபசரிப்பு அறையின் 
கோடியில் யாரோ ஒருவரோடு பேசிக் கொண் 
டிருந்தார் . 

• Marie ! நீ வருகிறாயல்லவா ? 
அவள் என்னிடம் கேட்டாள் . 

நாளைக்கு மறு நாளன்று கிராமத்துக்குப் 
புறப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தோம் 
என்று என் கணவரைப் பார்த்தபடியே நான் 
தயக்கத்தோடு பேசினேன் . எங்கள் கண்கள் 
சந்தித்துக் கொண்டன ; அவர் அவசரமாக முகத் 
தைத் திருப்பிக் கொண்டார் . 

அவரைத் தங்கியிருக்கும் படி நான் செய் 
கிறேன் . நாம் சனிக்கிழமையன்று அங்கே போய் 
எல்லோரையும் கிறங்கவைப்போம் . சரிதானா? 
என்று அவள் கூறினாள் . 

எங்களுடைய ஏற்பாடுகள் கெட்டுப் போய் 
விடும் . ஏற்கெனவே மூட்டை , முடிச்சுகளைக் 
கட்டிவிட்டோம் என்று சரணாகதிப் படலத் 
தைத் தொடங்கியபடி நான் பதிலளித்தேன் . 

அவள் இன்றிரவே இளவரசருக்கு முன்னால் 
சென்று தன் வணக்கத்தைத் தெரிவிக்கட்டும் 


45 


325 


என்று என் கணவர் அந்தக் கூடத்தின் மறு 
கோடியிலிருந்து அதிகமான எரிச்சலைக் காட்டு 
கின்ற தொனியில் கூறினார் . அதற்கு முன்பு 
அவர் அத்தகைய தொனியில் பேசி நான் கேட் 
டதில்லை . 

“ பார்த்தாயா ? அவர் பொறாமைப்படுகிறார் . 
இது வரை நான் இதை கவனிக்கவில்லையே 
என்று சொல்லிக் கொண்டு அவருடைய அத்தை 
மகள் சிரித்தாள் . ஸெர்கேய் மிஹாய்லவிச் ! 
நான் அவளைக் கூப்பிடுவது இளவரசருக்காக 
அல்ல , நம் எல்லோருக்காகவுமே . அவளை நான் 
எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர வேண் 
டும் என்று கோமகள் ஆர் . என்னைக் கெஞ்சி 
யதை நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் ! 

‘ அவளே முடிவு செய்து கொள்ளட்டும் 
என்று என் கணவர் சொல்லிவிட்டு அறையி 
லிருந்து போய்விட்டார் . 
அவர் வழக்கத்தைக் காட்டிலும் 

அதிக 
மாகக் 

கோபமடைந்திருக்கிறார் 
எனக்குத் தெரிந்தது . அவருடைய அத்தை 
மகளிடம் நான் எவ்விதமான உறுதியும் கொடுக் 
கவில்லை . அவள் போனவுடனே நான் அவரிடம் 
சென்றேன் . 

ஆழமாகச் 

சிந்தித்துக் 
கொண்டு முன்னும் பின்னும் நடந்து கொண் 
டிருந்தார் . நான் ஓசையில்லாமல் அறைக்குள் 
நுழைந்ததை அவர் கவனிக்கவில்லை . 

" அவர் நிகோல் ஸ்கயேயில் நம்முடைய 
இனிய , பழைய வீட்டை நினைத்துக் கொண் 
டிருக்கிறார் என்று அவரை பார்த்தவுடன் 
நான் நினைத்தேன் . பிரகாசமான , கதிரவன் 
ஒளி விழுகின்ற நடைக் கூடத்தில் உட்கார்ந்து 


என்பது 


அவர் 


326 


காலையில் காபி அருந்துவதையும் , அவருடைய 
வயல்களையும் விவசாயிகளையும் உபசரிப்பு 
அறையில் கழித்த மாலை நேரங்களையும் நள்ளிர 
வில் யாருக்கும் தெரியாமல் உணவருந்துவதை 
யும் நினைத்துக் கொண்டிருக்கிறார் . 

வேண் 
டாம் . அவருடைய ஆனந்தமான குழப்பத்துக் 
காகவும் 

கனிவான விருப்பத்துக்காகவும் 
பூமியில் நடைபெறும் எல்லா நடன விருந்து 
களையும் இந்த பூமியிலுள்ள எல்லா இளவரசர் 
களின் முகஸ்துதியையும் நான் விட்டுக் கொடுப் 
பேன் என்று முடிவு செய்தேன் . நான் வர 
வேற்பு விருந்துக்குப் போகப் போவதில்லை , 
அங்கே போக எனக்கு விருப்பமுமில்லை என்று 
அவரிடம் சொல்வதற்கு நான் விரும்பினேன் . 
அந்த சமயத்தில் அவர் திடீரென்று தலையை 
உயர்த்தி என்னைப் பார்த்தார் . அவர் முகத் 
தைச் சுளித்தார் . அவருடைய அடக்கமான , 
கவலை நிறைந்த பார்வை மாறியது . அவரு 

பார்வை மறுபடியும் உள்நோக்கையும் 
அறிவையும் ஆதரவளிக்கும் தலைமையையும் 
எடுத்துக் காட்டியது . என் கண்களுக்கு முன் 
னால் அவர் சாதாரண மனிதராக இருக்க விரும் 
பவில்லை . அவர் பாதிக்- கடவுளாக இருக்க விரும் 
பினார் , எனக்கு முன்னால் உயர்ந்த பீடத்தில் 
நிற்பதற்கே அவர் விரும்பினார் . 

அன்பே ! என்ன விஷயம் ? என்று அமை 
தியாக என்னை நோக்கி வந்தபடியே அவர் அலட் 
சியமாகக் கேட்டார் . 

நான் பதிலளிக்கவில்லை . நான் காதலிக்கின்ற 
நபரை அவர் காட்ட விரும்பாதது – என்னிட 


டைய 


327 


மிருந்து 

‘ அவரை மறைத்துக் கொண்டது 
எனக்கு வேதனையாக இருந்தது . 

சனிக்கிழமையன்று வரவேற்பு விருந்துக் 
குப் போக விரும்புகிறாயா ? என்று அவர் கேட் 
டார் . 

நான் போக விரும்பினேன் . ஆனால் உங் 
களுக்குப் பிடிக்கவில்லை . 

எல்லாவற்றையும் 
கட்டியாகிவிட்டது என்று நான் பதிலளித் 
தேன் . 

அவர் ஒருபோதும் அவ்வளவு வெறுப்போடு 
என்னைப் பார்த்ததுமில்லை , அவ்வளவு வெறுப் 
போடு என்னிடம் பேசியதுமில்லை . 

" செவ்வாய்க் கிழமை வரை நான் காத்தி 
ருக்க முடியும் . எல்லாவற்றையும் பிரிக்குமாறு 
அவர்களிடம் 

சொல்கிறேன் . நீ விரும்பினால் 
போ . நீ அவசியம் வரவேற்புக்குப் போக 
வேண்டும் . நான் ஊருக்குப் புறப்படவில்லை 
என்றார் . 

அவர் உணர்ச்சி வசப்படும் பொழுது வழக்க 
மாகச் செய்வதைப் போல என்னைப் பார்க்காமல் 
வேகமாக முன்னும் பின்னும் நடக்கத் தொடங் 
கினார் . 
என்னால் உங்களைச் சிறிதும் 

புரிந்து 
கொள்ள முடியவில்லை என்று அந்த இடத்தி 
லேயே நின்று கொண்டு அவரைக் கண்களால் 
தொடர்ந்தபடியே நான் கூறினேன் . நீங்கள் 
எப்பொழுதுமே மிகவும் அமைதியாகச் சொல் 
கிறீர்கள் ( அவர் அப்படி ஒருபோதும் சொன்ன 
தில்லை ) --அப்படியானால் என்னிடம் இப்படி 
விசித்திரமான முறையில் ஏன் பேசுகிறீர்கள் ? 


328 


என்று 


இந்த மகிழ்ச்சியை உங்களுக்காக தியாகம் 
செய்ய நான் தயாராக இருக்கிறேன் . ஆனா 
நான் போக வேண்டும் என்று நீங்கள் சொல் 
கிறீர்கள் . அதிலும் என்னிடம் இதற்கு முன்பு 
உபயோகித்திராத கிண்டலான குரலில் பேசு 
கிறீர்கள் . 
அது 

சரி நீ தியாகம் செய்கிறாய் ( அவர் 
இந்த வார்த்தைகளை அழுத்திச் சொன்னார் ) , 
நானும் அதைத் தான் செய்கிறேன் . இதைக் 
காட்டிலும் சிறப்பானது உண்டா ? யார் அதிகப் 
பெருந்தன்மையானவர் 

போட்டியா ? 
குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இதற்கு மேல் என்ன 
வேண்டும் ? 

இவ்வளவு கசப்பான ஏளனத்தை நான் அவ 
ரிடம் இப்பொழுது தான் முதன் முறையாகக் 
கேட்டேன் . ஆனால் அவருடைய ஏளனம் என் 
னைத் தலைகுனியச் செய்யவில்லை . அது எனக்கு 
ஆத்திர மூட்டியது . 

அவருடைய உணர்ச் 
சியின் தீவிரம் எனக்கு பயத்தைக் கொடுக் 
கவில்லை . ஆனால் அது 

என்னிடம் பரவியது . 
து அவர் தானா? எங்களுடைய 
போலியான அம்சம் இருக்கக் கூடாதென்று 
எப்பொழுதுமே சொல்கின்ற அவர்தானா? 
எப்பொழுதுமே மிகவும் எளிமையாகவும் 
மனப்பூர்வமாகவும் நடந்து கொள்கின்றவர் 
-- அவரா இப்படிப் பேசுகிறார் ? ஏன் ? அவருக் 
காக இந்த மகிழ்ச்சியை நான் உண்மையி 
லேயே தியாகம் செய்ய விரும்பியதற்காக 
அதிலும் இந்த மகிழ்ச்சியில் எந்தத் தீமையும் 
இருப்பதாக எனக்குத் தெரியவில்லையே . ஒரு 


உறவுகளில் 


329 


எளி 


மையான , 


பொழுது 


மாக 


நிமிடத்துக்கு முன்பு நான் அவரை மிகவும் 
நன்றாகப் புரிந்து கொண்டு அவரை மிக ஆழ 
மாகக் 

காதலித்ததற்காகவா ? எங்களுடைய 
பாத்திரங்கள் தலைகீழாக மாறிவிட்டன . 

நேரடியான வார்த்தைகளை இப் 

அவர் தான் தவிர்க்கிறார் --- நான் 
அவற்றைத் தேடிக் கொண்டிருக்கிறேன் . 

நீங்கள் மிக அதிகமாக மாறிவிட்டீர்கள் 
என்று நான் பெருமூச்சோடு கூறினேன் . உங் 
களுக்கு எந்த வழியில் நான் தீமை செய்திருக் 
கிறேன் ? இந்த வரவேற்பு விருந்து ஒரு காரண 

இருக்க முடியாது . வேறு எதையோ 
நினைத்துக் கொண்டு நீங்கள் என் மீது கோப 
மடைந்திருக்கிறீர்கள் . ஏன் இந்தக் கபடம் ? 
நீங்கள் அதைப் பற்றி எப்பொழுதும் எச்சரிக் 
செய்வீர்களே . என் மீது ஆத்திரப்படு 

காரணத்தை நேரடியா என்னிடம் 
சொல்லுங்கள் என்றேன் . அவர் இப்பொ 
ழுது எதையாவது சொல்லத்தானே வேண்டும் 
என்று நான் நினைத்தேன் . 

ளிர்காலம் முழு 
வதிலும் அவர் என்னிடம் ஆத்திரப்படுவதற்கு 
காரணமும் ஏற்படவில்லை 

என்பதை 
நினைவு படுத்திக் கொண்டேன் . 
நான் அறையின் மத்தியில் போய் நின்றேன் . 
ப்பொழுது அவர் எனக்குப் பக்கமாகத்தான் 
நடக்க வேண்டும் என்று நினைத்தபடியே 
அவ 
ரைப் பார்த்தேன் . “ அவர் என் அருகே வரு 
வார் . என்னைத் தழுவுவார் . இந்த விவகாரம் 
அதோடு முடிந்துவிடும் என்று நினைத்தேன் . 
அவர் எவ்வளவு தவறாக 

தவறாக நடந்து கொண்டு 


கை 


கின்ற 


330 


விட்டார் என்பதை எடுத்துக்காட்டக் கூடிய சந் 
தர்ப்பத்தை இழப்பது எனக்கு வருத்தமாகக் 
கூட இருந்தது . ஆனால் அவர் அறையின் கடைசி 
யிலேயே நின்று கொண்டு என்னைப் பார்த்தார் . 

இன்னும் உன்னால் புரிந்து கொள்ள முடிய 
வில்லையா ? என்று அவர் கேட்டார் . 

ஆமாம் . 

அப்படியானால் நான் விளக்கிச் சொல் 
கிறேன் . என் வாழ்க்கையில் முதல் தடவையாக 
நான் ஒரு உணர்ச்சிக்கு ஆளாகியிருக்கிறேன் . 
அது வெறுக்கத்தக்கது என்பதை நான் அறி 
வேன் . ஆனால் அந்த உணர்ச்சியை என்னால் 
தடுக்க முடியவில்லை . அவர் பேச்சை நிறுத் 
தினார் . அவருடைய குரலிலிருந்த கடுமை அவ 
ருக்கே திகைப்பாக இருந்திருக்க வேண்டும் . 

‘ நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ? என்று 
கண்களில் கோபக் கண்ணீரோடு நான் கேட் 
டேன் . 

நீ அழகாக இருப்பதாக அந்த இளவரசர் 
நினைத்ததும் , அதற்காக உன்னுடைய 
ரையும் உன்னையும் , பெண் என்ற முறையில் 
உன்னுடைய கௌரவத்தையும் மறந்துவிட்டு 
அவரைச் சந்திக்க நீ ஓடுவதும் , உனக்கு கௌ 
ரவ உணர்ச்சி இல்லாவிட்டாலும் உன் கணவர் 
என்ன நினைக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள 
விரும்பாததும் வெறுக்கத்தக்கவை . அதற்கு 
மாறாக , 

நீ உன் கணவருக்கு முன்னால் வந்து 
நான் தியாகம் செய்கிறேன் என்று சொல்கிறாய் . 

வார்த்தைகளில் சொல்வதென்றால் , 
‘ மேன்மை தங்கிய இளவரசரிடம் என் உடலைக் 


கணவ 


வேறு 


331 


குரல் 


காட்டுவது எனக்கு 

மகிழ்ச்சியைத் தரும் . 
ஆனால் உங்களுக்காக அந்த மகிழ்ச்சியை நான் 
தியாகம் செய்கிறேன் . 

அவர் தொடர்ந்து பேசினார் . அவர் மிகவும் 
ஆத்திரமடைந்திருப்பதை அவருடைய 
காட்டியது . 

அவருடைய குரல் கடுமையாக , 
காட்டுத்தனமாக , கடிக்கிறாற் போல இருந் 
தது . அவரை அப்படிப்பட்ட நிலையில் நான் 
ஒருபோதும் பார்த்ததில்லை , ஒருபோதும் எதிர் 
பார்க்கவுமில்லை . என் முகத்தில் ரத்தம் குப் 
பென்று பாய்ந்தது . எனக்கு பயமேற்பட்டது . 
ஆனால் அதே சமயத்தில் காரணமில்லாத அவ 
மதிப்பும் அவமதிக்கப்பட்ட அகம்பாவமும் 
எனக்குள்ளாக மேலோங்கின . நான் அவரைப் 
பழிவாங்க விரும்பினேன் . 

நான் இதை நெடுங்காலமாக எதிர்பார்த் 
திருந்தேன் . சொல்லுங்கள் . என்ன வேண்டு 
மானாலும் சொல்லுங்கள் என்றேன் . 

நீ எதை எதிர்பார்த்தாய் என்று எனக்குத் 
தெரியாது . இப்படிப்பட்ட முட்டாள் தனமான 
உயர் 

குடும்பங்களின் குப்பையிலும் சோம் 
பேறித்தனத்திலும் வசதியான வாழ்க்கையி 
நாள்தோறும் நீ மூழ்கியதைப் பார்த்த பிறகு 
நான் மிகவும் மோசமான ஒன்றைத் தான் எதிர் 
பார்த்திருக்க வேண்டும் . அது 

இப்பொழுது 
வந்துவிட்டது ..... ஒரு போதும் நடந்திராத அள 
வுக்கு நான் அவமதிக்கப்பட்டுப் புண்படுத்தப் 
பட்ட பிறகும் இன்று வரை நடப்பவை நடக் 
கட்டும் என்று நான் இருந்தேன் . உன்னுடைய 
சிநேகிதி தன்னுடைய அழுக்குப் பிடித்த 


லும் 


332 


பொழுது 


என் 


நான் 


நினைத்து 


கைகளை என் இதயத்துக்குள் குத்தி பொறாமை 
யைப் பற்றி என்னுடைய பொறாமையைப் 
பற்றி - பேசத் தொடங்கிய 
மனம் புண்ணாயிற்று . அதிலும் யாரைப் பற்றிப் 
பொறாமை ? அந்த நபரை உனக்கும் தெரியாது , 
எனக்கும் தெரியாது . உன்னால் சிறிதும் புரிந்து 
கொள்ள முடியவில்லை . நீ தியாகம் செய்ய 
விரும்புகிறாய் எப்படி ? ... 

உன்னை 
வெட்கப்படுகிறேன் - நீ இவ்வளவு 
கேவலமான நிலைமைக்குப் போனதற்காக வெட் 
கப்படுகிறேன் ! .. எப்படிப்பட்ட 

தியாகம் ! 
என்று அவர் திருப்பிக் கூறினார் . 

ஓ ! இது ஒரு கணவரின் அதிகாரமோ ? 
என்று நான் நினைத்தேன் . எந்தக் குற்றமும் 
செய்யாத ஒரு 

பெண்ணைத் திட்டி அவமதிக் 
கலாம் . அது ஒரு கணவரின் உரிமை . ஆனால் 
நான் அதற்குப் பணிய மாட்டேன் . 

இல்லை . உங்களுக்காக நான் எதையும் தியா 
கம் செய்யப் போவதில்லை என்று நான் கூறி 
னேன் . என்னுடைய நாசித் துவாரங்கள் விரி 
வதையும் என் முகத்திலிருந்து இரத்தம் கீழே 
இறங்குவதையும் நான் உணர்ந்தேன் . சனிக் 
கிழமையன்று வரவேற்பு விருந்துக்கு நான் 
போகிறேன் -- நான் நிச்சயமாகப் போகிறேன் . 

நன்றாகப் போ . உல்லாசமாக இரு . ஆனால் 
உனக்கும் எனக்குமிடையே எல்லாம் முடிந்து 
விட்டது 

அவர் கட்டுக்கடங்காத 
கோபத்தோடு 

கத்தினார் . நீ என்னைத் 
தொடர்ந்து சித்திரவதை செய்வதை நான் 
அனுமதிக்கப் போவதில்லை . நான் ஒரு முட் 


3 , 


என் 


333 


டாளாக ... என்று அவர் மறுபடியும் தொடங் 
கினார் . அவருடைய உதடுகள் வேகமாகத் துடித் 
தன . அவர் சொல்லவந்ததை முடிக்கவில்லை . 
மிகவும் அதிகமான முயற்சிக்குப் பிறகு தான் 
அவர் தன்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ள முடிந் 
தது என்பது வெளிப்படையாகத் தெரிந்தது . 

அந்த வினாடியில் நான் அவரைக் கண்டு 
அஞ்சினேன் , வெறுத்தேன் . அவருடைய அவம 
திப்புகளுக்குப் பழிவாங்குவதற்காக நான் எவ் 
வளவோ திருப்பிச் சொல்ல விரும்பினேன் . 
ஆனால் நான் வாயைத் திறந்திருந்தால் கண் 
ணீரைக் கொட்டியிருப்பேன் . அவருடைய கண் 
களுக்கு முன்பாகத் தாழ்ந்து போயிருப்பேன் . 
நான் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் அறை 
யை விட்டு வெளியே போனேன் . ஆனால் அவரு 
டைய காலடிச் சத்தங்கள் நின்ற உடனே என் 
செயலைப் பற்றி எனக்கு பயமேற்பட்டது . 

மகிழ்ச்சி முழுவதையும் உள்ளடக்கிய 
அந்த இணைப்பு நிரந்தமாக அறுந்துவிடும் என் 
பதை நினைத்த பொழுது எனக்கு அதிகமான 
பயம் ஏற்பட்டது . நான் அவரிடம் சென்று 
மௌனமாக என் கையை நீட்டி 

கையை நீட்டி அவர் கண் 
களுக்குள் பார்த்தால் என்னைப் புரிந்து கொள் 
கின்ற அளவுக்கு அவர் நிதான மடைந்திருப் 
பாரா ? 

நான் நினைத்தேன் . 
பெருந்தன்மையை அவர் புரிந்து கொள்வாரா ? 
என் வருத்தம் போலியானது என்று அவர் கூறி 
னால் என்ன செய்வது ? தான் செய்ததே சரி என்ற 
நம்பிக்கையில் என் மன வருத்தத்தை ஏற்றுக் 
கொண்டு கீழானவர்களை மன்னிக்கின்ற அகம் 


எனது 


என்று 


( என் 


334 


பாவத்தோடு என்னை மன்னிப்பாரா ? அவர் -- 
நான் மிகவும் காதலித்த மனிதர் - இவ்வளவு 
குரூரமாக 

என்னை அவமதித்தது ஏன் ? .. 
நான் அவரிடம் போகவில்லை . என்னுடைய 
அறைக்குச் சென்று அங்கே நீண்ட நேரம் தனி 
மையில் 

உட்கார்ந்து கண்ணீர் வடித்தேன் . 
அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 
எனக்கு பயங்கரமாக நினைவுக்கு வந்தது . இந்த 
வார்த்தைகளுக்குப் பதிலாக மற்ற வார்த்தை 
களை நினைத்தேன் , அவற்றுக்கு பதிலாக நல்ல 
வார்த்தைகளை உபயோகப்படுத்தினேன் . மறு 
படியும் அவர் சொன்ன எல்லா வார்த்தைகளை 
யும் பீதியோடும் அவமதிக்கப்பட்ட உணர்ச்சி 
யோடும் நினைத்துக் கொண்டேன் . அன்று மாலை 
யில் தேநீர் அருந்துவதற்காக அறையை 
விட்டுச் சென்ற பொழுது வீட்டுக்கு வந்திருந்த 
எஸ் . முன்னிலையில் என் கணவரைச் சந்தித் 
தேன் . எங்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டுவிட் 
டது , அது நிரந்தரமாக இருக்கும் என்று உணர்ந் 
தேன் . எப்பொழுது புறப்படப் போகிறீர்கள் 
என்று எஸ் . என்னைக் கேட்டார் . நான் பதில் 
கூறுவதற்குத் தாமதித்தேன் . 

செவ்வாய்க்கிழமை என்று என் கணவர் 
என்னை முந்திக் கொண்டு பதிலளித்தார் . “ முத 
லில் கோமகள் ஆர் . 

ஆர் . நடத்தும் வரவேற்பு 
விருந்துக்குப் போகிறோம் . நீ போகிறாயல் 
லவா ? என்று என்னைப் பார்த்துக் கேட்டார் . 

அவருடைய குரலிலிருந்த அலட்சியம் 
எனக்கு பயத்தைக் கொடுத்தது . நான் அவரை 
ஏறிட்டுப் பார்த்தேன் . அவர் கண்கள் என் மேல் 


335 


ஆமாம் 


நிலை குத்தி நின்றன . அவை கோபத்தையும் 
ஏளனத்தையும் வெளிப்படுத்தின ; அவர் குரல் 
பாசமில்லாமல் முரட்டுத்தனமாக இருந்தது . 

என்று நான் பதிலளித்தேன் . 
மாலையில் நாங்கள் 

தனியாக இருந்த 
பொழுது அவர் என்னிடம் வந்து தன் கையை 
நீட்டினார் . 

தயவு செய்து நான் பேசியவற்றை மறந்து 
விடு என்று அவர் முணுமுணுத்தார் . 

நான் அவருடைய கையைப் பிடித்தேன் . 
என் உதடுகளில் நடுங்கியபடியே ஒரு புன்சி 
ரிப்பு தோன்றியது . என் கண்கள் கண்ணீரைக் 
கொட்டத் தொடங்கின . ஆனால் அவர் கையை 
வெடுக்கென்று பின்னால் இழுத்துக் கொண் 
டார் ; உணர்ச்சிமிக்க காட்சியை விரும்பாத 
வரைப் போல ஒரு நாற்காலியில் சற்றுத் தள்ளி 
உட்கார்ந்து கொண்டார் . அவர் செய்தது 
சரி என்று இதற்கு மேலும் நினைக்கிறாரா ? 
என்று நான் சிந்தித்தேன் . என் விளக்கமும் வர 
வேற்பு விருந்துக்குப் போக வேண்டாம் என்ற 
என்னுடைய வேண்டுகோளும் 

என் 
நின்றுவிட்டன ; அவை சொல்லப்படவில்லை .. 

நாம் பிரயாணத்தைத் தள்ளிவைத்து விட்ட 
தாக அம்மாவுக்கு எழுத வேண்டும் . இல்லை 
யென்றால் அம்மாவுக்குக் 

ஏற்படும் 
என்று அவர் கூறினார் . 

எப்பொழுது புறப்படலாம் என்று நினைக் 
கிறீர்கள் ? என்று நான் கேட்டேன் . 

வரவேற்பு விருந்து முடிந்த பிறகு செவ் 
வாய்க்கிழமையன்று . 


நாக்கில் 


கவலை 


336 


ஆனால் 


மாக 


போது 


நீங்கள் எனக்காக இந்த மாற்றத்தைச் 
செய்யவில்லை என்று நம்புகிறேன் என்று அவர் 
கண்களைப் 

பார்த்தபடியே நான் கூறினேன் . 
அவர் கண்கள் 

அவை திரையால் 
மறைக்கப்பட்டிருப்பதைப் போல -- ஒன்றுமே 
பேசாமல் என்னைப் பார்த்தன . அவர் முகம் 
திடீரென்று முதுமையாகவும் கடுமையாகவும் 
எனக்குத் தோன்றியது . 

நாங்கள் வரவேற்பு விருந்துக்குச் சென்றோம் . 
எங்களுக்கிடையே உறவுகள் மறுபடியும் நேச 
இருப்பதைப் 

போலத் தோன்றியது . 
ஆனால் முன்பு இருந்த நிலைமைக்கு அவை முற்றி 
லும் வேறுவிதமாக இருந்தன . 
வரவேற்பு விருந்தின் 

இளவரசர் 
என்னைப் பார்க்க வந்த சமயத்தில் நான் பெண் 
களுக்கு நடுவில் உட்கார்ந்திருந்தேன் . எனவே 
அவரோடு பேசுவதற்காக நான் எழுந்து நிற்க 
வேண்டியிருந்தது . 

நான் 

எழுந்து நின்ற 
பொழுது என் கண்கள் தற்செயலாக என் கண 
வரைத் தேடின . அந்தக் கூடத்தின் மறு கோடி 

அவர் என்னைப் பார்த்துவிட்டு 
உடனே முகத்தைத் திருப்பிக் கொள்வதை 

கவனித்தேன் . திடீரென்று என்னிடம் 
அவமானமும் புண்படுத்தப்பட்ட உணர்ச்சியும் 
அதிகமாக ஏற்பட்டபடியால் நான் வேதனை 
யான சங்கடத்துக்கு ஆளானேன் . இளவரசர் 
பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே என் 
முகத்திலும் கழுத்திலும் இரத்தம் குப்பென்று 
பரவியது . அவர் உயரமானவர் 

என்பதால் 


யிலிருந்து 


நான் 


22--2442 


337 


நான் நின்று கொண்டு அவர் பேசுவதைக் 
கேட்டுக் 

கொண்டிருந்தேன் . நாங்கள் 
மிகக் குறுகிய காலமே 

உரையாடினோம் . 
எனக்கு பக்கத்தில் அவர் உட்காருவதற்கு இட 
மில்லை . அவரோடு பேசிக் கொண்டிருப்பது 
எனக்கு மிகவும் சங்கடமாக இருப்பதை அவர் 
உணர்ந்திருக்க வேண்டும் . நாங்கள் அதற்கு 
முந்திய நடன விருந்தைப் பற்றி , கோடை 
காலத்தில் நான் எங்கே வசித்தேன் என்பதைப் 
பற்றி இன்னும் இதர விஷயங்களைப் பற்றிப் 
பேசினோம் . என்னிடமிருந்து பிரிகின்ற பொழுது 
என் கணவரையும் சந்திக்க விரும்புவதாக அவர் 
கூறினார் . அந்தக் கூடத்தின் மறு கோடியில் 
அவர்களிருவரும் சந்தித்துக் கொள்வதையும் 
பேசத் தொடங்குவதையும் நான் பார்த்தேன் . 
இளவரசர் என்னைப் பற்றி ஏதோ சொல்லி 
யிருக்க வேண்டும் ; ஏனென்றால் அவர்களுடைய 
உரையாடலுக்கு நடுவில் அவர் நான் உட் 
கார்ந்திருந்த திசையில் திரும்பிப் பார்த்துச் 
சிரித்தார் . 

திடீரென்று என் கணவர் விறைப்பாக நின் 
றார் ; அவர் முகம் சிவந்தது . அவர் குனிந்து 
வணக்கம் செலுத்திவிட்டு இளவரசரிடமிருந்து 
தள்ளிப் போய்விட்டார் . நானும் வெட்கி நின் 
றேன் . என்னைப் பற்றி - அதற்கும் மேலாக , 
என் கணவரைப் பற்றி இளவரசர் என்ன 
நினைப்பார் என்று வெட்கப்பட்டேன் . இளவர 
சரோடு பேசிக் கொண்டிருந்த 
எனக்கு ஏற்பட்ட சங்கடமான வெட்கத்தை 
யும் என் கணவருடைய விசித்திரமான நடத் 


பொழுது 


338 


தையையும் எல்லோரும் கவனித்திருப்பார்கள் 

று கற்பனை செய்து கொண்டேன் . அதை 
அவர்களால் எப்படி விளக்க முடியும் ? அல்லது 
என் கணவருக்கும் எனக்கும் நடைபெற்ற உரை 
யாடல் அவர்களுக்குத் தெரிந்திருக்குமா ? அவ 
ருடைய அத்தை மகள் என்னுடன் வீட்டுக்கு 
வந்தாள் . வழியில் நாங்கள் அவரைப் பற்றிப் 
பேசிக் கொண்டோம் . என்னால் என்னைக் கட்டுப் 
படுத்திக் கொள்ள முடியவில்லை . 

அந்தக் 
கேடான வரவேற்பு விருந்தைப் பற்றி , எங் 
களுக்கிடையே நடைபெற்ற சச்சரவின் எல்லா 
விவரங்களையும் அவளிடம் கூறினேன் . ஏதோ 
தப்பெண்ணத்தினால் அது ஏற்பட்டிருக்க வேண் 
டும் , எந்தச் சுவடும் இல்லாமல் அது மறைந்து 
விடும் என்று கூறி அவள் என்னைச் சமாதானப் 
படுத்தினாள் . என் கணவரின் குணத்தை அவள் 
புரிந்து கொண்ட 

வகையில் எனக்கு 

விளக் 
கினாள் . அவரிடம் அதிகமான அகம்பாவம் ஏற் 
பட்டிருக்கிறது , அவர் பழக முடியாதவராக 
மாறிவிட்டார் என்று அவள் கூறினாள் . அதை 
நான் ஒத்துக் கொண்டேன் . நான் அவரை இன் 

ம் சிறப்பான முறையில் , உணர்ச்சிக்கு 
கொடுக்காமல் 

புரிந்து கொள்ளத் தொடங் 
கியிருப்பதாக எனக்குத் தோன்றியது . 

என் 

கணவரோடு நான் தனியாக 
இருந்த பொழுது நான் அவரைப் பற்றிச் 
செய்த இந்த முடிவு என் மனச் சாட்சிக்குக் 
குற்றமாகத் தோன்றியது . எங்களைப் பிரிக்கின் 

ற 
பிளவு இன்னும் பெரிதாக வளர்ந்து விட்ட 
தை உணர்ந்தேன் . 


டங் 


ஆனால் 


22 * 


339 


8 


அன்று முதல் எங்களுடைய வாழ்க்கையும் 
உறவுகளும் முற்றிலும் மாறிவிட்டன . நாங்கள் 
ஒருவருக்கொருவர் 

பழகுவதில் அதிகமான 
மகிழ்ச்சி அடையவில்லை . நாங்கள் சில விஷயங் 
களைப் பற்றிப் பேசுவதைத் தவிர்த்தோம் . 
நாங்கள் தனியாகப் பேசுவதைக் காட்டிலும் 
மூன்றாவது மனிதர் இருக்கும் பொழுது பேசு 
வது எங்களுக்கு சுலபமாக இருந்தது . கிராம 
வாழ்க்கையைப் பற்றி அல்லது நடன விருந்து 
களைப் பற்றி நாங்கள் உரையாடத் தொடங் 
கியவுடன் குட்டிப் பேய்கள் தம் பொந்துகளி 
லிருந்து தலையை நீட்டிப் பார்க்கத் தொடங் 
கும் . நாங்கள் ஒருவரையொருவர் பார்க்கும் 
பொழுது எங்களுக்குச் சங்கடமாக இருந்தது . 
எங்களைப் பிரித்திருந்த பிளவை நாங்கள் 
வருமே உணர்ந்தோம் ; இருவருமே அதை அணு 
குவதற்கு அஞ்சினோம் . அவர் அகம்பாவமான 
வர் , விரைவில் கோபமடையக் கூடியவர் , அவ 
ருக்குக் கோபம் ஏற்படாத 

படி ஜாக்கிர 
தையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று 
நான் விரும்பினேன் . நவ நாகரிக வட்டாரங் 
களுக்குப் போகாமல் என்னால் வாழ முடியாது , 
கிராம வாழ்க்கையை நான் வெறுத்தேன் , என் 

கீழான ரசனைக்குத் தன்னைச் சரிப் 
படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் நம் 
பினார் . ஆகவே நாங்களிருவரும் இந்த விஷயங் 
களைப் பற்றிப் பேசுவதைத் தவிர்த்தோம் , ஒரு 


இரு 


னுடைய 


340 


வரையொருவர் தவறான முறையில் குற்றஞ் 
சாட்டிக் கொண்டோம் . 

நா ங்கள் குறையில்லா 
தவர்களாக ஒருவருக்கொருவர் தோன்றியது 
நெடுங்காலத்துக்கு முன்பே முடிந்துவிட்டது . 
ஒருவரையொருவர் மற்றவர்களோடு ஒப் 
பிட்டுக் கொண்டோம் , இரகசியமாக மதிப்பீடு 
செய்து கொண்டோம் . புறப்படுவதற்கு முன்பு 
எனக்கு நோய் ஏற்பட்டது . எனவே நிகோல் ஸ் 
கயேயுக்குப் போகாமல் நகரத்துக்கு வெளியே 
ஒரு வாடகைக் குடிசையில் தங்கினோம் . என்னை 
அங்கே விட்டுவிட்டு ஸெர்கேய் மிஹாய்லவிச் 
மட்டும் தன் தாயாரிடம் சென்றார் . அவர் 
புறப்பட்ட பொழுது அவரோடு பிரயாணம் 
செய்யப் போதுமான 

அளவுக்கு என் உடல் 
நிலை குணமடைந்திருந்தது . ஆனால் அவர் என் 
உடல் நிலையைப் பற்றிக் கவலைப்பட்டவரைப் 
போல நான் அங்கேயே தங்கியிருக்க வேண்டும் 
என்று வற்புறுத்தினார் . அவர் என் உடல் நலத் 
தைப் பற்றிக் கவலைப்படவில்லை , நாட்டுப்புறத் 
தில் எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இரு க் 
காது என்பது அவருடைய கவலை என்று நான் 
உணர்ந்தேன் . நானும் வருவதாகச் சொல்ல 
வில்லை . அங்கேயே தங்கியிருந்தேன் . அவர் இல் 
லாமல் நான் தனிமையை உணர்ந்தேன் . என்னு 

வாழ்க்கை வெறுமையாக இருந்தது . 
அவர் 

திரும்பிவந்ததும் அவரோடு 
இருப்பது ஒரு காலத்தில் என்னுடைய வாழ்க் 

மாற்றியதைப் போல இப்பொழுது 
நடைபெறவில்லை . 

அது 

வியப்பாக 


டைய 


ஆனால் 


கையை 


எனக்கு 


341 


படியால் 


இருந்தது . நாங்கள் காதலிக்கத் தொடங்கிய 
காலத்தில் என்னுடைய ஒவ்வொரு சிந்தனை 
அல்லது 

காட்சிப்பதிவையும் அவர் பகிர்ந்து 
கொள்ளாவிட்டால் எனக்கு ஏற்பட்ட வருத் 
தம் , அவருடைய ஒவ்வொரு செயலும் வார்த் 
தையும் பரிபூரணத்துவத்தின் மாதிரியாக 
எனக்குத் தோன்றியது , ஒருவருக்கொருவர் 
கண்களுக்குள் ஒரு தடவை பார்த்துக் கொள் 
வதே எங்களிடம் குதூகலமான சிரிப்பை ஏற் 
படுத்தியது - அனைத்தும் மறைந்தன . அந்தக் 
காலம் போய்விட்டது . எங்கள் உறவுகள் எங் 
களுக்குத் தெரியாமலேயே மாறிக் கொண்டி 
ருந்த 

எங்கள் பழைய 

காதல் 
மறைந்து விட்டதை நாங்கள் உணரவில்லை . 
நாங்கள் தனியாக சொந்த அக்கறைகளையும் 
கவலைகளையும் கொண்டிருந்தோம் ; அவற்றைப் 
பகிர்ந்து கொள்வதற்கு 

முயற்சி 
செய்யவில்லை . ஒவ்வொருவருக்கும் தனியாக 

உலகம் இருந்ததும் அதற்கும் அடுத்த 
வருடைய உலகத்துக்கும் சம்பந்தமில்லாதிருந் 
ததும் எங்களுக்குக் கவலையளிக்கவில்லை . இந்த 

மை படிப்படியாக எங்களுக்குப் பழகிவிட் 
டது . சுமார் ஒரு வருட காலத்துக்குள் நாங் 
கள் ஏமாற்ற உணர்ச்சியின்றி ஒருவரையொரு 
வர் பார்க்கப் பழகி விட்டோம் . என்னோடிருக் 
கும் பொழுது அவரிடமிருந்த குதூகலம் முற் 
றிலும் மறைந்துவிட்டது . அதைப் போல அவ 
ருடைய சிறு பிள்ளைத்தனமும் எதையும் மன் 
னிக்கத் தயாராக உள்ள குணமும் ஒரு காலத் 
தில் எனக்கு எரிச்சலேற்படுத்திய அவருடைய 


நாங்கள் 


342 


அலட்சியப் போக்கும் மறைந்துவிட்டன . அவ 
ருடைய கூர்மையான பார்வை எனக்குச் சங் 
கடத்தையும் மகிழ்ச்சியையும் தந்ததுண்டு . இப் 
பொழுதெல்லாம் அவர் என்னை அப்படிப் பார்ப் 
பதில்லை . நாங்கள் சேர்ந்து பிரார்த்தனை செய் 
வதும் நின்றுவிட்டது . கட்டுக் கடங்காத பர 
வசங்கள் முடிந்துவிட்டன . அவர் அலுவல்களை 
முன்னிட்டுத் தொடர்ச்சியாக வெளியூர் சென் 
றபடியால் நாங்கள் ஒருவரையொருவர் அபூர் 
வ மாகவே பார்த்துக் கொண்டோம் . என்னைத் 
தனியே விட்டுப் போவதைப் பற்றி அவர் 
வருத்தமடையவில்லை , அச்சமடையவுமில்லை . 
நான் தொடர்ச்சியாக உயர்ந்த வட்டாரங் 
களில் பழகிக் கொண்டிருந்தேன் . 

அங்கே 
எனக்கு அவர் தேவைப்படவில்லை . 

எங்களிடையே அதற்குப் பிறகு தகராறுகள் 
அல்லது கருத்து மாறுபாடுகள் ஏற்படவில்லை . 
நான் அவரைத் திருப்தி செய்ய முயற்சி செய் 
தேன் . அவர் என்னுடைய விருப்பங்கள் எல் 
லாவற்றையும் நிறைவேற்றினார் . நாங்கள் ஒரு 
வரையொருவர் காதலிப்பதாகத் தோன்றியது . 

நாங்கள் தனியே இருந்த பொழுது ( அந்த 
வாய்ப்பு அடிக்கடி ஏற்படவில்லை) என்னிடம் 
மகிழ்ச்சியோ , பரபரப்போ , குழப்பமோ ஏற் 
படவில்லை . நான் என்னோடு தனியாக இருப் 
பதைப் போலவே இருந்தது . அவர் யாரோ 
அந்நியரல்ல , என்னுடைய கணவர் , நல்ல மனி 
தர் , என்னைப் போலவே நான் நன்றாக அறிந்து 
வைத்திருக்கும் என்னுடைய கணவர் என்பதை 
நான் மிகவும் நன்றாகவே உணர்ந்தேன் . அவர் 


343 


செய்யக் கூடிய , சொல்லக் கூடிய ஒவ்வொன் 
றையுமே அவர் என்னை எப்படிப் பார்ப்பார் 
என்பதையும் நான் நன்றாக அறிந்திருப்பதாக 
நம்பினேன் . அவர் வேறு எதையாவது செய் 
தால் அல்லது நான் எதிர்பார்த்தபடி இல்லா 
மல் வேறுவிதமாக என்னைப் பார்த்தால் அவர் 
தவறு செய்ததாக எனக்குத் தோன்றியது . 
நான் அவரிடமிருந்து எதையும் எதிர்பார்க்க 
வில்லை . ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் 
அவர் என்னுடைய கணவர் --- அதற்கு மேல் 
எதுவுமில்லை . இது வழக்கமானதே , 

கணவர் 
களும் மனைவிகளும் எப்பொழுதுமே இப்படித் 
தான் இருந்திருக்கிறார்கள் , எங்களுக்கிடையே 
வேறு எந்த விதமான உறவுகளும் இல்லை என்று 
எனக்குத் தோன்றியது . அவர் வெளியூருக்குப் 
போகும் பொழுது -- குறிப்பாக , முதல் தட 
வையின் போது தனிமையை உணர்ந்தேன் . 
அவர் இல்லாததனால் எனக்கு பயமேற்பட்டது . 
அவருடைய துணையின் அவசியத்தை நான் மிக 
அதிகமாக உணர்ந்தேன் . அவர் திரும்பி வந்த 
தும் நான் அதிகமான மகிழ்ச்சியோடு அவரைத் 
தழுவிக் கொள்வேன் . ஆனால் இரண்டு மணி 
நேரத்துக்குப் பிறகு இந்த மகிழ்ச்சியை முற்றி 
லும் மறந்துவிடுவேன் . அவரிடம் பேசுவதற்கு 
ஏதாவதொரு விஷயத்தைக் 

என்னால் 
கண்டு பிடிக்க முடியாதிருப்பேன் . 

அமைதி 
யான , அடக்கமான அன்பு நிறைந்த தருணங் 
களின் போது தான் ஏதோ தவறு ஏற்பட்டிருக் 
கிறது என்பதை உணர்வேன் . என் மனச் சுமை 
அதிகரிக்கும் . அவரும் அதே நிலையில் தான் 


கூட 


344 


என்று 


இருக்கிறார் என்பதை 

அவருடைய கண்களி 
லிருந்து தெரிந்து கொள்வேன் . அன்பின் குறிப் 
பிட்ட எல்லைகளுக்கு 

அப்பால் அவர் போக 
மாட்டார் , என்னாலும் அது முடியாது . அந்த 
எல்லைகளை 

நான் உணர்ந்தேன் . சில சமயங் 
களில் இது எனக்கு மனச் சோர்வை ஏற்படுத் 
தும் . ஆனால் அதைப் பற்றி நினைத்துப் பார்க்க 
முடியாத அளவுக்கு நான் சுறுசுறுப்பாக மற்ற 
வேலைகளில் ஈடுபட்டேன் . 

ஏதோ மாற்றம் 
ஏற்பட்டிருக்கிறது 

தெளிவில்லாமற் 
புரிந்து 

கொள்ளப்பட்ட உணர்விலிருந்து 
தோன்றிய துயரத்தை என்னை எதிர்பார்த்துக் 
கொண்டிருந்த பொழுது போக்குகளில் மூழ் 
கடிக்க முயற்சி செய்தேன் . நவ நாகரிக வாழ்க் 
கை , அதன் பளபளப்பினாலும் முகஸ்துதியினா 
லும் முதலில் 

என்னை 

பிரமிக்கச் செய்தது . 
ஆனால் அது சீக்கிரத்தில் என்னை முற்றிலும் 
பற்றிக் கொண்டு வாடிக்கையாக மாறிவிட் 
டது . அது என் மீது தன்னுடைய விலங்குகளை 
மாட்டியது . 

காதலுக்காக ஏங்கிக் கொண் 
ருந்த என் இதயத்தின் ஒரு 

பகுதியை 

அது 
பிடித்துக் கொண்டது . தனிமை என்றால் என்ன 
என்பதை 

நான் மறந்துவிட்டேன் . என் நிலை 
மையைப்பற்றி சிந்திப்பதற்கு எனக்குத் துணி 
வில்லை . அதிகாலையிலிருந்து இரவில் 
நேரம் வரை எனக்கு வேலையிருந்தது .. நான் 
வெளியே போகாவிட்டால் கூட அந்த 

நேரம் 
இனி எனக்குச் சொந்தமல்ல . இவை அனைத் 
எனக் 

உல்லாசமாக இருக்கவில்லை ; 
சலிப்பாகவும் இருக்கவில்லை . வாழ்க்கை 


நெடு 


துமே 


என் 


345 


பெற்றன . 


ஆனால் 


ஒன்று 


கூட 


இப்படியே நிரந்தரமாகப் போய்க் கொண் 
டிருக்கும் என்று கருதினேன் . 

இப்படி மூன்று வருடங்கள் முடிந்தன . எங் 
களுக்கிடையே உறவுகள் பழைய மாதிரியே 
இருந்தன . அவை உறைந்துவிட்டதைப் போல , 
அச்சில் பதிக்கப்பட்டதைப் போல இனிமேல் 
திருந்தவோ அல்லது கெட்டுப் போகவோ முடி 
யாது என்பதைப் போல இருந்தன . அந்த 
மூன்று வருடங்களின் போது எங்கள் குடும்பத் 
தில் இரண்டு முக்கியமான சம்பவங்கள் நடை 

அவற்றில் 
என் 

வாழ்க்கையை மாற்றவில்லை . எனக்கு 
முதல் குழந்தை பிறந்ததும் ததியானா ஸெமியோ 
னவ்னா மரணமடை 
மரணமடைந்ததுமே 

-ந்ததுமே அந்த இரண்டு 
சம்பவங்களுமாகும் . முதலில் குழந்தை மீது 
எனக்கு 

ஏற்பட்ட அதிகமான தாய்ப்பாசம் 
நான் சிறிதும் எதிர்பாராத பரவசத்தைக் 
கொடுத்தபடியால் 

புதிய வாழ்க்கை 
தொடங்கும் என் 

நினைத்தேன் . 
எனினும் இரண்டு மாதங்களில் உயர்ந்த வட் 
டாரங்களில் 

மறுபடியும் தோன்றத் 
தொடங்கிய பிறகு இந்த உணர்ச்சி குறைந்து 
கொண்டே 

கடைசியில் அது 

அது வெறும் 
பழக்கமாக , என் 

கடமையைப் பெயரளவில் 
நிறைவேற்றுவதாக முடிந்தது . இதற்கு மாறாக 
கணவர் 

மகன் பிறந்ததும் 
முன் பிருந்த மாதிரியே அமைதியோடும் மன 
நிறைவோடும் வீட்டிலேயே தங்கியிருக்கலா 
னார் . முன்பு தன்னிடம் ஏற்பட்ட அன்பையும் 
குதூகலத்தையும் குழந்தைக்கு மாற்றினார் . 


நான் 


நான் 


வந்து 


என் 


எங்களுக்கு 


346 


. 


எற் 


நான் என்னுடைய நடன உடையோடு குழந் 
தையின் அறைக்குச் சென்று அதன் மீது சிலு 
வைக் குறியிடும் பொழுது என் கணவர் அங்கே 
இருப்பதைப் பார்ப்பதுண்டு . அவர் என்னைக் 
கண்டிப்பதைப் போல , கேள்விக் குறியோடு 
என்னைப் பார்ப்பதைப் போல எனக்குத் தோன் 
றும் . அது எனக்கு அவமானத்தைக் கொடுத் 
தது . குழந்தையை கவனிக்காமலிருப்பதைப் 
பற்றி திடீரென்று எனக்கு மன உறுத்தல் எ 
படும் . மற்ற பெண்களைக் காட்டிலும் உண் 
மையிலேயே நான் மிகவும் மோசமாகப் போய் 
விட்டேனா? என்று என்னையே கேட்டுக் கொள் 
வேன் . ஆனால் நான் என்ன செய்ய முடியும் ? 
என் மகன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது . 
ஆனால் நாள் முழுவதும் குழந்தைக்குப் பக்கத் 
தில் உட்கார்ந்திருக்க என்னால் குடியாது . அது 
எனக்குச் சலிப்பாக இருக்கும் . நான் பாசாங்கு 
செய்ய மாட்டேன்--எதற்காகவும் 

செய்ய 
மாட்டேன் 

என்று நினைப்பேன் . ஸெர்கேய் 
மிஹாய்லவிச்சின் தாயாருடைய மரணம் அவ 
ருக்கு மிகவும் அதிகமான துயரத்தைக் கொடுத் 
தது . தன் தாயார் போன பிறகு நிகோல் ஸ்க 
யேயில் வசிப்பது தனக்கு மிகவும் கஷ்டமாக 
இருப்பதாக அவர் கூறினார் . 

அவளுடைய 
மரணத்துக்காக நான் வருத்தப்பட்டாலும் என் 
கணவரைப் பற்றி அனுதாபப்பட்டாலும் , என் 
னைப் பொறுத்தவரை அவள் இல்லாததனால் 
நாட்டுப்புற வாழ்க்கை அதிக மகிழ்ச்சியாக 
வும் அமைதியாகவும் இருந்தது . அந்த மூன்று 
வருடங்களில் பெரும் பகுதியும் நாங்கள் நகரத் 


32 


347 


திலேயே வசித்தோம் . ஒரு தடவை நான் நாட் 
டுப்புறத்தில் 

இரண்டு 

மாதங்கள் தங்கியிருந் 
தேன் . மூன்றாவது வருடம் நாங்கள் வெளி 
நாட்டுக்குச் சென்றோம் . 

அந்தக் கோடை காலத்தை ஒரு ஆரோக் 
கிய ஸ்தலத்தில் கழித்தோம் . 

அப்பொழுது என்னுடைய வயது இருபத் 
தொன்று . எங்களுடைய குடும்பத்தின் பொரு 
ளாதார நிலை வளங்கொழிப்பதாக நான் நினைத் 
தேன் . குடும்ப வாழ்க்கை எனக்குக் கொடுத் 
ததைக் காட்டிலும் கூடுதலாக நான் எதையும் 
கோரவில்லை . எனக்குத் தெரிந்த எல்லோருமே 
என்னை நேசிப்பதாகத் தோன்றியது . என் உடல் 
நலம் சிறப்பாக இருந்தது . நான் அணிந்த 
கவுன்கள் அந்த ஆரோக்கிய ஸ்தலத்திலேயே 
மிகவும் 

அருமையானவையாகக் கருதப்பட் 
டன . நான் அழகுடையவள் என்பது எனக்குத் 
தெரியும் . பருவ நிலை மிகவும் சிறப்பாக இருந் 
தது . அழகு மற்றும் 

நவ நாகரிகச் 
என்னைச் சூழ்ந்திருந்தது . அது எனக்கு மகிழ்ச் 
சியாக இருந்தது . நிகோல் ஸ்கயே வாழ்க்கை 
யில் நானாக இருப்பதே எனக்கு மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது . 

நான் 

மகிழ்ச்சியடைவதற்குத் 
தகுதி உடையவள் , என் மகிழ்ச்சி எவ்வளவு 
அதிகமாக இருந்தாலும் அது இன்னும் கூடு 
தலாக இருக்க வேண்டும் என்று அப்பொழுது 
நான் நினைத்தேன் , மென்மேலும் அதிகமான 
மகிழ்ச்சிக்காகத் துடித்தேன் . அதைப் போலக் 
கவலையில்லாமல் இப்பொழுது நான் இருக்க 
வில்லை . அது வேறுவிதமான மகிழ்ச்சி . ஆனால் 


சூழல் 


348 


யாக 


போலத் 


இந்தக் கோடைகாலத்திலும் எனக்கு மன நிறைவு 
இருந்தது . நான் எதையும் விரும்பவில்லை , 
எதையும் எதிர்பார்க்கவில்லை , எதற்கும் அஞ் 
சவில்லை . என்னுடைய வாழ்க்கை முழுமையாக 
இருப்பதைப் போல , என் மனச்சாட்சி நிம்மதி 
இருப்பதைப் 

தோன்றியது . 
அந்தப் பருவத்தின் போது அங்கே பொழுது 
போக்க வருகின் ற இளைஞர்கள் எல்லோருமே 
ஒரே மாதிரியாகத்தான் இருந்தார்கள் . முதிய 
வரும் தூதருமான இளவரசர் கே . என்னிடம் 
பிரியமாக நடந்து கொண்டார் . அவரைக் காட் 
டிலும் சுவாரசியமான வேறொருவரை அங்கே 
தங்கியிருந்த இளைஞர்களிடம் நான் பார்க்க 
முடியவில்லை . ஒருவர் இளைஞர் , இன்னொருவர் 
அவரைக் 

காட்டிலும் வயதானவர் . ஒருவர் 
பொன் மேனியான ஆங்கிலேயர் ; அடுத்தவர் 
குறுந்தாடி வைத்திருந்த பிரெஞ்சுக்காரர் . 
அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் . ஆனால் 
அதே சமயத்தில் எல்லோருமே எனக்கு 
அளவில் அவசியமாக இருந்தார்கள் . அவர்கள் 
அனைவரும் வெவ்வேறு முகங்களைக் கொண் 
டிருந்தாலும் எனக்கு ஒரே மாதிரியாகத்தான் 
தோன்றினார்கள் . அவர்கள் 

என்னைச் சுற்றி 
குதூகலமான சூழ்நிலையை ஏற்படுத்தினார்கள் . 
அவர்களில் 

ஒரு நபர் மட்டும் --- மார்க்விஸ் 
டி . த்தாலியர்-என்னைப் 

பற்றித் 
தனது போற்றுதலைத் துணிச்சலாக எடுத்துக் 
கூறிய காரணத்தால் மற்றவர்களைக் காட்டி 
லும் என்னை அதிகமாகக் கவர்ந்தார் . என்னோ 
டிருக்க , என்னோடு நடனமாட அல்லது கு 


சம 


என்ற 


349 


ரைச் 


சவாரி செய்ய , சூதாடுமிடத்தில் என் 
னோடிருக்க , நான் எவ்வளவு அழகாக இருக் 
கிறேன் என்று என்னிடம் சொல்லக் கிடைக் 
கும் சந்தர்ப்பத்தை அவர் ஒருபோதும் நழுவ 
விட்டதில்லை . என் வீட்டுக்கு முன்னால் அவர் 
நின்று கொண்டிருப்பதை நான் சன்னல் வழி 
யாகச் சில தடவைகள் பார்த்திருக்கிறேன் . அவ 
ருடைய பிரகாசமான கண்கள் நயமில்லாமல் 
உற்றுப் பார்த்துக் கொண்டிருப்பது எனக்கு 
வெட்கத்தைத் தந்து திரும்புமாறு செய்யும் . 
அவர் இளைஞர் , அழகானவர் , நேர்த்தியான 
வர் . ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென் 
றால் அவருடைய சிரிப்பும் நெற்றியும் என் கண 
வரை எனக்கு நினைவூட்டியது . இத்தனைக்கும் 
என் கணவரைக் காட்டிலும் அவர் அழகான 
வராக இருந்தார் . இந்த ஒற்றுமை எனக்கு 
ஆச்சரியமாக இருந்தது . ஆனால் என் கணவரிட 
மிருந்த இனிமைக்கும் அமைதிக்கும் பதிலாக 
இந்த இளைஞருடைய உதடுகளில் , 

பார்வை 
யில் , நீளமான 

மோவாயில் அருவருப்பான , 
மிருகத்தனமான ஏதோ ஒன்று 

இருந்தது . 
அவர் என் மீ 

து காதல் கொண்டிருந்தார் என் 
அப்பொழுது நான் நம்பினேன் . சில சமயங் 
களில் அவரைப் பற்றி அகம்பாவமான இரக் 
கத்தோடு நினைத்துக் கொள்வேன் . 

அவரை 
சாந்திப்படுத்தி , பாதி நட்பும் நெருக்கமான 
நம்பிக்கையும் கொண்ட தொனியில் அவரை 
வழிக்குக் கொண்டு வருவதற்கு நான் சில 
சமயங்களில் விரும்பினேன் . ஆனால் அவர் என் 
முயற்சிகளை மூர்க்கத்தனமாக நிராகரித்தார் . 


350 


உதடுகளி 


மன 


எந்த நிமிடத்திலும் அவருடைய 
லிருந்து கொட்டத் தயாராக இருந்த உணர்ச்சி 
யின் மூலம் என்னிடம் தொடர்ச்சியாக 
உலைவு ஏற்படுத்தி வந்தார் . நான் இந்த நபரைக் 
கண்டு அஞ்சினேன் ( ஆனால் அதை எனக்குள் 
ஒத்துக் கொண்டதில்லை) ; என்னுடைய விருப் 
பத்துக்கு விரோதமாக அவரைப் பற்றி அடிக் 
கடி நினைத்துக் கொள்வேன் . என் கணவர் அங் 
கேயிருந்த மற்ற நண்பர்களைக் காட்டிலும் 
( அவர்களுக்கு அவர் தன் மனைவியின் கணவராக 
மட்டுமே இருந்தார் ) இந்த நபரோடு பழகும் 
பொழுது இன்னும் கூடுதலான வெறுப்போடும் 
அகம்பாவத்தோடும் நடந்து 

கொள்வார் . 
அந்தப் பருவம் முடிவடைகின்ற சமயத்தில் 
நான் நோய்வாய்ப்பட்டேன் . இரண்டு வாரங் 
கள் வீட்டை விட்டுப் போக முடியவில்லை . என் 
உடல் குணமடைந்த பிறகு ஒரு நாள் மாலையில் 
ஒரு இசை நிகழ்ச்சியைக் கேட்பதற்காக முதல் 
தடவையாக நான் வெளியே சென்ற பொழுது 
நெடுங்காலமாக எதிர்பார்க்கப்பட்ட பிரபல 
மான அழகி , சீமாட்டி எஸ் . வந்துவிட்டாள் 
என்று அறிந்தேன் . என்னை மகிழ்ச்சியோடு வர 
வேற்றார்கள் . உடனே என்னைச் சுற்றி நண்பர் 
கள் கூடினார்கள் . 

அந்தப் புதிய 
அழகியைச் சுற்றி இதைக் காட்டிலும் பெரிய 
கூட்டம் நின்றது . அவளுடைய அழகைத் தவிர 
வேறு எதைப் பற்றியும் யாரும் பேசுவதில்லை . 
அவர்கள் அவளை எனக்குச் சுட்டிக் காட்டினார் 
கள் . அவள் உண்மையிலேயே அழகி என்ப 
தைக் கண்டேன் . ஆனால் அவளுடைய தோற் 


ஆனால் 


351 


எல் 


றத்திலிருந்த சுயதிருப்தி எனக்குப் பிடிக்க 
வில்லை . நான் அதை அங்கேயிருந்தவர்களிடம் 
கூறினேன் . ஒரு காலத்தில் அங்கே எனக்கு 
அதிகமான குதூகலம் ஏற்படும் . ஆனால் அன் 
றைய தினம் எனக்கு எல்லாமே அலுப்பாகத் 
தோன்றியது . மறு நாள் சீமாட்டி எஸ் . ஒரு 
கோட்டைக்குப் போய் வருவதற்கு ஏற்பாடு 
செய்திருந்தாள் . ஆனால் நான் அதில் கலந்து 
கொள்ளவில்லை . அநேகமாக ஒருவர் கூட என் 
னோடு சேரவில்லை . எல்லாமே முற்றிலும் மாறி 
விட்டதாக எனக்குத் தோன்றியது . 
லோரும் முட்டாள் தனமாக நடந்து கொள்வ 
தாகவும் ஒவ்வொன்றுமே அலுப்பூட்டுவதாக 
வும் எனக்குத் தோன்றியது . எனக்கு அழுகை 
வந்தது . என்னுடைய உடல் குணமடைந்தவு 
டன் ருஷ்யாவுக்குத் திரும்பிவிட விரும்பினேன் . 
என் இதயத்தில் ஏதோ கெட்ட உணர்ச்சி 
இருந்தது . ஆனால் நான் அதை 

என்னிடமே 
கூட ஒத்துக் கொள்ள மறுத்தேன் . என் உடல் 
பலவீனமாக இருப்பதாகக் காரணம் சொல்லி 
உயர்ந்த வட்டாரங்களில் பழகுவதை நிறுத் 
திக் கொண்டேன் . 

சில 

சமயங்களில் 
நேரங்களில் மட்டும் நீரூற்றுத் தண்ணீரைக் 
குடிப்பதற்காக அல்லது சுற்றுப் புறங்களைப் 
பார்ப்பதற்காக என் சிநேகிதியான எல் . எம் . 
என்ற ருஷ்யச் சீமாட்டியுடன் வண்டியில் போய் 
வருவேன் . என் கணவர் அப்பொழுது சில நாட் 
களுக்கு ஹெய்டல்பர் குக்குப் போயிருந்தார் . 
என்னுடைய சிகிச்சை முடிந்தவுடன் நாங்கள் 
ருஷ்யாவுக்குத் திரும்புவதற்காக என்னை எதிர் 


காலை 


352 


நாங்கள் 


சாலை 


பார்த்துக் காத்துக் கொண்டிருந்தார் . அவர் 
எப்பொழுதாவது என்னைப் பார்க்க வருவார் . 

ஒரு நாள் சீமாட்டி எஸ்.. எல்லோரையும் 
வேட்டையாடுவதற்காகக் கூட்டிக் கொண்டு 
போயிருந்தாள் . மதிய உணவுக்குப் பிறகு எல் . 
எம் . மும் நானும் கோட்டைக்குச் சென்றோம் . 

மெதுவாகக் குதிரை வண்டியில் 
போய்க் கொண்டிருந்த பொழுது நாங்களி 
வரும் அதற்கு முன்பு இல்லாத 

முறையில் 
நெருக்கமாகப் பேசிக் கொண்டோம் . நெடுஞ் 

பழமையான செஸ்ட்நட் மரங்களுக் 
கிடையே வளைந்து சென்றது . பாடேனைச் சுற் 
றியிருந்த ஆழகான , நன்கு பராமரிக்கப்பட்ட 
நாட்டுப்புறப்பகுதிகள் அஸ்தமன 

சூரியனின் 
ஒளியில் பிரகாசமாகத் தெரிவதை அந்த மரங் 
களின் வழியாக நாங்கள் பார்த்தோம் . எனக்கு 
எல் . எம் . ஐ நெடுங்காலமாகத் தெரிந்திருந்தா 
லும் அவள் அன்பும் அறிவுத்திறனும் உடைய 
பெண் , நான் அவளிடம் மனம் திறந்து பேச 
லாம் , அவளுடைய நட்பைப் பெறுவது இனி 
மையானது என்பதை அதற்கு முன்னர் 
போதும் நான் உணர்ந்ததில்லை . எங்கள் குடும் 
பங்களையும் குழந்தைகளையும் அந்த ஆரோக் 
கிய ஸ்தலத்தில் எங்களுடைய வாழ்க்கை சிறு 
தரமாக இருப்பதைப் பற்றியும் நாங்கள் பேசி 
னோம் . ருஷ்யாவில் , 

நாட்டுப்புறத்துக்குத் 
திரும்ப வேண்டுமென்று விரும்பினோம் . வருத் 
தம் நிறைந்த ஆனால் இனிமையான பழங்கால 
நாட்டம் 

எங்களிடம் ஏற்பட்டது . நாங்கள் 
கோட்டைக்குள் நுழைகின்ற வரையிலும் அந்த 


23-2442 


353 


உட்கார்ந்து 


உணர்ச்சி எங்களிடம் நீடித்தது . கோட்டைச் 
சுவர்களுக்குள் குளிர்ச்சியாகவும் நிழலாகவும் 
இருந்தது . இடிபாடுகள் மீது சூரிய வெளிச்சம் 
விழுந்து கொண்டிருந்த மேற்பகுதியிலிருந்து 
காலடிகளின் ஓசையும் பேச்சுக் 

குரல்களும் 
கேட்டன . வாயிலில் 

பாடேன் நிலப்பரப்புக் 
காட்சி 

சட்டத்தில் மாட்டிய படத்தைப் 
போலத் தோன்றியது . அது கவர்ச்சியாக இருந் 
தாலும் ஒரு ருஷ்யர் மனதுக்கு எழுச்சியூட்ட 
வில்லை . நாங்கள் ஓய்வெடுப்பதற்காகக் கீழே 

சூரியன் மறைவதை 

மௌன 
மாகப் பார்த்துக் கொண்டிருந்தோம் . அந்தக் 
குரல்கள் முன்னைக் காட்டிலும் தெளிவாகக் 
கேட்டன . என் பெயரை யாரோ உச்சரித் 
ததைக் கேட்டதைப் போல எனக்குத் தோன்றி 

கவனமாகக் கேட்கத் தொடங் 
கினேன் . ஒவ்வொரு வார்த்தையும் தானாகவே 
தெளிவாகக் கேட்டது . குரல்கள் அறிமுகமான 
வையே . மார்க்விஸ் டி . யும் அவருடைய நண் 
பரான பிரெஞ்சுக்காரரு 

ம் 

( அவரும் 
எனக்குத் தெரிந்தவர் தான் ) பேசிக் கொண்டி 
ருந்தார்கள் . அவர்கள் என்னையும் சீமாட்டி 
ஸைப் பற்றியும் பேசிக் 

கொண்டிருந் 
தார்கள் . பிரெஞ்சுக்காரர் எங்களிருவரையும் 
ஒப்பிட்டு எங்கள் அழகு எந்த ரகங்களைச் சேர்ந் 
தவை 

என்று ஆராய்ந்து கொண்டிருந்தார் . 
அவர் 

தவறாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை . 
ஆனால் அவர் கூறியதைக் கேட்ட பொழுது 
என் 

முகத்தில் குப்பென்று ரத்தம் பாய்ந் 
தது . எங்களுடைய நல்ல அம்சங்களை அவர் 


யது . 


. 


நான் 


எஸ் . 


354 


சீமாட்டி 


எஸ் . 


மில்லாத 


நுணுக்கமாக விவாதித்தார் . எனக்கு ஏற் 
கெனவே 

ஒரு குழந்தை இருந்தது . ஆனா 
சீமாட்டி எஸ்.ஸுக்குப் பத்தொன்பது வய து 
தான் ஆகிறது . என்னுடைய தலைமுடி அடர்த் 
தியாக இருக்கிறது . ஆனால் சீமாட்டி எஸ்.ஸின் 
உடலமைப்பு அதிக வாளிப்பாக இருக்கிறது . 

அபூர்வமான ரகம் . ஆனால் 
உங்களுடைய சிநேகிதி சுமார் தான் இங்கே 
அடிக்கடி வரத் தொடங்கியிருக்கும் முக்கிய 

ஏராளமான ருஷ்ய இளவரசிகளில் 
அவளும் ஒருத்தி . அவ்வளவு தான் 

என் 
அவர் சொன்னார் . சீமாட்டி எஸ்.ஸுடன் நான் 
போட்டி போட முயற்சிக்காதது புத்திசாலித் 
தனமானது . பாடேனைப் பொறுத்தவரை நான் 
செத்துப் போய் குழியில் புதைக்கப்பட்ட மாதி 
ரிதான் 

சொல்லி அவர் 

முடித்தார் . 
" நான் அவளுக்காக வருத்தப்படுகிறேன் . 

அவள் உங்களிடம் ஆறுதல் பெற முயற் 
சிப்பது நல்லது என்று செயற்கையான , அரக் 
கத்தனமான 

சிரிப்போடு கூறினார் . 

போனால் நானும் அவளைப் பின் 
தொடர்வேன் என்று ஒருவர் இத்தாலிய உச் 
சரிப்போடு கரகரப்பான குரலில் பேசினார் . 
கவலையில்லாத மனிதர் ! உங்களால் இன் 

காதலிக்க முடிகிறது ! என்று அந்த 
பிரெஞ்சுக்காரர் சிரித்துக் கொண்டே கூறினார் . 

காதல் ! என்று அடுத்த குரல் எதிரொ 
லித்தது . 

டைவெளிக்குப் 
தொடர்ந்து பேசியது . என்னால் காதலிக்காமல் 
இருக்க முடியாது ! அதற்காகத்தானே வாழ்க் 


என்று 


அவள் 


னும் 


சிறிது 


23 * 


355 


> , 


சென்று 


மறு 


கையே இருக்கிறது . நாம் செய்யக் கூடியது 
வாழ்க்கையை 

புனைவியற்காவியமாக 
மாற்றுவது தான் . என்னுடைய காதல் முயற்சி 
கள் நடுவில் முறிந்துவிடுவதில்லை . இதையும் 
கடைசி வரை பார்க்கப் போகிறேன் . 

“ Bonne chance , mon ami” * 6760TOIT 9455 
பிரெஞ்சுக்காரர் . 

அவர்கள் திருப்பத்தைக் கடந்து 
விட்டதால் இதற்கு மேல் எங்களுக்குக் கேட்க 
வில்லை . அவர்களுடைய காலடியோசை 
பக்கத்திலிருந்து கேட்டது . அவர்கள் படிகளில் 
இறங்கி சில நிமிடங்களில் பக்கத்துச் சுவரி 
லிருந்த கதவு வழியாக வெளியே வந்தார்கள் . 
எங்களை அங்கே பார்த்தவுடன் அவர்கள் திகைப் 
படைந்தனர் . மார்க்விஸ் டி . என்னை நோக்கி 
வந்த பொழுது நான் வெட்கமடைந்தேன் . 
நாங்கள் கோட்டையை விட்டு வந்த பொழுது 
அவர் என்னிடம் கையை நீட்டிய பொழுது 
எனக்கு பயமாக இருந்தது . ஆனால் என்னால் 
மறுக்க முடியவில்லை. அவருடைய நண்பருக் 
கும் எல் . எம் . முக்கும் பின்னால் நாங்கள் நடந் 
தோம் . பிரெஞ்சுக்காரருடைய பேச்சு எனக்கு 
ஆத்திரத்தைக் கொடுத்தது . ஆனால் நான் ஏற் 
கெனவே யூகித்ததைத்தான் அவர் கூறினார் 
என்பதை என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் 
ஒத்துக் கொண்டேன் . அந்த மார்க்விஸ் பண் 


நண்பரே ! நீங்கள் வெற்றி பெற என் 
வாழ்த்துக்களைத் தெரிவிக்கிறேன் ( பிரெஞ்சு ). 


356 


பில்லாமல் பேசியது தான் எனக்கு ஆச்சரியத் 
தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது . அவர் 
களுடைய பேச்சு எங்களுக்குக் கேட்டிருக்கும் 

று அவருக்குத் தெரிந்திருந்தும் என்னிடம் 
அவருக்கு சிறிது கூட பய 

பய உணர்ச்சி ஏற்படா 
தது எனக்கு வேதனையாக இருந்தது . எனக்கு 
மிகவும் அருகில் அவர் வந்து கொண்டிருந் 
ததைப் பற்றி அருவருப்படைந்தேன் . அவரை 
ஏறிட்டுப் பார்க்காமல் , அவரோடு பேசாமல் , 
அவருடைய 

ஸ்பரிசத்தை உணராதபடி அவ 
ருடைய கையைப் பிடித்துக் கொள்ள முயற்சித் 
தபடியே நான் எல் . எம் . மையும் அந்த பிரெஞ் 
சுக்காரரையும் நோக்கி வேகமாக நடந்தேன் . 
இயற்கைக் காட்சி 

அற்புதமாக இருக்கிறது 
என்றும் என்னைச் சந்தித்தது எதிர்பாராத 
மகிழ்ச்சியைக் கொடுத்ததைப் பற்றியும் , இன் 
இதே 

தோரணையில் மற்ற விஷயங் 
களைப் பற்றியும் மார்க்விஸ் 

ஏதோ பேசிக் 
கொண்டு வந்தார் . ஆனால் நான் அவர் பேச் 
சைக் கேட்கவில்லை . நான் என்னுடைய 
வரைப் பற்றியும் என் மகனைப் பற்றியும் ருஷ் 
யாவைப் பற்றியும் நினைத்துக் 

நினைத்துக் கொண்டிருந் 
தேன் . எனக்கு அவமானமாக இருந்தது , எதற் 
காகவோ 

வருத்தமடைந்தேன் , எதையோ 
விரும்பினேன் . Hotel de Bade யில் என்னுடைய 
சிறிய அறையில் தனியாக , யாரும் குறுக்கி 
டாமல் 

உட்கார்ந்து எல்லாவற்றையும் சிந் 
தித்துப் பார்க்க வேண்டும் என்பதற்காக 
அங்கே உடனே திரும்பிப் 

வேண்டு 
மென்று அவசரப்பட்டேன் . ஆனால் எல் . எம் . 


னு 


கண 


போக 


357 


னுடன் 


மன 


கூட 


என்று 


நான் 


கையை 


மெதுவாக நடந்து போய்க் கொண்டிருந்தாள் . 
வண்டி இன்னும் வெகு தூரத்திலிருந்தது . என் 

வந்தவரோ என்னைத் தாமதப்படுத்து 
வதற்காக வேண்டுமென்றே 

வேண்டுமென்றே மெதுவாக நடப் 
பதைப் போலத் தோன்றியது . அப்படி இருக் 
காது ! என்று நினைத்தேன் . நான் வேகமாக 

உறுதியுடன் நடந்தேன் . ஆனால் அவர் 
மெய்யாகவே என்னைப் பின்னால் இழுத்தார் . 
என் கையைக் 

அழுத்தினார் . சாலையில் 
ஒரு வளைவைச் சுற்றி எல் . எம் . போய்விட் 
டாள் . நாங்கள் தனியாக இருந்தோம் . எனக்கு 
அச்சமேற்பட்டது . 
" என்னை 

மன்னியுங்கள் 
வெறுப்போடு சொல்லிவிட்டு என் 
அவரிடமிருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி 
செய்தேன் . 

ஆனால் என் 
என் சட்டைக் 

கையின் 
லேஸ் அவருடைய பொத்தானில் 

சிக்கிக் 
கொண்டது . அவர் குனிந்து லேஸை எடுக்க 
முயற்சித்த 

அவருடைய 
எனக்கு மிகவும் பக்கத்தில் வந்தது . அவருடைய 
விரல்கள் என் கையைத் தொட்டன . ஏதோ 
ஒரு புதிய உணர்ச்சி - அது பயமாகவும் இருக் 
கலாம் , மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் - என் 
முதுகெலும்பின் மேலும் கீழும் நடுக்கத்தை 
ஏற்படுத்தியது . அவர் மீது எனக்கு ஏற்பட்ட 
அருவருப்பைத் திரட்டி அவரை வெறுப்போடு 
பார்க்க முயற்சித்து ஏறிட்டுப் பார்த்தேன் . 
ஆனால் என்னுடைய பார்வை இதைக் காட்ட 
வில்லை . அது பயத்தையும் பரபரப்பையுமே 
காட்டியது . 

அவருடைய ஈரமான , நெருப்பு 


பொழுது 


மார்பு 


358 


டைய 


மேலும் 


விழிகள் என் 

முகத்துக்கு மிகவும் அருகில் , 
என்னை 

என் கழுத்தையும் மார்பையும் 
விழுங்கிக் கொண்டிருந்தன . 

அவருடைய 
இரண்டு கைகளும் என் 

கையைத் தடவின . 
அவருடைய உதடுகள் திறந்து எதையோ முணு 
முணுத்தன — அவர் என்னைக் காதலிப்பதாக , 
நான் தான் அவருக்கு சகலமும் என்று கூறிக் 
கொண்டிருந்தார் . அவருடைய உதடுகள் 
என்னை 

நெருங்கிக் கொண்டிருந்தன . அவரு 
வெப்பமான 

கரங்கள் 

என் கைகளை 
இறுக்கிப் பிடித்தன . என்னுடைய 
இரத்த நாளங்களில் நெருப்புப் பாய்ந்தது .. 
எல்லாம் இருண்டன . நான் நடுங்கினேன் . எந்த 
வார்த்தைகளைச் சொல்லி 

அவரைத் தடுக்க 
விரும்பினேனோ அவை என் தொண்டையிலேயே 
நின்றுவிட்டன . திடீரென்று அவருடைய உதடு 
கள் என் கன்னத்தில் உரசுவதை உணர்ந்தேன் . 
என் உடல் குளிர்ந்து போய் நடுங்கிக் கொண் 
டிருந்தது . நான் அவரை ஏறிட்டுப் பார்த் 
தேன் . பேசவோ , நகர்ந்து போகவோ எனக்கு 
பலமில்லை - அந்த அளவுக்கு 

பயந்து 
போயிருந்தேன் . நான் 

எதற்காகவோ காத் 
திருந்தேன் , எதையோ 

விரும்பினேன் . அது 
ஒரு வினாடி நேரம் மட்டுமே நீடித்தது , ஆனால் 
அது பயங்கரமான வினாடியாக இருந்தது ! அந்த 
வினாடி மட்டுமே நான் அவரை மிக முழுமை 
யாகப் பார்த்தேன் . அவர் முகத்தை , ஓலைத் 
தொப்பியின் விளிம்பின் கீழே தெரிந்த , என் 
கணவருடைய முகத்தைப் போலவே இருந்த 
அந்த நெற்றியை , பெரிய நாசித்துவாரங் 


நான் 


359 


நான் 


ஆனால் 


ம் 


களோடிருந்த அந்த அழகான , நேரான மூக்கை , 
வாசனைத்தைலம் தடவி முறுக்கிவிடப்பட்ட 
மீசையையும் தாடியையும் நன்கு சவரம் செய் 
யப்பட்ட கன்னங்களையும் சூரிய ஒளியில் கறுத் 
துப் போன கழுத்தையும் நான் நன்றாகப் புரிந்து 
கொண்டேன் . 

அவரை வெறுத்தேன் . 
அவரைக் கண்டு பயந்தேன் . அவர் 

எனக்கு 
அந்நியமானவர் . 

அதே 

சமயத்தில் 
இந்த அந்நியர் , வெறுக்கத்தக்க மனிதர் எவ் 
வளவு பரபரப்பையும் உணர்ச்சியையும் என் 
னிடம் எழுப்பிவிட்டார் ! அந்தத் தடிப்பான , 
அழகான உதடுகளின் முத்தங்களுக்காக , அழ 
கான நரம்புகளும் விரல்களில் மோதிரங்களு 
அணி செய்த அந்தக் கரங்களின் அணைப்புக் 
காக என்னிடம் தடுக்க முடியாத ஆசை கிளர்ந் 
தெழுந்தது . விலக்கப்பட்ட ஆனந்தம் என்ற 
சேற்றுக் குழி திடீரென்று எனக்கு முன்னால் 
வாயைப் பிளந்து இங்கே வா என்று என்னை 
அழைத்தது . அந்தச் சேற்றுக் குழிக்குள் தலை 
குப்புற விழுவதற்கு நான் எவ்வளவு துடித் 
தேன் . 
நான் எவ்வளவு 

பரிதாபமான நிலையில் 
இருக்கிறேன் ! இன்னும் அதிகமான துன்பங்கள் 
என்னைச் சூழ்ந்து கொண்டால் 
விஷயமா ? என்று நினைத்தேன் . 

அவர் ஒரு கையால் என் உடலை அணைத்துக் 
கொண்டு என்னை நோக்கிக் குனிந்தார் . இன் 
னும் அதிகமான அவமானமும் பாவமும் எனக்கு 
ஏற்பட்டால் அது பெரிய விஷயமா ? 


அது பெரிய 


360 


VOUS 


aime” * 


என் 


கையை 


அவளை 


நான் 


“ Je 

அவர் முணு 
முணுத்தார் . அவர் குரல் என் 

குரல் என் கணவருடைய 
குரலைப் போலவே இருந்தது . என் கணவரை 
யும் குழந்தையையும் ஒரு காலத்தில் எனக்கு 
மிகவும் பிரியமாக 

இருந்து , இப்பொழுது 
என்னைப் பொறுத்தவரை மறைந்துவிட்ட பிற 
விகளாக நினைத்தேன் . திடீரென்று வளைவின் 
மறு பக்கத்திலிருந்து எல் . எம் . என்னைக் கூப் 
படுகின்ற குரல் கேட்டது . எனக்கு சுய உணர்வு 
வந்தது , என் 

வெடுக்கென்று பிடுங் 
கினேன் , 

அவரைப் பார்க்காமலே 
நோக்கி ஓடினேன் . நாங்கள் வண்டிக்குள் ஏறி 
உட்கார்ந்தோம் . 

அதன் 

பிறகு தான் 
அவரை லேசாகப் பார்த்தேன் . அவர் தொப் 
பியைக் கையில் வைத்துக் கொண்டு சிரித்த 
படியே ஏதோ கேட்டுக் கொண்டிருந்தார் . அந்த 
வினாடியின் போது அவர் மீது எனக்கேற்பட்ட 
சொல்ல முடியாத அருவருப்பை அவர் அறிந் 
திருக்க முடியாது . 

என்னுடைய வாழ்க்கை மிகவும் துன்பமான 
தாக , 

என்னுடைய எதிர்காலம் மிகவும் நம் 
பிக்கையில்லாததாக , 

என்னுடைய கடந்த 
காலம் மிகவும் கறை படிந்த தாகத் தோன் 
றியது ! எல் . எம் . என்னிடம் பேசிக் கொண் 
டிருந்தாள் . ஆனால் அவள் என்ன சொல்கிறாள் 
என்பதை என்னால் புரிந்து கொள்ள 
வில்லை . அவள் எனக்காக வருத்தப்படுவதனால் 


முடிய 


நான் உங்களைக் காதலிக்கிறேன் (பிரெஞ்சு) . 


361 


மீது 


என்று 


என் 

அவளுக்கேற்பட்ட கழ்ச்சியை 
மறைப்பதற்காகவே அவள் பேசிக் கொண்டி 
ருக்கிறாள் என்று எனக்குத் தோன்றியது . அவ 
ளுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்வை 
யிலும் இந்த இகழ்ச்சியும் அவமதிப்பும் இருப் 
பதாக எனக்குத் தோன்றியது . அவர் என் 
கன்னத்தில் முத்தமிட்ட இடம் அவமானத்தினால் 
நெருப்பாகச் 

சுட்டது . 

என் கணவரையும் 
குழந்தையையும் பற்றிய நினைவு எனக்குத் தாங்க 
முடியாததாயிற்று . என்னுடைய நிலையைப் 
பற்றி என் அறையில் தனியாக உட்கார்ந்து 
சிந்திக்க வேண்டும் 

நினைத்தேன் . 
ஆனால் அறையில் தனியாக இருப்பதற்கு எனக்கு 
அச்சமாக இருந்தது . 

அவர்கள் 

கொடுத்த 
தேநீரைக் கூடக் குடித்து 

முடிக்காமலே , 
அவசர அவசரமாக 

அவசரமாக - எதற்காக என்று சிந்திக் 
காமல் கூட -- நான் மூட்டை கட்டினேன் . என் 
கணவரைச் சந்திப்பதற்காக மாலை ரயில் வண்டி 
யில் ஹெய்டல் பார்குக்குப் புறப்பட்டேன் . 
காலியாக இருந்த 

ரயில் பெட்டியில் என் 
பணிப் பெண்ணோடு ஏறி உட்கார்ந்தேன் . ரயில் 

புறப்பட்ட பொழுது சன்னல் வழி 
யாகப் புதிய காற்று என் மீது வீசிய பொழுது 
நான் மயக்கத்திலிருந்து விடுபட்டேன் , 
னுடைய 

கடந்த காலத்தையும் எதிர்காலத் 
தையும் பற்றி தெளிவாகப் பார்க்கத் தொடங் 
கினேன் . பீட்டர்ஸ்பர்குக்குப் போனது முதல் 
என் குடும்ப வாழ்க்கை முழுவதையும் ஒரு 
புதிய ஒளியில் பார்த்தேன் . என்னுடைய மனச் 


வண்டி 


என் 


362 


டைய 


சாட்சி என்னைத் துன்புறுத்தியது . திருமணமான 
வுடன் நாட்டுப்புறத்தில் நாங்கள் நடத்திய 
வாழ்க்கை , அப்பொழுது நாங்கள் போட்ட 
திட்டங்கள் முதல் தடவையாக எனக்குத் தத் 
ரூபமாகத் தோன்றின . இந்தக் காலகட்டம் 
முழுவதிலும் அவருக்கு என்ன மகிழ்ச்சி இருந் 
தது என்ற கேள்வியை 
கேள்வியை முதல் 

முதல் தடவையாக 
நான் கேட்டுக் கொண்டேன் . என் மனதில் குற்ற 
உணர்ச்சி ஏற்பட்டது . அப்படியானால் அவர் 
ஏன் என்னைத் தடுக்கவில்லை? என்று என்னைக் 
கேட்டுக் கொண்டேன் . இந்தப் போலித்தனம் 
ஏன் ? அவர் விளக்கமாகப் பேசாதது ஏன் ? 
என்னை அவமதித்தது ஏன் ? என்மேல் 

என்மேல் அவரு 
காதலின் அதிகாரத்தை உபயோகப் 
படுத்தாதது ஏன் ? அல்லது அவர் என்னைக் 
காதலிக்கவில்லையா ? 

அவருடைய 
தவறு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் ஒரு 
அந்நியர் என் கன்னத்தில் முத்தமிட்டுவிட் 
டார் . அது இன்னும் அங்கே இருப்பதாக நான் 
உணர்ந்தேன் . ஹய்டல்பர்கை நெருங்கிக் 
கொண்டிருந்த பொழுது நான் என் கணவரை 
இன்னும் அதிகத் தெளிவாகப் பார்தேன் . 
அவரைப் பார்க்கப் போகிறேன் 
நினைக்கும் பொழுது எனக்கு அதிகமான 
மேற்பட்டது . நான் அவரிடம் எல்லாவற்றை 
யும் சொல்லிவிட வேண்டும் . என் தவறுக்கு 
வருந்தி நான் கண்ணீர் வடிப்பேன் . அவர் 
என்னை மன்னிப்பார் 

என் 

று நினைத்தேன் . 
‘ ‘ எல்லாவற்றையும் 

என்ன 
என்று எனக்கே தெரியாது ; அவர் என்னை மன் 


ஆனால் 


என்பதை 


ஆனால் 


என்பது 


363 


ஆனால் 


வேண்டிய 


னிப்பார் என்பதையும் என்னால் நம்ப முடிய 
வில்லை . 

நான் அறைக்குள் நுழைந்தவுடன் 
அவருடைய அமைதியான ஆனால் 

ஆனால் வியப்பைக் 
காட்டுகின்ற முகத்தைப் பார்த்தவுடன் அவரி 
டம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை , உண்மையைக் 
கூற ஒன்றுமில்லை , மன்னிப்புக் கோர ஒன்று 
மில்லை என்பதை உணர்ந்தேன் . என்னுடைய 
வெளியே சொல்ல முடியாத வருத்தமும் அதற் 
காக நான் மனமுருகி வேதனைப்படுவதும் எனக் 
குள்ளாகப் 

பூட்டிவைக்கப்பட 
வையே . 
ஏன் வந்துவிட்டாய் ? 

என்ன நடந்தது ? 
நாளைக்கு நான் அங்கே வருவதாக இருந்தேன் 
என்று அவர் கூறினார் . பிறகு என் முகத்தை 
இன்னும் நெருங்கிப் பார்த்தார் . அவர் பயந்து 
விட்டதைப் போலத் தோன்றியது . என்ன 
விஷயம் ? அங்கே ஏதேனும் நடைபெற்றதா ? 
என்று அவர் கேட்டார் . 

ஒன்றுமில்லை என்று நான் பதிலளித்தேன் . 
என் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை என் 
னால் நிறுத்த முடியவில்லை . போதும் என்று 
ந்துவிட்டேன் . உங்கள் சொற்படி ருஷ்யா 
வுக்குத் திரும்ப - நாளைக்கே புறப்படுவதற்குக் 
கூட - நான் தயாராக இருக்கிறேன் . 

அவர் சற்று நீண்ட தருணம் வரை மௌன 
மாக இருந்தார் . என்னை கவனமாக ஆராய்ந் 


தார் . 


என்ன நடந்தது என்று என்னிடம் சொல் 
என்று அவர் மறுபடியும் கேட்டார் . 


364 


நான் 


மான 


வெட்கமடைந்து என் கண்களைத் 
தாழ்த்திக் கொண்டேன் . அவர் முகத்தில் கடுங் 
கோபமும் அவமதிப்பும் தோன்றியது . அவர் 
மனதில் எப்படிப்பட்ட சிந்தனைகள் தோன்று 
கின்றனவோ என்று பயந்த நான் என்னுடைய 
முகபாவத்தை மாற்றிக் கொண்டு ( அவ்வளவு 
திறமை என்னிடம் இருப்பது அதுவரை எனக் 
குத் தெரியாது ) பேசினேன் : 

ஒன்றும் நடக்கவில்லை . அந்த வாழ்க்கை 
எனக்கு அலுத்துப் போய் சலிப்பாகிவிட்டது . 
நம்முடைய வாழ்க்கையையும் உங்களைப் பற்றி 
யும் நினைக்கத் தொடங்கினேன் . 

தாடங்கினேன் . நான் அதிக 
தவறுகள் செய்து விட்டேன் ! நீங்கள் 
போக விரும்பாத இடங்களுக்கு என்னை ஏன் 
அனுப்பினீர்கள் ? நான் அதிகமான தவறுகள் 
செய்து விட்டேன் ! என்று மறுபடியும் கூறி 
னேன் . மறுபடியும் என் 

கண்களில் நீர்த்துளி 
கள் திரண்டன . நாம் நிரந்தரமாக கிராமத் 
துக்குப் போய்விடுவோம் . 

ஆ ! என் அன்பே ! இந்த நாடகமெல்லாம் 
எதற்காக ? என்று அவர் வெறுப்போடு கூறி 
னார் . நீ கிராமத்துக்குத் திரும்பிப் போக 
விரும்புவது மிகவும் நல்லது . ஏனென்றால் நம் 
மிடம் அதிகமாகப் பணம் இல்லை . ஆனால் அங்கே 
நிரந்தரமாக வசிப்பது - அது ஒரு கனவுதான் . 
உன்னால் ஒருபோதும் அதைச் 

சகித்துக் 
கொள்ள முடியாது என்பது எனக்குத் தெரியும் . 
தேநீர் குடி - அது மிகவும் நல்லது என்று 


365 


என்று 


நான் 


சால்லிவிட்டு வேலைக்காரனைக் கூ 
கூப்பிட மணி 
யை ஒலிப்பதற்காக எழுந்தார் . 

அவர் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார் 
என்பதை நான் கற்பனை செய்து கொண்டேன் . 
அவர் 

என்னைத் தயக்கத்தோடு -- அவமான 
மடைந்த உணர்ச்சியோடும் 

எனக்குத் 
தோன்றியது - என்னைப் பார்ப்பதை 
கண்ட பொழுது 

பொழுது அவர் மனதில் எத்தகைய 
பயங்கரமான எண்ணங்கள் ஏற்பட்டிருக்கும் 
என்பதை நினைத்துக் கலங்கினேன் . இல்லை ! அவ 
ரால் என்னைப் புரிந்து கொள்ள முடியாது . என் 
னைப் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக் 

அவரிடமில்லை . குழந்தையைப் பார்க்க 
வேண்டும் என்று சொல்லிவிட்டு 

அவரைப் 
சென்றேன் . நான் தனியே சென்று 
கண்ணீர் வடிக்க , கண்ணீர் வடிக்க , கண்ணீர் 
க்க விரும்பினேன் ... 


கறை 


பிரிந்து 


வடிக்க 


9 


நெடுங்காலமாகச் சூனியமாகவும் வெப்பம் 
இல்லாமலுமிருந்த நிகோல் ஸ்கயே வீடு மறு 
படியும் உறக்கம் கலைந்து விழித்துக் கொண் 
டது . ஆனால் ஒரு காலத்தில் அங்கே இருந்த 
சூழல் மறைந்துவிட்டது . அத்தை 
டைந்துவிட்டாள் . 

நாங்கள் 

இருவருமாகத் 
தனியாக இருந்தோம் . ஆனால் இந்தத் தனிமை 

ப்பொழுது எங்களுக்குத் தேவைப்படவில்லை . 
அது பெருஞ்சுமையைப் போலக் கூட எங்களை 


மரணம் 


366 


ஆனால் 


அழுத்தியது . குகுளிர்காலம் ரண்டு மட 

மடங்கு 
மோசமாக மெதுவாக நகர்ந்தது . எனக்கு 
உடல் நலக் குறைவு ஏற்பட்டது . 

ரண்டாவது 
மகன் பிறந்த பிறகு தான் நான் குணமடைந் 
தேன் . என் கணவரோடு என்னுடைய உறவு 
கள் நகரத்தில் இருந்த மாதிரியே பாசமில் 
லாமல் வெறும் நட்பாகவே தொடர்ந்தன . 

இந்த நாட்டுப்புற வீட்டில் தரையி 
லிருந்த ஒவ்வொரு பலகையும் , ஒவ்வொரு 
சுவரும் ஒவ்வொரு சோபாவும் முன் ஒரு காலத் 
தில் அவர் எனக்கு என்னவாக இருந்தார் , நான் 
எதை இழந்துவிட்டேன் என்பதை எனக்கு நினை 
வுபடுத்தின . எங்களுக்கிடையே மன்னிக்கப்ப 
டாத தவறு ஒன்று நிற்பதைப் போல , ஏதோ 

செயலுக்காக அவர் என்னைத் தண்டிக் 
கிறார் , ஆனால் அது தனக்குத் தெரியாததைப் 
போல நடிக்கிறார் என்பதைப் போல இருந் 
தது . அவரிடம் மன்னிப்புக் கேட்பதற்கு , இரக் 
கம் காட்டுங்கள் என்று கெஞ்சுவதற்குத் தக்க 
காரணம் ஒன்றுமில்லை . முன் போல 

அவரு 
டைய முழு உயிரையும் முழு ஆன்மாவையும் 
எனக்குத் தராதது தான் அவர் எனக்களித்த 
ஒரே 

தண்டனை . ஆனால் அவர் அதை வேறு 
யாருக்கும் எதற்கும் கொடுக்கவில்லை 
அப்படி ஒன்று இனி அவரிடம் இல்லை என்ப 
தைப் போல இருந்தது . அவர் என்னைச் சித் 
திரவதை செய்வதற்காக அப்படிப் பாசாங்கு 
செய்கிறார் , அவரிடம் பழைய உணர்ச்சி இன்னும் 
துடிக்கிறது என்ற எண்ணம் 

சில 

சமயங் 
களில் எனக்கு ஏற்பட்டது . நான் அந்த உணர்ச் 


367 


மீது 


சியைத் தூண்ட முயற்சி செய்தேன் . ஆனால் 
அவர் நம்பிக்கை வைத்துச் சொல்லப் 
கின்ற பேச்சுக்களைத் தவிர்த்தார் . அவர் என் 

அவ நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் 
உணர்ச்சிகளைக் 

காட்டுவது முட்டாள் தனம் 
என் 

ன்று அஞ்சுவதாகவும் தோன்றியது . எனக்கு 
எல்லாம் , ஒன்று விடாமல் எல்லாமே தெரியும் 
- நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்பது கூட 
எனக்குத் தெரியும் . நீ ஒன்றைச் சொல்லிவிட்டு 
இன்னொன்றைச் செய்வாய் என்பதும் எனக்குத் 
தெரியும் என்று அவருடைய பார்வையும் குர 
லும் பேசின . என்னிடம் நம்பிக்கை வைத்துப் 
பேசுவதற்கு அவர் பயந்தது முதலில் எனக்குக் 
கோபமூட்டியது . ஆனால் என்னிடம் நம்பிக்கை 
வைத்துப் பேச அவர் விரும்பாததற்குக் 
காரணம் 

பயமல்ல , ஆர்வமின்மையே என்ற 
எண்ணம் எனக்குப் படிப்படியாகப் பழகிவிட் 
டது . நானும் திடுதிப்பென்று அவரிடம் நான் 
உங்களைக் காதலிக்கிறேன் என்றோ அல்லது 
என்னோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் 

சொல்லியிருக்க முடியாது , 
பியானோ வாசிக்கப் போகிறேன் , கேளுங்கள் 
என்று அவரைக் கூப்பிட்டிருக்க முடியாது . ஒரு 
வரோடொருவர் எங்களுடைய நடத்தையை 
சில ஒழுங்கு விதிகள் நிர்ணயித்தன . எங்களில் 
ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்த 
வாழ்க்கையை நடத்தி வந்தோம் . அவருக்குச் 
சொந்த வேலைகள் இருந்தன ; அவற்றில் நான் 
பங்கெடுப்பது 

அவசியமல்ல , அப்படிப் பங் 
கெடுப்பதற்கும் இப்பொழுது நான் விரும்ப 


என்றோ 


நான் 


368 


அல்லது 


வில்லை . நான் காலத்தை வீணாகக் கழித்தேன் . 
அதனால் அவருக்குக் கோபமோ 
வருத்தமோ இனி ஏற்படவில்லை . குழந்தைகள் 
எங்களிருவரையும் ஒன்று சேர்க்க 

முடியாத 
அளவுக்கு மிகவும் சிறியவர்களாக இருந்தார் 
கள் . 

ஆனால் வசந்த காலம் வந்தது . காதியாவும் 
ஸோனியாவும் கோடை காலத்துக்காக கிரா 
மத்துக்கு வந்தார்கள் . நிகோல் ஸ்கயேயில் எங் 
களுடைய வீடு புதுப்பிக்கப்பட்டு வந்தபடியால் 
நாங்கள் பக்ரோவ் ஸ்கயேயுக்குச் சென்றோம் . 
அந்தப் பழைய வீடும் வராந்தாவும் , பிரகாசம் 
நிறைந்த உபசரிப்பு அறை மேசையும் பியா 
னோவும் , சன்னல்களில் வெள்ளைத் திரைகள் 
தொங்கிக் கொண்டிருந்த என் பழைய அறை 
எல்லாம் அப்படியே இருந்தன . சிறு பெண்ணாக 
இருந்த 

என்னுடைய 

கனவுகளை 
அங்கே விட்டு விட்டுப் போய் மறந்துவிட்ட 
தைப் போலத் தோன்றியது . அங்கே இரண்டு 
சிறிய கட்டில்கள் இருந்தன . ஒன்று 

என் 
னுடைய பழைய கட்டில் . அதில் கொகோஷா 
தன்னுடைய மொத்தையான கரங்களை நீட்டிக் 
கொண்டு படுத்துக் கிடந்தான் . நான் இரவில் 
அவன் மேல் சிலுவைக் குறியிடுவேன் . அடுத் 
தாற்போலிருந்த சிறிய கட்டிலில் வான்யாவின் 

அணையாடைகளுக்குள்ளிருந்து 
எட்டிப் பார்க்கும் . அவர்கள் மேல் சிலுவைக் 
குறியிட்ட பிறகு அந்த அமைதியான அறை 
யின் நடுவில் நான் நிற்பதுண்டு . என்னுடைய 
இளமைக் 

காலத்தின் பழைய , மறந்துபோன 


பொழுது 


சின்ன 


முகம் 


22- 2442 


369 


பு 


நான் 


எல் 


காட்சிகள் மூலைகளிலிருந்து , சுவர்களிலிருந்து , 
திரைகளிலிருந்து திடீரென்று 

மொய்த்துக் 
கொண்டு வரும் . என்னுடைய சிறுமிப் பருவத் 
தின் பழைய பாடல்களை 

கேட்டேன் . 
அந்தக் காட்சிகள் எங்கே ? அல்லது அந்த அன்பு 
நிறைந்த , இனிமையான பாடல்கள் எங்கே ? 
நான் நம்பிக்கை வைப்பதற்குக் கூடத் துணிய 
முடியாத எல்லாமே நனவாகிவிட்டன .. என் 
னுடைய 

ெத 

ளிவில்லாத , குழப்பமான கனவு 
கள் நிறைவேறிவிட்டன . அந்த யதார்த்தம் 
இரக்கமற்ற , கடினமான , உற்சாகமில்லாத 
வாழ்க்கையாகிவிட்டது . ஆனால் இங்கே 
லாம் அப்படியே இருக்கின்றன . நான் சன்னல் 
வழியாக அதே தோட்டத்தை , அதே புல்த 
ரையை , அதே பாதையை , கால் வாய்க்குப் 
பக்கத்தில் அதே பெஞ்சை, குளத்திலிருந்து 
அதே வானம்பாடிகள் பாடிக் கொண்டிருப் 
பதை , அதே பவளக் குறிஞ்சி மலர்கள் பூத்துக் 
குலுங்குவதை , வீட்டுக்கு மேலே அதே நிலா 
வைப் பார்க்கிறேன் . அதே சமயத்தில் எல் 
லாமே மிகவும் பயங்கரமாக , மிகவும் நம்ப 
முடியாதபடி மாறிவிட்டன ! எனக்கு மிக நெருக் 
கமாகவும் அன்பாகவும் இருந்திருக்கக் கூடிய 
எல்லாமே மிகவும் பாசமில்லாதவையாக , 
எங்கோ தொலை தூரத்தில் இருப்பவையாக 
மாறிவிட்டன ! பழைய நாட்களைப் போலவே 
இப்பொழுது நான் காதியாவுடன் நடைக் கூடத் 
தில் உட்கார்ந்து அவரைப் பற்றித் தணிவான 
குரலில் பேசிக் கொண்டிருக்கிறேன் . ஆனால் 
காதியாவின் முகத்தில் சுருக்கங்கள் அதிகரித்து 


370 


நாங்கள் 


என்ன 


நாங்கள் 


போல 


விட்டன ; பழுப்பு நிறம் வந்துவிட்டது . அவள் 
கண்கள் இனி மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் 
பிரகாசிப்பதில்லை. அவை அனுதாபத்தையும் 
வருத்தத்தையும் பற்றிப் பேசுகின்றன . முன்பு 
அவரைப் பற்றிப் பேசிப் பரவசமடைவதைப் 
போல இப்பொழுது நாங்கள் செய்யவில்லை ; 
அவரைப் பற்றி நிதானமாக 

முடிவு செய் 
கிறோம் . நாம் ஏன் , எதற்காக மிகவும் மகிழ்ச் 
சியாக இருக்கிறோம் என்று இனி நாங்கள் ஆச் 
சரியப்படுவதில்லை . 

நினைக் 
கிறோம் என்பதை மொத்த உலகத்துக்கே தெரி 
விக்க வேண்டும் என்று இனி நினைப்பதில்லை . 

ஒருவருக்கொருவர் சதிகாரர்களைப் 

முணுமுணுத்துக் கொண்டு உட்கார்ந் 
திருக்கிறோம் . எல்லாமே 

இப்படி வருந்தும் 
படி ஏன் மாறிவிட்டன என்று ஒருவரையொரு 
வர் நூறு தடவைகள் கேட்டுக் கொள்கிறோம் . 
அவர் முன்பு இருந்த மாதிரி , இன்னும் அப் 

இருக்கிறார் - புருவங்களுக்கிடையே 
உள்ள சுருக்கம் இன்னும் ஆழமடைந்து விட் 
டது ; நெற்றிப் பொட்டுகளுக்குப் பக்கத்தில் 
நரை முடி அதிகரித்திருக்கிறது . 

அவருடைய 
ஆழமான , எதையோ தேடுகின்ற பார்வை 
எப்பொழுதும் என்னிடமிருந்து மறைக்கப்பட் 
டிருக்கிறது . நான் இன்னும் அதே மாதிரியாகத் 
தான் இருக்கிறேன் ; ஆனால் என்னிடம் காதல் 
இல்லை , காதலிக்க வேண்டுமென்ற விருப்பமும் 
இல்லை . 

உழைப்பதும் அவசியமல்ல , 
என்னைப் பற்றி எனக்குத் திருப்தியும் கிடை 
மதத்தைப் பற்றி 

என்னிடமிருந்த 


படியே 


நான் 


யாது . 


24 


371 


தாகத் 


இசைக் 


பழைய ஆவேசம் , அவர் மீது நான் கொண் 
டிருந்த பழைய காதல் , என்னுடைய பழைய 
முழு வாழ்க்கை எவ்வளவு அதிகமான தொலை 
விலிருப்பதாக , எவ்வளவு நடக்க முடியாத 

தோன்றுகிறது . மற்றவர்களுக்காக 
வாழ்வதில் உள்ள மகிழ்ச்சி ஒரு காலத்தில் 
எனக்கு மிகத் தெளிவாக , சரியாகத் தோன் 
றியது . இப்பொழுது என்னால் அதைப் புரிந்து 
கொள்ளக் கூட முடியவில்லை . நான் எனக்காகக் 
கூட வாழ விரும்பாத பொழுது மற்றவர்களுக் 
காக ஏன் வாழ வேண்டும் ? 
பீட்டர்ஸ்பர்குக்குப் 

போன பிறகு நான் 
இசையை முற்றிலும் விட்டுவிட்டேன் . ஆனால் 
இப்பொழுது பழைய 

பியானோவும் 
குறிப்புகளும் என்னை மறுபடியும் ஈர்த்தன . 
ஒரு நாள் எனக்கு உடல் நலமில்லாமல் வீட் 

தனியாக இருந்தேன் . காதியாகவும் 
ஸோனியாவும் கட்டிட வேலை எப்படி நடை 
பெறுகிறது என்று பார்ப்பதற்காக அவரோடு 
நிகோல் ஸ்கயேயுக்குப் போயிருந்தார்கள் . 
மேசையின் மேல் தேநீர்ச் சட்டி மற்றும் இதர 
பொருள்கள் தயாராக வைக்கப்பட்டிருந்தன . 
நான் கீழே சென்று அவர்களுக்காகக் காத்துக் 
கொண்டிருந்த 

பியானோவுக்கு 
முன்னால் உட்கார்ந்தேன் . இசைப் புத்தகத்தை 
எடுத்து quasi una fantasia என்ற சொனாட் 
டாவின் பக்கத்தைத் திறந்து அதை வாசிக்கத் 
தொடங்கினேன் . அங்கே என் வாசிப்பைப் 
பார்க்கவோ கேட்கவோ யாருமில்லை . தோட் 
டத்துப் பக்கமாக இருந்த சன்னல்கள் திறந் 


டில் 


பொழுது 


372 


திருந்தன . அறையில் பழக்கமான , வருத்தமும் 
வீறமைதியும் கலந்த ஓசை நிறைந்தது . நான் 
முதல் பகுதியை முடித்துவிட்டு என்னையறியா 
மல்- பழக்கத்தின் காரணமாக அவர் வழக் 
கமாக என் இசையை ரசித்துக் கொண்டு உட் 
கார்ந்திருக்கின்ற மூலையைப் பார்த்தேன் . அவர் 
அங்கே இல்லை . அவருடைய நாற்காலி அவர் 
உட்காருகின்ற மூலையில் இருந்தது . அது நெடுங் 
காலமாக அங்கே தான் இருக்கிறது .. 

யாரும் 
அதைத் தொடவில்லை . சூரிய அஸ்தமன ஒளி 
யில் பவளக் குறிஞ்சிப் புதர்கள் பிரகாசமாகத் 
தெரிவதை சன்னல் வழியாகப் பார்த்தேன் . 
மாலை நேரத்தில் குளிர்ச்சியான காற்று திறந் 
திருந்த சன்னல்கள் வழியாக உள்ளே வந்தது . 
நான் முழங்கைகளைப் பியானோ வாத்தியத்தின் 
மீது வைத்துக் கொண்டு , கைகளில் முகத்தைத் 
தாங்கிக் கொண்டு சிந்திக்கத் தொடங்கினேன் . 
இனி ஒருபோதும் திரும்பி வர முடியாத படிப் 
போய்விட்ட கடந்த காலத்தைப் பற்றி வேதனை 
யோடும் எதிர்காலத்தைப் பற்றிக் 
யோடும் சிந்தித்தபடியே நெடுநேரம் 
அங்கே உட்கார்ந்திருந்தேன் . ஆனால் 

எனக்கு 
முன்னால் நான் எதையும் பார்க்கவில்லை . 
எதையும் விரும்பாததைப் போல , ஒன்றையும் 
எதிர்பார்க்காததைப் போலத் தோன்றியது . 

வாழ்க்கை முடிந்துவிட்டதா ? என்று 
நான் யோசித்தேன் . எல்லாவற்றையும் மறந்து 
விட வேண்டும் , சிந்திக்கக் கூடாது என்ற முடி 
வோடு தலையைத் தூக்கிக் கொண்டு மறுபடி 
யும் பியானோவை வாசித்தேன் . மறுபடியும் 


கவலை 


வரை 


நான் 


என் 


373 


அதே அன்டான்டே இசைதான் . 

அன்பு 
நிறைந்த இறைவனே ! நான் தவறு செய்திருந் 
தால் என்னை மன்னித்துவிடு . அன்று மிகவும் 
அழகோடிருந்தவற்றை எனக்குத் திருப்பிக் 
கொடு . அல்லது என்ன செய்ய வேண்டும் , 
இனி எப்படி வாழ வேண்டும் என்று எனக்குக் 
கற்றுக் கொடு என்று பிரார்த்தனை 
தேன் . புல்லின் மேல் சக்கரங்கள் ஓடிவருகின்ற 
சத்தம் கேட்டது . முகப்பிலும் வராந்தாவிலும் 
எனக்கு நன்கு அறிமுகமான , கவனம் நிறைந்த 
காலடிச் சத்தம் கேட்டது . பிறகு அமைதி 
நிலவியது . அந்த அறிமுகமான காலடிச் சத்தம் 
பழைய 

உணர்ச்சியை என்னிடம் ஏற்படுத்த 
வில்லை . நான் வாசிப்பை முடித்த பொழுது 
எனக்குப் பின்புறத்தில் காலடிச் சத்தம் கேட் 
டது . என் தோள் மீது ஒருகை வைக்கப்பட்டது . 

அந்த சொனாட்டாவைக் கேட்க எவ்வளவு 
னிமையாக இருக்கிறது என்று அவர் கூறி 


னார் . 


நான் பதில் சொல்லவில்லை .. 
தேநீர் குடித்தாயா ? 
நான் அவரைப் பார்க்காமல் தலையை மட்டும் 
ஆட்டினேன் . 

என் 

முகத்தில் உணர்ச்சியின் 
சுவடுகள் இருப்பதை அவர் பார்த்துவிடக் கூடா 
தென்று விரும்பினேன் . 

அவர்கள் ஒரு நிமிடத்தில் வந்து விடுவார் 
கள் . குதிரை இடக்குச் செய்தது . எனவே அவர் 
கள் வண்டியிலிருந்து இறங்கி குறுக்குப் பாதை 
வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் 
என்று அவர் தெரிவித்தார் . 


374 


வரை 


என்று 


" அவர்கள் வருகின்ற 

காத்திருப் 
போம் என்று நான் பதிலளித்தேன் . அவர் 
என்னைப் பின் தொடர்ந்து 

வருவார் 
நினைத்துக் கொண்டு வராந்தாவுக்குச் சென் 
றேன் . ஆனால் அவர் குழந்தைகளைப் பற்றிக் 
கேட்டுவிட்டு அவர்களைப் பார்ப்பதற்குச் சென் 
றார் . அவருடைய இருப்பு , அவருடைய அன் 
பான , சிறிதும் பதட்டமில்லாத குரல் நான் 
எதையோ இழந்து விட்டதாக நினைத்தது தவறு 
என்று என்னிடம் கூறின . இதற்கு மேல் நான் 
எதை விரும்ப முடியும் ? அவர் மென்மையான 
வர் , அன்பு நிறைந்தவர் , நல்ல கணவர் , நல்ல 
தகப்பனார்- இதற்கு மேல் நான் எதிர்பார்க்க 
லாமா ? நான் வராந்தாவைக் கடந்து சென்று 
பந்தலின் கீழ் - அவர் என்னைக் காதலிப்பதாகச் 
சொன்ன பொழுது உட்கார்ந்து கொண்டிருந்த 
தே பெஞ்சின் மீது உட்கார்ந்தேன் . சூரியன் 
மறைந்துவிட்டது , அந்திக்கால இருள் திரண்டு 
கொண்டிருந்தது . அந்த வீட்டின் மேலும் 
தோட்டத்தின் மேலும் வசந்த காலக் கறுப்பு 
மேகம் ஒன்று மிதந்து கொண்டிருந்தது . மரங் 
களுக்கு அப்பால் வானத்தில் ஒரு தெளிவான 
பகுதியில் 

மட்டுமே அஸ்தமித்துக் கொண் 
டிருந்த சூரியனின் வண்ணக் கோலங்களும் 
அப்பொழுது பிரகாசிக்கத் தொடங்கிய மாலை 
நட்சத்திரமும் தென்பட்டன . மேகத்தின் நிழல் 
எல்லாவற்றின் மேலும் படர்ந்து தெரிந்தது . 
லேசான வசந்தகாலத் தூறலுக்காக எல்லோமே 
காத்துக் கொண்டிருந்தன . காற்று நின்றுவிட் 
டது . ஒரு இலை , ஒரு புல் கூட அசையவில்லை . 


375 


பவளக் குறிஞ்சி மலர்கள் மற்றும் காட்டுச் 
செர்ரி மலர்களின் வாசனை மிகவும் அதிகமாக 
இருந்த படியால் காற்று முழுவதுமே பூத்திருப் 
பது போலத் தோன்றியது . அது அலையலையாக 

ஒரு சமயத்தில் மென்மையாகவும் மறு சம 
யத்தில் வன்மையாகவும் வந்து தோட்டத் 
திலும் வராந்தாவிலும் நிறைந்தது . கண்களை 
மூடிக் கொண்டு , எதையும் பார்க்காமல் , எதை 
யும் கேட்காமல் இந்த நறுமணத்தை முகர்ந்து 
கொண்டிருந்தால் மட்டும் போதுமென்று தோன் 
றியது . தாஹ்லியாக்களும் ரோஜாக்களும் 
ன்னும் மலரவில்லை . அவை கறுப்புக் கொடி 
களில் மெதுவாக மேலே ஏறிக் கொண்டிருப்பது 
போலத் தோன்றியது . மலைப் பகுதியில் தவளை 
கள் உரத்த குரலில் - தங்களைத் 

தங்களைத் தண்ணீருக் 
குள் விரட்டப் போகின்ற மழை வருவதற்கு 
முன்பு அதுவே 

கடைசி முறை 

என்பதைப் 
போல- கரைந்து கொண்டிருந்தன . இந்தக் 
கூச்சலுக்கு மேலே ஒரு மென்மையான 
இனிமையாக ஒலித்தது . வானம்பாடிகள் 
இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்குப் பறந்து 
செல்லும் 

கவலையோடு 

ஒன்றை 
யொன்று கூப்பிட்டுக் கொண்டன . மறுபடியும் 
இந்த வசந்த காலத்தில் ஒரு வானம் 
சன்னலுக்குக் கீழே இருக்கும் புதரில் தன்னு 
டைய கூட்டை அமைக்க முடிவு செய்திருக்கிறது . 
ஆனால் நான் வெளியே போன பொழுது சந் 
துக்குப் பக்கத்தில் அதன் குரல் ஒலிப்பதைக் 
கேட்டேன் . அது ஒரு தடவை பாடிவிட்டுப் 


குரல் 


பொழுது 


பாடி 


376 


பிறகு எதையோ எதிர்பார்த்துக் கொண்டு 
மௌனமாக இருந்தது . 
நானும் எதை 

எதையோ எதிர்பார்த்துக் கொண் 
டிருக்கிறேன் , என்னிடம் வருத்தம் நிறைந்தி 
ருக்கிறது என்று எனக்கே ஆறுதல் சொல்ல 
நான் வீண் முயற்சிகளைச் செய்தேன் . 

அவர் கீழே இறங்கி வந்து எனக்குப் பக்கத் 
தில் உட்கார்ந்தார் . 

இந்தப் பெண்கள் மழையில் நனைந்து விடு 
வார்கள் என்று நினைக்கிறேன் என்றார் . 

ஆமாம் என்று நான் முணுமுணுத்தேன் . 
நாங்கள் மறுபடியும் வெகு நேரம் வரை மௌ 
னமாக இருந்தோம் . 

காற்று வீசவில்லை . அந்த மேகம் மேலும் 
மேலும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது . எல் 
லாமே அதிகமான அமைதியோடும் நறுமணத் 
தோடுமிருந்தன . திடீரென்று அந்தப் பந்தல் 
மீது ஒரு மழைத்துளி விழுந்தது . அது உடனே 
துள்ளிக் குதித்தது போலத் தோன்றியது . இன் 
னாரு மழைத்துளி சாலையிலிருந்த சரளைக்கற் 
களின் 

மேல் விழுந்தது . புல்வெளியிலிருந்த 
செடிகளின் பெரிய இலைகள் மீது சில பெரிய 
மழைத்துளிகள் விழுந்து சிதறின . பிறகு ஒரு 
புது மழை 

பலத்தைத் திரட்டிக் கொண்டு 
பெய்யத் 

தொடங்கியது . வானம்பாடிகளும் 
தவளைகளு 

ம் உடனே 

சத்தத்தை நிறுத்திக் 
கொண்டன . காற்றில் ஒரே ஒரு 

காற்றில் ஒரே ஒரு குரல் மட்டும் 
இன்னும் கேட்டது . ஆனால் மழையின் காரண 

அது வெகு தூரத்துக்கு அப்பாலிருந்து 
வருவதைப் போலத் தோன்றியது . வராந்தா 


மாக 


377 


என்று 


வுக்குப் பக்கத்தில் கிடந்த சருகுகளில் மறைந்து 
கொண்டு ஒரு பறவை ரண்டு சுரங்களை ஒரே 
மாதிரியாகப் பாடியது . அவர் உள்ளே போவ 
தற்காக எழுந்தார் . 
எங்கே போகிறீர்கள் ? 

அவரை 
நிறுத்திய படியே கேட்டேன் .. 

இங்கே எவ் 
வளவு இனிமையாக இருக்கிறது . 

" நான் அவர்களுக்குக் குடையும் ரப்பர் கால 
ணி களும் அனுப்ப வேண்டும் என்று அவர் 
பதிலளித்தார் . 

அவை அவசியமாக இருக்காது . ஒரு நிமி 
டத்தில் இது நின்றுவிடும் . 

அவர் நான் சொன்னதை ஒத்துக் கொண் 
டார் . வராந்தாவின் இரும்புக் கிராதிக்குப் பக் 
கத்தில் நாங்களிருவரும் சேர்ந்து உட்கார்ந் 
திருந்தோம் . ஈரமடைந்து , வளவளப்பாக 
இருந்த இரும்புக் கிராதியை என் கையால் 
பிடித்துக் கொண்டு கான்வாஸ் 

பந்தலுக்கு 
வெளியே என் தலையை நீட்டினேன் . குளிர்ச் 
சியான மழைநீர் என் தலைமுடியிலும் கழுத்தி 
லும் விழுந்து சிதறியது . மேலேயிருந்த சிறிய 
மேகம் எங்கள் மேல் மழையைக் கொட்டிய 
பிறகு மெலிந்து லேசாக மாறியது . மழையின் 
ஒரே சீரான சத்தம் மறைந்து வானத்திலிருந் 
தும் இலைகளிலிருந்தும் ஒரு சில துளிகள் மட்டும் 
கீழே விழுகின்ற சத்தம் கேட்டது . மறுபடி 
யும் தவளைகள் சத்தம் போடத் தொடங்கின . 
மறுபடியும் வானம்பாடிகள் சோர்வை அகற்றி 
ஒன்றையொன்று கூப்பிடத் தொடங்கின . 
எங்களைச் 

சுற்றி எல்லாமே 

லேசாயிற்று . 


378 


இது அற்புதமாக இல்லையா ? என்று கிரா 
திக்குப் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு என் 
ஈரத் தலையைத் தடவியபடியே அவர் கேட் 
டார் . 

அவர் சாதாரணமான முறையில் என் தலை 
யைத் தடவிக் கொடுத்தது என்னைக் கண்டிப் 
பதைப் போல இருந்தது . நான் அழுவதற்கு 
விரும்பினேன் . 
தற்கு மேல் ஒரு 

மனிதனுக்கு 

என்ன 
வேண்டும் ? நான் இப்பொழுது மிகவும் மன 
நிறைவோடிருக்கிறேன் . எனக்கு வேறு ஒன்றும் 
வேண்டாம் . நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக் 
கிறேன் ! என்று அவர் கூறினார் .. 

நீங்கள் மகிழ்ச்சியைப் பற்றி வழக்கமாக 
இப்படிச் சொல்ல மாட்டீர்களே என்று நான் 
மனதில் நினைத்துக் கொண்டேன் . 

எவ்வளவு 
தான் மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் இன்னும் 
வேறு ஏதாவது வேண்டும் என்று சொல்வது 
உங்கள் வழக்கமாயிற்றே . இப்பொழுது நீங்கள் 
அமைதியாக , மன நிறைவோடு இருக்கிறீர் 
கள் . ஆனால் என் இதயம் தவறுக்காக வருந்து 
வதைச் சொல்ல 

முடியாமலும் 

கண்ணீரைக் 
கொட்ட முடியாமலும் இருக்கிறது என்று 
னைத்தேன் . ஆனால் பின் வருமாறு பேசினேன் : 

எனக்கும் திருப்தியாக இருக்கிறது . ஆனால் 
இந்த மன நிறைவு எனக்கு வருத்தத்தைத் தரு 

எனக்குள் எல்லாமே மிகவும் குழப்ப 
மாக , அரை குறையாக இருக்கின்றன . இங்கே 
எல்லாமே மிகவும் அழகாகவும் பரிபூரண அமை 
தியோடும் இருக்கின்றன . எனினும் நான் எப் 


கிறது . 


379 


மான 


நினைவு 


தூக்கம் 


பொழுதும் எதையாவது விரும்பிக் கொண் 
டேயிருக்கிறேன் . கிடைக்க முடியாததை நீங் 
கள் விரும்புவதைப் போல , அது போய்விட் 
டதே என்று வருந்துவதைப் போல ஒரு சோக 

மகிழ்ச்சியை இயற்கை உங்களிடம் 
காலத்திலும் தூண்டியதில்லையா ? 

அவர் என் தலையைத் தடவிக் கொண்டிருந்த 
கையை எடுத்தார் . ஒரு வினாடி மௌனமாக 
இருந்தார் . 

அப்படி --குறிப்பாக வசந்த காலத்தில் 
எனக்குத் தோன்றியதுண்டு என்று எதையோ 

கூர்வதைப் போல அவர் பேசினார் . 
எனக்கும் இரவில் 

வரவில்லை . 
எதையோ எதிர்பார்த்துக் கொண்டு காத்திருந் 
தேன்-- அவை மிகவும் அழகான இரவுகள் ! ... 
ஆனால் அப்பொழுது எல்லாமே என்னை முந்தி 
விட்டன ; இப்பொழுது 

எல்லாமே எனக்குப் 
பின்னால் போய்விட்டன . என்னிடம் இருப்ப 
தைக் கொண்டு நான் திருப்தி அடைகிறேன் , 
என்னிடம் நிறைவு ஏற்பட்டிருக்கிறது அவர் 
மிகவும் அலட்சியமாகவும் தன்னம்பிக்கையோ 

பேசினார் . அவர் பேச்சு என்னைப் புண் 
படுத்திய போதிலும் அவர் உண்மையைத்தான் 
சொல்கிறார் என்று நான் நம்பினேன் . 

நீங்கள் ஒன்றைக் கூட விரும்பவில்லையா ? 
என் 

று நான் கேட்டேன் . 
" கிடைக்க முடியாதது ஒன்றையுமே நான் 
விரும்பவில்லை என்று நான் எதைக் குறிப்பிடு 
கிறேன் என்று யூகித்த படியே அவர் பதில் 
ளித்தார் . உன் தலை ஈரமாகிவிட்டது என்று 


டும் 


380 


ஈரம் 


என்று 


நான் 


அவர் மறுபடியும் என் தலைமுடியைக் கோ 
தினார் , ஒரு குழந்தையைப் போல என் தலை 
முடியைத் தடவினார் . “ மழையில் 
டையும் இலைகளையும் புல்லையும் பார்த்து நீ 
பொறாமைப்படுகிறாய் . இலைகளாகவும் புல்லாக 
வும் மழையாகவும் இருக்க வேண்டுமென்று நீ 
விரும்புகிறாய் . ஆனால் இளமையும் அழகும் ஆனந் 
தமும் நிறைந்த மற்றவை ஒவ்வொன்றையும் 
போல அவற்றைப் பார்ப்பதே எனக்குத் திருப் 
தியைத் தருகிறது . 

“ கடந்த காலத்தில் எதைப் பற்றியுமே நீங் 
கள் வருத்தப்படவில்லையா ? 

என் 
இதயத்தின் சுமை மென்மேலும் அதிகரித்துக் 
கொண்டிருப்பதை உணர்ந்த படி 
தொடர்ந்து கேட்டேன் . 

அவர் ஒரு வினாடி சிந்தனை செய்தார் . அவர் 
முற்றிலும் நேர்மையான முறையில் பதிலளிக்க 
முயற்சிப்பதை நான் கண்டேன் . 
இல்லை ! என்று நறுக்கென்று கூறினார் . 

இது உண்மையல்ல ! உண்மையல்ல ! 
என்று நான் திரும்பி அவர் கண்களைப் பார்த்த 
படியே உரத்த 

னேன் . நாம் 
இழந்ததைப் பற்றி நீங்கள் வருத்தமடைய 
வில்லையா ? 

இல்லை ! என்று அவர் மறுபடியும் கூறி 
னார் . கடந்த காலத்துக்கு நான் நன்றி கூறு 
கிறேன் . அதைப் பற்றி எனக்கு வருத்தம் கிடை 
யாது . 

அது திரும்ப வர வேண்டும் என்று நீங்கள் 


குரலில் 


கூ 


381 


நான் 


நான் 


உங் 


விரும்பவில்லையா ? என்று நான் வற்புறுத்திக் 
கேட்டேன் . 

அவர் திரும்பிக் கொண்டு வெளியே தோட் 
டத்தைப் பார்த்தார் . 
எனக்குச் சிறகுகள் முளைக்க வேண்டுமென்று 
விரும்புவதில்லை . அதைப் 

போலவே 
அதையும் விரும்புவதில்லை . 

அது 
நடக்கப் போவதில்லை ! 

‘ ‘ கடந்த காலத்தின் மீது நீங்கள் குறை 
காண்பதில்லையா ? என்னையோ 

அல்லது 
களையோ ஒருபோதும் கடிந்து கொள்வதில் 
லையா ? 

ஒருக்காலுமில்லை ! நடந்தவை அனைத்துமே 
மிகச் சிறந்தவையே ! 

சற்றுக் கேளுங்கள் ! என்று கூறிவிட்டு 
அவர் என்னைப் பார்க்க வேண்டும் என்பதற் 
காக அவருடைய கையைத் தொட்டேன் . உங் 
களுக்குப் பொருத்தமாகத் தோன்றிய முறை 
யில் நான் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று 
நீங்கள் விரும்பியதை ஒருபோதும் என்னிடம் 
சொல்லாதது ஏன் ? சுதந்திரத்தை சரியாக உப 
யோகிக்க எனக்குத் தெரியாத பொழுது நீங் 
கள் ஏன் என்னைச் சுதந்திரமாக விட்டீர்கள் ? 
எனக்கு போதிப்பதை ஏன் நிறுத்திக் கொண் 
டீர்கள் ? நீங்கள் விரும்பியிருந்தால் - நீங்கள் 
எனக்கு வழிகாட்டியிருந்தால் ஒன்றுமே நடை 
பெற்றிருக்காதே. என்னுடைய 

குரல்- 
பழைய காதல் உணர்ச்சியோடு அல்ல- பாச 

எரிச்சலோடும் கண்டனத்தோடும் 
ஓங்கி ஒலித்தது . 


மில்லாத 


382 


என்ன நடைபெற்றது ? என்று அவர் என்னை 
நோக்கித் திரும்பிக் கொண்டு ஆச்சரியத்தோடு 
கேட்டார் . இது வரை ஒன்றும் நடைபெற 
வில்லையே . எல்லாமே நல்லவை தான் மிகவும் 
நல்லவை தான் என்று புன் சிரிப்போடு கூறி 


( னார் . 


. 


அவர் என்னைப் புரிந்து கொள்ளவில்லையா 
அல்லது ( அதைக் காட்டிலும் மோசமானபடி ) 
என்னைப் புரிந்து கொள்ள விரும்பவில்லையா ? 
என்று நான் திகைத்தேன் . என் கண்கள் கண் 
ணீரைப் பெருக்கின . 

நான் ஒரு குற்றமும் செய்யாவிட்டாலு 
உங்களுடைய அலட்சியம் , உங்களுடைய 
இகழ்ச்சியினால் எப்பொழுதுமே நான் தண்டிக் 
கப்பட்டேனே , 

நடைபெற்றிருக்காதல் 
லவா ? என்று நான் சீறினேன் . நான் முற்றி 
லும் குற்றமில்லாதவளாக இருந்தாலும் நான் 
மிகவும் விரும்பிய எல்லாவற்றையும் பறித்துக் 
கொண்டீர்களே , அது நடைபெற்றிருக்காதல் 
லவா ? 

அன்பே ! நீ என்ன சொல்கிறாய் ? 
என்னைப் புரிந்து கொள்ளாததைப் போல அவர் 
கேட்டார் . 

என் பேச்சில் குறுக்கிட வேண்டாம் . எல் 
லாவற்றையும் நான் சொல்ல வேண்டும் ... 
என்னிடமிருந்து உங்களுடைய நம்பிக்கையை , 
உங்கள் காதலை , உங்கள் மரியாதையை நீங்கள் 
விலக்கிக் கொண்டீர்கள் . இத்தனையும் நடந்த 
பிறகு நீங்கள் என்னைக் காதலிப்பதாக இனி 
நான் நினைக்க முடியாது . பொறுங்கள் . நெடுங் 


என்று 


383 


நான் 


என்று 


காலமாக 


காலமாக என்னைத் துன்புறுத்திக் கொண்டிருக் 
கும் எல்லாவற்றையும் நான் சொல்ல வேண் 
டும் என்று அவர் மறுபடியும் பேசத் தொடங் 

ய பொழுது நான் கூறினேன் . எனக்கு வாழ்க் 
கையைப் பற்றித் தெரியாததும் நான் அதைத் 
தன்னந்தனியாகக் கற்குமாறு நீங்கள் அனு 
மதித்ததும் என்னுடைய 

தவறா ? இப்பொ 
ழுது , விரும்புவது 

என்ன 
எனக்குப் புரிகின்ற பொழுது , சுமார் ஒரு வருட 

உங்களிடம் திரும்புவதற்கு நான் 
முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது , 
நான் எதை விரும்புகிறேன் என்று உங்களுக்குத் 
தெரியாததைப் போல என்னை ஒதுக்குகிறீர் 
கள் . அதையும் யாரும் குறை சொல்ல முடி 
யாதபடி 

செய்கிறீர்கள் . தவறு செய்ததும் 
மகிழ்ச்சியில்லாமல் துன்பப்பட வேண்டியதும் 
நான் ஒருவளே என்று காட்டுகிறீர்கள் ! ஆம் . 
உங்களுக்கும் எனக்கும் பேராபத்தாக இருக்கக் 
கூடிய ஒரு வாழ்க்கைக்குள் என்னை மறுபடியும் 
ள்ளுவதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள் . 

நீ ஏன் அப்படி நினைக்கிறாய் ? என்று அவர் 
உண்மையிலேயே திகைப்போடும் கலவரத் 
தோடும் கேட்டார் . 

என்னால் இங்கே ஒருபோதும் வசிக்க முடி 
யாது என்று நேற்று நீங்கள் சொல்லவில்லையா ? 
குளிர் காலத்தில் நான் வெறுக்கின்ற பீட்டர்ஸ் 
பர்குக்கு நாம் போக வேண்டியிருக்கும் என்று 
நீங்கள் அடிக்கடி சொல்லவில்லையா ? எனக்கு 
உதவி செய்வதற்கு பதிலாக நீங்கள் என்னிடம் 
உண்மையைப் பேசுவதில்லை , ஒருபோதும் மனப் 


384 


. 


என்று 


பூர்வமான , அன்பான வார்த்தையைப் பேசு 
வதில்லை . நான் முழுவதும் வீழ்ச்சியடைகின்ற 
பொழுது நீங்கள் என்னைக் கடிந்து கொள்வீர் 
கள் , நான் வீழ்ந்துவிட்டதைப் பற்றி மகிழ்ச்சி 
யடைவீர்கள் . 

‘ நிறுத்து என்று அவர் கண்டிப்பும் வெறுப் 
பும் நிறைந்த குரலில் கூறினார் . நீ இப்பொ 
ழுது பேசினாயே அப்படிப் பேசுவது சரியல்ல . 
அது என் மீது உனக்குள்ள வெறுப்பைக் காட்டுகி 
றது . என்னை நீ .. 
காத 

லிக்கவில்லையா ? சொல்லுங்கள் ! அதைச் 
சொல்லிவிடுங்கள் ! 

சொல்லிவிட்டு 
நான் விம்மியழுதேன் . பெஞ்சில் உட்கார்ந்து 
என் 

முகத்தைக் கைக்குட்டையினால் மூடிக் 
கொண்டேன் . 

" இவர் என்னை இப்படித்தான் புரிந்து கொள் 
கிறார் போலும் ! என்று என்னுடைய கேவல் 
களை அடக்க முயற்சி செய்தவாறு நினைத்தேன் . 
உங்கள் காதல் போய்விட்டது , போய்விட் 
டது என்று ஏதோ ஒரு குரல் என்னிடம் இடித் 

சொல்லிக் கொண்டேயிருந்தது . அவர் 
என்னிடம் வரவில்லை , என்னை சமாதானப்படுத்த 
முயற்சிக்கவில்லை . என் பேச்சினால் அவர் ஆத் 
திரமடைந்திரு 

-ந்திருக்க வேண்டும் . அவர் அமைதி 
யான , இரக்கமில்லாத குரலில் பேசினார் . 

நீ எதற்காக என்னைக் கடிந்து கொள்கிறாய் 
என்று எனக்குத் தெரியவில்லை என்று அவர் 
தொடங்கினார் . நான் அந்தக் காலத்தில் உன் 
னைக் காதலித்ததைப் போல இப்பொழுது காத 
லிக்காததற்காக என்றால் .... 

அந்தக் காலத்தில் ! என்று நான் கைக் 


துச் 


25- 2442 


385 


குட்டைக்குள் முணுமுணுத்தேன் . வேதனைக் 
கண்ணீர் இன்னும் வேகமாக வழிந்தோடியது . 
அது நம்முடைய குறை 

மட்டுமல்ல , 
காலத்தின் குறையும் தான் . ஒவ்வொரு காலத் 
துக்கும் ஒரு காதல் முறை இருக்கிறது ..... 
அவர் சிறிது நேரம் பேசவில்லை . நான் முழு 
உண்மையையும் உன்னிடம் சொல்லிவிடட்டுமா ? 
மனந்திறந்து பேசுங்கள் என்று நீ வற்புறுத்து 
வதால் சொல்கிறேன் . உன்னை 

முதன் முத 
லாகத் தெரிந்து கொண்ட அந்த முதல் வரு 
டத்தில் உன்னைப் பற்றியே நினைத்துக் கொண்டு 
என் இதயத்தில் மென்மேலும் காதலை வளர்த் 
துக் கொண்டிருந்த படியால் நான் பல இரவு 
கள் தூங்கவில்லை . அதே மாதிரி பீட்டர்ஸ்பர் 
கிலும் வெளிநாட்டிலும் என்னைச் சித்திரவதை 
செய்த காத 

லை நான் நொறுக்கி , அழித்துக் 
கொண்டிருந்த படியால் நான் உறங்காத பயங் 
கரமான இரவுகள் அதிகம் . நான் காதலை 
அழிக்கவில்லை . என்னைச் சித்திரவதை 

செய் 
ததை மட்டும் அழித்தேன் . நான் அமைதியைக் 
கண்டேன் . 

ஆனால் நான் இன்னும் உன்னைக் 
காதலிக்கிறேன் - வேறு வழியில் , 

நீங்கள் அதைக் காதல் என்று சொல்கிறீர் 
கள் , ஆனால் அது கொடுமை என்று நான் 
முணுமுணுத்தேன் . நான் உயர்ந்த சமூகத் 
தில் பழகியது மிகவும் தீங்கானது என்று கருதி 
என்னைக் காதலிப்பதை நீங்கள் நிறுத்திவிட்டீர் 
கள் என்றால் நான் அங்கே பழகுவதற்கு ஏன் 
அனுமதி கொடுத்தீர்கள் ? 


386 


அன்பே ! அது உயர்ந்த சமூகத்தின் குற்ற 
மல்ல . 

“ என் மீது உங்களுடைய அதிகாரத்தை 
நீங்கள் 

ஏன் உபயோகிக்கவில்லை ? , நான் 
தொடர்ந்து பேசினேன் . என்னை ஏன் கட்டிப் 
போடவில்லை , கொலை செய்யவில்லை ? எனக்கு 
மகிழ்ச்சியைத் தந்த எல்லாவற்றையும் என்னி 
டமிருந்து பறித்து விடுவதைக் காட்டிலும் அது 
மிகவும் சிறப்பான தாயிற்றே . நான் ஆறுதல 
டைந்திருப்பேன் , அவமானப்பட்டிருக்க மாட் 
டேன் . 

என் முகத்தை மறைத்துக் கொண்டு மறுபடி 
யும் நான் விம்மியழுவதற்குத் தொடங்கினேன் . 

அதே நேரத்தில் மழையில் நனைந்து கொண்டு 
வந்த காதியாவும் ஸோனியாவும் பரபரப்போடு 
வராந்தாவின் மேல் ஏறினார்கள் . அவர்கள் 
சிரித்துக் கொண்டு உரத்த குரலில் பேசிக் 
கொண்டிருந்தார்கள் . ஆனால் எங்களைப் பார்த் 
ததும் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் அங் 
கிருந்து போய்விட்டார்கள் . 

அவர்கள் போன பிறகு நாங்கள் நெடு நேரம் 
வரை 

மௌனமாக உட்கார்ந்திருந்தோம் . 
கதறியழுதேன் . அதற்குப் பிறகு தான் 
வேதனையிலிருந்து 

விடுபட்டது . 
நான் அவரை ஏறிட்டுப் பார்த்தேன் . அவர் 
தன் தலையைக் கைகளில் தாங்கியபடி உட் 
கார்ந்திருந்தார் . என் பார்வைக்கு மறுமொழி 

ஏதோ சொல்ல விரும்பினார் . ஆனால் 
அவரால் பெருமூச்சு விடத்தான் முடிந்தது . 


நான் 


என் 


மனம் 


யாக 


25 * 


387 


தற் 


மறுபடியும் தலையைக் கைகளுக்குள் புதைத்துக் 
கொண்டார் . 

நான் அவருக்கு அருகில் சென்று அவர் 
கையைப் பிடித்திழுத்தேன் . அவர் 

அவர் என்னைத் 
துயரத்தோடு பார்த்தார் . 

ஆம் என்று தன் சிந்தனைகள் தொடர் 
வதைப் போலப் பேசினார் . “ நாம் எல்லோரும் 
குறிப்பாகப் 

பெண்கள் உண்மையான 
வாழ்க்கையைப் பற்றித் தெரிந்து கொள்வ 
காகப் 

போலியான வாழ்க்கையை வாழ்ந்து 
தீர வேண்டியிருக்கிறது . நம்மில் யாருமே 
அடுத்தவருடைய அனுபவத்தால் பயனடைய 
முடியாது . அந்தக் கவர்ச்சிகரமான போலி 
வாழ்க்கையை நீ முற்றிலும் கடந்து விட்ட 
தாகச் சொல்ல 

முடியாது . ஆனால் 

ஆனால் உன்னைத் 
தடுக்க எனக்கு உரிமை இல்லையென்று நான் 
கருதியதால் அந்த வாழ்க்கையில் நீ தனியாக 
ஈடுபடுமாறு நான் விட்டுவிட்டேன் . அப்படிப் 
பட்ட வாழ்க்கையில் நான் பங்கு கொள்ளக் 
கூடிய காலம் 

நெடுங்காலத்துக்கு முன்பே 
போய்விட்டது . 

“ நீங்கள் என்னைக் காதலித்தீர்கள் என்றால் 
என்னோடு தங்கி அந்த வாழ்க்கையைப் பார்த் 
துக் கொண்டிருந்தது ஏன் ? என்று நான் கேட் 
டேன் . 
ஏனென்றால் நீ எவ்வளவு 

எவ்வளவு விரும்பினாலும் 
என்னுடைய வார்த்தையை 

நம்பிவிட முடி 
யாது . நீயே அதைத் தெரிந்து கொள்ள வேண் 
டும் . அப்படியே நீ தெரிந்து கொண்டு அல் 
லவா ? 


388 


நீங்கள் மிகவும் அதிகமாகக் கணக்குப் 
போட்டீர்கள் . மிகவும் குறைவாகக் காதலித் 
தீர்கள் என்று நான் கூறினேன் . 

மறுபடியும் நாங்கள் மௌனமாக உட்கார்ந் 
திருந்தோம் . 

இப்பொழுது சொன்னாயே , அது கடுமை 
யானது - ஆனால் அது உண்மை என்று கூறி 
விட்டு அவர் சட்டென்று எழுந்தார் . வராந் 
தாவில் முன்னும் பின்னும் நடக்கத் தொடங் 
கினார் . " ஆம் . அது உண்மைதான் . அது என் 
னுடைய தவறுதான் ! என்று எனக்கு முன்னால் 
நின்றபடியே கூறினார் . உன்னைக் காதலிக்க 
என்னை அனுமதித்திருக்கக் கூடாது . அல்லது 
நான் உன்னை இன்னும் எளிமையாகக் காதலித் 
திருக்க வேண்டும் . 

நாம் எல்லாவற்றையும் மறந்துவிடலாமே 
என் 

று நான் பயந்தவாறு கூறினேன் . 
" இல்லை . நடந்தவற்றை மாற்ற முடியாது 
ஒருக்காலும் , ஒருக்காலும் 

மாற்ற 

முடி 
யாது என்று சொன்ன பொழுது அவருடைய 
குரல் மிகவும் கனிவோடிருந்தது . 

எல்லாமே மாறிவிட்டன என்று அவரு 
டைய தோளின் மேல் கையை வைத்த படியே 
நான் கூறினேன் . 
அவர் என் கையைப் பிடித்து அழுத்தினார் . 
எனக்கு வருத்தமே 

கிடையாது 
சொன்னேன் . அது உண்மையல்ல . நான் கடந்த 
காலத்தை நினைத்து வருந்துகிறேன் . செத்துப் 
போய்விட்ட ஒருக்காலும் புத்துயிர் பெற 
முடியாத - காதலைப் பற்றி நினைத்து நான் 


என்று 


389 


யாரு 


என்று 


. 


ஆனால் 


கண் 


வருந்துகிறேன் . அது 

உண்மை . அது 
டைய தவறு ? எனக்குத் தெரியாது . காதல் இருக் 
கிறது . ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்த 
காதல் அல்ல . காதலுக்குரிய இடம் 

இடம் இருக் 
கிறது . ஆனால் அந்தக் காதல் ஒரு விதமான 
நோய் வாய்ப்பட்டுவிட்டது . அதற்கு பலமில்லை , 
சக்தி இல்லை . நினைவுகளும் நன்றியும் இருக்கின் 
றன . ஆனால் ..... 

அப்படிச் சொல்லாதீர்கள் .. 
நான் அவர் பேச்சில் குறுக்கிட்டேன் . பழைய 
மாதிரியே எல்லாம் இருக்கும் ... அப்படி இருக்க 
முடியும் . சரிதானா? என்று அவர் கண்களை 
ஊடுருவிப் பார்த்துக் கொண்டு கேட்டேன் . 
அவருடைய 

கண்கள் தெ 

தெளிவாகவும் 
நிர்மலமாகவும் இருந்தன . அவை 

என் 
களை ஆழமாகப் பார்க்கவில்லை . 

நான் சொன்னது நடக்க முடியாதது என் 
பதைப் பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் 
உணர்ந்தேன் . அவர் அமைதியாக , அன்பு ததும் 
பச் சிரித்தார் . அது ஒரு முதியவரின் சிரிப்பு 
என்று எனக்குத் தோன்றியது . 
" நீ எவ்வளவு 

இருக்கிறாய் ! 
நான் மிகவும் கிழவனாகி விட்டேன் என்றார் 
அவர் . நீ விரும்புவது இனி என்னிடம் இல் 
லையே . என்னையே நான் எதற்காக ஏமாற்றிக் 
கொள்ள வேண்டும் ? என்று அவர் புன் சிரிப் 
போடு கூறினார் . 

நான் அவருக்குப் பக்கத்தில் மௌனமாக 
நின்றேன் . என் இதயம் மிகவும் சுமை குறைந்து 
லேசாகி விட்டதைப் போல உணர்ந்தேன் . 


ளமையாக 


390 


போனதை 


என் 


மறுபடியும் 

கொண்டுவரு 
வதற்கு நாம் முயற்சி செய்யக் கூடாது . நாம் 
நம்மையே ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது . 
பழைய கவலையும் பழைய வேகமும் இனி நம் 
மிடம் இல்லையென்றால் அதுவும் நல்லதே ! நாம் 
எதையும் விரும்பித் தேடவில்லை . நம் அமை 
தியைக் குலைப்பதற்கும் ஒன்றுமில்லை . நாம் அனு 
பவித்த மகிழ்ச்சி சிறிதும் குறைவான தல்ல . 
இப்பொழுது நாம் ஒதுங்கிக் கொண்டு அவ 
னுக்கு வழிவிட 

வழிவிட வேண்டும் என்று தாதியின் 
கரங்களில் இருந்த வான் யாவைச் சுட்டிக் காட்டி 
யவாறு 

கூறினார் . அவள் அவனைத் தூக்கி 
வைத்துக் கொண்டு வாயிற்படியில் நின்றாள் . 

அன்பே ! இவ்வளவு போதும் என்று சொல்லிக் 
குனிந்து தலையில் முத்தமிட்டு முடித் 
தார் . அது காதலனின் முத்தமல்ல , ஒரு முதிய 
நண்பருடைய முத்தம் . 
தோட்டத்திலிருந்து 

இரவின் 

நறுமணம் 
அதிக 

வன்மையாகவும் இனிமையாகவும் 
வந்தது ; இரவின் ஓசைகளும் மௌனமும் 
வீறமைதியோடு விளங்கின ; நட்சத்திரங்கள் 
இன்னும் பிரகாசமாகத் தோன்றின . நான் 
அவரைப் 

பார்த்தேன் . எனக்கு வேதனை 
கொடுத்துக் கொண்டிருந்த நரம்பை அகற்றி 
விட்டதைப் போல உடனே என் இதயச் சுமை 
குறைந்து லேசாயிற்று . அந்த 

நாட்களைச் 
சேர்ந்த காதல் நிரந்தரமாக மறைந்துவிட் 
டது , அதற்குப் புத்துயிர் கொடுக்க முடியாது 
மட்டுமல்ல அவ்வாறு 

செய்வது 
வேதனையளிப்பதோடு , நம்மைக் குறுக்கிக் 


என்பது 


391 


நாம் 


தூக்கி 


கொள்வதே என்பதை நான் தெளிவாகவும் 
அமைதியாகவும் உணர்ந்தேன் . எனக்குப் 
பேரானந்தமாகத் தோன்றிய அந்தக் காலம் 
உண்மையில் அவ்வளவு அற்புதமாக இருந்த 
ததா ? அது முடிந்து எவ்வளவு காலம் , எவ் 
வளவு நெடுங்காலமாகிவிட்டது ! 

தேநீரை மறந்துவிட்டோமே ! 
என்று அவர் நினைவு படுத்தினார் . நாங்களிரு 
வரும் நடைக் கூடத்துக்குள் ஒன்றாகச் சென் 
றோம் . வான் யாவைக் 

கைகளில் 
வைத்துக் கொண்டிருந்த தாதியை மறுபடி 
யும் வாயிற்படியில் சந்தித்தோம் . நான் குழந் 
தையைத் தூக்கி மூடப்படாமலிருந்த அவ 
னுடைய இளஞ்சிவப்புக் கால்களைத் துணியால் 
மூடி அவனை என்னோடணைத்து என் உதடுகள் 
லேசாகப் படும்படி முத்தமிட்டேன் . அவன் 
தூக்கத்திலிருப்பதைப் போலத் தன் 
விரல்களை விரித்தான் ; எதையோ தேடுவதைப் 
போல அல்லது எதையோ நினைத்துக் கொண்ட 
தைப் போல தன்னுடைய மங்கலான 

கண் 
களைத் திறந்து பார்த்தான் . அந்த விழிகள் 
திடீரென்று என் மீது குவிந்தன . எண்ணத்தின் 
ஒரு பொறி பளிச்சிட்டது . அவனுடைய முழு 
உதடுகளும் வளைந்து ஒரு புன்சிரிப்பில் மலர்ந் 
தன . என்னுடைய குழந்தை , எனக்கே உரிய 
வன் ! என்று என் இதயம் படபடத்தது . என் 
உடலின் ஒவ்வொரு அணுவிலும் இன்பமான 
வேதனையோடு அவனை என் மார்போடணைத் 
துக் கொண்டேன் . அவனுக்குக் காயம் ஏற் 
படுமோ என்ற கவலை கூட எனக்கில்லை . அவு 


பிஞ்சு 


392 


னுடைய குளிர்ச்சியான சிறு பாதங்களை , அவன் 
வயிற்றை , கைகளை , இறகு அடைத்த துணியி 
னால் மூடப்பட்டிருந்த அவன் தலையை முத்த 
மிடத் தொடங்கினேன் . என் கணவர் எனக்குப் 
பக்கத்தில் வந்தார் . நான் உடனே குழந்தை 
யின் முகத்தை மூடிவிட்டேன் . பிறகு முகத்தை 
மூடியிருந்த துணியை நீக்கினேன் , 

இவான் ஸெர்கேயெவிச் ! என்று அவனைக் 
கூப்பிட்டபடியே என் கணவர் தன் விரலால் 
மோவாயின் கீழ் நிமிண்டினார் . ஆனால் நான் 
மறுபடியும் இவான் ஸெர்கேயெவிச்சின் முகத் 
தை வேகமாக மூடினேன் . 

என்னைத் தவிர 
வேறு யாரும் அவனை அதிக நேரம் பார்க்கக் 
கூடாது . நான் என் கணவரைப் பார்த்தேன் . 
அவர் என்னைப் பார்த்த பொழுது அவருடைய 
விழிகள் சிரித்துக் கொண்டிருந்தன . அவற்றைப் 
பார்த்த பொழுது என்னுடைய வாழ்க்கையில் 
நெடுங்காலத்துக்குப் பிறகு முதல் தடவையாக 
நான் மகிழ்ச்சியடைந்தேன் ; என் இதயம் சுமை 
யில்லாமல் லேசாக இருந்தது . 

என் கணவரிடம் நான் கொண்டிருந்த காதல் 
அன்றுடன் முடிந்தது . என்னுடைய பழைய 
காதல் இனி ஒருபோதும் திரும்ப முடியாத 
காலத்தைப் பற்றிய இனிய நினைவாக மாறி 
யது . 

என்னுடைய குழந்தைகள் மீதும் என் 
குழந்தைகளின் தகப்பனார் 

ஏற்பட்ட 
புதிய பாச உணர்ச்சி மற்றொரு மகிழ்ச்சியான 
வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது . 
அது முற்றிலும் வேறு விதமான வாழ்க்கை . 
அது இன்றும் 

முடிந்துவிடவில்லை ... 


மீதும் 


கூட 


1859 


கஜக்கோல் * 


( ஒரு குதிரையைப் பற்றிய கதை ) 


மி . அ . ஸ்தஹோவிச் ** நினை 
வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது 


அத்தியாயம் 1 


வானத்தில் ஒளி மேலே மேலே ஏறிக் கொண் 
டிருந்தது , சூரியோதயம் அகலமாகப் பரவியது . 
ஊடுருவிப் பார்க்கக் கூடிய வெள்ளிப் பனித் 
துளி அதிக வெண்மையாகப் 

பிரகாசித்தது , 
கருக்கரிவாள் நிலா தேய்ந்து கொண்டிருந்தது , 
காட்டில் சந்தடி அதிகரித்தது , மக்கள் வேலை 
செய்யத் 

தொடங்கிவிட்டார்கள் . பண்ணைக் 
காரர் வீட்டுக் குதிரைப் பட்டியில் குதிரைகள் 
வைக்கோலை 

உறுமிக்கொண்டே பிறாண்டும் 


இக்கதையின் தலைப்பு ஹொல்ஸ்தமேர் 
( நீண்ட காலடிகள் ) என்பதாகும் . நீண்ட கால 
டிகளைக் கொண்ட ஒரு உண்மையான குதிரை 
யைப் பற்றிய கற்பனைக் கதை இது . ( ப - ர் . ) 

இக்கதையின் கரு நாடகாசிரியரான 
மி . அ . ஸ்தஹோவிச்சினால் தொடங்கப்பட்டது . 
ஓய்வு பெற்ற குதிரைப்படை அதிகாரியான 
அ . அ . ஸ்தஹோவிச் இக்கதைக் கருவை தல்ஸ் 
தோயிடம் தெரிவித்தார் . 

( 

( லேவ் தல்ஸ்தோய் 
எழுதிய குறிப்பு . ) 


394 


சத்தம் அதிக முனைப்பாகக் கேட்டது . அந்தக் 
குதிரைகள் 

கோபத்தில் ஒன்றையொன்று 
இடித்துக் கொண்டு எதைப் பற்றியோ சச்சரவு 
செய்து கொண்ட பொழுது கிறீச்சென்ற அழு 
குரலும் கூடக் கேட்டது . 

என்ன , ஆரம்பிச்சாச்சா ? இன்னும் அதிக 
நேரமிருக்கிறதே ! பட்டினியாகவா இருக்கிறீர் 
கள் என்று அந்த வயோதிகமான 

வயோதிகமான குதிரை 
மேய்ப்பவன் கிறீச்சிடுகின்ற கதவைத் திறந்து 
கொண்டே கூறினான் . குதிரை கதவை 
நோக்கிப் பாய்ந்த பொழுது “ சீ ! பின்னாலே 
போ என்று கையை ஓங்கிக் கொண்டு அதட் 


டினான் . 


மேய்ச்சல்காரனான நேஸ்தெர் தான் அணிந் 
திருந்த கஸாக்கியச் சட்டையை ஒரு தோல் 
இடைவாரினால் இடுப்போடு சேர்த்து இறுக்கிக் 
கட்டியிருந்தான் . அந்த இடைவாரில் அவனு 
டைய பல்வேறு கருவிகள் தொங்கிக் கொண்டி 
ருந்தன . சவுக்கு தோளின் மேல் குறுக்காகக் 
கிடந்தது . ரொட்டியைத் துண்டில் சுற்றி இடை 
வாருக்குள் திணித்து வைத்திருந்தான் . அவன் 
சேணத்தையும் கடிவாளத்தையும் கையோடு 
கொண்டு வந்திருந்தான் . 

மேய்ச்சல்காரனின் கேலிப் பேச்சு குதிரை 
களிடம் பயத்தையோ 

அல்லது 

கோபத் 
தையோ ஏற்படுத்தவில்லை . அவை 
படாதது போலப் பாசாங்கு செய்தன . தங் 
களுக்கு அக்கறை ல்லாதது போலக் கதவுப் 
பக்கத்திலிருந்து திரும்பிக் கொண்டன . அடர்த் 
தியான பிடரிமயிரைக் கொண்ட ஒரே ஒரு 


கவலைப் 


395 


முதுகைக் 


மான 


பெண் குதிரை மட்டும் தன் காதுகளை மடித்துக் 
கொண்டு அவனுக்கு 

வேகமாக 
காட்டித் திரும்பிக் கொண்டது . அதைப் பார்த் 
தவுடன் அதற்குப் பின்னால் நின்று கொண் 
டிருந்த ஒரு இளம் பெண் குதிரை- உண்மை 
யில் அது இவற்றையெல்லாம் கவனித்திருக்கக் 
கூடாது 

கனைத்துக் கொண்டு தனக்குப் பக் 
கத்தில் வந்த முதல் குதிரையைப் பார்த்துத் 
தன் பின்னங்கால்களை உதைத்தது . 
ஓ ! என்று அந்த மேய்ச்சல்காரன் அதிக 
சத்தத்தோடும் 

முன்னைக் 

காட்டிலும் 
பயமுறுத்துகின்ற தொனியிலும் கத்திக் 
கொண்டே அந்தக் குதிரைப் பட்டியின் தொலை 
விலிருந்த மூலைக்குச் சென்றான் . 

அந்தப் பட்டியிலிருந்த எல்லாக் குதிரை 
களிலும் ( அங்கே சுமார் 

நூறு குதிரைகள் 
இருந்தன ) கதம்ப நிறத்தைக் கொண்ட காய 
டிக்கப்பட்ட குதிரை தான் சிறிது 

அவ 
சரப்படாமலிருந்தது . அது வெளியே நீட்டிக் 
கொண்டிருந்த எரவாணத்தின் கீழ் தனியாக 
நின்று கொண்டு அங்கே ஊன்றப்பட்டிருந்த 
ஓக் மரக் கம்பை நக்கியபடியே பாதிக் கண் 
களை மூடிப் பார்த்துக் கொண்டிருந்தது . அந்தக் 
கம்பின் ருசி எப்படி இருந்திருக்கும் என்று 
சரியாகச் சொல்வது கடினம் . ஆனால் அந்தக் 
கதம்ப நிறக் குதிரை அந்தக் கம்பை நக்கிக் 
கொண்டிருந்த பொழுது ஆழ்ந்த யோசனை 
யில் இருப்பதைப் போலவும் சோகமாக இருப் 
பதைப் போலவும் தோன்றியது . 
குறும்பு செய்வதற்குத் திட்டமா ? என்று 


கூட 


396 


மேய்ச்சல்காரன் அந்தக் குதிரைக்குப் பக்கத் 
தில் வந்து அதே 

அதே தொனியில் கேட்டுவிட்டு 
சேணத்தையும் பளபளப்பான சேணத்துணியை 
யும் பக்கத்தில் காய்ந்து போயிருந்த லத்திக் 
குவியலின் மீது வைத்தான் . 

அந்தக் கதம்ப நிறக் குதிரை நாக்கால் மரத் 
தைத் தடவிக் கொண்டிருந்ததை நிறுத்தியது . 
உடம்பில் ஒரு தசை கூடத் துடிக்காதபடி நேஸ் 
தெரையே உற்றுப்பார்த்துக் கொண்டு நின்றது . 
அந்தக் குதிரை சிரிக்கவில்லை , முகத்தைச் சுளிக் 
கவில்லை , கோபமடையவில்லை ; ஆனால் சில வினா 
டிகளிலேயே அதன் அடிவயிற்றில் ஒரு நடுக்கம் 
பரவியது , அது ஆழமாகப் பெருமூச்சு விட்ட 
பிறகு முகத்தைத் திருப்பிக் 

கொண்டது . 
மேய்ச்சல்காரன் தன் கைகளினால் அதன் கழுத் 
தை வளைத்துக் கொண்டு கடிவாளத்தை வாயில் 
மாட்டினான் . 

" ஏன் பெருமூச்சு விடுகிறாய் ? என்று நேஸ் 
தெர் கேட்டான் . 

ஓ ! நேஸ்தெர் ! ஒன்றுமில்லை என்று பதி 
லளிப்பதைப் போல அந்தக் குதிரை தன் வாலை 
ஓங்கியடித்தது . மேய்ச்சல்காரன் 

சேணத்தை 
யும் சேணத்துணியையும் முதுகின் மேல் மாட் 
டினான் . அந்தக் குதிரை தன்னுடைய அதிருப் 
தியைக் காட்டுவதற்காகக் காதுகளைப் பின்னால் 
வளைத்துக் கொண்டது . 

ஆனால் அதற்குக் 
கிடைத்ததென்னவோ முட்டாள் பட்டம் தான் . 
அடிவயிற்றை இறுக்கிக் கட்டிய 
அதைத் தடுப்பதற்காக அந்தக் குதிரை 
வயிற்றை உப்பிக் கொண்டது . ஆனால் வாய்க் 


பொழுது 


397 


குள் செலுத்தப்பட்ட முஷ்டியும் அடிவயிற் 
றில் கொடுக்கப்பட்ட முழங்கால் உதையும் 
அதற்கு 

உயிர்போகிற மாதிரி வலித்தது . 
ஆனால் நேஸ்தெர் பற்களால் கடிவாளத்தைக் 
கடித்து இழுத்த பொழுது அந்தக் குதிரை 
துணிச்சலோடு மறுபடியும் காதுகளை மடித்துக் 
கொண்டது , அவனைக் கூட ஒரு மாதிரியாகச் 
சுற்றிப் பார்த்தது . அதனால் ஒரு பயனும் ஏற் 
படப் போவதில்லை என்பது அதற்குத் தெரி 
யும் . ஆனால் தன்னுடைய அதிருப்தியை நேஸ் 
தெர் அறிந்து கொள்ள வேண்டுமென்று அது 
விரும்பியது , தன் அதிருப்தியை மறைத்துக் 
கொள்கின்ற உத்தேசம் அதற்குக் கிடையாது . 
சேணம் மாட்டப்பட்ட பிறகு அது தன் வீங்கிப் 
போன வலது காலைத் தளர்த்திக் கொண்டது . 
இரும்புத் துண்டைக் காட்டிலும் சுவை இல் 
லாதது வேறு ஒன்றுமே இல்லை என்பது இதற் 
குள்ளாகவே அதற்குத் தெரிந்திருக்க வேண் 
டும் என்ற போதிலும் அது வாயிலிருந்த இரும் 
புத் துண்டைக் கடிக்கத் தொடங்கியது . 
நேஸ்தெர் 

அடிக்கொளுவியில் 
வைத்துக் குதிரை மீது ஏறி உட்கார்ந்து சாட் 
டையைப் பிரித்தான் . 

தன்னுடைய முழங் 
காலுக்குக் கீழேயிருந்து கோட்டை வெளியே 
எடுத்தான் . சேணத்தில் உட்கார்ந்திருக்கும் 

வண்டிக்காரர்கள் , நரி வேட்டை 
யாடுபவர்கள் மற்றும் மேய்ச்சல்காரர்களுக்குப் 
பிரத்யேகமான அந்த 

அந்த தோரணையில் பார்த் 
தான் . கடிவாளத்தை இழுத்தான் . உத்தரவுப் 
படி எங்கே வேண்டுமானாலும் போகத் தயார் 


காலை 


பொழுது 


398 


கூட 


தூக்கக் 


என்று சொல்வதைப் போல குதிரை தலையை 
மேலே உயர்த்தியது , ஆனால் அசையவில்லை . 
அவர்கள் புறப்படுவதற்கு முன்பு குதிரை ஓட்டி 
அடுத்த மேய்ச்சல்காரனான வா ஸ்காவுக்கும் 
குதிரைகளுக்கும் சரமாரியாக 

உத்தரவு 
களை முழங்குவான் என்பது அதற்குத் தெரியும் . 
தே மாதிரி நேஸ்தெர் கூச்சலிடத் தொடங் 
கினான் : வா ஸ்கா ! ஹி ! வா ஸ்கா ! பெண் குதி 
ரைகளைத் திறந்துவிட்டாயா ? ராஸ்கல் நீ 
எங்கே இருக்கிறாய் ? தூங்கிவிட்டாயா ? கதவு 
களைத் திற !! 

பெண் குதிரைகளை 

முதலில் 
வெளியே விடு ! மற்றும் இதே மாதிரியான 
பல உத்தரவுகள் . 

கதவுகள் கிறீச்சிட்டுக் கொண்டு திறந்தன . 
வாஸ்கா எரிச்சலோடும் 

கலக்கத் 
தோடும் குதிரையின் 

கடிவாளத்தைக் 
கையில் பிடித்துக் கொண்டு மற்ற குதிரைகளை 
வெளியே விரட்டிக் கொண்டு அந்தக் கதவுக் 
கம்பத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருந் 
தான் . குதிரைகள் வைக்கோலை ஜாக்கிரதை 
யாகத் தாண்டி அதை முகர்ந்து கொண்டே 
ஒவ்வொன்றாக வெளியே 

பெண் 
குதிரைக் குட்டிகள் , ஒரு வயதான குதிரைக் 
குட்டிகள் , குதிரைகள் மற்றும் சில சினையாக 
இருந்ததனால் தங்களுடைய பெரிய வயிறுகளைப் 
பற்றி அக்கறையோடு ஒவ்வொன்றாகக் கதவு 
களின் வழியாக வெளியேறிச் சென்றன . இளம் 
பெண் குதிரைகள் இரண்டு , மூன்றாக முன்னே 
முண்டிக் கொண்டும் தங்களுடைய 
முதுகுகளுக்கு மேல் நீட்டிக் கொண்டும் அவ 


சென்றன . 


தலைகளை 


399 


மளித்த 


சரத்தில் காலிடறி விழுந்து கொண்டும் சென் 
றன . மேய்ச்சல்காரன் அதற்காக அந்தக் குதி 
ரைகளைத் திட்டினான் . பால் குடிக்கும் குதிரைக் 
குட்டிகள் இன்னும் விசித்திரமாகத் தோற்ற 
பெண் குதிரைகளின் 

கால்களுக்கு 
நடுவே இங்குமங்கும் ஓடின . முதிய குதிரைகள் 
கனைக்கும் பொழுது அதற்கு பதிலளிப்பதைப் 
போல அவையும் கீச்சென்று கனைத்தன . 

ஒரு இளம் பெண் குதிரை கதவுகளை விட்டு 
வெளியே வந்ததும் தலையை மேலும் கீழுமாக 
ஆட்டிக் கொண்டு துள்ளிக் குதித்தது ; பின்னங் 
கால்களைத் தட்டிக் கொண்டு லேசாகக் கனைத் 
தது , ஆனால் வயோதிகமான , புள்ளி போட்ட 
ஷுல்திபாவைத் தாண்டி ஓட அதற்குத் து 

ணி 
வில்லை . அந்தக் குதிரை வழக்கம் போல மெது 

கம்பீரமான காலடியோடு , 
தன் பெரிய வயிறு ஒரு பக்கத்திலிருந்து மறு 
பக்கத்துக்குக் குலுங்கிக் கொண்டிருக்க , மற்ற 
குதிரைகளுக்குத் தலைமை 

வகித்து நடந்து 


வாக , 


கனமாக , 


சென்றது . 


சில நிமிடங்களுக்குப் பிறகு அந்தக் குதி 
ரைப்பட்டி முழுவதும் காலியாயிற்று . அது சற்று 
முன்பு தான் ஜீவனோடும் கூட்டத் தோடுமிருந் 
தது . கூரையைத் தாங்கிக் கொண்டிருந்த மரக் 
கம்புகள் வருத்தமடைந்து , தனிமையடைந்து 
நிற்பது போலத் தோன்றின . குதிரை லத்தி 

மூடப்பட்டுக் கசமுசவென்று கிடந்த 
வைக்கோற் குப்பையைத் தவிர அங்கே வேறு 
ஒன்றையுமே பார்க்க இயலவில்லை . அந்தக் காய 
டிக்கப்பட்ட குதிரைக்கு இந்தக் காட்சி பழக்க 


யால் 


400 





மானதாக ருந்தாலும் அது அதற்கு மனச் 
சோர்வை உண்டாக்குவது போலத் தோன் 
றியது . யாருக்கோ முகமன் கூறுவதைப் போல 
அது தன்னுடைய தலையை மெதுவாக மேலும் 
கீழும் ஆட்டியது , தன்னுடைய வயிறு அனும 
திக்கக் கூடிய அளவுக்குப் பெருமூச்சு விட்டது . 
எலும்பு துருத்திக் கொண்டிருந்த தன் முதுகில் 
வயோதிக நேஸ்தெரைச் சுமந்து கொண்டு 
தன்னுடைய விறைப்பான , வளைந்த கால்களை 
இழுத்துக் கொண்டு அந்தக் கூட்டத்தைப் பின் 
தொடர்ந்தது . 
நாம் சாலைக்கு 

சாலைக்குப் போனவுடன் அவன் நிச் 
சயமாகத் தீக்குச்சியைப் பொறுத்துவான் ; பித் 
தளைப் பூணும் சங்கிலியும் கொண்ட அந்தப் 
பழைய புகைக் குழாயை எடுத்துப் புகை பிடிப் 

அந்தக் குதிரை நினைத்துக் 
கொண்டது . 

எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக 
இருக்கிறது . ஏனென் 

அதிகாலையில் 
புல்லில் 

பனித்துளி இன்னும் இருக்கும் 
பொழுது அந்தப் புகைக் குழாயின் நறு மணத் 
தை முகர்வது இனிமையானதே ; அந்த வாசனை 
இன்னும் பல இனிமையான விஷயங்களை எனக்கு 
நினைவுபடுத்துகிறது . ஒரே ஒரு ஆட்சேபணை 
மட்டுமே 

உண்டு . அந்தக் கிழவன் 
வாயில் 

புகைக் குழாயைச் சொருகியவுடன் 

ஒரு பெரிய மனிதனாக நினைத்துக் 
கொண்டு பகட்டாக நடந்து 

கொள்கிறான் . 
இரண்டு காலையும் ஒரே பக்கத்தில் போட்டு 
உட்காருகிறான் , எப்பொழுதுமே எனக்கு வலிக் 
கின்ற ஒரே பக்கமாக அப்படி உட்காருகிறான் . 


பான் , 


என்று 


பசும் 


எனக்கு 


தன்னை 


26--2442 


401 


தொலையட்டும் ! அடுத்தவர்களுடைய 

ஆனந் 
தத்துக்காக என்னை தியாகம் செய்ய வேண்டி 
யிருப்பது இது ஒன்றும் முதல் தடவை அல் 
லவே . நான் குதிரையாக இருந்தாலும் இந்த 
வாசனையில் எனக்கும் ஒரு வகையான திருப்தி 
ஏற்படுகிறது . பாவம் ! அவன் பகட்டாக நடந்து 
கொள்ளட்டும் . தனியாக இருக்கும் பொழுது 
யாரும் தன்னைப் பார்க்காத பொழுது தானே 
அப்படி நடந்து கொள்கிறான் . 

கொள்கிறான் . பக்கவாட்டில் 
உட்காருவதால் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படு 
கிறதென்றால் அப்படியே உட்கார்ந்துவிட்டுப் 
போகட்டும் 

நினைத்தபடியே அந்த 
காயடிக்கப்பட்ட குதிரை பலவீனமான 
களால் கவனமாக நடந்து சாலையின் நடுப்பகு 
திக்குச் சென்றது . 


என்று 


கால் 


அத்தியாயம் 2 


குதிரைக் கூட்டத்தை மேய்ச்சலுக்காக ஆற் 
றங்கரையின் ஓரமாக விரட்டிய பிறகு நேஸ் 
தெர் கீழே இறங்கி அந்தக் குதிரை மேலிருந்த 
சேணத்தைக் கழட்டினான் . பனித்துளிகளில் 
நனைந்து , பூமியிலிருந்து மேலே எழும்பிய மூடு 
பனியாலும் ஆற்றின் அணைப்பான கரத்தாலும் 
திரை போடப்பட்டது போல மறைந்திருந்த 
புதிய பசும் புல்வெளிகளை நோக்கிக் குதிரை 
கள் மெதுவாக நடந்து சென்றன . 

கடிவாளத்தை நீக்கியதும் நேஸ்தெர் அந்தக் 
குதிரையின் மோவாயின் கீழ் சொரிந்தான் . 
உடனே அந்தக் குதிரை தன்னுடைய கண்களை 


402 


சுகமாக 


ஆனால் 


மூடிக் கொண்டு இன்பத்தையும் நன்றியையும் 
வெளிக் காட்டியது . கிழட்டுக் குதிரையே ! 
உனக்கு ரொம்ப 

இருக்கிறதோ 
என்று நேஸ்தெர் முணுமுணுத்தான் . அந்தக் 
குதிரை அதைச் சிறிதும் விரும்பவில்லை . ஏதோ 
மரியாதை உணர்ச்சி 

காரணமாக அது 
தனக்கு மிகவும் பிடித்திருப்பது 

போலப் 
பாசாங்கு செய்தது , 

தலையை ஆட்டியது . 
திடீரென்று எவ்விதமான 

எச்சரிக் 
கையோ , காரணமோ 

இல்லாமல் ( அல்லது 
அந்தக் குதிரையோடு அதிகமாகப் பழகிவிட் 
டால் தன்னுடைய மரியாதை குறைந்துவிடும் 
என்று நேஸ்தெர் நினைத்தது ஒருவேளை காரண 
மாக இருக்கலாம் ) அந்தக் கிழவன் குதிரையின் 
தலையைப் பிடித்துத் தள்ளினான் ; அவன் கடி 
வாளத்தை 

வீசியெறிந்த 
இரும்பு முனை எலும்பு துருத்திக் கொண்டிருந்த 
அதன் காலின் மீது பட்டு அந்தக் குதிரைக்கு 
அதிகமான வேதனையைக் கொடுத்தது . அதன் 
பிறகு அவன் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் 
வழக்கமாகத் தான் உட்காருகின்ற 

மணல் 
மேட்டுப் புதரை நோக்கி நடந்தான் . 

இப்படி நடந்து கொண்டால் அந்தக் குதி 
ரைக்கு ஆத்திரம் வராமல் என்ன செய்யும் ? 
ஆனால் அது ஆத்திரத்தைக் காட்டிக் கொள் 
ளாமல் திரும்பி ஆற்றை நோக்கி நடந்தது . 
தன்னுடைய கம்பி போன்ற வாலை மெதுவாக 
ஆட்டிக் கொண்டு காற்றை முகர்ந்து கொண்டு 
வெளித் தோற்றத்துக்காக நுனிப்புல் மேய்ந்து 
கொண்டு 

குதிரைகளும் 


பொழுது 


அதன் 


சென்றது . 


இளம் 


26 * 


403 


குடிக்கும் 


பிறந்து ஒரு வருடமான குதிரைகளும் பால் 

கும் குதிரைகளும் அந்த அருமையான 
காலைப்பொழுதில் உற்சாகமடைந்து துள்ளிக் 
குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன . ஆனால் 
அந்தக் குதிரை அதையெல்லாம் கவனிக்கவே 
யில்லை . காலி வயிற்றில் நிறையத் தண்ணீர் 
குடித்து விட்டு அதற்குப் பிறகு காலைச் சிற் 
றுண்டி அருந்துவதே ஆரோக்கியமான பழக் 
கம்- அதிலும் தன்னைப் போன்ற கிழட்டுக் 
ரைகளுக்கு அதுவே மிகச் சிறப்பானது என் 
பது அதற்குத் தெரியும் . எனவே அந்த ஆற் 
றங்கரையிலேயே மிகவும் சரிவான , விஸ்தார 
மான இடத்தை அது தேர்ந்தெடுத்துத் தன்னு 
டைய குளம்புகளையும் காலடிகளையும் நனைத்துக் 
கொண்டது . 

மூக்கைத் ண்ணீருக்குள் 
சொருகி தன்னுடைய பிளந்த உதடுகளால் 
நீரை உறிஞ்சத் தொடங்கியது . அதன் விலாப் 
புறங்கள் விரிவடைந்தன . அதன் வால் கத்த 
ரித்துவிடப்பட்டு முதுகு எலும்போடு சேரும் 
இடத்தில் மொட்டையாக இருந்தது . அந்தக் 
குறைவான முடியைக் கொண்ட வாலைச் சுழற்றி 
யது . 

குறும்புத்தனமான பெண் குதிரை 
அந்தக் கிழட்டுக் குதிரையை எப்பொழுதும் 

தொல்லை 

கொடுத்துக் 
கொண்டிருக்கும் . ஏதோ 

வேலையாக 
வதைப் போல அந்தக் கிழட்டுக் குதிரையை 
நோக்கி அது 

தண்ணீரில் நடந்து வந்தது . 
ஆனால் அது குடித்துக் கொண்டிருந்த தண் 
ணீரைக் கலக்குவதுதான் அதன் உண்மையான 


சீண்டி 


விளையாடித் 


404 


விட்டது . 


சென்று 


களை 


நோக்கம் . ஆனால் அதற்குள் அந்தக் கிழட்டுக் 
குதிரை வயிறு முட்டத் தண்ணீரைக் குடித்து 

அந்தப் பெண் குதிரையின் தீய 
நோக்கங்கள் தனக்குத் தெரியாததைப் போல 
அமைதியாகச் சேற்றிலிருந்து தன் 

கால்களை 
ஒவ்வொன்றாக வெளியே எடுத்தது , தலையை 
அசைத்துக் கொண்டு அந்த இளம் குதிரை 
களிடமிருந்து பாதுகாப்பான 

தூரத்துக்குப் 
பின் வாங்கிச் 

காலையுணவைச் 

சாப் 
பிடத் தொடங்கியது . அது அநேகமாகத் தலை 
யைக் கூட உயர்த்தவில்லை , புல்லை அதிகமாக 
மிதித்து நசுக்கிவிடாதிருப்பதற்காகத் தன் கால் 
மிகவும் விசித்திரமான 

வடிவங்களில் 
அகட்டி வைத்துக் கொண்டது . 

இப்படியே 
மூன்று மணி நேரம் நிறுத்தாமல் மேய்ந்தது . 
அதிகமான புல்லைச் சாப்பிட்டதனால் அதன் 
வயிறு , கூர்மையான , துருத்திக் கொண்டிருந்த 
எலும்புகளிலிருந்து ஏதோ பொருளைக் 
கொண்டு அடைக்கப்பட்ட 

சாக்கு மூட்டை 
யைப் போலத் தொங்கியது . அதன் நான்கு 
கால்களுமே வலியெடுத்த போதிலும் இயன்ற 
அளவுக்கு வலியைக் குறைக்கக் கூடிய , 

குறிப் 
எல்லாவற்றிலும் 

பலவீனமான 
முன்னங்காலில் பாரத்தைக் குறைத்து அந்தக் 
கால்களின் மீது தன்னுடைய சுமையைச் 
மாக்கிக் 

கொண்டு தூங்கியது . 
சில சமயங்களில் வயோதிகம் கம்பீர 

சமயங்களில் அருவருப்பானது , 
சில சமயங்களில் பரிதாபகரமானது , 
யங்களில் கம்பீரம் , அருவருப்பு ரண்டும் 


பாக , 


வலது 


சம 


மானது , 


சில 


சில சம 


405 


கலந்தது . அந்தக் காயடிக்கப்பட்ட குதிரை 
யின் வயோதிகம் கடைசி ரகத்தைச் சேர்ந்தது . 
அந்தப் பெரிய , காயடிக்கப்பட்ட குதிரை 
குறைந்த பட்சம் ஐந்தரை அடி உயரமிருக் 
கும் . பழுப்புப் புள்ளிகள் . அநேகமாகக் கறுப்பு 
நிறம் . அதாவது ஒரு காலத்தில் அந்த நிறத் 
தைக் கொண்டிருந்தது . இப்பொழுது புள்ளி 
கள் அழுக்கு நிறத்துக்கு மாறிவிட்டன . அதன் 
உடலில் மொத்தம் மூன்று புள்ளிகள் இருந் 
தன . ஒன்று மூக்கின் ஒரு பக்கத்தில் சாய்வாக 
மேலே சென்று தலையின் உச்சியிலும் கழுத்தின் 
பாதியிலும் படர்ந்திருந்தது . இடையிடையே 
முடிச்சுக்களோடிருந்த அதன் நீண்ட பிடரி 
சில இடங்களில் வெண்மையாகவும் சில இடங் 
களில் பழுப்பு நிறத்திலும் இருந்தது . இரண் 
டாவது புள்ளி வலது பக்கத்தில் வயிற்றில் 
பாதி முழுவதிலும் இருந்தது . மூன்றாவது புள்ளி 
அதன் பின் புறத்தில் இருந்தது , வாலின் மேற் 
பகுதியிலும் விலாவுக்கும் இடுப்புக்கும் இடை 
யில் பாதிவரையிலும் இருந்தது . வாலின் எஞ் 
சிய பகுதி கத்தரித்து விடப்பட்டு வெண்மை 
யாக இருந்தது . அதன் தலை பெரிதாக , எலும்பு 
துருத்திக் கொண்டிருந்தது . கண்களைச் சுற்றி 
ஆழமான 

இருந்தன . மரத்தினால் 
செதுக்கப்பட்டதைப் போன்ற எலும்புக் கழுத் 
தின் முடிவில் கறுப்பு நிறப் பதக்கத்தைப் 
போன்ற கீழுதடு 

- ஏதோ ஒரு சண்டையில் 
அது பிளந்து போயிருக்க வேண்டும்- தணி 
வாக , கனமாகத் தொங்கிக் கொண்டிருந்தது . 
பதக்கத்தைப் போன்ற 

கீழுதடு 

வழியாக 


1 


குழிகள் 


406 


கள் - ஒரு 


காலிப் 


வாயின் ஒரு பக்கத்தில் புரண்டு கொண்டிருந்த 
கறுப்பு நாக்கையும் உடைந்து போன மஞ்சள் 
நிறப் பற்களையும் பார்க்க முடியும் . அதன் காது 
காதில் 

வெட்டுப்பட்டிருந்தது- 
பெரும்பாலான நேரம் ஆடிக் கொண்டிருக்கும் . 
மிகவும் பிடிவாதமான ஈயை விரட்டுவதற்காக 
எப்பொழுதாவது காதைச் சுழற்றியடிக்கும் . 
முன் முடியில் மிச்சமிருந்தது ஒரு காதுக்குப் 
பின்னால் தொங்கிக் கொண்டிருந்தது . மொட் 
டையான நெற்றி குழிவாக , பிளவாக இருந் 
தது . அதன் அலை தாடிகள் 

பைகளைப் 
போலத் தொங்கின . ஒவ்வொரு தடவை 
அதன் மீது உட்காரும்பொழுதும் அதன் தலை 
யிலிருந்த முடிச்சான நரம்புகளும் கழுத்தும் 
ஆடிக் கொண்டு நடுங்கின . அதன் முகத்தில் 
கண்டிப்பான பொறுமையும் ஆழமான , நெடுங் 
காலத் துன்பமும் வெளிப்பட்டன . முன்னங் 
கால்கள் முழங்கால்களுக்குப் பக்கத்தில் வளைந் 
திருந்தன . இரண்டு குழம்புகளும் வீங்கியிருந் 
தன . புள்ளி போட்ட வலது முன்னங்காலில் 
முழங்காலுக்குப் பக்கத்தில் முஷ்டியைப் 
போன்ற ஒரு கை இருந்தது . அதன் பின்னங் 
கால்கள் இதைக் காட்டிலும் சிறப்பான நிலை 
மையில் இருந்தன . ஆனால் அதன் பின்புறத்தி 
லிருந்து மென்மையான முடிப்பகுதி தேய்ந்து 
போன பிறகு மறுபடியும் வளரவில்லை . அதன் 
எலும்புந்தோலுமான உடலோடு ஒப்பிடும் 
பாழுது கால்கள் மிகவும் நீளமாகத் தோன் 
றின . அதன் எலும்புகள் நல்ல வடிவத்தில் 
வளர்ச்சி அடைந்திருந்தன என்றாலும் அவை 


407 


( ஒருவேளை 


வெளியே துருத்திக் கொண்டிருந்த படியால் 
அவற்றுக்கு இடையிலுள்ள குழிவுப் பகுதியில் 
தோல் வேகமாக வளர்ச்சி அடைந்திருப்பதைப் 
போலத் தோன்றியது . அதன் தோள்பட்டை 
எலும்புகளுக்கு இடையிலுள்ள முகடும் முது 
கும் பல முறை நன்றாக அடிவாங்கிய தழும் 
புகளைக் கொண்டிருந்தன ; பின்புறத்தில் புதி 
தாக ஏற்பட்டிருந்த புண்ணில் சீழ் வைத்துக் 
கொண்டு வீங்கிப் 

போயிருந்தது . 

அதன் 
கறுப்பு வாலில் எலும்புகள் 

எலும்புகள் ரம்பம் போலத் 
தெரிந்தன . அது நீளமாகத் தொடங்கினாலும் 
முடி இல்லாமல் அநேகமாக மொட்டையாகவே 
இருந்தது . வாலுக்குப் பக்கமுள்ள பின் பகுதி 
யில் கையளவுக்குப் பெரிய புண் இருந்தது 

குளவி கொட்டியதனால் ஏற்பட் 
டிருக்கலாம் ) அதிலிருந்து வெள்ளை முடி நீட்டிக் 
கொண்டிருந்தது . தோள்பட்டை எலும்புப் 
பகுதியில் இன்னொரு புண்ணின் தழும்பு இருந் 
தது . அதன் குண்டிப் பிளவும் வாலும் ஓயாத 
வயிற்றுப் போக்கினால் கறைபட்டிருந்தன . 
அதன் சருமத்திலிருந்த குட்டையான முடி முட் 
களைப் போலக் குத்திட்டு நின்றன . அந்தக் 
காயடிக்கப்பட்ட குதிரையின் கிழட்டுத் தோற் 
றம் எவ்வளவு தான் அருவருப்பாக இருந்தா 
லும் அது ஒரு 

காலத்தில் மிகவும் அழகான 
குதிரையாக இருந்திருக்க வேண்டும் 
யாரும் நினைக்காதிருக்க முடியாது . ஒரு நிபு 
ணர் நிச்சயமாக அந்த முடிவுக்குத்தான் வரு 
வார் . 


என்று 


408 


ஜாதிக் 


அப்படிப்பட்ட அகலமான தோள்கள் , பெரிய 
முழங்கால் சில்லுகள் , அவ்வளவு அருமையான 
குளம்புகள் , அவ்வளவு ஒல்லியான கால்கள் , 
அவ்வளவு அழகான கழுத்து , 

எல்லாவற் 
றையும் காட்டிலும் முக்கியமாக அவ்வளவு 
உயர்ந்த நெற்றி . 
நெற்றி . அதில் 

அதில் கறுப்பு நிறத்தில் 
பெரிய , பிரகாசமான கண்கள் , முகத்திலும் 
கழுத்திலும் 

குதிரைகளுக்கே உரிய 
முறையில் நரம்புகளின் முடிச்சு , அதன் சருமம் 
மற்றும் முடியின் மென்மை ஆகியவற்றை ருஷ் 
யாவில் ஒரே ஒரு இனத்தைச் சேர்ந்த குதிரை 
யிடம் தான் பார்க்க முடியும் என்று அந்த 
நிபுணர் நிச்சயமாகக் கூறுவார் . அந்தக் குதி 
ரையின் அருவருப்பான முதுமை ( அதன் கலப்பு 
நிறம் அதை 

மிகைப் படுத்திக் காட்டியது ) 
அதன் தோற்றத்திலும் நடத்தையிலுமிருந்த 
வீறார்ந்த சுய நம்பிக்கை ( தங்களுடைய பலத் 
தையும் அழகையும் நன்றாக உணர்ந்தவருக்கே 
அது பிரத்யேகமானது ) என்னும் பயங்கரமான 
இணைப்பிலும் 

உண்மையிலேயே அந்தக் 
குதிரையிடம் ஏதோ ஒரு மேன்மையான அம் 
சம் இருந்தது . 

பனியில் குளித்த புல்வெளியில் அந்தக் 
குதிரை இன்னும் வாழ்ந்து கொண் 

லத்தைப் போலத் தனியாக நின்று கொண் 
டிருந்தது . சற்று தூரத்தில் வெவ்வேறு இடங் 
களில் மேய்ந்து கொண்டிருந்த 

குதிரைகள் 
காலைப் பிறாண்டுகின்ற , சீறுகின்ற , கனைக்கின்ற , 
ளமையோடு துள்ளுகின்ற சத்தம் கேட்டது . 


FnL 


சிதில் 


409 


அத்தியாயம் 3 


ரமாக 


பச்சை 
போன்ற 


குழாய் 


சூரியன் ஏற்கெனவே காட்டுக்கு மேலே உய 

ஏறி அந்தப் புல்வெளி மற்றும் ஆற் 
றின் வளைவின் மீது பிரகாசமாக ஜொலித்துக் 
கொண்டிருந்தது . பனி துளிகளாகச் 

சுருங்கி 
விட்டது . அந்தச் சதுப்பு நிலம் மற்றும் காட்டின் 
மேலே அங்குமிங்கும் மூடுபனி கரைந்து மெலி 
தான புகையைப் போல மிதந்து கொண் 
ருந்தது . மேகங்கள் பெரிய அலைகளைப் போல 
வந்தன . ஆனால் இன்னும் காற்று அடிக்கவில்லை . 
ஆற்றுக்கு அப்பாலிருந்த வயல்களில் 
நிறத்தில் 

குட்டையான , 
தண்டுகளின் மீது ரை முதிர்ந்திருந்தது . அங்கே 
யிருந்த பசும்பயிர் மற்றும் மலர்களின் நறு 
மணம் 

காற்றில் நிறைந்திருந்தது . காட்டுக் 
குள்ளேயிருந்து ஒரு குயில் கரப்பாகக் 

கூவி 
யது . மல்லாக்கப் படுத்திருந்த நேஸ்தெர் இன் 
எத்தனை வருடங்கள் 

தனக்கு எஞ்சி 
யிருக்கின்றன என்பதைக் கணக்கிட்டுக் கொண் 
டிருந்தான் . 

ரை வயல்கள் மற்றும் தண்ணீர் 
தேங்கி நின்று கொண்டிருந்த 

புல்வெளிகள் 
மீது குருவிகள் பறந்து கொண்டிருந்தன . கால 
தாமதமாக வந்த முயல் குட்டி அந்தக் குதிரைக் 
கூட்டத்துக்கு நடுவில் சிக்கிக் கொண்டது . அது 
பாதுகாப்பான இடத்தை 
தோடி அங்கே ஒரு புதரின் கீழ் ஜாக்கிரதை 
யாக உட்கார்ந்து கொண்டது . வா ஸ்கா தலை 
யைப் புல்லின் மீது புதைத்துத் தூங்கிக் கொண் 
டிருந்தான் . பெண் குதிரைகள் அவனைச் சுற்றி 


னும் 


நோக்கி 


விரைந் 


410 


ம் 


டங் 


மென்றன . 


தூக்கிக் 


பரந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்தன . 
அந்தச் சரிவின் 

கீழ்ப் 

பாதியிலும் சிதறி 
நின்றன . வயதான குதிரைகள் தங்களை யாரு 
தொந்தரவு செய்ய முடியாத மேய்ச்சல் இ 
களைத் தேடிப் பனியில் பிரகாசமான பாதையை 
ஏற்படுத்திக் கொண்டு சென்றன . அந்த 
டங்களுக்குச் சென்றதும் சுவையான புல்லை 
அந்தக் கூட்டம் 

முழுவதுமே 
யாரும் கவனிக்க 

முடியாத விதத்தில் ஒரே 
திசையில் நகர்ந்து சென்றது . மறுபடியும் கம்பீர 
மான கிழட்டுக் குதிரையான ஷுல்திபா முன்னே 
சென்று மற்ற குதிரைகளுக்கு வழி காட்டியது . 
முதல் தடவையாகக் 

குட்டி போட்டிருந்த 
இளம் மூஷ்கா தன்னுடைய குட்டியைப் பார்த்து 
வாலைத் 

கொண்டு குதியாட்டம் 
போட்டது . 

வெளிர் நீல நிறத்திலிருந்த 
அந்தக் குட்டி கால்கள் நடுங்கிக் கொண்டே 
அதற்குப் பக்கமாக வந்து ஒட்டிக் கொண்டது . 
லா ஸ்தச்கா 

இந்தக் 

குதிரையின் 
பழுப்புத் தோல் பட்டுத்துணியைப் போல வள 
வளப்பாகவும் பளபளப்பாகவும் இருந்தது . 
அது இன்னும் தனிக்கட்டைதான் . 

அது தலை 
யைக் குனியும் பொழுது பட்டுப் போன்ற 
கறுப்பு முன் முடி புருவங்களையும் கண்களையும் 
மறைத்துக் கொள்ளும் . அது புல்லை மேய்ந்து 
கொண்டிருக்கும் பொழுது புல்லைப் பிடுங்கி ஆகா 
யத்தில் தூக்கியெறிந்து அது கீழே விழுகின்ற 
பொழுது பனியில் நனைந்த தன் முன் குதிகால் 
களினால் அதை மிதித்து விளையாடும் . வயதான 


என்ற 


411 


வால் 


ஆண் குதிரைகளில் ஒன்று ஏதோ ஒரு விளை 
யாட்டைப் போலக் கற்பனை செய்து கொண்டு 
ஏற்கெனவே அதன் தாயாரை இருபத்தாறு தட 
வைகள் சுற்றிவிட்டது . தன் மகனுடைய விளை 
யாட்டுகள் நன்கு பழக்கமாகியிருந்தபடியால் 
அது அமைதியாகப் புல்லை மேய்ந்து கொண் 
டிருந்தது . 

எப்பொழுதாவது தன்னுடைய 
பெரிய கறுப்பு நிறக் கண்களினால் மகனை 
பார்வை பார்த்துக் கொள்ளும் . 

அங்கேயி 
ருந்த ஆண் குதிரைகளில் மிகவும் சிறிய குதிரை 
கறுப்பு நிறத்தில் பெரிய தலையோடிருந்தது . 
அதன் முன் முடி காதுகளுக்கு நடுவில் நெட் 
டையாக நின்று அது எதையோ பார்த்து ஆச்ச 
ரியமடைவதைப் போல ஒரு தோற்றத்தைக் 
கொடுத்தது . அதன் 

கருப்பையிலிருந் 
ததைப் போல இன்னும் ஒரு 

பக்கமாக 
வளைந்திருந்தது . அது காதுகளை விறைப்பாக 
நீட்டிக் கொண்டு 

விளையாடிக் கொண்டிருக் 
கும் அந்த ஆண் குதிரையைப் பார்த்தபடியே 
அசைவில்லாமல் 

கொண்டிருந்தது . 
அந்தப் பார்வைக்குக் காரணம் பொறாமையா 
அல்லது அதிருப்தியா என்று சொல்வது கடினம் . 
சில இளம் குதிரைகள் தங்களுடைய தாயார் 
களின் அடிவயிறுகளில் பால்காம்புகளைத் தேடி 
பொறுமையில்லாமல் தங்களுடைய மூக்குகளால் 
நிமிண்டிக் கொண்டிருந்தன . 

குதிரை 
கள் தங்கள் தாயார்களின் வேண்டுகோள்களைச் 
சட்டை 

செய்யாமல் எதையோ தேடிப் 
போவதைப் போல எதிர்த் திசையில் வேகமாக , 
அவலட்சணமாக நடந்து சென்றன . பிறகு 


நின்று 


மற்ற 


412 


என்பது 


சென்று 


எந்தக் காரணமும் இல்லாமலே திடீரென்று 
நின்று கொண்டு இதயத்தை ஊடுருவும் படி 
யாகக் கூக்குரலிட்டன . இன்னும் சில குதிரைகள் 
தரையில் நன்றாகப் படுத்துக் கிடந்தன அல்லது 
புல்லை மேய்வதற்குக் கற்றுக் கொண்டிருந்தன 
அல்லது தங்களுடைய 

பின்னங்கால்களினா ல் 
காதுகளின் பின் புறத்தைச் 

சொறிந்து 
கொண்டிருந்தன . சினையாக இருந்த இரண்டு 
பெண் குதிரைகள் மற்ற குதிரைகளிடமிருந்து 
ஒதுங்கிப் போய் ஒன்றாக மேய்ந்து கொண்டு 
கஷ்டத்தோடு நடந்து கொண்டிருந்தன . மற்ற 
குதிரைகள் அவற்றின் நிலைமைக்காக மரியாதை 
கொடுத்தன 

தெளிவு . குதிரைக் 
குட்டிகள் அவற்றுக்குப் பக்கத்தில் 
தொந்தரவு கொடுக்கத் துணியவில்லை . ஏதாவது 
ஒரு துடிப்பான குதிரைக் குட்டி அவற்றுக்குப் 
பக்கத்தில் போகத் துணியுமானால் அதன் நடத்தை 
சரியல்ல என்று காட்டுவதற்கு அது காது அல் 
லது வாலை ஆட்டுவதே போதுமானதாக இருந் 
தது . 

ஒரு வயதான குதிரைகள் , பெண் குதிரைக் 
குட்டிகள் பெரிய குதிரைகளின் தோரணையில் 
நடந்து கொண்டன . அவை அபூர்வமாகவே 
ஆகாயத்தில் துள்ளிக் குதிக்கும் அல்லது உற் 
சாகமான இளம் குதிரைகளோடு சேர்ந்து விளை 
யாடும் . அவை நன்கு 

நன்கு கத்தரித்து விடப்பட்டு 
அன்னப் பறவை போலத் தோன்றிய தங்களு 
டைய கழுத்துகளை வளைத்துக் கொண்டு மிகவும் 
கம்பீரமாகப் புல்லை மென்றன ; தங்களுக்கும் 
வால்கள் இருப்பது மாதிரியாகச் சிறு துடைப் 
பத்தைப் போன்ற தங்களுடைய வால்களை ஆட் 


413 


கோஷ்டி 


கள் 


மீது 


டின . வயதான குதிரைகளைப் போல அவை சில 
சமயங்களில் தரையில் படுத்துப் புரளும் , அல் 
லது ஒருவருக்கொருவர் முதுகைச் சொரிந்து 
கொடுக்கும் . இரண்டு அல்லது மூன்று 
தான பெண் குதிரைகளும் கன்னிக் குதிரைகளும் 
தான் மற்ற எல்லாக் குதிரைகளையும் காட்டி 
லும் உற்சாகமாக நடந்து கொண்டன . அவை 
எப்பொழுதுமே உணர்ச்சிகரமான பெண்கள் 

ஒன்றைத் தனியாக அமைத்துக் 
கொண்டன . எல்லா நேரங்களிலும் தங்களு 
டைய கால்களை உதைத்துக் கொண்டும் , சீறிக் 
கொண்டும் விளையாடிக் கொண்டும் கனைத்துக் 
கொண்டுமிருந்தன . 

அவை 

ஒன்று கூடி 
தங்கள் தலைகளை அடுத்தவர்களுடைய தோள் 

வைத்துக் கொண்டு ஒருவரை 
யொருவர் முகர்ந்து பார்த்து ஆகாயத்தை 
நோக்கித் துள்ளிக் குதிக்கும் . சில சமயங்களில் 
கனைத்துக் கொண்டும் 

வால்களை 

ஆட்டிக் 
கொண்டும் மற்ற குதிரைகளுக்கு முன்பாகப் 
போலிக் காதல் புரிவதைப் போல பாதி ஓட்ட 
மும் பாதி கெச்சை நடையுமாகக் காட்சி நடத் 
தும் . இந்த உற்சாகமான பெண் குதிரைகளி 
லேயே மிகவும் அழகாகவும் சுட்டியாகவும் இருந் 
தது நாம் முன்னர் குறிப்பிட்ட அந்தப் பெண் 
குதிரை தான் . அது என்ன செய்தாலும் மற்ற குதி 
ரைகளும் அதைப் பின்பற்றும் . அந்தப் பெண் 
குதிரை எங்கே போனாலும் அந்த அழகான 
பெண் குதிரைக் கூட்டம் முழுவதுமே அதைப் 
பின் தொடர்ந்து செல்லும் . அன்று காலையில் 
அது மிகவும் விசேஷமான உற்சாகத் தோடி 


414 


- 


ருந்தது . மனிதர்களுக்குத் திடீரென்று குதூக 
லம் ஏற்படுவதைப் போல அதற்கும் குதூக 
லம் ஏற்பட்டிருந்தது . ஆற்றங்கரையில் அந்தக் 
கிழட்டுக் குதிரையிடம் சேட்டை செய்த பிறகு 
எதைக் கண்டோ பயந்துவிட்டதைப் போலப் 
பாசாங்கு செய்து கொண்டு கரையோரமாகவே 
ஓடியது , பிறகு சீறிக் கொண்டு உச்ச வேகத் 
தில் புல்வெளியில் ஓடியது . அதையும் அதைப் 
பின் தொடர்ந்து ஓடிய மற்ற குதிரைகளையும் 
பிடிப்பதற்காக வா ஸ்கா 

ஓடி வர வேண்டியி 
ருந்தது . அது சிறிதளவு புல்லைச் சாப்பிட்ட 
பிறகு தரையில் விழுந்து புரண்டது . கிழட்டுப் 
பெண் குதிரைகளைச் சீண்டுவதற்காக 

அவற் 
றுக்கு மிகவும் பக்கமாக ஓடியது . பிறகு ஒரு 
குதிரைக் குட்டியை அதன் தாயாரிடமிருந்து 
பிரித்து அதைக் கடிக்கப் போவதைப் போல 
விரட்டிக் கொண்டு ஓடியது . தாய்க் குதிரை பயந் 
துவிட்டது , குதிரைக் குட்டி பரிதாபகரமாக அழு 
தது , ஆனால் அந்தப் பெண் குதிரை அதைத் 
தொடக்கூட இல்லை . அது தன்னுடைய பெண் 
நண்பர்களுக்கு வேடிக்கை காட்டுவதற்காகவே 
அப்படி பயமுறுத்தியது . அவை அதைப் பேரா 
னந்தத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தன . 
ஆற்றின் அக்கரையில் ஒரு விவசாயி பழுப்பு 
நிறத்தில் ஒரு 

ஒரு குதிரையை ஏரில் பூட்டி ரை 
வயலில் உழுது கொண்டிருந்தான் . அந்தக் குதி 
ரையின் கவனத்தைத் திருப்ப வேண்டும் என்ற 
எண்ணம் அதற்கு ஏற்பட்டது . அது அங்கே 
நின்று தலையை கம்பீரமாக நிமிர்த்தியது , 
உடலைக் குலுக்கியது , இனிமையான , அன்பு 


415 


ஆனால் 


நிறைந்த இழுவையான ஓசையை வெளியிட் 
டது . அந்த ஓசையில் உணர்ச்சியும் காதலும் 
ஒரு வகையான துயரமும் கலந்திருந்தது . அதில் 
வேட்கையும் காதல் வாக்குறுதியும் அதற்கான 
ஏக்கமும் இருந்தது . 

நாணற்புதரின் அடியில் ஒரு பறவை தவ்விக் 
குதித்துக் கொண்டு மிகவும் உணர்ச்சிகரமாகத் 
தன்னுடைய துணையைத் தேடிக் கூவியது . ஒரு 
குயிலும் கவுதாரியும் காதற் பாட்டிசைத்தன . 
மலர்கள் கூட ஒன்றுக்கொன்று நறுமணமிக்க 
பூந்தாதுகளைக் 

காற்று வழியே அனுப்பிக் 
கொண்டிருந்தன . 

நான் இளமையோடும் அழகோடும் பலத் 
தோடுமிருக்கிறேன் ; 

காதலின் இனி 
மையை இன்னும் நான் சுவைக்கவில்லை . அது 
மட்டுமல்ல . எந்தக் காதலனும் -- ஒரு ஆண் 
கூட - என்னைப் 

பார்க்கவுமில்லை 
அந்தப் பெண் குதிரை ஓலமிட்டது . 

இந்தப் பொருள் பொதிந்த ஒலம் அந்தச் 
சரிவிலும் வயல்களின் மீதும் துயரத்தோடும் 
இளமையோடும் பரவியது . வெகு தூரத்துக்கு 
அப்பாலிருந்த அந்தப் பழுப்பு நிறக் குதிரை 
யின் காதுகளை எட்டியது . அது 

காதுகளைக் 
கூர்மையாக்கிக் கொண்டு 

கொண்டு அப்படியே நின்று 
விட்டது . விவசாயி தன் காலில் போட்டிருந்த 
மரக்கட்டைச் செருப்பினால் அதை மிதித்தான் . 
ஆனால் அந்தப் பழுப்பு நிறக் குதிரை காற்றிலே 
வந்த கீதத்தைக் கேட்டு மெய்மறந்து விட்டது . 
அந்த இடத்திலேயே நின்று கொண்டு அதற்குப் 
பதிலளிப்பதைப் போலக் கனைத்தது . விவசாயி 


என்று 


416 


ரை 


ஆத்திரமடைந்து கடிவாளத்தை இழுத்தான் , 
மறுபடியும் அந்தக் குதிரையின் 

வயிற்றில் 
மிதித்தான் . இந்தத் தடவை அவன் மிகவும் 
பலமாக ஓங்கி மிதித்தபடியால் குதிரை தன் 
னுடைய கனைப்பை நிறுத்திக் கொண்டு முன்னே 
நடந்தது . ஆனால் அந்தப் பழுப்பு நிறக் குதி 
ரைக்கு ஒரு இனிமையான சோகம் ஏற்பட்டு 
விட்டது . அதன் வேட்கை மிகுந்த ஓலமும் 
விவசாயியின் ஆத்திரம் நிறைந்த வசவுகளும் 
தொலைவிலிருந்த வயலிலிருந்து 

எதிர்க் 
கரையிலிருந்த குதிரைக் கூட்டத்துக்கு மிதந்து 
வந்தன . 

அந்தப் பெண் குதிரையின் குரலே அந்தப் 
பழுப்புக் குதிரை தன் கடமையை மறந்துவிடு 
கின் ற அளவுக்கு மயக்கிவிட்டதென்றால் அந்தக் 
குதிரை காதுகளை 

விறைப்பாக நீட்டிக் 
கொண்டு நாசித்துவாரங்கள் 

விரிந்திருக்க , 
காற்றை ஆழமாக உள்ளே 

சுவாசித்துக் 
கொண்டு உடலை முன்னே நீட்டியபடி , அதன் 

அழகான 

உடலில் ஒவ்வொரு 
உறுப்பும் துடிக்க 

மோகக் குரல் எழுப்பிய 
நேரத்தில் அதன் மொத்த அழகையும் அது 
பார்த்திருந்தால் அது எத்தகைய உணர்ச்சி 
வெள்ளத்துக்கு ஆளாகியிருக்கும் ? 

ஆனால் அந்தப் பெண் குதிரை அந்த உணர்ச் 
சிகளில் நெடுநேரம் மூழ்கிவிடவில்லை . தனக்கு 
பதிலளித்த குரல் தேய்ந்து ஒடுங்கியதும் அது 
மறுபடியும் கனைத்தது , பிறகு தலையைத் தொங் 
கவிட்டுக் கொண்டு தரையைப் பிறாண்டியது . 
அந்தக் கிழட்டுக் குதிரையைச் சீண்டித் துன்பு 


ளமையான , 


27-2442 


417 


றுத்துவதற்காக ஓடியது . இளம் குதிரைகளின் 
வேடிக்கைகளுக்கும் 

சேட்டைகளுக்கு 

ம் 

அது 
நிரந்தரமான இலக்காக இருந்தது ; 

மனிதர் 
களைக் காட்டிலும் அந்த இளம் குதிரைகள் 
தான் அதை அதிகமாகத் துன்புறுத்தின . ஆனால் 
அது 

யாருக்குமே ஒருபோதும் துன்பத்தைக் 
கொடுத்ததில்லை . மனிதர்களுக்கு அது இன்னும் 
உபயோகமாக இருந்தது . ஆனால் அந்த இளம் 
குதிரைகள் அதை ஏன் இப்படித் துன்புறுத்த 
வேண்டும் ? 


அத்தியாயம் 4 


வள 


அது கிழடு . அவை இளங் குதிரைகள் . அது 
எலும்புந்தோலுமாக இருந்தது . அவை 
வளப்பாக இருந்தன . அது சோகமாக இருந் 
தது . அவை உற்சாகமாக இருந்தன . சுருக்க 
மாகச் சொல்வதென்றால் அது ஒரு விசித்திர 
மான , அந்நியமான , முற்றிலும் வேறான பிறவி . 
ஆகவே அனுதாபத்துக்கு உரியதல்ல . குதிரை 
கள் தங்களிடம் மட்டுமே அனுதாபம் காட் 
டும் . சில அபூர்வமான விதிவிலக்குகளில் தங் 
களைப் போல 

இருப்பதாக அவை கற்பனை 
செய்கின்ற தங்கள் ரகத்தினரிடம் அனுதாபம் 
காட்டுவதுண்டு . ஆனால் அந்தக் காயடிக்கப் 
பட்ட குதிரை கிழடாகவும் எலும்புந்தோலு 
மாகவும் அவலட்சணமாகவும் இருப்பதற்காக 
அதைக் குறை சொல்ல முடியுமா ? .. அப்படி 
யாரும் நினைக்க மாட்டார்கள் . ஆனால் மற்ற 
குதிரைகளைப் பொறுத்தவரை 

அதற்குப் 


418 


பொறுப்பு அந்தக் குதிரை தான் . இளமையாக 
வும் வலிமையாகவும் ஆனந்தமாகவும் இருப் 
பவை , தமக்கு முன்னால் எல்லாவற்றையும் 
கொண்டிருப்பவை , மிகவும் லேசான 

எச்சரிக் 
கை கிடைத்தவுடனே எல்லாத் தசை நார்களும் 
துடிக்க , வால்கள் செங்குத்தாக உயர்ந்து நிற் 
கின்றவை மட்டுமே குற்றமில்லாதவை . 
வேளை அந்தக் காயடிக்கப்பட்ட குதிரை இதை 
உணர்ந்திருக்கக் கூடும் . அதிகமான அறிவு பூர் 
வமான தருணங்களில் தன்னுடைய வாழ்க்கை 
முடிந்துவிட்டதற்குத் தானே பொறுப்பு என்று 
அது ஒத்துக் கொண்டது . 

அதற்குரிய தண் 
டனையை ஏற்றுக் கொள்ளவும் தயாராக இருந் 
தது . ஆனால் என்ன இருந்தாலும் அது வெறும் 
குதிரை தான் . 

காரணமும் இல்லாமல் 
தன்னைத் துன்புறுத்துகின்ற இந்த இளவட்டங் 
களின் வாழ்க்கை முடிவுக்கு வருகின்ற பொழுது 
அவை ஒவ்வொன்றுக்கும் என்ன கதி ஏற்படப் 
போகிறதோ என்பதை 

நினைத்த 
சோகம் , ஆத்திரம் , எரிச்சல் ஆகிய உணர்ச்சி 
கள் ஏற்படுவதை அதனால் தடுக்க முடியவில்லை . 
அந்தக் குதிரைகளின் ஈவிரக்கமற்ற மனோபா 
வத்துக்குப் பின்னால் ஒரு பிரபுத்துவ உணர்ச்சி 
இருந்தது . அவை ஒவ்வொன்றின் பரம்பரை 
யையும் 

பிரபலமான ஸ்மெதான்கா குதிரை 
வரை பின்னோக்கிப் பார்க்க முடியும் . ஆனால் 
இந்தக் கிழட்டுக் குதிரை எந்த இனத்திலிருந்து 
பிறந்தது என்பது யாருக்குமே 

தெரியாது . 
மூன்று வருடங்களுக்கு முன்பு குதிரைச் சந் 
தையில் எண்பது ரூபிள் விலைக்கு வாங்கப்பட்ட 
அனாமதேயக் குதிரை அது . 


பொழுது 


27+ 


419 


முறையில் 


அந்தப் பெண் குதிரை அதை நோக்கி வந்து 
மிகவும் அலட்சியமான 

அதை 
உதைத்தது . அந்தக் குதிரை இதைக் காட்டி 
லும் சிறப்பாக எதையும் எதிர்பார்க்கவில்லை .. 
அது கண்களைக் கூடத் 

கூடத் திறக்காமல் காதுகளை 
வளைத்துக் கொண்டு வாயைத் திறந்து பற் 
களைக் காட்டியது . அந்தப் பெண் குதிரை முது 
கைத் திருப்பிக் கொண்டு அதை உதைக்கப் 
போவதைப் போல நின்றது . அது கண்களைத் 
திறந்து கொண்டு அங்கேயிருந்து புறப்பட்டது . 
அதன் உறக்கம் போய்விட்டது . இப்பொழுது 
புல்லை மேயத் தொடங்கியது . மறுபடியும் 
அந்தப் பெண் குதிரையும் அதன் நண்பர்களும் 
அதை நோக்கி வந்தன . இரண்டு 

வயதான 
வழுக்கைத் தலையுள்ள அசட்டுக் குதிரை 
அது அந்தப் பெண் குதிரை செய்கின்ற எல் 
லாக் காரியங்களையும் அப்படியே பின்பற்றும் 
- அதற்குப் பக்கத்தில் நடந்து வந்தது . அது 
காப்பியடிப்பவர்கள் எல்லோரையும் 

போல 
தான் பின்பற்றுவதை அளவுக்கு மீறிச் செய் 
யும் . வழக்கமாக அந்தப் பெண் குதிரை தன் 
சொந்தக் காரியங்களை கவனிப்பதைப் போல 
அதற்கு மிகவும் பக்கத்தில் செல்லும் . ஆனால் 
அதைச் சிறிது கூட ஏறிட்டுப் பார்க்காது . 
எனவே அந்தக் கிழட்டுக் குதிரை கோபப்படு 
வதற்கு உரிமையுண்டா இல்லையா என்பதை 
ஒருபோதும் சொல்ல முடியாது . அந்தக் காட்சி 
உண்மையில் மிகவும் வேடிக்கையாக இருக்கும் . 
அதே மாதிரி இப்பொழுதும் செய்தது . ஆனால் 
மிகவும் குறும்பாக இருந்த அந்த வழுக்கைத் 


420 


பல 


தலை நண்பன் கிழட்டுக் குதிரையைத் தன் 
மார்பினால் முழு 

வேகத்தோடு 

தாக்கியது . 
கிழட்டுக் குதிரை மறுபடியும் பற்களைத் திறந்து 
காட்டியது , கனைத்தது , அந்தக் குதிரையிடம் 
சற்றும் எதிர்பார்க்க முடியாத எரிச்சலோடு 
அதன் பின்னால் ஓடி அதன் பின்புறத்தில் கடித் 
தது . வழுக்கைத் தலைக் குதிரைக் குட்டி தன் 
பின்புறத்தினால் அதை அடித்தது . 

வெளியே 
தெரிந்த எலும்புகளின் மீது அந்த அடி 
மாகப் பட்டது . கிழட்டுக் குதிரை 

சீறிக் 
கொண்டு மறுபடியும் அதை விரட்டிப் போகத் 
தயாரானது . ஆனால் பிறகு அது வேண்டாம் 
என்று முடிவு செய்து ஆழமாகப் பெருமூச்சு 
விட்டுக் கொண்டு அந்த இடத்திலிருந்து போய் 
விட்டது . அந்தக் கூட்டத்திலிருந்த இளம் குதி 
ரைகள் அனைத்துமே அந்தக் கிழட்டுக் குதிரை 
திமிராகத் தாக்கியதற்குப் பழிவாங்குவதென்று 
முடிவு செய்திருக்க 

வேண்டும் . ஏனென்றால் 
எஞ்சியிருந்த 

முழுவதும் 
அந்தக் குதிரை புல்லை மேயக்கூட அவை விட 
வில்லை . அந்த அளவுக்கு இடைவிடாமல் 
அதைத் துன்புறுத்தின . மேய்ச்சல்காரன் 
தடவைகள் அந்தக் குதிரையிடமிருந்து அவற் 
றை விரட்டியடித்தான் . அவை ஏன் இப்படி 
நடந்து கொள்கின்றன 

அவனுக்கே 
புரியவில்லை . கிழட்டுக் குதிரையினால் துன்பத் 
தைத் தாங்க முடியாததால் குதிரைக் கூட்டம் 
வீட்டுக்குத் திரும்ப வேண்டிய நேரம் வந்த 
பொழுது தானாகவே நேஸ்தெரிடம் சென்றது . 
தன் முதுகில் சேணத்தைப் பூட்டி நேஸ்தெர் 


அன்று 


பொழுது 


பல 


என்பது 


421 


அதன் மீது ஏறி உட்கார்ந்த பொழுது தான் 
அது அதிகமான மகிழ்ச்சியையும் பாதுகாப் 
பையும் உணர்ந்தது . 

அந்த வயோதிக மேய்ச்சல்காரனைச் சுமந்து 
கொண்டு 

போன பொழுது அதன் மனதில் 
எத்தகைய எண்ணங்கள் தோன்றின 

என் 
யார் சொல்ல முடியும் ? ஒருவேளை இளமையின் 
இரக்கமற்ற 

தன்மையைப் பற்றி வருத்தத் 
தோடு சிந்தனை செய்திருக்கலாம் 

அல்லது 
பழங்கால முறைப்படி தன்னைத் துன்புறுத்திய 
வர்களைப் பற்றி அகம்பாவமான , அமைதியான 
கழ்ச்சியுடன் அவர்களை மன்னித்திருக்கலாம் . 
அதன் சிந்தனைகள் எப்படி இருந்த போதிலும் 
குதிரைப் பட்டிக்குப் போய்ச் சேர்கின்றவரை 
அது யாருடனும் பேசவில்லை . 
அன்று 

மாலையில் அண்டை வீட்டுக்காரர் 
கள் சிலர் நேஸ்தெரைப் பார்க்க வந்திருந் 
தார்கள் . பண்ணை வீட்டு வேலைக்காரர்களுக்குச் 
சொந்தமான 

வழியாகக் குதி 
ரைகளை ஓட்டிச் சென்ற பொழுது தன்னுடைய 
குடிசைக் கம்பத்தில் ஒரு குதிரையும் வண்டி 
யும் கட்டப்பட்டிருப்பதை அவன் கவனித்தான் . 
உடனே வீட்டுக்குத் திரும்ப வேண்டும் என்று 
மிகவும் அவசரப்பட்டான் . எனவே 

அந்த 
லாயத்துக்குப் போனவுடன் அவன் கிழட்டுக் 
குதிரையைப் போகவிட்டு , அதன் மீதிருக்கும் 
சேணத்தைக் கழற்றுமாறு வாஸ்காவுக்கு உத் 
தரவிட்டான் . பிறகு கதவைப் பூட்டிக் கொண்டு 
தன்னுடைய நண்பர்களைச் சந்திப்பதற்குச் 
சென்றான் . அன்றிரவு அந்த வேலியடைப்புக் 


குடிசைகளின் 


422 


விலைக்கு 


“ சொறிக் 


குள் ஒரு அசாதாரணமான சம்பவம் 

நடை 
பெற்றது . ஸ்மெதான்காவின் கொள்ளுப் பேத் 
தியான அந்த வழுக்கைத் தலைக் குதிரைக் குட் 
டியை ( ஆகவே அந்தக் கூட்டம் முழுவதின் 
பிரபுத்துவ உணர்ச்சிகளை ) குதிரைச் சந்தை 
யில் 

வாங்கப்பட்ட , அப்பன் , 
ஆத்தாள் யார் 

என்று தெரியாத 
குதிரை அவமானப்படுத்தியதன் விளைவாக 
ஒ 

அது நடைபெற்றிருக்கலாம் . 
அல்லது முதுகில் குதிரையோட்டி இல்லாமல் 
சேணத்தை மட்டும் சுமந்து 

கொண்டிருந்த 
அந்தக் குதிரையின் விசித்திரமான தோற்றம் 
அதற்குக் காரணமாக இருக்கலாம் . குட்டிகள் 
முதல் கிழடுகள் வரை எல்லாக் குதிரைகளும் 
பற்களைக் காட்டிக் கொண்டு அந்தக் கிழட்டுக் 
குதிரையை இங்கு மங்கும் துரத்தின . அவை 
தம் குளம்புகளால் அதன் ஒட்டிய விலாப்புறங் 
களை இடித்த பொழுது அது வலி தாங்காமல் 
பலமாகக் கத்தியது . 

அந்தக் குதிரையால் 
அதை இனியும் தாங்க முடியாத பொழுது அந்த 
வேலியடைப்பின் நடுவே அது நின்று கொண் 
டது . அதன் முகம் சக்தியற்ற வயோதிகத்தின் 
பலவீனமான வெறியை , 

அதனோடு சேர்த்து 
அனாதரவான நிலையை வெளிப்படுத்தியது . 
அது தன் காதுகளை மடித்துக் கொண்டது . 
திடீரென்று 

அது செய்த காரியம் எல்லாக் 
குதிரைகளும் தங்கள் பாதைகளில் அப்படியே 
சிலையாக நிற்குமாறு செய்தது . மூத்த பெண் 
குதிரையான வியஸபூரிகா அந்தக் கிழட்டுக் 
குதிரையை முகர்ந்துவிட்டு ஆழமாகப் பெரு 


423 


மூச்சுவிட்டது . அந்தக் காயடிக்கப்பட்ட குதி 
ரையும் ஆழமாகப் பெருமூச்சுவிட்டது . 


அத்தியாயம் 5 


நிலவொளியில் பிரகாசமாகத் தெரிந்த 
அந்த வேலியடைப்பின் நடுவில் அந்தக் கிழட் 
டுக் குதிரை முதுகில் சேணத்தோடு நின்று 

காண்டிருந்தது . அப்பொழுது அந்தக் குதிரை 
சொன்ன புதிய ,, எதிர்பாராத செய்திகளைக் 
கேட்டு மற்ற குதிரைகள் திகைப்படைந்ததைப் 
போல 

அமைதியாகவும் அசைவில்லாமலும் 
அதைச் சுற்றி நின்று கொண்டிருந்தன . ஆம் . 
அந்தக் குதிரையிடமிருந்து அவை புதிய , எதிர் 
பாராத செய்திகளைத் தெரிந்து கொண்டன . 

பின்வரும் செய்திகளைத் தெரிந்து 
கொண்டன . 


அவை 


முதலாவது 


ரவு 


முதலாம் லியு பேஸ்னிய் மற்றும் பாராவின் 
மகன் நான் . வம்ச பரம்பரைப்படி என்னுடைய 
பெயர் முதலாம் முழீக் . * என்னுடைய வமிசப் 
பெயர் முதலாம் முழீக் என்றாலும் என்னை எப் 
பொழுதுமே கஜக்கோல் என்று தான் கூப்பிட்டு 


* விவசாயி . 


424 


க்க 


வந்திருக்கிறார்கள் . என்னுடைய நீண்ட காலடி 
காரணமாக இந்தப் பெயரை அவர்கள் எனக்குக் 
கொடுத்தார்கள் . அப்படிப்பட்ட காலடி ருஷ் 
யாவிலேயே கிடையாது . 

உலகத்தில் எந்தக் 
குதிரையின் 

உடலிலும் என்னைக் காட்டிலும் 
அதிகமாக ஜாதி ரத்தம் ஓடவில்லை . இதை 
நான் ஒருக்காலும் உங்களிடம் சொல்லியி 
மாட்டேன் . நான் எதற்காகச் சொல்ல வேண் 
டும் ? என்னுடைய இளமைக் காலத்தில் ஹிரேன 
வோவில் என்னோடு வசித்த , இப்பொழுது 
சற்று முன்னர் என்னை மறுபடியும் அடையா 
ளம் கண்டுள்ள வியஸபூரிகாவைக் காட்டி 
லும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் 
போகிறீர்களா ? வியஸபூரிகாவின் சாட்சிய 
மில்லை யென்றால் ப்பொழுது நீங்கள் என்னை 
நம்பப் போவதில்லை . 

உங்களிடம் 
ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டேன் . 
ஒரு சில குதிரைகள் என்னைப் பற்றி அனுதாபம் 
காட்டுவது எனக்கு 

அவசியமல்ல . 

ஆனால் 
நீங்கள் என்னைப் பேசும்படிச் செய்துவிட்டீர் 
கள் . ஆம் . குதிரைகளின் 

நுணுக்கங்களைத் 
தெரிந்தவர்கள் எல்லா இடங்களிலும் தேடியும் 
கண்டு பிடிக்க முடியாதிருக்கிறார்களே , 
அந்த கஜக்கோல் நான் தான் . தனக்குப் பிரிய 
மான லே பெதைக் காட்டிலும் நான் வேகமாக 
ஓடியதனால் தன் குதிரைப் பண்ணையிலிருந்து 
என்னை அகற்றிய பிரபுவுக்கு அறிமுகமான 
கஜக்கோல் நான் தான் . 


நானும் 


. 


425 


ரை 


" கலப்பு நிறம் என்றால் என்னவென்று தெரி 
யாமலே நான் பிறந்தேன் . நான் வெறும் குதி 

என்று தான் நினைத்தேன் . என்னுடைய 
உடல் நிறத்தைப் பற்றிச் சொல்லப்பட்ட முதல் 
சொற்கள் எனக்கும் என் தாயாருக்கும் ஆழ 
மான அதிர்ச்சியைக் கொடுத்தது எனக்கு நினை 
விருக்கிறது . நான் இரவில் பிறந்திருக்க வேண் 
டும் . மறு நாள் காலையில் என் தாயார் என்னை 
நக்கிச் சுத்தப்படுத்திய பிறகு என்னால் எழுந்து 
நிற்க முடிந்தது . எனக்கு ஏதோ வேண்டும் 
என்று நான் விரும்பியது நினைவிருக்கிறது ; எல் 
லாமே மிகவும் ஆச்சரியகரமாகவும் மிகவும் 
எளிமையாகவும் தோன்றின . நீண்ட , கதகதப் 
பான நடைக்கூடத்தில் எங்கள் பட்டிகள் இருந் 
தன் . அந்தக் கதவில் கிராதிகள் இருந்தன . 
அதன் வழியாக நாங்கள் எல்லாவற்றையும் 
பார்க்க முடியும் . என் தாயார் தன் மடிக்காம்பு 
களை எனக்குக் கொடுத்த போதிலும் எனக்கு 
ஒன்றும் தெரியாததால் நான் அவளுடைய முன் 
னங்காலிலும் அவளுடைய மார்பிலும் என்னு 

மூக்கை இடித்தேன் . என் 
திடீரென்று கிராதி வழியாகப் பார்த்து விட்டு 
என் மேல் ஒரு காலை எடுத்து வைத்துப் பின்னால் 
இழுத்துக் கொண்டது . 

அன்றைய குதிரைக் 
காரன் கிராதி வழியாக எங்களை 

உற்றுப் 
பார்த்துக் கொண்டிருந்தான் . 

இங்கே பாருங்கள் ! பாபா குட்டி போட்டு 
விட்டது என்று சொல்லிவிட்டு அவன் கதவுத் 
தாழ்ப்பாளைப் பின்னால் தள்ளினான் . புதிதாகப் 
போடப்பட்டிருந்த வைக்கோலின் மீது நடந்து 


டைய 


தாயார் 


426 


டும் . 


ஒருவன் 


என்னைக் கைகளால் தூக்கினான் . 

தராஸ் ! 
இங்கே வந்து பார் ! இந்தக் குட்டி புறாவைப் 
போலக் கலப்பு நிறத்திலிருக்கிறது என்றான் . 

நான் அவனிடமிருந்து தாவிக் குதித்து 
முழங்கால்கள் மடங்கிக் கீழே விழுந்தேன் . 

அட ! குட்டிப் பிசாசே ! என்றான் அவன் . 
என் தாயார் சங்கடப்பட்டிருக்க வேண் 
ஆனால் என்னைப் 

பாதுகாப்பதற்கு ஒரு 
முயற்சியும் செய்யவில்லை . 

அது 

ஆழமாகப் 
பெருமூச்சு விட்டுவிட்டுத் திரும்பிக் கொண் 
டது . மற்ற குதிரைக்காரர்கள் உள்ளே வந்து 
என்னை உற்றுப் பார்த்தார்கள் . அவர்களில் 
குதிரைப் பண்ணைப் 

பண்ணைப் பொறுப்பாளரி 
டம் தெரிவிப்பதற்காகச் சென்றான் . அவர்கள் 
எல்லோருமே என்னுடைய நிறத்தைப் பற்றிக் 
கேலியாகச் சிரித்தார்கள் , வேடிக்கையான 

பெயர்களையும் எனக்குச் சூட்டினார்கள் . 
அவற்றுக்கு என்ன அர்த்தம் 

என் 
தாயாருக்கோ , எனக்கோ புரியவில்லை . அது 
எங்கள் குடும்பத்திலோ எங்கள் 

உற 
வினர்களிடத்திலோ ஒருபோதும் கலப்பு நிறத் 
தில் குதிரை பிறந்ததில்லை . ஒரு 

ஒரு குதிரையின் 
நிறத்தில் குறை கூறும் படியாக ஏதேனும் 
இருக்கக் கூடும் என்பே 

என்பதே எங்களுக்குத் 

எங்களுக்குத் தெரி 
யது . அப்பொழுது கூட என் பலத்தையும் அழ 
கான தோற்றத்தையும் எல்லோரும் பாராட்டி 
னார்கள் . 

எவ்வளவு சுறுசுறுப்பான குதிரைக் குட்டி , 
பாருங்கள் . யாரும் பிடிக்க முடியாது போலி 
ருக்கிறது என்றான் குதிரைக்காரன் . 


என்பது 


வரை 


427 


கூற 


- 



சிறிது நேரத்தில் குதிரைப் பண்ணைப் 
பொறுப்பாளர் அங்கே வந்தார் . அவருக்கு 
வியப்பும் ஓரளவுக்கு வருத்தமும் ஏற்பட்டிருப் 
பது தெரிந்தது . 

இந்த அவலட்சணம் எங்கேயிருந்து வந் 
தது ? தளகர்த்தர் இந்தக் குட்டியைக் குதிரைப் 
பண்ணையில் வைத்துக் 

கொள்ள மாட்டார் . 
எல்லாம் கெட்டுப் பேச்சே ! பாபா ! என்னை 
ஒழித்துவிட்டாயே என்று தாயாரைப் பார்த்துக் 

கோமாளி 
யைப் பெற்றதைக் காட்டிலும் எங்களுக்கு ஒரு 
வழுக்கைக் குதிரையையாவது கொடுத்திருந் 
தால் நன்றாயிருக்குமே ! 

என் தாயார் ஒன்றுமே பேசவில்லை . இம் 
மாதிரியான சந்தர்ப்பங்களில் அவள் வழக்க 
மாகச் செய்வதைப் போல மறுபடியும் பெரு 
மூச்சு விட்டாள் . 

சனியன் ! தைப் போல இருக்கிறது ? 
முழீக் மாதிரிதான் என்றார் . இதைப் பண்ணை 
யில் பத்திருக்க முடியாது . இதனால் அவ 
மானம் தான் ஏற்படும் 

அழகான 
குதிரை - மிகவும் அழகான குதிரை என்றார் . 
என்னைப் பார்த்த எல்லோரும் அப்படியே சொன் 
னார்கள் . சில நாடங்களுக்குப் பிறகு தளகர்த்தர் 
என்னைப் பார்க்க வந்தார் . அவரும் அருவருப் 
படைந்தார் . என்னுடைய தோலின் நிறத்துக் 
என்னையும் 

என் 

தாயாரையும் திட்டி 
னார் . 

என்ன இருந்தாலும் அது அழகான குதி 
ரை -- மிகவும் 

அழகான குதிரை 


வை 


ஆனால் 


காக 


என்று 


428 


யாக 


என்னைப் பார்த்த எல்லோரும் கூறினார்கள் . 
நாங்கள் அந்தக் 

அந்தக் குதிரைப் பண்ணையில் 
பெண் குதிரைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 
பகுதியில் - குட்டிகள் தாயார்களோடு தனித் 
தனியாக -- வசந்த காலம் வருகின்றவரை வ 
தோம் . ஆனால் அந்தக் கொட்டகையின் கூரை 
களிலிருந்த பனி உருகத் தொடங்கிய பொழுது 
புதிய வைக்கோல் போடப்பட்டிருக்கும் அந்தப் 
பெரிய வேலியடைப்புக்குள் 

தாயார்களோடு 
போவதற்கு எப்பொழுதாவது 

அனுமதிக்கப் 
பட்டோம் . நான் இங்கே தான் முதல் தடவை 

என்னுடைய நெருக்கமான மற்றும் 
தூரத்து உறவினர்களைத் தெரிந்து கொண் 
டேன் . அந்தக் காலத்தில் மிகவும் பிரபலமான 
பெண் குதிரைகள் தனிக் கதவுகளின் வழி 
யாகத் தங்களுடைய குட்டிகளோடு வருவதைப் 
பார்த்தேன் . வயதான 

கொலான்கா , 

ஸ்மெ 
தான் காவின் மகளான மூஷ்கா , மற்றும் கிரஸ் 
னூஹா 

சேணக் குதிரையான தொப்ரஹோ 
திஹா - அன்று பிரபலமடைந்திருந்த எல் 
லாக் குதிரைகளும் அவற்றில் இருந்தன . அவை 
தங்கள் குட்டிகளோடு அங்கே சூரிய ஒளியில் 
நடந்தன , வைக்கோலில் படுத்துப் புரண் 
டன , ஒன்றையொன்று முகர்ந்து கொண்டன 
எல்லாம் சாதாரணமான குதிரைகளைப் போல 
வே . அந்த வேலியடைப்பு முழுவதும் அழகான 
குதிரைகள் நின்று கொண்டிருக்கும் 

காட்சி 
இன்று கூட எனக்கு நினைவிருக்கிறது . 

க்கிறது . நானும் 
ஒரு காலத்தில் ளமையாகவும் குதியாட்டத் 


429 


தோடுமிருந்தேன் என்றால் உங்களுக்கு அது 
விசித்திரமாகவும் நம்ப முடியாததாகவும் இருக் 
கும் ஆனால் அது உண்மை . அங்குதான் நான் 
வியஸபூரிகாவை சந்தித்தேன் . அப்பொழுது 
அது ஒரு வயதுக் குட்டி . அன்பும் , 

குதூகல 
உணர்ச்சியும் துடிப்பும் நிறைந்த குதிரை . 
ன்று நீங்கள் அதை அபூர்வமான ஜாதிக் 
குதிரையாகக் கருதினாலும் அந்தக் காலத் 
தில் அந்தப் பண்ணையிலே மிகக் கீழ்த்தரமான 
குதிரைகளில் ஒன்றாகவே 

கருதப்பட்டது . 
யாரையும் அவமதிப்பது என்னுடைய நோக்க 
மல்ல . எனினும் நான் இதைக் கூறுவது அவசி 
யம் . அந்தக் குதிரையே இதை ஒத்துக் கொள் 
ளும் . 

என்னுடைய கலப்பு நிறத்தை மனிதர்கள் 
வெறுத்தார்களே தவிர குதிரைகளுக்கு அது 
இனிமையாக இருந்தது . 

அவை 

அனைத்தும் 
என்னைச் சூழ்ந்து கொண்டு என்னைப் பாராட் 
டும் , என்னோடு விளையாடும் . மனிதர்கள் என் 
னுடைய நிறத்தைப் பற்றி என்ன சொல்கிறார் 
கள் என்பதை நான் மறக்கத் தொடங்கினேன் ; 
ஆனந்தமாக இருந்தேன் . ஆனால் வெகு சீக் 
கிரத்திலேயே எனக்கு முதல் துயரம் ஏற்பட் 
டது . என் தாயாராலேயே அது ஏற்பட்டது . 
பனி உருகத் தொடங்கி , கூரைகளின் கீழ் 
சிட்டுக் குருவிகள் கீச்சிட்ட பொழுது , வசந்த 
காலத்தின் நறுமணங்கள் காற்றிலே நிறைந் 
திருந்த பொழுது என்னைப் பற்றி என் தாயா 
ருடைய அணுகுமுறை மாறியது . அவள் மாறி 
விட்டாள் என்பது உண்மை . அவள் தன் வய 


430 


விட்டு 


துக்குப் பொருத்தமில்லாத முறையில் அந்த 
வேலியடைப்புக்குள் துள்ளிக் குதித்து விளை 
யாடினாள் அல்லது ஒரு மாதிரியாகச் சிணுங்கத் 
தொடங்கினாள் . அல்லது மற்ற பெண் குதிரை 
களைக் கடித்தாள் , காலால் உதைத்தாள் . அல் 
லது என்னை 

முகர்ந்துவிட்டு இகழ்ச்சியோடு 
உறுமினாள் . அல்லது 

தன்னுடைய அத்தை 
மகள் குப்சீஹாவின் தோளின் மீது தலையை 
வைத்துக் கொண்டு சூரிய வெளிச்சத்தில் நின்று 
கொண்டு தன் முதுகை நெடு நேரத்துக்குச் 
சோகமாகச் சொரிந்து கொண்டிருப்பாள் . 
என்னைத் தன் மடுக்காம்புகளிலிருந்து தள்ளி 
விடுவாள் . ஒரு நாள் 

பொறுப்பாளர் 
வந்தார் . அவர்கள் கடிவாளத்தை மாட்டி 
அவளைக் கூட்டிக் கொண்டு போனார்கள் . அவள் 
கனைத்தாள் . 

அதற்குப் பதிலளிக்கும் 
முறையில் குரலெழுப்பி விட்டு அவள் பின்னால் 
ஓடினேன் . ஆனால் அவள் என்னை ஏறிட்டுக் 
கூடப் பார்க்கவில்லை . குதிரைக்காரன் தராஸ் 
என்னைத் தன் கைகளில் பிடித்துக் கொண் 
டான் . அவள் உள்ளே போனதும் கதவு பூட் 
டப்பட்டது . நான் போராடினேன் . குதிரைக் 
காரனை வைக்கோற் குவியலின் மீது கீழே தள்ளி 
னேன் ; ஆனால் கதவு பூட்டப்பட்டிருந்தது ; என் 
சிணுங்கல் 

ஒலி படிப்படியாகத் 
தேய்ந்து குறைவதைக் கேட்டேன் . அவளுடைய 
சிணுங்கல் என்னைக் கூப்பிடுவதைப் போல 
ஒலிக்கவில்லை ; அது முற்றிலும் வேறு விதமாக 
ருந்தது . இன்னொரு குரல் , ஆழமான , வன் 
மையான குரல் அவளுடைய சிணுங்கலுக்குப் 


நான் 


தாயாரின் 


431 


JnL 


கையின் 


பதிலளித்தது . அது தோப்ரியின் குரல் . அந்தக் 
குதிரையை என் தாயாரோடு சேர்க்க இரண்டு 
குதிரைக்காரர்கள் 

எங்கோ ஒரு 

ஒரு இடத்துக்கு 
அதைக் கொண்டு போனார்கள் என்று பின்னால் 
தான் தெரிந்து கொண்டேன் . எனக்கு மிகவும் 
மனமுடைந்து விட்டபடியால் தராஸ் அந்தக் 
கொட்டகையை விட்டுப் போனதைக் 
நான் கவனிக்கவில்லை . என் தாயாரின் அன்பை 
நான் நிரந்தரமாக இழந்து விட்டதாக உணர்ந் 
தேன் . என்னுடைய நிறத்தைப் பற்றி மற்ற 
வர்கள் கூறியதை நினைத்துக் கொண்டு என் 
கலப்பு நிறம் தானே இவ்வளவுக்கும் காரணம் 
என்று வருந்தினேன் . என் மனதில் அதிகமான 
ஆத்திரம் பெருக்கெடுத்தது . அந்தக் கொட்ட 

கதவுகளை என் தலையினாலும் முழங் 
கால்களினாலும் இடிக்கத் தொடங்கினேன் . என் 
உடலெல்லாம் வியர்வை வழிந்தோடும் வரை 
இப்படி இடித்தேன் . பிறகு களைத்துப்போய் 
அசையாமல் நின்றேன் .. 

சிறிது நேரமான பிறகு என் தாயார் திரும்பி 
வந்தாள் . 

வழக்கத்துக்கு மாறான முறையில் 
அவள் நடைக் கூடத்தில் ஓடிவருகின்ற சத்தம் 
கேட்டது . கதவைத் திறந்து விட்டார்கள் . 
என்னால் 

அடையாளம் தெரிந்து 
கொள்ள முடியவில்லை . அவள் மிகவும் இள 
அழகாக 

மாறியிருந்தாள் . 
என்னை முகர்ந்தாள் , சீறினாள் , பிறகு சிரிக்கத் 
தொடங்கினாள் . அவள் இனி என்னிடம் அன் 
பாக இருக்க மாட்டாள் என்பதை அவளுடைய 
ஒவ்வொரு அசைவும் சுட்டிக்காட்டியது . தோப்ரி 


அவளை 


மையாக , 


அவள் 


432 


அவரை 


எவ்வளவு அழகானவர் , 

எவ்வளவு 
அதிகமாக விரும்புகிறேன் என்று அவள் என் 
னிடம் கூறினாள் . அவரைச் சந்திப்பதற்காக 
அவளை அடிக்கடி கூட்டிக் கொண்டு போனார் 
கள் . அவளுக்கும் எனக்குமிருந்த உறவில் 
பாச உணர்ச்சி படிப்படியாகக் குறைந்தது . 

சீக்கிரத்தில் எங்களைப் புல் மேய்வதற்காக 
அனுப்பினார்கள் . இது எனக்குப் புதிய மகிழ்ச்சி 
யைக் 

கொடுத்து என் தாயாரின் பாசத்தை 
இழந்ததை ஓரளவுக்கு ஈடு செய்தது . எனக்கு 
நண்பர்கள் , தோழர்கள் கிடைத்தார்கள் , நாங் 
கள் ஒன்று கூடிப் புல் மேய்வதற்கு , வளர்ச்சி 
யடைந்த குதிரைகளைப் போலக் கனைக்க , எங் 
கள் தாயார்களைச் சுற்றி வட்டமாகத் தவ்வி 
யோடக் கற்றுக் கொண்டோம் . அவை ஆனந்த 
மான நாட்கள் . நான் என்ன தவறு செய்தாலும் 
மன்னிப்பு உண்டு . எல்லோரும் என்னை நேசித் 
தார்கள் , போற்றினார்கள் , எனக்குச் சலுகை 
யளித்தார்கள் . ஆனால் இது நீண்ட காலத்துக்கு 
நிலைத்திருக்கவில்லை . சீக்கிரத்திலேயே ஒரு பயங் 

சம்பவம் நடைபெற்றது . அந்தக் 
காயடிக்கப்பட்ட குதிரை 

குதிரை ஆழமாகப் பெரு 
மூச்சு விட்டுக் கொண்டு அங்கிருந்து நடந்து 


கரமான 


சென்றது . 


கதிரவன் உதித்துவிட்டது . கதவுகள் கிறீச் 
சிட்டன . நேஸ்தெர் உள்ளே வந்தான் . குதிரை 
கள் கலைந்து சென்றன . குதிரைக்காரன் அந்தக் 
காயடிக்கப்பட்ட குதிரை 

சேணத்தை 
இறுக்கி 

மாட்டிவிட்டுக் குதிரைகளை மேய்ச் 
சலுக்கு விரட்டினான் . 


மீது 


28- 2442 


433 


அத்தியாயம் 6 


ர ண் டாம் 


இரவு 


மாலை நேரத்தில் குதிரைகள் திரும்பியவுடன் 
அவை மறுபடியும் அந்தக் கலப்பு நிறமுள்ள , 
காயடிக்கப்பட்ட குதிரையைச் சூழ்ந்து கொண் 
டன . 

ஆகஸ்ட் மாதத்தில் என் தாயாரிடமிருந்து 
என்னைப் பிரித்து விட்டார்கள் . அதற்காக நான் 
விசேஷமாக் வருத்தப்படவில்லை . என் தாயார் 
என் இளைய சகோதரனைப் ( பிரபலமான 
உஸான் ) பிரசவிக்கப் போகிறாள் என்பதைக் 
கண்டேன் . ஒரு காலத்தில் அவள் என்னிடம் 
காட்டிய பாசம் மறைந்துவிட்டது . நான் பொறா 
மைப்படவில்லை . அவளிடம் எனக்கிருந்த பாச 
மும் குறைந்து கொண்டிருந்தது . தாயாரிடமி 
ருந்து பிரித்த பிறகு என்னை ஆண் குதிரைகளுக் 
கான லாயத்தில் அடைப்பார்கள் , அங்கே நாங் 
கள் இரண்டு , மூன்று குதிரைகளாக ஒன்றாக 
வசிக்கலாம் , ஒவ்வொரு 

எங்கள் 
எல்லோரையும் காற்று 

வாங்கக் 

கூட்டிக் 
கொண்டு போவார்கள் 

எனக்குத் 
தெரியும் . என்னை மீலியோடு ஒரு 

கொட்ட 
கையில் அடைத்தார்கள் . மீலி ஒரு சவாரிக் 
குதிரை . அது பிற்காலத்தில் சக்கரவர்த்தி 
சவாரி 

செய்யும் குதிரையாயிற்று . ஓவியர் 
கள் அதை ஓவியம் தீட்டினார்கள் . சிற்பிகள் 
தங்கள் சிற்பங்களுக்கு அதை 

மாதிரியாகக் 
கொண்டார்கள் . அந்த சமயத்தில் அது சாதார 
ணமான ஆண் குதிரையாகத்தான் இருந்தது . 


நாளும் 


என்பது 


434 


மென்மையான , பளபளப்பான தோல் , அன் 
னப்பறவை போன்ற கழுத்து , யாழின் கம் 
பிகளைப் போல மெல்லியான , நேரான கால் 
கள் . அது எப்பொழுதுமே குதூகலத்தோடும் 
இனிய சுபாவத்தோடும் பண்பமைதியோ 
டும் இருந்தது . துள்ளிக் குதிப்பதிலும் தோழர் 
களை நக்குவதிலும் குதிரைகள் மற்றும் மனி 
தர்களிடம் சேட்டை செய்வதிலும் அதற்கு 
விருப்பம் அதிகம் . நானும் அந்தக் குதிரையும் 
மிகவும் நெருங்கிய நண்பர்களானோம் . எங்கள் 
நட்பு எங்களுடைய இளமைப் பருவம் முழு 
வதும் நீடித்தது . அப்பொழுது அந்தக் குதிரை 
குதூகலமாகவும் விளையாட்டில் ஈடுபாடுள்ள 
தாகவும் இருந்தது . அது ஏற்கெனவே பெண் 
குதிரைக் குட்டிகளோடு காதல் செய்யவும் சல் 
லாபிக்கவும் தொடங்கியிருந்தது . 
டைய அறியாமையைப் பற்றிக் கேலி செய்து 
சிரித்தது . என்னுடைய சுயமரியாதை உணர்ச்சி 
நான் அதன் வழிகளைப் பின்பற்றுமாறு செய் 
தது . அது எனக்கு வருத்தமே . வெகு சீக்கிரத் 
தில் நானும் காதல் வயப்பட்டேன் . நான் சீக் 
கிரமாகவே மோகத்தில் விழுந்தது என்னுடைய 
வாழ்க்கையில் ஒரு மாபெரும் மாற்றத்துக்குக் 
காரணமாக இருந்தது . 

“ வியஸபூரிகாவுக்கு என்னைக் காட்டிலும் 
ஒரு வயது அதிகம் . நானும் அவளும் நெருங் 
கிய நண்பர்களானோம் . ஆனால் இலையுதிர்காலத் 
தின் முடிவில் அவளுக்கு ஏன்னிடம் சலிப்புத் 
தாடங்கி விட்டது என்பதை நான் கவனித் 
தேன் .... என்னுடைய முதற் காதலின் துயரம் 


என்னு 


ெ 


28 * 


435 


அவளை 


நிறைந்த முழுக் கதையையும் நான் எடுத்துக் 
கூற முயற்சிக்க மாட்டேன் . நான் அவளிடம் 
கொண்டிருந்த மோகவெறியைப் பற்றி அவ 
ளுக்கே நினைவிருக்கும் . அது என்னுடைய வாழ்க் 
கையில் 

மிகவும் முக்கியமான மாற்றத்தை 
ஏற்படுத்தியது . மேய்ச்சல்காரர்கள் 
என்னிடமிருந்து துரத்தினார்கள் , என்னை இரக்க 
மில்லாமல் அடித்தார்கள் . ஒரு நாள் மாலையில் 
அவர்கள் என்னை 

ஒரு விசேஷமான கொட்ட 
கைக்குக் கொண்டு போனார்கள் . 

மறு நாள் 
என்ன நடக்கப் போகிறது என்று எனக்குத் 
தெரிந்திருந்த படியால் நான் இரவு முழுவதும் 
கதறியழுதேன் . 

மறு நாள் காலையில் தளகர்த்தர் , குதிரைப் 
பண்ணைப் பொறுப்பாளர் , குதிரைக்காரர்கள் , 
மேய்ச்சல்காரர்கள் ஆகியோர் நடைக் கூடத் 
தின் வழியாக என்னுடைய கொட்டகைக் 
வந்தார்கள் . ஒரு பயங்கரமான சச்சரவு ஆரம் 
பமாயிற்று . தளகர்த்தர் பொறுப்பாளரைத் 
திட்டினார் . என்னை வெளியே விடக் கூடாது 
என்று தான் உத்தரவிட்டிருந்ததாகவும் ஆனால் 
குதிரைக்காரர்கள் அதன்படி நடந்து கொள்ள 
வில்லை என்றும் பொறுப்பாளர் சமாதானம் 
கூறினார் . அந்தக் குதிரையைக் காயடித்துவிட 
வேண்டும் , இல்லையென்றால் எல்லோருக்கும் 
உதை கிடைக்கும் என்று தளகர்த்தர் மிரட்டி 
உங்கள் 

உத்தரவுகளை நிறைவேற்று 
கிறோம் என்று பொறுப்பாளர் கூறினார் . அங்கே 
அமைதி ஏற்பட்டது . அவர்கள் புறப்பட்டார் 
கள் . எனக்கு ஒன்றும் புரியவில்லை . 

ல் 


னார் . 


ஆனால் 


436 


எனக்கு ஏதோ செய்ய உத்தேசிக்கிறார்கள் 
என்பது புரிந்தது . 


நான் 


கூட . 


அதன் 


மறு நாள் என்னுடைய கனைப்பை நான் 
நிரந்தரமாக நிறுத்திக் கொண்டேன் . இப் 
பொழுதுள்ள நிலைமைக்கு மாறினேன் . உலகமே 
எனக்கு மாறிவிட்டது . அதற்குப் பிறகு நான் 
எதைப் பற்றியும் மகிழ்ச்சி 

அடையவில்லை . 
எனக்குள்ளாகவே சுருங்கிக் கொண்டு சிந்தனை 
யில் மூழ்கினேன் . முதலில் எதுவுமே என்னைத் 
தூண்டவில்லை . 

உணவருந்துவதற்கும் 
ண்ணீர் குடிப்பதற்கும் நடப்பதற்கு 
மறுத்தேன் . தோழர்களோடு சேர்ந்து 

சேர்ந்து விளை 
யாடுவதைப் பற்றிப் பேச்சே இல்லை . 
பிறகு சில சமயங்களில் துள்ளிக் குதிக்க , ஓடி 
விளையாட , 

கனைக்க எனக்கு ஆசை ஏற்படுவ 
துண்டு . ஆனால் ஏன் ? எதற்காக ? என்ற பயங் 
கரமான கேள்வியை நான் என்னிடமே கேட்டுக் 
கொள்வேன் . 

உடலிலிருந்து 

ஜீவன் 
மறைந்துவிடும் . 
ஒரு மாலையில் 

வயல்களிலிருந்து 
குதிரைக் கூட்டம் திரும்பிக் கொண்டிருந்த 
பொழுது என்னை உலாவக் கூட்டிக் கொண்டு 
போயிருந்தார்கள் . தூரத்தில் பெண் குதிரை 
களின் தெளிவற்ற உருவங்களைத் தூசிப் படலம் 
சூழ்ந்திருப்பதைக் கண்டேன் . அவை குதூகல 
மாகச் சிரிக்கும் ஒலியும் கால்களால் தரையை 


என் 


நாள் 


437 


மிதிக்கும் சத்தமும் எனக்குக் கேட்டது . 
ரைக்காரன் கயிற்றை இழுத்த பொழுது என் 
கழுத்தை அது காயப்படுத்தினாலும் நான் 
அங்கே நின்று முன்னால் வந்து கொண்டிருந்த 
குதிரைக் கூட்டத்தை நிரந்தரமாக இழந்து 
விட்ட மகிழ்ச்சியைப் பார்ப்பதைப் போல 
பார்த்துக் கொண்டிருந்தேன் . அவை அருகில் 
வந்த பொழுது ஒவ்வொரு குதிரையாக அடை 
யாளம் கண்டு கொண்டேன் . எல்லோரும் என் 
னுடைய பழைய நண்பர்கள் . எவ்வளவு அழகு , 
கம்பீரம் , 

வளவளப்பு , ஆரோக்கியம் ! அவற் 
றில் சில நான் நின்று கொண்டிருந்த திசையில் 
பார்த்தன . குதிரைக்காரன் தொடர்ந்து கயிற் 
றைச் சுண்டிக் கொண்டிருந்தான் . ஆனால் அந்த 
வலி பெரிதா என்ன ? என்னை மறந்தபடியே 
நான் பழைய முறையில் கனைத்துவிட்டு அந்தக் 
குதிரைகளை நோக்கி ஓடினேன் . ஆனால் என் 
னுடைய கனைப்பு துயரமாக , கோமாளித்தன 
மாக , பொருத்தமில்லாததாக ஒலித்தது . என் 
னுடைய பழைய நண்பர்கள் ஒருவர் கூட சிரிக் 
கவில்லை . ஆனால் அவர்களில் பலர் ஒழுங்கு முறை 
மைக்காக முதுகுகளைத் திருப்பிக் கொண்டனர் . 
என்னுடைய தோற்றத்தை அருவருப்பூட்டு 
வதாக , பரிதாபகரமாக , அவமானமாக--- எல் 
லாவற்றுக்கும் 

மேலாக 

- கேலிக் குரியதாக 
அவர்கள் 

கருதினார்கள் என்பதில் ஐயமில்லை . 
என்னுடைய ஒல்லியான , கம்பியைப் போன்ற 
கழுத்தும் என்னுடைய 

பெரிய தலையும் 
( நான் மிகவும் மெலிந்துவிட்டேன் ) நீண்ட , 
பொருத்தமில்லாத கால்களும் பழைய காலத் 


( 


438 


தில் நான் செய்வதைப் போல குதிரைக்காரனைச் 
சுற்றி அசட்டுத்தனமாகத் தவ்வு 

நடை 
யில் வட்டமிட்டதும் வேடிக்கையாகத் தான் 
இருந்திருக்கும் . என்னுடைய கனைப்புக் 

குர 
லுக்கு யாருமே பதிலளிக்கவில்லை . எல்லோருமே 
என்னிடமிருந்து திரும்பிக் கொண்டார்கள் . 
திடீரென்று எனக்கு எல்லாமே புரிந்தது . நான் 
நிரந்தரமாக அவர்களுக்கு 

அந்நியனாகிவிட் 
டேன் என்பதைக் கண்டேன் . எனக்கு அதிகமான 
துயரம் ஏற்பட்டது . லாயத்துக்கு 

எப் 
படித் திரும்பினேன் என்பதே எனக்குத் தெரி 


யாது . 


னால் 


கழ்ச் 


இதற்கு முன்னால் கூட நான் அழுத்தமான 
அமைதியோடு சிந்தனையில் ஈடுபடுவதுண்டு . 
இப்பொழுது நான் முற்றிலும் சிந்தனையில் மூழ் 
கினேன் . என்னைப் பார்ப்பவர்களிடம் என் 
ல் புரிந்து கொள்ள 

முடியாத இக 
சியை ஏற்படுத்திய என் கலப்பு நிறம் , எனக் 
கேற்பட்ட விசித்திரமான , எதிர்பாராத துர 
திர்ஷ்டம் , அந்தக் குதிரைப் பண்ணையில் எனக் 
கேற்பட்டிருந்த தனியான நிலை அந்த நிலை 
யை நான் உணர்ந்தேனே தவிர அதன் கார 

எனக்குப் புரியவில்லை என்னை எனக் 
குள்ளாகவே 

சுருக்கிக் 

கொள்ளும்படி நிர்ப் 
பந்தித்தன . நான் கலப்பு நிறத்தோடு பிறந் 
ததற்காக என்னைக் குறை கூறிய மனிதர்களின் 
அநீதியைப் பற்றிச் சிந்தித்தேன் ; வெறும் உட 

கூறுகளையே சார்ந்திருக்கின்ற பெண் 
களின் அன்பைப் பற்றிப் பொதுவாகவும் தாயின் 
அன்பின் நிலையில்லாத தன்மையைப் பற்றியும் 


ணம் 


லியற் 


439 


மான 


என் 


சிந்தித்தேன் . எல்லாவற்றுக்கும் 

மேலாக 
நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கிய 

பாத்திரத்தை வகிக்கின்ற , மனிதன் 

சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட மிருக 
இனத்தின் திடீர் முடிவுகளைப் பற்றி ( அந்தப் 
பண்ணையில் எனக்கேற்பட்டிருந்த பிரத்யே 
கமான- என்னால் உணரக் 

In Lq w ஆனா 

ல் 
விளக்க முடியாத 

அத்தகைய 
திடீர் முடிவுகள் தா காரணம் ) சிந்தித் 
தேன் . அது எந்த மனித குணாம்சத்திலிருந்து 
தோன்றியதென்பதைப் 

பின்னால் 

நடை 
பெற்ற சம்பவம் எனக்கு முழுமையாக விளக் 


நிலைமைக்கு 


தானே 


கியது . 


அந்த சம்பவம் குளிர்கால 

விடுமுறைக் 
காலத்தின் போது நடைபெற்றது . அன்று முழு 
வதும் எனக்கு உணவோ , தண்ணீரோ கொடுக் 
கவில்லை . குதிரைக்காரன் குடிமயக்கத்திலிரு 
தது தான் இதற்குக் காரணம் என்பதைப் பின் 
னால் தெரிந்து கொண்டேன் . குதிரைப் பண் 
ணைப் பொறுப்பாளர் அன்றைய தினத்தில் என் 
டகைக்குள் வந்து பார்த்தார் . எனக்கு 

கொடுக்கப்படவில்லை என்பதைக் 
கண்டதும் அங்கே இல்லாத குதிரைக்காரனை 
சரமாரியாகத் திட்டிவிட்டுப் போனார் . 

குதிரைக்காரனும் அவனுடைய 
நண்பனும் எங்கள் கொட்டகைக்கு 

வைக் 
கோல் கொண்டுவந்த பொழுது அவன் மிகவு 
வெளுத்துப் போய்ச் சோர்ந்திருப்பதை நான் 
கவனித்தேன் . மேலும் அவனுடைய நீண்ட 
முதுகில் ஏதோ இருந்தது என் கவனத்தைக் 


ணவு 


. 


மறு 


நாள் 


. 


440 


கவர்ந்து , என் அனுதாபத்தைத் தூண்டியது . 
அவன் கோபத்துடன் கிராதி வழியாக வைக் 
கோலைத் தூக்கி வீசினான் . நான் தலையை வெளி 
யே நீட்டினேன் . அவன் தோளின் மேல் தலையை 
வைக்க விரும்பினேன் . ஆனால் அவன் என் மூக் 
கில் ஓங்கிக் குத்திய பொழுது நான் பறந்து 
போய்ப் பின்னால் விழுந்தேன் . அதற்கடுத்த 
படியாக என் வயிற்றிலும் உதை கிடைத்தது . 

இந்தச் சொரிப் பேய் மட்டும் இல்லை 
யென்றால் எதுவுமே நடந்திருக்காது என்றான் 


அவன் . 


ஆனால் 


ஏன் ? என்று அடுத்த 

குதிரைக்காரன் 
கேட்டான் . 

பிரபுவின் குதிரைகளை அவன் கவனிப்பது 
கிடையாது . 

அவனுடைய 

சொந்தக் 
குதிரையை ஒரு நாளைக்கு இரண்டு தடவை 
வந்து பார்க்கிறான் . 

ஏன் ? இந்தக் கலப்பு நிறக் குதிரையை 
அவனுக்குக் கொடுத்துவிட்டார்களா ? என்று 
அடுத்தவன் கேட்டான் . 

அவனுக்குக் கொடுத்துவிட்டார்களா 
அல்லது விற்பனை செய்து விட்டார்களா என் 

யாருக்குத் தெரியும் ? பிரபுவின் குதிரை 
கள் பட்டினியால் செத்தால் கூட அவன் கவ 
லைப்பட மாட்டான் . ஆனால் அவன் சொத்தை 

பட்டினிகிடக்க விடலாமா ? குப்புறப் 
படு என்றான் . 

சவுக்கால் விளாசிவிட்டான் . 
எவ்வளவு அருமையான கிறிஸ்துவன் ! மனி 
தர்களைக் காட்டிலும் மிருகங்கள் மீதே அதி 


. 


நான் 


441 


யாரை 


கூட 


வகையான 


கமான அன்பு காட்டுகிறான் . அவனுக்குக் 
கடவுள் பக்தி 

பக்தி கிடையாது என்பதை எல்லோ 
ரும் பார்க்க முடியும் . அவனே 

அவனே சவுக்கடிகளை 
எண்ணினான் , மிருகம் ! தளகர்த்தர் 
யும் ஒருபோதும் சவுக்கால் அடித்ததில்லை . 

வன் என் முதுகை இரத்த விளாறாக்கி விட் 
டான் . அவனுக்கு ஆன்மா ஏது ? 

அவன் கிறிஸ்துவ மதத்தையும் சவுக்கடி 
களையும் பற்றிச் சொன்னதை நான் நன்றாகவே 
புரிந்து கொண்டேன் . ஆனால் அந்த சமயத்தில் 
அவனுக்குச் 

சொந்தமானது , அவனுடைய 
சொத்து என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த் 
ம் என்பது மிகச் சிறிதளவு எனக்குத் 
தெரியவில்லை . எனக்கும் குதிரைப் பண்ணைப் 
பொறுப்பாளருக்கும் ஏதோ ஒரு 
தொடர்பை அவை 

குறிக்கின்றன 
எனக்குப் புரிந்தது . அது எத்தகைய தொடர்பு 

அந்த சமயத்தில் எனக்குப் புரிய 
வில்லை . சிறிது காலத்துக்குப் பிறகு , மற்ற குதி 
ரைகளிடமிருந்து என்னைப் பிரித்து வைத்த 
பொழுது தான் எனக்கு அது புரிந்தது . என்னை 
ஒரு மனிதனுடைய சொத்து என்று எப்படிச் 
சொல்ல முடியும் என்பதை அந்த சமயத்தில் 
நான் புரிந்து கொள்ள முடியவில்லை . என்னைப் 
பற்றி , ஒரு 

உயிருள்ள , குதிரையைப் பற்றி 
என்னுடைய 

குதிரை என்று சொல்லப்பட்ட 
வார்த்தைகள் அவன் என்னுடைய பூமி , என் 
னுடைய காற்று , என்னுடைய தண்ணீர் என்று 
கூறியதைப் போல வினோதமாக ஒலித்தன . 
‘ எனினும் இந்த வார்த்தைகள் என்னிடம் 


என்பது 


என்பது 


442 


மான 


பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின . நான் எப் 
பொழுதும் அவற்றைப் பற்றியே சிந்தித்துக் 
கொண்டிருந்தேன் . மனிதர்களோடு மிக அதிக 
மான அளவுக்கு வேறுபட்ட பல உறவுகளில் 
அனுபவமடைந்த பிறகு தான் இந்த விசித்திர 
வார்த்தைகளுக்கு மனிதர்கள் 

என்ன 
அர்த்தத்தைக் கொடுக்கிறார்கள் என்பதை நான் 
கடைசியில் புரிந்து கொண்டேன் . அவை பின் 
வரும் அர்த்தத்தைக் கொண்டவை : 

மனிதர் 
களுக்கு வாழ்க்கையில் சொற்களே வழிகாட்டு 
கின்றன , செயல்கள் அல்ல . எதையாவது செய் 
வதற்கு அல்லது செய்யாமலிருப்பதற்குக் 
கிடைக்கும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு மகிழ்ச் 
சியைத் தருவதில்லை . பொருள்களுக்கு சில சம் 
பிரதாயமான வார்த்தைகளை உபயோகிக்கக் 
கிடைக்கும் சந்தர்ப்பமே அவர்களுக்கு மகிழ்ச் 
சியைத் தருகிறது . அவர்கள் மிகவும் அதிக 

முக்கியத்துவம் தருகின்ற வார்த்தை 
களில் என்னுடையது 

என்பவையு ம் 
இருக்கின்றன . இந்த வார்த்தைகளை அவர்கள் 
எல்லாவிதமான பிராணிகளுக்கும் பொருள் 
களுக்கும் 

நிலம் , மக்கள் , குதிரைகளுக்கும் 
கூட - கையாள்கிறார்கள் . 

குறிப்பிட்ட 
பொருளுக்கு என்னுடைய என்ற வார்த்தையை 
உபயோகிக்கும் உரிமை ஒரு நபருக்கு மட்டும் 

உண்டு என்று அவர்கள் தங்களுக்குள் 
ளாகவே 

முடிவு செய்திருக்கிறார்கள் . அவர் 
களுடைய இந்த விளையாட்டில் மிகவும் அதிக 
மான எண்ணிக்கையுள்ள பொருள்களுக்கு என் 
னுடைய என்ற வார்த்தையைக் கையாள்கின்ற 


மான 


எனது 


தான் 


443 


உரிமையைப் பெறுவதில் யார் வெற்றியடை 
கிறாரோ அவர் மனிதர்களிலேயே அதிகமான 
மகிழ்ச்சி உடையவராகக் கருதப்படுகிறார் . அது 
ஏன் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிய 
வில்லை . ஆனால் இது தான் நிலைமை . இதில் ஏதா 
வதொரு நேரடியான சாதகத்தைக் கண்டு 
பிடிப்பதற்கு நான் நெடுங்காலம் முயற்சி செய் 
தேன் ; ஆனால் என்னால் முடியவில்லை .. 

உதாரணமாக , என்னைத் தங்களுடைய 
சொத்து என்று கூறிய பலர் என் மீது சவாரி 
செய்யவில்லை . முற்றிலும் வேறு மனிதர்கள் 
தான் என் மீது சவாரி செய்தார்கள் . எனக் 
உணவளித்ததும் அவர்களல்ல , முற்றிலும் 
வேறு மனிதர்கள் தான் . அன்போடு என்னைப் 
பராமரித்ததும் அவர்களல்ல- வண்டிக்காரர் 
கள் , குதிரைக்காரர்கள் மற்றும் அவர்களைப் 
போன்ற அந்நிய மனிதர்களே அதைச் செய் 
தார்கள் . ஆகவே பரந்த காட்சியறிவின் பலனாக 
நம்மைப் போன்ற குதிரைகளைப் பற்றி மட்டு 
மல்லாமல் எல்லாப் பொருள்களையும் பொறுத் 
தவரை எனது , என்னுடையது என்ற கருது 
கோள் அவர்களே தனிச் சொத்துடைமை 
உணர்ச்சி ( அல்லது உரிமை ) என்று கூறுகின்ற 
மிகக் கீழான மிருகத்தனமான ( அநாகரிகமான ) 
மனித உணர்ச்சியைத் தவிர- வேறு எதையுமே 
அடிப்படையாகக் கொண்டிருக்கவில்லை என்ற 
முடிவுக்கு நான் வந்தேன் . ஒரு நபர் என் 
னுடைய வீடு என்று கூறுகிறார் . ஆனால் அந்த 
வீட்டில் அவர் ஒருநாளும் குடியிருக்கவில்லை. 
அவர் அதைக் கட்டினார் , அதை நன்கு வைத் 


444 


ஆனால் 


மற்ற 


In L. 


திருக்கிறார் . உதாரணமாக ஒரு வர்த்தகர் 
‘ டைய துணிக்கடை என்று கூறுகிறார் . 

அவருடைய சொந்தக் கடையிலுள்ள 
மிகச் சிறந்த துணியில் 

துணியில் தைக்கப்பட்ட உடை 
களை அவர் அணிவதில்லை . ஒரு குறிப்பிட்ட 
நிலத்தைத் தங்களுடையது என்று கூறுகின்ற 
வர்கள் இருக்கிறார்கள் . ஆனால் அவர்கள் அந்த 
நிலத்தைப் பார்த்ததுமில்லை , அதில் கால் வைத் 
ததுமில்லை . 

நபர்களைத் தங்களுடை 
யவர்கள் என்று கூறுகின்ற மனிதர்கள் 
இருக்கிறார்கள் . ஆனால் அவர்கள் அந்த மனிதர் 
களை ஒருக்காலும் பார்த்தது கூட இல்லை . அவர் 
களோடு இவர்களுக்குள்ள ஒரே தொடர்பு 
அவர்களுக்குக் கெடுதல் செய்வதே . சில பெண் 
களைத் தங்களுடைய 

தங்களுடைய பெண்கள் , தங்களுடைய 
மனைவிகள் என்று கூறுகின்ற மனிதர்கள் இருக் 
கிறார்கள் ; அந்தப் பெண்கள் வேறு 

மனிதர் 
களோடு 

வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக் 
கிறார்கள் . வாழ்க்கையில் தங்களாலியன்ற நன் 
மையைச் செய்வது மக்களுடைய குறிக்கோள் 
அல்ல 

இயன்ற அளவுக்கு 
பொருள்களைத் தங்களுடையது என்று சொல்ல 
முடிவது அவர்களுடைய குறிக்கோள் . நமக் 
கும் மனிதர்களுக்குமிடையே உள்ள முக்கிய 

வேறுபாடு இங்கே தான் இருக்கிறது 
என்று நான் உறுதியாக நம்புகிறேன் . மனிதர் 
களுடைய - குறைந்த பட்சம் 

ஏதாவ 
தொரு விதத்தில் தொடர்பு கொண்ட எல்லா 
மனிதர்களின் ---- நடவடிக்கைகளுக்கும் 

வழி 
காட்டி வார்த்தைகளே , ஆனால் செயல்களே 


- 


ஏராளமான 


மான 


நான் 


445 


என்று 


நமது நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டுகின்றன . 
மனிதர்களோடு ஒப்பிடும் பொழுது நம்மிட 
முள்ள உயர்வான பல அம்சங்களைப் பற்றிப் 
பேசாவிட்டாலும் உயிரினங்களின் 

ஏணியில் 
நாம் மனிதர்களைக் காட்டிலும் ஒரு படி உயர் 
வாக இருக்கிறோம் என்று கூறுவதற்கு இது 
ஒன்றே போதும் . போகட்டும் . என்னைத் தன் 
னுடைய குதிரை 

சொல்லக் கூடிய 
உரிமை குதிரைப் பண்ணைப் பொறுப்பாளருக்குக் 
கொடுக்கப்பட்டது . அதனால் அவர் குதிரைக் 
காரனுக்குச் சவுக்கடி கொடுத்தார் . இந்தக் 
கண்டு பிடிப்பும் என்னுடைய உடல் நிறம் 
மக்களிடம் ஏற்படுத்திய சிந்தனைகளும் அணுகு 
முறைகளும் எனக்குத் திகைப்பைக் கொடுத் 
தன . இவை அனைத்தும் மற்றும் என் தாயார் 
என்னை மறந்ததும் என்னை இன்றிருப்பதைப் 

ஆழமான அமைதியும் சிந்தனையும் 

காயடிக்கப்பட்ட குதிரையாக்கின . 
‘ நான் மூன்று வகையில் துரதிர்ஷ்டசாலி . 
நான் கலப்பு நிறம் உடையவன் , நான் ஒரு 
காயடிக்கப்பட்ட குதிரை . ஒவ்வொரு ஜீவராசி 
யும் கடவுளுக்கும் தனக்கும் மட்டுமே சொந்த 
மாக இருப்பது இயற்கை . ஆனால் அதற்குப் 
பதிலாக நான் குதிரைப் பண்ணைப் பொறுப் 
பாளருக்குச் சொந்தமானவன் என்று மக்கள் 
கருதினார்கள் . 

" அவர்கள் என்னைப் பற்றி அப்படிக் கற்பனை 
செய்தது பல விளைவுகளை ஏற்படுத்தின . மற்ற 
குதிரைகளிடமிருந்து என்னைப் பிரித்து வைத்த 
தும் எனக்கு நல்ல உணவு கொடுத்ததும் அடிக் 


போல 


உடைய 


446 


மூன்று 


டைய 


என் 


நான் 


மான 


கடி உடற்பயிற்சி கொடுக்கப்பட்டதும் சீக்கிரத் 
திலேயே வண்டியில் மாட்டப்பட்டதும் முதல் 
விளைவாகும் . எனக்கு 

வயதான 
பொழுது முதல் தடவையாக 

எனக்குக் கடி 
வாளம் மாட்டப்பட்டது . 

என்னைத் 

தன்னு 
சொத்து 

று கருதிய அந்தப் 
பொறுப்பாளர் 

முரண்டு செய்வேன் , 
என்னை அடக்க முடியாமற் போய்விடும் என் 
கருதி என்னை வண்டியில் மாட்டுவதற்கு ஏராள 
குதிரைக்காரர்களைக் கூட்டிக் 

கூட்டிக் கொண்டு 
வந்த நாள் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது . 
அவர்கள் என்னுடைய நாக்கை அறுத்தார்கள் . 
என்னைக் கயிறுகளால் கட்டி வண்டியின் இரு 
பக்கத் 

தண்டுகளுக்குமிடையே பலாத்கார 
மாகத் தள்ளினார்கள் . என் முதுகில் குறுக்கும் 
நெடுக்குமாகத்தோல் பட்டைகளைப் போட்டு 

உதைக்காமலிருக்க வேண்டுமென்பதற் 
காக அவற்றை வண்டித் தண்டுகளோடு சேர்த் 
துக் கட்டினார்கள் . அவர்கள் இந்தக் காரியங் 
களில் ஈடுபட்டிருந்த நேரம் முழுவதும் என் 
மனதில் ஒரே ஒரு ஆசை , நான் உழைப்பை 
விரும்புகிறேன் , உழைக்கத் துடிக்கிறேன் என்ற 
ஆசைதான் நிறைந்திருந்தது . 

ஒரு வயதான குதிரையைப் போல நான் 
நடந்ததைப் பார்த்து அவர்கள் அதிசயித்துப் 
போனார்கள் . அவர்கள் என்னை 

ஓட்டத் 
தொடங்கினார்கள் . 

வ்வு நடையைப் 
பழகத் தொடங்கினேன் . நான் மிகவும் சிறப் 

முன்னேற்றத்தைக் காட்டியபடியால் 
மூன்றாம் 

மாதக் கடைசியில் தளகர்த்தரும் 
மற்றும் பலரும் என்னுடைய நடையைப் புகழ்ந் 


நான் 


நான் 


பான 


447 


நான் 


பதிவு 


தார்கள் . 

எனக்குச் சொந்தமல்ல , 
பொறுப்பாளருக்குச் சொந்தமானவன் என்று 
அவர்கள் கருதிய காரணத்தாலேயே என் நடை 
அவர்களுக்கு முற்றிலும் வேறுவிதமான அர்த் 
தத்தைக் கொண்டிருந்தது . து விசித்திர 
மாகத் தோன்றலாம் . 

என்னுடைய சகோதரர்களான ஆண் குதி 
ரைகளை ஓட்டப் பந்தயங்களுக்குக் கூட்டிச் 
சென்றார்கள் . அவற்றின் சாதனைகள் 
செய்யப்பட்டன , பொது மக்கள் அவற்றைப் 
பார்க்க வந்தார்கள் , தங்க முலாம் பூசப்பட்ட 
வண்டிகளில் அவை பூட்டப்பட்டன . விலையு 
யர்ந்த பட்டுத் துணிகள் அவற்றின் முதுகில் 
விரிக்கப்பட்டன . பொறுப்பாளருடைய சாதா 
ரணமான வண்டியில் என்னைப் பூட்டினார்கள் . 
செஸ்மேன்காவுக்கும் மற்ற கிராமங்களுக்கும் 
தங்கள் காரியங்களுக்காக என்னை ஓட்டிச் சென் 
றார்கள் . நான் கலப்பு நிறம் உடையவனாக 
இருந்ததும் அவர்களுடைய கருத்தின்படி நான் 
பொறுப்பாளருக்குச் சொந்தமான குதிரையே 
தவிர , பிரபுவினுடைய குதிரை அல்ல , என் 
பதும் இதற்குக் காரணம் . 

பொறுப்பாளர் என்னைத் தன்னுடைய 
உடைமையாகக் கருதியது எனக்கு எத்தகைய 
ஆபத்தான விளைவுகளைக் கொண்டிருந்தன என் 
பதை நாளைக்கு நாம் இன்னும் உயிரோடி 
ருந்தால் - சொல்கிறேன் . 

மறு நாள் முழுவதும் எல்லாக் குதிரைகளும் 
கஜக்கோலிடம் மிகவும் அதிகமான மரியாதை 
யோடு நடந்து கொண்டன . ஆனால் நேஸ்தெர் 


448 


எப்பொழுதும் 

போல அதனிடம் 

முரட்டுத் 
தனமாக நடந்து கொண்டான் . விவசாயியின் 
பழுப்பு நிற , கலப்பைக் குதிரை அந்தக் குதி 
ரைகளின் 

கூட்டத்துக்குப் பக்கத்தில் 
கனைத்தது . அந்தப் பெண் குதிரைக் குட்டி 
அதனோடு சல்லாபம் செய்தது . 


வந்து 


அத்தியாயம் 


7 


மூன் 


5 வது 


இரவு 


நின்று 


பொழுது 


உடைமை 


அந்த வேலியடைப்பின் நடுவில் கஜக்கோல் 
கொண்டிருந்த 

புது நிலா 
தோன்றி அதன் மெல்லிய பிறையொளி அதன் 
மீது விழுந்தது . அதைச் சுற்றி மற்ற குதிரை 
கள் நெருக்கியடித்துக் கொண்டு நின்று கொண் 
டிருந்தன . 

நான் பிரபு அல்லது கடவுளின் உடைமை 
யாக இல்லாமல் பொறுப்பாளரின் 
யாக இருந்தேன் . மிகவும் ஆச்சரியப்படத்தக்க 

என்னவென்றால் என்னுடைய வேகம் 
- ஒரு குதிரைக்கு மிக அதிகமான சிறப்பைத் 
தருவது அதுதானே - என்னை 

என்னை விரட்டி விடக் 
காரணமாயிற்று என்று அந்தக் காயடிக்கப் 
பட்ட குதிரை தன் கதையைத் தொடர்ந்தது . 
ஒரு நாள் லே பெதுக்கு உடற்பயிற்சி கொடுத் 
துக் கொண்டிருந்த பொழுது , செஸ்மேன் காவி 
லிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த பொறுப் 
பாளர் குதிரைகள் ஓட்டம் பழகுகின்ற பாதை 
யில் என்னை 

ஓட்டினார் . லேபெத் என்னைக் 


விளைவு 


29-2442 


449 


கூட 


உடலை 


ஓடினேன் . 


கடந்து சென்றது . அது நன்றாகவே ஓடியது ; 
ஆனால் ஆர்ப்பாட்டம் ஆதிகம் . ஒரு குளம்பு 
தரையைத் தொடுகின்ற அதே நேரத்தில் மறு 
குளம்பை மேலே தூக்கி விடுவதன் மூலம் ஒரு 
சிறு அசைவைக் 

வீணாக்காமல் 
முன்னே தள்ள எல்லா முயற்சிகளையும் ஈடு 
படுத்துகின்ற ஒரு நுட்பத்தை நான் வளர்த்துக் 
கொண்டிருந்தேன் . லே பெதிடம் அந்த நுட்பம் 
இல்லை . நான் முன்னே சொன்னதைப் போல 
லேபெத் என்னைக் கடந்து 

கடந்து சென்றது . நான் 
ஓட்டப் பாதைக்குள் 

பொறுப் 
பாளர் என்னைத் தடுக்கவில்லை . இந்தக் கலப்பு 
நிறக் குதிரை முயற்சி செய்து தான் பார்க்கட் 
டுமே என்றார் . மறுபடியும் லேபெத் எனக்குப் 
பக்கத்தில் ஓடி வந்த பொழுது அவர் என்னை 
ஓட விட்டார் . லே பெத் ஏற்கெனவே வேகத் 
தோடிருந்தது . எனவே முதல் சுற்றில் நான் 
பின் தங்கிவிட்டேன் . 

இரண்டாவது 
சுற்றில் எனக்கு வேகமேற்பட்டுவிட்டது . நான் 
அந்தக் குதிரையை நெருங்கிவிட்டேன் , இரு 
வரும் இணையாக ஓடிக் கொண்டிருந்தோம் , 
நான் பின் தங்கவில்லை , அதை முந்திவிட்டேன் .. 
மறுபடியும் ஓட்டப் பந்தயம் நடைபெற்றது . 
அதிலும் அதே முடிவு தான் . நான் அதைக் 
காட்டிலும் வேகமாக 

அது 
லோருக்கும் பயத்தைக் கொடுத்தது . வெகு 
தூரத்துக்கு அப்பாலுள்ள இடத்தில் என்னை 
விற்பனை செய்துவிட வேண்டும் , 

என்னைப் 
பற்றிய தகவலே யாருக்கும் கிடைக்கக் கூடாது 
என்று முடிவு செய்யப்பட்டது . பிரபுவுக்குத் 


ஆனால் 


ஓடினேன் . 


எல் 


450 


காலம் 


வை 


எல் 


தெரிந்தால் ஆபத்து என்று அவர்கள் பேசிக் 
கொண்டார்கள் . எனவே என்னை ஒரு குதிரை 
வியாபாரியிடம் விற்பனை செய்தார்கள் . அந்த 
வியாபாரி என்னை அதிக 

வைத்திருக்க 
வில்லை . இராணுவத்துக்குக் குதிரைகள் வாங் 
குவதற்காக அனுப்பப்பட்ட ஹுஸ்ஸார் ஒரு 
வர் என்னை விலைக்கு வாங்கினார் . 
லாமே மிகவும் இரக்கமில்லாமலும் அநீதியாக 
வும் இருந்த படியால் என்னை ஹிரேனவோவி 
லிருந்து கொண்டு போன பொழுது , நான் 
மிகவும் நெருக்கமும் அன்பும் கொண்டிருந்த 
எல்லாவற்றிடமிருந்தும் என்னை நிரந்தரமாகப் 
பிரித்த பொழுது நான் மகிழ்ச்சியடைந்தேன் . 
என்னுடைய பழைய தோழர்கள் மத்தியில் 
இருப்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருந் 
தது . அவர்களுக்கு -- அன்பு , கௌரவம் , சுதந் 
திரம் ; எனக்கு 

உழைப்பு , அவமதிப்பு . என் 
வாழ்க்கையின் இறுதிவரை அவமதிப்பும் 
உழைப்பும் தான் . ஏன் ? ஓ ! ஏன் ? நான் கலப்பு 
நிறத்தைக் கொண்டிருந்தது தான் காரணம் . 
அதற்காக என்னை யாரோ ஒருவருடைய உடை 
மையாக்கி விட்டார்கள் . 

அன்றிரவில் கஜக்கோல் தன்னுடைய கதை 
யைத் தொடர்ந்து 

சொல்லச் சந்தர்ப்பம் 
கிடைக்கவில்லை . அங்கே நடைபெற்ற ஏதோ 
ஒரு சம்பவம் குதிரைகள் மத்தியில் அதிகமான 
பரபரப்பை ஏற்படுத்தியது . இன்னும் குட்டி 
பெண் குதிரையான 

குப்சீஹா 
கதையை மிகவும் கவனமாகக் கேட்டுக் கொண் 
டிருந்தது . ஆனால் திடீரென்று அது திரும்பி 


போடாத 


29 * 


451 


மெதுவாக நடந்து கொட்டகைக்குள் சென் 
றது . அங்கே அது பலமாக முனகத் தொடங் 
கியதும் எல்லாக் குதிரைகளும் அதைத் திரும் 
பிப் பார்த்தன . அந்தப் பெண் குதிரை தரை 
யில் படுப்பதையும் பிறகு சிரமத்தோடு எழுந்து 
நிற்பதையும் மறுபடியும் படுத்துக் கொள் 
வதையும் அவை பார்த்தன . வயதான பெண் 
குதிரைகளுக்கு அந்த விவகாரம் புரிந்துவிட் 
டது . ஆனால் இளம் குதிரைகள் மிகவும் பயம 

டந்து , அந்தக் காயடிக்கப்பட்ட குதிரையை 
விட்டு ஓடி அந்தப் பெண் குதிரையைச் சூழ்ந்து 
நின்றன . மறு நாள் காலையில் 

அங்கே இன் 
னொரு ஆண் குதிரைக் குட்டி தன் கால்களில் 
நடுங்கிய 

நின்று 

கொண்டிருந்தது . 
நேஸ்தெர் குதிரைக்காரனைக் கூப்பிட்டான் . 
அவன் பெண் குதிரையையும் குதிரைக் குட்டி 
யையும் லாயத்துக்குள் கொண்டு போனான் . 
நேஸ்தெர் 

அதைத் தவிர மற்ற குதிரை 
மேய்ச்சலுக்குக் கூட்டிச் 

சென்றான் . 


படியே 


களை 


அத்தியாயம் 8 


நான்காவது 


இரவு 


அன்று 


மாலையில் 

கதவுகள் பூட்டப்பட்டு 
எங்கும் அமைதியாக இருந்த பொழுது அந்தக் 
கலப்பு நிறக் , காயடிக்கப்பட்ட குதிரை தன் 
கதையைத் தொடர்ந்தது . 

இப்படியே ஒருவரிடமிருந்து இன்னொருவ 
ருக்கு மாறிக் கொண்டிருந்த பொழுது மனிதர் 


452 


களையும் குதிரைகளையும் பற்றி மிக அதிகமான 
வற்றை நான் தெரிந்து கொண்டேன் . இரண்டு 
எசமானர்கள் என்னை அதிகமான காலம் வைத் 
திருந்தார்கள் . ஒருவர் இளவரசர் , ஹுஸ்ஸார் 
படையில் அதிகாரி . இரண்டாவது நபர் ஒரு 
கிழவி . அவள் அதிசயங்களை ஏற்படுத்தும் புனித 
நிக்கலாய் மாதாகோவிலுக்குப் பக்கத்தில் 
வசித்து 

வந்தாள் . 
அந்த ஹுஸ்ஸாரோடு நான் கழித்த நாட் 
கள் என்னுடைய வாழ்க்கையிலேயே மிகவும் 
சிறந்தவை . 

" அவர் என்னுடைய வாழ்க்கையைக் கெடுத் 
துவிட்டாலும் கூட , தன்னுடைய வாழ்க்கை 
யில் அவர் எந்த நபரையும் எந்தப் பொருளை 
யும் நேசிக்காவிட்டாலும் கூட , நான் அவரை 
நேசித்தேன் . இதற்காகவே அவரை நேசித் 
தேன் . அவர் அழகானவர் , பணக்காரர் , மகிழ்ச்சி 
நிறைந்தவர் ; ஆகவே அவர் யார் மீதும் அன்பு 
காட்டவில்லை என்பதற்காகவே நான் அவரை 
நேசித்தேன் . நீங்கள் இதைப் புரிந்து கொள் 
வீர்கள் . குதிரைகளாகிய நமக்கிருக்கும் மிக 
மேன்மையான உணர்ச்சி இது . அவருடைய 
கடுமை , இரக்கமற்ற கொடுமை , அவரை நான் 
முழுக்க முழுக்கச் சார்ந்திருந்தது அவரிடம் 
நான் கொண்டிருந்த அன்புக்குக் குறிப்பிடத் 
தக்க வன்மையைக் கொடுத்தது . என்னை அடி 
யுங்கள் . என் உயிர் போகும் வரை 

என்னை 
விரட்டுங்கள் . அதனால் என் மகிழ்ச்சி அதிகரிக் 
கும் என்று அந்த நன்மையான , பழைய நாட் 
களில் நான் நினைப்பதுண்டு . 


453 


பொறுப்பாளர் என்னை விற்பனை செய்த 
குதிரை வியாபாரியிடமிருந்து அவர் எண்ணூறு 
ரூபிளுக்கு என்னை வாங்கியிருந்தார் . கலப்பு 
நிறக் குதிரைகள் யாரிடமும் இல்லை என்பதால் 
அவர் என்னை வாங்கினார் . என் வாழ்நாளிலேயே 
மிகவும் சிறந்த நாட்கள் அவை . அவருக்கு 
ஒரு ஆசை நாயகி இருந்தாள் . நாள்தோறு 
அவளிடம் அவரைக் கொண்டு சென்றதால் , 
சில சமயங்களில் 

ருவரையும் 

சேர்த்துக் 
கொண்டு போனதால் இது எனக்குத் தெரிந் 
தது . அவருடைய ஆசை நாயகி அழகானவள் , 
அவரும் அழகானவர் , அவருடைய வண்டிக் 
காரனும் அப்படியே . அதனால் தான் அவர்கள் 
எல்லோரையும் நான் நேசித்தேன் . நான் மிக 
வும் மகிழ்ச்சியடைந்தேன் . என்னுடைய நாட் 
கள் பின்வரும் விதத்தில் கழிந்தன . காலையில் 
குதிரைக்காரன் என் உடலைத் தேய்த்துவிட 
வருவான் -- வண்டிக்காரன் அல்ல , குதிரைக் 
காரன் . அந்தக் குதிரைக்காரன் சுறுசுறுப்பான 
இளைஞன் , விவசாயக் குடும்பத்தைச் 

குடும்பத்தைச் சேர்ந் 
தவன் . எங்கள் உடல் வெப்பம் வெளியேறு 
வதற்காக அவன் கதவைத் திறந்து 

வைப் 
பான் . பிறகு லத்தியை வெளியே கொண்டு 
போய்க் கொட்டுவான் . பிறகு எங்கள் உடல் 
மேலிருக்கும் துணிகளை நீக்கிவிட்டு ஒருவகைச் 
சீப்பினால் எங்கள் உடலைச் சுரண்டுவான் . சுரண் 
டிய பொருள் என் குளம்புகளினால் சிராய்க்கப் 
பட்டு ஓரவெட்டுக்களோடிருக்கும் தரைப் பல 
கைகள் 

வெள்ளை வரிசையாகக் கீழே 
விழும் . நான் விளையாட்டாக அவன் கையைக் 


மீது 


454 


போல 


சிறிதளவு 


கடித்துக் காலைத் தரையில் மிதிப்பேன் . என் 
னுடைய சந்தர்ப்பம் வந்ததும் அவன் குளிர்ந்த 
தண்ணீர் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும் தொட் 
டிக்கு என்னைக் கூட்டிக் கொண்டு போவான் .. 
அவன் 

தன்னுடைய கைத்திறமையை , 
அம்புகளைப் 

நேராகத் தொடங்கி 
அகன்ற குளம்புகளில் முடிகின்ற என் கால்களை , 
பளபளப்பான 

முதுகை , வழுக்கிக் கொண்டு 
போகக் கூடிய அளவுக்கு 

வளப்பாக 
இருக்கின்ற என்னுடைய பின்புறத்தை ரசித்துப் 
பார்த்துக் கொண்டிருப்பான் . பிறகு உயர்ந்த 
கிராதி வழியாகச் 

வைக்கோல் 
வீசப்படும் . 

மரத்தால் செய்யப்பட்ட 
தொட்டியில் ஓட்ஸ் ஊற்றப்படும் . கடைசியில் 
தலைமை வண்டிக்காரனான 

பியோபான் 

வரு 
வான் . 

வண்டிக்காரன் தன்னுடைய எசமானரைப் 
போலவே இருந்தான் . இருவருக்குமே எதைப் 
பற்றியும் பயம் கிடையாது , தங்களைத் தவிர 
வேறு யாரையும் அவர்கள் நேசிக்கவுமில்லை . 
அந்தக் காரணத்துக்காகவே எல்லோரும் அவர் 
களை நேசித்தார்கள் . பியோபான் வெல்வெட் 
டைப் போன்ற கம்பளி அல்லது பருத்தித் 
துணியில் சிகப்புச் சட்டையும் , காற் சட்டை 
யும் கையில்லாத கோட்டும் அணிந்திருப்பான் . 
விடுமுறை நாட்களில் அவன் 

கையில்லாத 
கோட்டை அணிந்து , அவன் தலைமுடியும் கன்ன 
மீசையும் எண்ணெய் தடவிப் பிரகாசிக்க மிரு 
கமே ! என்னை 

மறந்துவிட்டாயா ? 
சத்தம் போட்டபடியே ஒரு கவட்டைக் கம் 


என்று 


455 


பினால் என் விலாப்புறத்தில் குத்துவான் 
வேடிக்கையாகத்தான் , வலிக்கும் 

படியாக 
அல்ல . அது எனக்குப் பிடிக்கும் . அது அவனுக்கு 
வேடிக்கை என்று எனக்குத் தெரியுமாதலால் 
நான் காதுகளை மடித்துக் கொண்டு பற்களை 
நறநறவென்று கடிப்பேன் . 

அங்கே ஒரு கறுப்பு ஆண் குதிரை இருந் 
தது . அது ஜோடியாக வேலை செய்யும் . இரவில் 
எனக்கு ஜோடியாக அதைப் பூட்டுவார்கள் . 
இந்தப் பொல்கானுக்கு நகைச் சுவை உணர்ச்சி 
கிடையாது . 

கெட்ட நோக்கம் 

கொண்ட 
பிசாசு . எங்களுடைய கொட்டகைகள் அடுத் 
தடுத்தாற்போல இருந்தன . சில சமயங்களில் 
நாங்கள் கம்பிகள் வழியாக ஒருவரை ஒருவர் 
கடித்துக் கொள்வோம் . அது வெறும் வேடிக் 
கையாகத்தான் என்று சொல்ல 

முடியாது . 
பியோபான் அந்தக் குதிரைக்குப் பயப்பட 
வில்லை . அவன் நேரே அந்தக் குதிரைக்குப் 
பக்கத்தில் போய் அதைக் கொல்லப் போவ 
தைப் போல 

உறுமுவான் பிறகு சும்மா 
நடந்து போய்விட்டு தோல்பட்டைவாரோடு 
திரும்புவான் . ஒரு நாள் நானும் பொல்கானும் 
கு ஸ்னேத்ஸ்கி தெருவில் ஓட்டப்பந்தயத்தில் 
ஈடுபட்டோம் . எசமானரோ குதிரைக்காரனோ 
பயப்படவில்லை . அவர்கள் சிரித்தார்கள் , சுற் 
றிலுமிருந்த நபர்களைப் பார்த்து சத்தம் போட் 
டார்கள் . எங்கள் கயிறுகளை லாவகமாகப் பிடித்து 
இழுத்து ஓட்டியபடியால் ஒரு நபர் கூடக் 
காயமடையவில்லை . 
என்னுடைய வாழ்க்கையில் பாதியையும் 


456 


என் மிகச் சிறந்த தன்மைகள் எல்லாவற்றை 
யும் 

அவர்களுக்கு அர்ப்பணித்தேன் . நான் 
அதிகமாகக் குடித்து என் கால்களைக் கெடுத்துக் 
கொள்ள அவர்கள் அனுமதித்தார்கள் .. 

எப் 
படியிருந்தாலும் அவை 

என் 

வாழ்க்கையின் 
மிகச் சிறந்த நாட்கள் . அவர்கள் பன்னிரண்டு 
மணிக்கு வருவார்கள் . 

எனக்கு 

சேணத்தை 
மாட்டி , என் குளம்புகளில் எண்ணெய் தடவி , 
என் பிடரியையும் முன் முடியையும் தண்ணீரில் 
நனைத்துவிட்டு வண்டியில் என்னைப் பூட்டுவார் 
கள் . 

அது பிரம்பினால் செய்யப்பட்ட சறுக்கு 
வண்டி ; உள்ளே வெல்வெட் துணி தைக்கப் 
பட்டிருக்கும் . சேணத் தளவாடத்தில் வெள்ளி 
யினால் செய்யப்பட்ட சிறிய மணிகள் தொங்கிக் 
கொண்டிருக்கும் ; கடிவாளமும் லகானும் பட் 
டினாலானவை . சேணத் தளவாடத்தின் வார் 
களையும் கயிறுகளையும் உரிய 

இடங்களில் 
வைத்து இழுத்துக் கட்டிவிட்டால் சேணத் தள 
வாடம் எங்கே முடிகிறது , குதிரை 

எங்கே 
தொடங்குகிறது என்பதை நீங்கள் சொல்ல 
முடியாது . கொட்டகையிலேயே என்னை வண் 
டியில் பூட்டுவது வழக்கம் . பியோபான் 

அவ 
தோள்களைக் காட்டிலும் முதுகுப் 
பகுதி அகலமானது- தன்னுடைய சிகப்புக் கச் 
சையை ஒரு கையின் கீழ் வைத்துக் கொண்டு 
காலைத் தூக்கி அடிக் கொளுவியின் மேல் வைப் 
பான் ; ஏதாவது வேடிக்கையாகப் பேசுவான் , 
சவுக்கை எடுத்துத் தொங்க விடுவான் 
அது பெயருக்குத்தான் , ஏனென்றால் அவன் 


னுடைய 


457 


கதவுகளின் 


ஓடிய 


ஒருபோதும் என்னைச் சவுக்கால் அடித்ததில்லை 

பிறகு ஓடு என்பான் . நான் 
வழியாகத் துள்ளிக் குதித்து ஓடுவேன் . வாளி 
நிறையக் குப்பையைக் கொண்டுவந்த சமை 
யற்காரி கதவுக்குப் பக்கத்தில் அப்படியே நின்று 
விடுவாள் ; முற்றத்துக்குள் விறகைத் தூக்கிக் 
கொண்டு வரும் விவசாயிகள் வாயைப் பிளந்து 
என்னைப் 

பார்த்துக் கொண்டு நிற்பார்கள் . 
கதவுகளுக்கு 

வெளியே சற்று தூரம் 
பிறகு தான் நாங்கள் நிற்போம் . பிறகு சிப்பந் 
திகளும் மற்ற வண்டிக்காரர்களும் எங்களைச் 
சுற்றிக் கூடி வம்பளப்பார்கள் . அங்கே வாயி 
லில் நாங்கள் எல்லோரும் காத்துக் கொண் 
டிருப்போம் , சில சமயங்களில் மூன்று மணி 
நேரம் கூடக் காத்துக் கொண்டிருப்போம் . 
எப்பொழுதாவது சிறிது 

வண்டியை 
இழுத்துக் கொண்டு 

ஓடிவிட்டு 

மறுபடியும் 
திரும்பிவந்து காத்துக் கொண்டிருப்போம் . 

வெகு நேரத்துக்குப் பிறகு நுழைவாயி 
லில் சத்தம் கேட்கும் . பழுப்பு நிறத்தில் 
தலைமுடியும் பானை வயிறும் கொண்ட தீஹன் 
உள்கோட் அணிந்து புறப்படு ! என்று கத்திக் 
கொண்டே ஓடி வருவான் . அந்தக் காலத்தில் 
முன்னே போ ! என்று கத்துகின்ற முட்டாள் 
தனமான பழக்கம் 

கிடையாது . 

முன்னால் 
போவதா அல்லது பின்னால் போவதா என்று 
எனக்குத் தெரியாதா ? பியோபான் நாக்கைச் 
சுழற்றி கிளிக் என்று ஒலி எழுப்புவான் . நாங் 
கள் முன்னே சென்று நிற்போம் . இளவரசர் 
தலைக் கவசமும் நீண்ட கோட்டும் அணிந்து ,, 


தூரம் 


458 


வண்டி , 


அவன் 


குதிகால் 


அவருடைய அழகான , சிவப்பேறிய , கரிய புரு 
வங்களைக் கொண்ட முகத்தை ஒரு பழுப்பு நிற 
பீவர் காலர் மறைக்க ( அந்த அழகிய முகத்தை 
ஒருபோதும் மறைக்கக் கூடாது ) அந்த சறுக்கு 

குதிரை , பியோபான் 
முதுகை வளைத்துக் கைகளை நீட்டிக் கொண் 
டிருக்கும் தோரணையைப் பார்த்தால் அவன் 
அதிக நேரத்துக்கு அப்படி நிற்க முடியாதென்று 
தோன்றும் ஆகியவற்றில் 

அசாதாரணமான 
தாக ஒன்றுமே இல்லாததைப் போல அலட் 
சியமான தோரணையோடு வேகமாக வருவார் . 
குதிமுள்களும் 

வாளும் பித்தளைக் 
களும் சப்திக்க , அவரைத் தவிர எல்லோரும் 
அச்சத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்துக் 
கொண்டிருக்கின்ற என்னையும் பியோபானையும் 
மற்ற பொருள்களையும் கவனிக்க 

முடியாத 
அளவுக்கு அவசரமாகப் 

போவதைப் 

போல 
இளவரசர் கம்பளத்தின் 

மேல் வேகமாக 
நடந்து வருவார் . பியோ பான் 

நாக்கைச் 
சுழற்றி கிளிக் என்ற ஒலி எழுப்பினான் . நான் 
கடிவாள வாரை இழுத்து வண்டியில் ஏறும் 
மேடையை நோக்கி நிதானமாக நடந்து சென் 
றேன் . அங்கே இளவரசரைப் பக்கவாட்டில் 
பார்த்துவிட்டு என்னுடைய அழகான தலையை 
யும் பட்டுப் போன்ற முன் முடியையும் ஆட்டி 
னேன் . இளவரசர் உற்சாகமாக இருந்தால் 
பியோபானைப் பார்த்து வேடிக்கையாக ஏதே 
னும் கூறுவார் . பியோபான் தன்னுடைய அழ 
கான தலையை மிக லேசாக அசைத்து அவருக்கு 
பதிலளிப்பான் . தன் கைகளைக் கீழே போடாம 


459 


ஏ 


என்று 


லேயே 

கடிவாளவார்களில் மிகவும் லேசாக 
மட்டுமே உணரக் கூடிய ஒரு விறைப்பை ஏற் 
படுத்துவான் . அது எனக்கு மட்டுமே புரியும் . 

. 
உடனே நான் க்ளப் , க்ளப் , க்ளப் என்று புறப் 
படுவேன் . ஒவ்வொரு காலடியிலும் என் வேகம் 
அதிகரிக்கும் , என் உடலின் ஒவ்வொரு தசை 
யும் துடிக்கும் ; என் கால்கள் பனியையும் மண் 
ணையும் சேற்றுக் காப்பின் மீது வாரியடிக்கும் . 
வண்டிக்காரர்கள் வயிற்றில் வலி ஏற்பட்ட 
தைப் போல 

கத்துகின்ற முட் 
டாள் தனமான வழக்கம் அந்தக் காலத்தில் கிடை 
யாது . அவர்கள் கவனம் என்று தான் அந்தக் 
காலத்தில் கத்துவார்கள் . பியோபான் கவனம் 
என்று கத்தினான் . மக்கள் சிதறி ஓடினார்கள் . 
அவர்கள் வழிவிட்டுவிட்டு 

அழகான குதிரை 
யும் அழகான வண்டிக்காரனும் அழகான இள 
வரசரும் போவதைப் பார்ப்பதற்குத் தங்கள் 
கழுத்துக்களை வளைத்துக் கொண்டு நின்றார்கள் . 

கெச்சை நடைக் குதிரையை முந்திப் போவது 
எனக்கு மிகவும் பிடிக்கும் . 

பியோபானு 
நானும் நாங்கள் முயற்சி செய்வதற்குரிய தகு 
தியைக் 

கொண்ட குதிரையைப் பார்த்தால் 
காற்றைப் 

வேகமாக 

அதற்குப் 
பின்னால் ஓடுவோம் . அந்த வண்டியின் பின் 

மண்ணை வாரியடிக்கின்றவரை படிப்படி 
யாக அந்த வண்டிக்குப் பக்கத்தில் வருவோம் ; 
பிறகு நான் அந்தக் குதிரைக்கு இணையாக 
ஓடுவேன் . பிறகு அந்தக் குதிரையை முந்திக் 
கொண்டு வெகுதூரம் சென்றுவிடுவேன் . என் 
போட்டிக் குதிரையை என்னால் பார்க்க 


போல 


னால் 


460 


சொந்த 


முடியாது . அதன் குளம்பொலி மட்டும் எனக்குப் 
பின்னால் கேட்கும் ; அதுவும் சிறிது சிறிதாகத் 
தேய்ந்து மறையும் . இளவரசர் , பியோபான் 
மற்றும் என்னிடமிருந்து ஒரு சிறு சத்தம் கூட 
வராது . எங்களுடைய 

வேலையில் 
மிகவும் மூழ்கிவிட்டதைப் போலப் பாசாங்கு 
செய்த படியால் சாலையில் நாங்கள் பார்க்கும் 
வண்டிகளை இழுத்துச் செல்கின்ற இரண்டாந் 
தரக் குதிரைகளை நாங்கள் கவனிக்கவில்லை . 
மற்ற குதிரைகளை முந்திப் போவது எனக்கு 
மிகவும் பிடிக்கும் . ஆனால் என்னை நோக்கி 
வருகின்ற நல்ல ஓட்டக் குதிரையைப் பார்க்க 
எனக்குப் பிடிக்கும் . ஒரு நொடி , ஒரு சாட்டை 
வீச்சு , ஒரு பார்வை , அது கடந்து போய்விட் 
டது , மறுபடியும் நாங்கள் தனித்தனியாக , 
அவரவருடைய திசையில் பறந்து கொண்டி 
ருக்கிறோம் . 

கதவுகள் கிறீச்சிட்டன ; நேஸ்தெர் மற்றும் 
வாஸ்காவின் குரல்கள் கேட்டன . 


ஐந்தாம் 


இரவு 


பருவநிலை மாறிக் கொண்டிருந்தது . காலையி 
லிருந்து வானம் சிடுசிடுப்பாக இருந்தது . பனித் 
துளியும் இல்லை . ஆனால் 

ஆனால் காற்று வெப்பமாக 
இருந்தது . கொசுக்கள் தொல்லை கொடுத்துக் 
கொண்டிருந்தன . குதிரைகள் வேலியடைப்புக் 
குள் திரும்பியவுடன் கலப்பு நிறக் , காயடிக்கப் 
பட்ட குதிரையைச் சூழ்ந்து கொண்டன . அது 
தன் கதையைச் சொல்லி முடித்தது . 


461 


சீக்கிரத்தில் என்னுடைய ஆனந்தமான 
வாழ்க்கை முடிவடைந்தது . இரண்டு வருடங் 
கள் தான் அந்த வாழ்க்கை இருந்தது . இரண் 
டாவது கு 

ளிர்காலத்தின் போது என் வாழ்க் 
கையிலேயே மிகவும் அதிகமான மகிழ்ச்சியை 
நான் அனுபவித்தேன் . அதற்குப் பிறகு மிகவும் 
அதிகமான துயரம் எனக்கு ஏற்பட்டது . 
மா ஸ்லெனித்ஸா என்னும் 

ளிர்காலத் 
திருவிழாவின் போது இளவரசரைக் குதிரைப் 
பந்தய மைதானத்துக்குக் கொண்டு சென்றேன் . 
அத்லா ஸ்னியும் பிசோக்கும் ஓடிக் கொண்டிருந் 
தன . பந்தயம் 

கட்டுகின்ற அறையில் என் 
னுடைய எசமானர் என்ன பேசினார் என்று 
எனக்குத் தெரியாது . ஆனால் அவர் வெளியே 
வந்தவுடன் பந்தயப் பாதைக்கு என்னை ஓட்டு 
மாறு பியோபானுக்கு உத்தரவிட்டார் . என்னை 
அங்கே ஓட்டிச் சென்றதும் அத்லாஸ்னிக் 
போட்டியாக 

ஓடியதும் எனக்கு நினைவிரு 
கிறது . அத்லா ஸ்னி இன்னொரு உதவிக் குதிரை 
யோடு இருந்தது . நான் ஒரு சறுக்கு வண்டியில் 
பூட்டப்பட்டிருந்தேன் . திருப்பத்தில் 
அதை முந்திவிட்டேன் . உரத்த சிரிப்பொலி 
யும் ஆரவார முழக்கமும் கேட்டது . 

என்னைக் கூட்டிக் கொண்டு போன பொழுது 
கூட்டம் முழுவதுமே அலைபோல என்னைப் பின் 
தொடர்ந்தது . குதிரைப் பிரியர்கள் ஐந்து பேர் 
பல ஆயிரங்கள் கொடுத்து என்னை விலைக்கு 
வாங்கத் தயாராக இருப்பதாக இளவர 
சரிடம் கூறினார்கள் . அவர் தன்னுடைய அழகான 
வெள்ளைப் பற்களை வெளியே காட்டி சிரித்தார் . 


குப் 


க் 


நான் 


462 


மலையளவு 


. 


று 


. 


என்று 


ஆனால் 


இல்லை . அது குதிரையல்ல . என்னுடைய 
நண்பன் . நீங்கள் 

தங்கத்தைக் 
கொடுத்தாலும் நான் அவனை விற்பனை செய்ய 
மாட்டேன் . கனவான்களே , போய் வருகிறேன் 
என் 

சொல்லிவிட்டு அவர் சறுக்குவண்டியின் 
கதவைத் திறந்து உள்ளே உட்கார்ந்தார் . 
ஒஸ்தோழென்கா தெருவுக்குப் 

போ ! 
என்றார் . அது அவருடைய ஆசை நாயகி வசிக்கும் 
தரு . நாங்கள் ஓடினோம் . நாங்கள் மகிழ்ச் 
சியோடிருந்த கடைசி நாள் அது தான் . 


நாங்கள் அந்தப் பெண்ணின் வீட்டுக்குப் 
போய்ச் சேர்ந்தோம் . அவர் அவளைத் தன் 
னுடையவள் 

கூறி வந்தார் . 
அவள் வேறொருவனைக் காதலித்தாள் . 

அவ 
னோடு வெளியே சென்றிருந்தாள் . இந்த விஷ 
யம் 

வீட்டுக்குச் 
அவருக்குத் தெரியவந்தது . அப்பொழுது மணி 
ஐந்து . என்னை வண்டியிலிருந்து விடுவிக்காமல் 
அவளைத் தேடிப் புறப்பட்டார் . அதற்கு முன்பு 
ஒருபோதும் நடைபெறாத ஒரு காரியம் அப் 
பாழுது எனக்கு நடைபெற்றது . வேகமாக 
ஓடும்படி என்னைச் சவுக்கால் அடித்தார்கள் . 
முதல் தடவையாக நான் கால் இடறினேன் . 
எனக்கு அவமானமாக இருந்தது . என் புகழைக் 
காப்பாற்ற விரும்பினேன் . ஆனால் திடீரென்று 
இளவரசர் தன் முழு பலத்தோடும் சீ ! வேக 
மாக ஓடு ! என்று உரத்த குரலில் சொன்னது 
எனக்குக் கேட்டது , சவுக்கு காற்றைக் கிழித்துக் 
கொண்டு என்னைத் தாக்கியது . நான் 

ஓடிய பொழுது உலோகத்தால் செய் 


சென்ற 

பொழுது 


அவள் 


வேக 


மாக 


463 


தூரம் 


நாங்கள் 


ஆனால் 


நான் 


வேறு 


கள் 


யப்பட்ட சேற்றுக் காப்பின் 
காப்பின் மேல் 

கால்களை 
இடித்துக் கொண்டேன் . இருபத்தைந்து 
வெர் ஸ்டா 

போன பிறகு 
அவளைப் பிடித்தோம் . நான் அவரை வீட்டுக்குக் 
கொண்டு போய்ச் சேர்த்தேன் . 
இரவு முழுவதும் என் உடல் நடுங்கியது . அதை 
என்னால் நிறுத்த முடியவில்லை . என்னால் சாப் 
பிடவும் முடியவில்லை . காலையில் சிறிதளவு தண் 
ணீர் கொடுத்தார்கள் . 

அதைக் குடித் 
தேன் . ஆனா ல் அந்த 

நேரத்திலிருந்து நான் 
விதமான குதிரையாகிவிட்டேன் . நான் 
நோயாளியானேன் . அவர்கள் என்னைச் சித்தி 
ரவதை செய்தார்கள் . என்னை முடமாக்கினார் 

அதை மருந்து கொடுப்பதென்று 
மற்றவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் . என் 
குளம்புகள் விழுந்துவிட்டன , என் உடலில் புண் 
கள் ஏற்பட்டன , என் கால்கள் வளைந்துவிட் 
டன , 

என் மார்பு உள்ளே வளைந்தது . நான் 
உணர்ச்சியில் சோர்வாகவும் உடலில் பலவீன 
மாகவும் மாறினேன் . அவர்கள் என்னை ஒரு 
குதிரை வியாபாரியிடம் விற்பனை 

செய்தார் 
கள் . அவர் எனக்கு காரட்டுகளையும் இன்னும் 
ஏதோ ஒன்றையும் சாப்பிடக் கொடுத்தார் . 
விஷயம் தெரியாதவர்களை ஏமாற்றுவதற்காக 
என்னிடம் இல்லாததை இருப்பதாகக் காட்ட 
அவர் விரும்பினார் . என்னிடம் இனி பலமும் 
டையாது , வேகமான நடையும் கிடையாது . 


கிலோ மீட்டர் 


ஒரு 

வெர்ஸ்டா-1.06 
தூரமாகும் . 


464 


டைய 


வாடிக்கையாளர் என்னைப் பார்க்க வருகின்ற 
பொழுதெல்லாம் அந்தக் 

அந்தக் குதிரை வியாபாரி 
யும் என் கொட்டகைக்குள் 

வந்து என்னைச் 
சவுக்காலடித்து பயத்தினால் என் உடலெல்லாம் 
நடுங்கும்படி செய்து மேலும் சித்திரவதை 
செய்தார் . பிறகு அவர் என் உடலில் சவுக்கடி 
பட்ட காயங்களைத் துடைத்துவிட்டு என்னை 
வெளியே கூட்டிக் கொண்டு போவார் . ஒரு 
கிழவி என்னை வாங்கினாள் . அவள் அதிசயங் 
களை ஏற்படுத்தும் புனித நிக்கலாய் மாதா 
கோவிலுக்கே எப்பொழுதும் என்னை ஓட்டிப் 
போய்க் கொண்டிருப்பாள் . 

அவள் 

தன்னு 
வண்டிக்காரனைச் சவுக்காலடிப்பாள் . 
வண்டிக்காரன் என்னுடைய லாயத்துக்கு 
வந்து கதறியழுவது வழக்கம் . கண்ணீர்த் 
துளிகளுக்குச் சுவாரசியமான உப்புச் சுவை 
உண்டு 

நான் அப்பொழுது தான் 
தெரிந்து கொண்டேன் . பிறகு அந்தக் கிழவி 
இறந்துவிட்டாள் . அவள் வீட்டு மேலாளர் 
என்னை ஒரு 

கடை முதலாளியிடம் விற்பனை 
செய்தார் . அவரிடம் இருந்த பொழுது நான் 
கோதுமையை அதிகமாகச் சாப்பிட்ட 

படி 
யால் 

என்னுடைய நோய்கள் அதிகரித்தன . 
என்னை ஒரு விவசாயியிடம் விற்பனை செய்தார் 
கள் . நான் அவன் கலப்பையை இழுத்தேன் . 
அநேகமாக எனக்குச் சாப்பாடே கிடையாது . 
மறுபடியும் நான் நோயில் விழுந்தேன் . ஒரு 
ஜிப்சியிடம் என்னைப் பண்ட மாற்றாகக் கொடுத் 
தார்கள் . அவன் என்னை மிகவும் மோசமாக 
நடத்தினான் . கடைசியில் 

இந்தப் பண்ணைக் 


என்பதை 


30-2442 


465 


காரரிடம் என்னை விற்பனை செய்தான் . இப் 
படி இங்கே வந்து சேர்ந்தேன் . 

யாரும் பேசவில்லை . அங்கே மழைபெய்யத் 
தொடங்கியது . 


அத்தியாயம் 9 


பார்த்து 


மறு நாள் மாலையில் மேய்ச்சலுக்குப் பிறகு 
குதிரைகள் திரும்பிய பொழுது அவர்களுடைய 
எசமானர் வருவதைப் பார்த்தன . அவருடன் 
ஒரு நண்பரும் வந்தார் . வீட்டுக்குப் பக்கமாக 
வந்த பொழுது ஷுல்திபாதான் அந்த இரண்டு 
ஆண் உருவங்களையும் சாடையாகப் பார்த்தது . 
அவர்களில் ஒருவர் இளம் எசமானர் . அவர் 
ஓலைத் தொப்பி அணிந்திருந்தார் . அடுத்தவர் 
உயரமாகவும் பருமனாகவும் இருந்தார் , இரா 
ணுவ உடை அணிந்திருந்தார் . கிழட்டுப் பெண் 
குதிரை அவர்களைச் சாடையாகப் 
விட்டு ஒதுங்கி நடந்தது . குறிப்பாக 
மானரும் அவருடைய விருந்தினரும் குதிரை 
களுக்கு நடுவில் நேராக நடந்து வந்து ஒருவருக் 
கொருவர் பல விஷயங்களைச் சுட்டிக் காட்ட 
வும் பேசவும் தொடங்கிய பொழுது மற்ற 
குதிரைகள் தமது இளமையின் 

காரணமாக 
வெட்கமும் சங்கடமும் அடைந்தன . 
அந்தப் புள்ளி போட்ட பழுப்புக் குதி 
வொயெய்கோவிடமிருந்து 

வாங் 
கினேன் என்றார் எசமானர் . 

வெள்ளைக் கால்களோடிருக்கும் அந்த 


எச 


ரையை 


466 


ளம் கறுப்புக் குதிரை யாருடையது ? அது 
நன்றாக இருக்கிறது என்றார் விருந்தினர் . 
அவர்கள் பல குதிரைகளை மேலும் கீழும் பார்த் 
தார்கள் . அவற்றுக்குப் பின்னால் ஓடிப்போய் 
அவற்றை நிற்க வைத்துப் பார்த்தார்கள் . 
அவர்கள் அந்த இளம் பெண் குதிரையையும் 
கவனித்தார்கள் . 

அது ஹிரேனவோ சவாரிக் குதிரை இனத் 
தைச் சேர்ந்தது என்றார் எசமானர் . 

அவர்களால் எல்லாக் குதிரைகளையும் பரி 
சீலனை செய்ய முடியவில்லை. எசமானர் நேஸ் 
தெரைக் கூப்பிட்டார் . அந்தக் கிழவன் சவாரி 
செய்து கொண்டிருந்த கலப்பு நிறக் காயடிக் 
கப்பட்ட குதிரையின் விலாக்களில் தன் குதி 
முள்ளைச் செலுத்தி வேகமாக வந்தான் . அந்தக் 
காயடிக்கப்பட்ட குதிரை ஒரு காலில் நொண் 
டிய போதிலும் மிகவும் சிரமத்தோடு ஓடி 
வந்தது . ஆனால் உச்ச வேகத்தில் பூமியின் கடை 
சிக்கு ஓடும்படி உத்தரவு கொடுத்திருந்தால் 

அது முணு முணுக்காது ஏன்பது தெளி 
வாகத் தெரிந்தது . அது அப்படி ஓட விரும்பி 
யிருக்கும் , நன்றாக இருந்த வலது காலில் அந்த 
முயற்சியைச் செய்திருக்கும் . 
‘ இதைக் காட்டிலும் நல்ல 

பெண் குதி 
ரையை ருஷ்யா முழுவதிலும் தேடினாலும் 
பார்க்க 

முடியாது . இது நிச்சயம் என்று 
எசமானர் ஒரு குதிரையைச் சுட்டிக் காட்டிக் 
கூறினார் . விருந்தினரும் அதற்குப் பாராட்டுத் 
தெரிவித்து ஏதோ கூறினார் . எசமானர் இங்கு 
மங்கும் பரபரப்பாக ஓடினார் . அந்தக் குதிரை 


கூட 


30 * 


467 


கவனக் 


களைக் காட்டி அவற்றின் சரித்திரத்தையும் பரம் 
பரையையும் விளக்கினார் . விருந்தினர் அலுப் 
படைந்தது போலத் தோன்றியது . ஆனால் அவர் 
தனக்கு அக்கறை இருப்பதாகக் காட்டிக் கொள் 
வதற்காக வலிந்து 

கேள்விகளைக் கேட்டுக் 
கொண்டிருந்தார் . 


ஓ ! அப்படியா ? என்று அவர் 
குறைவாகக் கேட்டார் . 

இதைப் பார் என்று விருந்தினருக்கு ஏற் 
பட்டிருக்கும் அலுப்பை உணராமல் எசமானர் 
பேசினார் . “ இந்தக் கால்களைப் பார் ... இந்தக் 
குதிரையை அதிகமான விலை கொடுத்து வாங் 
கினேன் . ஆனால் அவளுடைய மூன்று வயதான 
மகன் ஏற்கெனவே ஓட்டம் பழகிவிட்டான் . 

“ வேகமாக ஓடுகிறதா ? என்று விருந்தினர் 
கேட்டார் . 

அவர்கள் ஒவ்வொரு குதிரையைப் பற்றி 
யும் பேசினார்கள் . கடைசியில் எல்லாக் குதிரை 
களையும் பற்றி விவாதித்து முடித்துவிட்டார் 
கள் . அதற்குப் பிறகு பேசுவதற்கு ஒன்று 
மில்லை . அங்கே மௌனம் நிலவியது . 
சரி . போகலாமா ? 
ஆமாம் . அவர்கள் 

கதவு 

வழியாக 
வெளியே சென்றார்கள் . குதிரைகளைச் சுட்டிக் 
காட்டியது முடிவடைந்ததைப் பற்றி விருந் 
தினருக்கு மகிழ்ச்சி . இனி அவர்கள் வீட்டுக்குப் 
போகலாம் . அங்கே உணவருந்திக் குடித்து 
விட்டுப் புகை பிடிக்கலாம் . அவருக்கு அதிகமான 
உற்சாகம் ஏற்பட்டிருப்பது போலத் தோன் 
றியது . அவர்களுடைய உத்தரவுகளை எதிர் 


468 


. 


பார்த்துக் கலப்பு நிறக் குதிரையின் மேல் உட் 
கார்ந்திருந்த நேஸ்தெரைக் கடந்த பொழுது 
விருந்தினர் தன்னுடைய பெரிய , சதைப் 
பிடிப்பான கையினால் அந்தக் காயடிக்கப்பட்ட 
குதிரையின் பின்புறத்தில் அடித்தார் . 

இது அழகான குதிரை . முன்பு என்னிடம் 
ஒரு கலப்பு நிறக் குதிரை இருந்தது என்று 
உன்னிடம் சொன்னேனே , நினைவிருக்கிறதா ? 
என்று கேட்டார் . 

அவருடைய கூற்று தனக்குச் சொந்தமான 
குதிரைகளைப் பற்றியதல்ல என்பதால் எசமானர் 
அதை கவனமாகக் கேட்கவில்லை . அவர் தன்னு 
டைய குதிரைகளையே தொடர்ந்து பார்த்துக் 
கொண்டிருந்தார் . 

திடீரென்று அவருடைய காதுக்குள் பலவீன 
மாக , கிழட்டுத்தனமாக , முட்டாள் தனமாகக் 
கனைப்பதற்குச் செய்யப்பட்ட முயற்சி அவரைத் 
திடுக்கிடச் செய்தது . அந்தக் காயடிக்கப்பட்ட 
குதிரை 

ஆனால் அதற்கேற்பட்ட 
குழப்பத்தில் அதை முடிக்காமலேயே பாதியில் 
நிறுத்திவிட்டது . விருந்தினரோ , எசமானரோ 
அதைப்பற்றி சிறிதும் அக்கறை காட்டாமல் 
வீட்டுக்குத் திரும்பினார்கள் . அந்தக் கொழுத்த 
மனிதர் தனது அன்புக்குரிய எசமானர் , ஒரு 
காலத்தில் பணக்காரராகவும் அழகானவராக 
வு மிருந்த இளவரசர் ஸெர்புஹவ் ஸ்கோய் என் 
பதை கஜக்கோல் அடையாளம் கண்டுவிட்டது . 


கனைத்தது . 


469 


அத்தியாயம் 10 


. 


. 


மழை 

சொட்டுச் சொட்டாக விழுந்து 
கொண்டிருந்தது . அந்த வேலியடைப்புக்குள் 
சோர்வு மண்டிக்கிடந்தது , ஆனால் அந்தப் 
பெரிய வீடு வேறு விதமாக இருந்தது . வசதி 
யான உபசரிப்பு அறையில் மிகவும் ஆடம்பர 
மாகத் தேநீர் விருந்து நடைபெற்றுக் கொண் 
டிருந்தது . மேசைக்குப் பின்னால் விருந்தளிப் 
பவர் , விருந்தளிக்கும் பெண் , அவர்களுடைய 
விருந்தினர் ஆகியோர் உட்கார்ந்திருந்தார்கள் . 

விருந்தளிக்கும் பெண் கர்ப்பமாக இருந் 
தாள் . அவளுடைய பெரிய வயிறு , தேநீர்ச் 
சட்டிக்குப் பக்கத்தில் அவள் விறைப்பாக உட் 
கார்ந்திருந்த நிலை , அவளுடைய உட 
குறிப்பாக , அவளுடைய பெரிய கண்கள் 
அவை அடக்கமும் பெருமிதமும் கலந்த தோற் 
றத்தைக் கொண்டு அவள் மீதே உள் முகமாகத் 
திருப்பப்பட்டவை போலத் தோன்றின - ஆகிய 
வற்றிலிருந்து அதைத் 

தெரிந்து கொள்ள 


ரு 


முடியும் . 


விருந்தளிப்பவர் உயர்ந்த ரகச் சுருட்டுகள 
டங்கிய ஒரு பெட்டியைக் கையில் வைத்திருந் 
தார் . அவை பத்து வருடகாலம் பழையவை . 
அத்தகைய சுருட்டுக்கள் அவரைத் தவிர வேறு 
யாரிடமும் கிடையாது அல்லது அப்படி அவர் 
தன் விருந்தினரிடம் பெருமையாகச் சொல்லப் 


470 


டைய 


லும் 


போகிறார் . விருந்தளிப்பவர் அழகர் , சுமார் 
இருபத்தைந்து வயது இருக்கும் . மலர்ச்சியான 
தோற்றம் , நல்ல பளபளப்பு , கவனமாகப் பரா 
மரிக்கப்பட்ட உடல் . வீட்டிலிருக்கும் பொழுது 
அவர் லண்டனில் தைக்கப்பட்ட இறுக்கமில் 
லாத கம்பளி சூட் அணிந்திருந்தார் . அவரு 
கைக் கடிகாரச் 

கடிகாரச் சங்கிலியிலிருந்து கன 
மான தங்கச் சிற்றணிகள் தொங்கின . அவரு 
டைய சட்டையின் கைப் பொத்தான்கள் கூட 
கனமான தங்கத்தினால் செய்யப்பட்டு நீலக்கல் 
பதிக்கப்பட்டிருந்தன . அவருடைய தாடி மூன் 

ம் நெப்போலியனைப் போல கத்தரித்து விடப் 
பட்டிருந்தது . மேலுதட்டின் இரு பக்கங்களி 
சுண்டெலிகளின் வால்களைப் 

போல 
நீட்டிக் கொண்டிருந்தன . பாரிஸ் நகர பாணி 
யில் அவை பசை தடவி அழகாக முறுக்கி விடப் 
பட்டிருந்தன . விருந்தளித்த பெண் மெல்லிய 
பட்டு கவுன் அணிந்திருந்தாள் . அதில் மல 

மலர்க் 
கொத்துக்களின் சித்திரம் தீட்டப்பட்டிருந் 
தது . அவளுடைய பழுப்பு நிறக் கொண்டை 
யில் -- அது முற்றிலும் சொந்தத் தலைமுடியல்ல 
என்றாலும் மிகவும் 

அழகாக 

இருந்தது 
பெரிய , வளைந்த , தங்க ஊசிகள் சொருகப்பட் 
டிருந்தன . அவளுடைய மேற்கைகளிலும் 
கைகளிலும் பல விலையுயர்ந்த மோதிரங்களும் 
வளையல்களும் அணிந்திருந்தாள் . தேநீர்ச் 
சட்டி வெள்ளியினால் செய்யப்பட்டது ; தேநீர்க் 
கோப்பைகள் மிகவும் உயர் தரமான சீனப் பீங் 
கானில் செய்யப்பட்டவை . 

வெள்ளை உள் 
கோட் , கழுத்துப்பட்டை , வால் வைத்த கோட் 


471 


மிக 


எச 


அணிந்து அலங்காரமான தோற்றத்தோடு ஒரு 
பணியாள் உத்தரவுகளை எதிர்பார்த்துக் கத 
வுக்குப் பக்கத்தில் சிலையைப் போல நின்று 
கொண்டிருந்தான் . அங்கிருந்த மரச்சாமான் 
கள் சிற்ப வேலைப்பாடுகளோடு அணி நலம் 
மிகுந்திருந்தன . 

சுவரில் 

ஒட்டப்பட்டிருந்த 
காகிதத்தில் மலர்களின் படங்கள் வரையப் 
பட்டிருந்தன . மேசைக்குப் பக்கத்தில் 
உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்த வேட்டை நாய் 
படுத்திருந்தது . அதன் கழுத்தில் கட்டப்பட் 
டிருந்த வெள்ளிச் சங்கிலி அவ்வப்பொழுது 
‘ கிளிங் என்ற சப்தத்தை ஏற்படுத்தியது . 
அந்த நாய்க்கு அசாதாரணமான ஆங்கிலப் 
பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது . அதை 
மானரோ அல்லது 

அவருடைய ஆசை நாய 
கியோ உச்சரிக்க முடியாது ; ஏனென்றால் இரு 
வருக்குமே ஆங்கிலம் தெரியாது . ஒரு மூலையில் 
செடிகளுக்கு மத்தியில் வேலைப்பாடுகள் நிறைந்த 
பெரிய பியானோ வாத்தியம் நிறுத்தி வைக் 
கப்பட்டிருந்தது . அங்கேயிருந்த திரைகள் , 
விரிப்புக்கள் அனைத்துமே புதியவை , அபூர் 
விலையுயர்ந்தவை . அவை 

வளச் 
சிறப்பு , ஆடம்பரம் , அறிவு பூர்வமான அக் 
கறையின்மை ஆகியனவற்றின் முத்திரை 
யைத் தாங்கியிராதிருந்தால் அவை நன்றாகவே 
இருந்திருக்கும் . 

விருந்தளிப்பவருக்குப் பந்தயக் குதிரைகளைப் 
பற்றிப் பைத்தியம் . அவர் உடல் பலமும் 
ஆரோக்கியமும் உடையவர் . தன்னம்பிக்கை 
நிறைந்தவர் . மனிதர்களில் அந்த ரகம் 


வமானவை , 


472 


சவாரி 


நடிகைகளின் 


தங்கள் 


வர் , 


போதும் அழியாது . அவர்கள் சேபிள் கோட் 
டை அணிந்து கொண்டு குதிரைகளின் மேல் 

செய்வார்கள் . விலையுயர்ந்த மலர்ச் 
செண்டுகளை 

மேல் வீசுவார் 
கள் . மிகச் சிறப்பான உணவு விடுதிகளில் மிகப் 
புதிய ரகங்களைச் சேர்ந்த மிக விலையுயர்ந்த 
மதுபானங்களை 

அருந்துவார்கள் ; 
பெயர்களில் பரிசுகளை ஏற்படுத்துவார்கள் , 
ஆசைநாயகிகளுக்கு மிக அதிகமான பணத்தைச் 
செலவிடுவார்கள் . 

அவருடைய விருந்தினரான நிக்கீதா ஸெர் 
புஹவ் ஸ்கோய்க்கு நாற்பதுக்கும் அதிகமான 
வயதிருக்கும் . அவர் உயரமானவர் , பருமனான 

வழுக்கைத் தலையர் , பெரிய மீசையும் 
கன்ன மீசையும் உடையவர் . இளமையில் அவர் 
மிகவும் அழகானவராக இருந்திருக்க வேண் 
டும் . 

ஆனால் தற்பொழுது உடலாரோக்கியத் 
திலும் தார்மிக ரீதியிலும் பொருளாதார ரீதி 
யிலும் சீர்குலைந்தவராகவே அவர் தோற்ற 
மளித்தார் . 

அவருக்கு ஏராளமான கடன் ஏற்பட்டிருந் 
தபடியால் சிறைவாசத்திலிருந்து தப்பிப்பதற் 
காகவே அரசாங்க வேலையை மேற்கொண்டார் . 
அவர் இப்பொழுது ஒரு மாகாண நகரத்துக்குப் 
போய்க் கொண்டிருக்கிறார் . அங்கே குதிரை 
வளர்ப்பு நிலையத்தின் பொறுப்பாளராக அவர் 
நியமிக்கப்பட்டிருக்கிறார் . இந்தப் 

ந்தப் பதவி கூட 
அவருடைய செல்வாக்குமிக்க உறவினர்களு 
டைய உதவியினால் தான் அவருக்குக் கிடைத் 
தது . அவர் இராணுவ மேற்சட்டையும் நீலக் 


473 


கைக் 


கனம் 


காற்சட்டையும் அணிந்திருந்தார் . அவை பணக் 
காரர்கள் அணியக் கூடிய உயர்ந்த ரகம் . இங்கி 
லாந்தில் தயாரிக்கப்பட்ட 

கடிகாரத் 
தை அணிந்திருந்தார் . அவருடைய பூட்சுகளின் 
குதி அசாதாரணமானவையாக , ஒரு அங்குலம் 

உடையவையாக இருந்தன . 
நிக்கீதா ஸெர்புஹவ் ஸ்கோய் இருபது லட் 
சம் ரூபிள் திரண்ட செல்வத்தை அழித்துவிட் 
டார் . இப்பொழுது அவருக்கு ஒரு லட்சத்து 
இருபதாயிரம் ரூபிள் கடன் இருக்கிறது . இவ் 
வளவு அதிகமான செல்வம் ஒருவரிடமிருந்தால் 
அந்தப் பெருமையைக் கொண்டே அவர் கடன் 
வாங்க முடியும் ; இன்னும் பத்து வருட காலத் 
துக்கு அநேகமாக எல்லா வசதிகளோடும் வாழ்க் 
கை நடத்த முடியும் . அந்தப் பத்து வருடங்கள் 
முடிந்துவிட்டன ; பெருமை மறைந்துவிட் 
டது ; இப்பொழுது நிக்கீதாவின் வாழ்க்கை ஒரு 

மாறிவிட்டது . அவர் மிதமிஞ்சிக் 
குடிக்கத் தொடங்கினார் , அதாவது ஒயின் 
அவருக்கு மயக்கத்தைக் கொடுக்கத்தொடங்கி 
யிருந்தது . அதற்கு முன்னர் இப்படி ஒருபோ 
தும் நடைபெற்றதில்லை . குடியைப் பொறுத் 
தவரை அவர் உண்மையில் ஒருபோதும் 
தொடங்கவுமில்லை , முடிக்கவுமில்லை . 

அவரு 
டைய வீழ்ச்சி நிலையை மற்ற எல்லாவற்றையும் 
காட்டிலும் அவருடைய கண்களிலிருந்த 
சங்கட உணர்ச்சியும் ( அவருடைய கண்கள் 
இங்குமங்கும் பார்க்கத் தொடங்கிவிட்டன ) 
அவருடைய குரலிலும் நடையிலு மிருந்த தயக் 
கமும் மிக நன்றாக வெளிக்காட்டின . இந்த மன 


சுமையாக 


474 


மன 


உலைவு அவருக்குப் புதியது , இதற்கு முன்பு அவர் 
யாரைப் பற்றியும் அல்லது எதைப் பற்றி 
யும் ஒருபோதும் பயமடைந்தது கிடையாது , 
சமீபத்தில் அவருக்கு ஏற்பட்ட சோதனைகளே 
அவருடைய இயல்புக்கு முற்றிலும் பொருந் 
தாத தி மனோபாவத்தை அவரிடம் ஏற்படுத்தி 
யிருக்கின்றன என்பதை ஒருவர் சுலபமாகப் 
பார்க்க முடிந்ததால் இந்த 

உலைவு 
அழுத்தமாகத் தெரிந்தது . விருந்தளிப்பவர் , 
அந்தப் பெண் இருவருமே 

இதை 

கவனித் 
தார்கள் , 

ஒருவருக்கொருவர் சிந்தனைகளைப் 
புரிந்து கொண்டதாகவும் , இனி படுக்கைக்குப் 
போனபிறகு அவரைப் பற்றி விவாதித்துக் 
கொள்ளலாம் என்றும் 

சமிக்கை காட்டிக் 
கொண்டார்கள் . தற்பொழுது பாவம் அந்த 
நிக்கீதாவிடம் அனுதாபமாக --இனிமையாகக் 
கூட - நடந்து கொள்ள வேண்டியதே . விருந் 
தளிப்பவரிடமிருந்த உற்சாகம் நிக்கீதாவின் 
தன் மதிப்பைக் குலைத்தது . இனி அவரால் என்று 
மே திரும்பப் பெற முடியாத கடந்த காலத் 
தைப் பற்றிய நினைவுகளை அவரிடம் பலவந்த 

ஏற்படுத்தி அவரிடம் பொறாமையைத் 
தூண்டியது . 

மரீ ! நாங்கள் புகை பிடிக்கலாமா ? என்று 
அந்தப் பெண்ணிடம் அதிகமான பழக்கத்தால் 
ஏற்படுகின்ற பிரத்யேகமான , தளுக்கான குர 
லில் அவர் கேட்டார் . 

அது 

உசிதமான , 
நட்புணர்ச்சி கலந்த தொனி ஆனால் முற்றி 
லும் மரியாதையான தொனி அல்ல . அதிக 
மான நாகரிகமுடையவர்கள் தங்கள் நண்பர் 


மாக 


475 


களின் ஆசை நாயகிகளோடு ( மனைவிகளோடு 
அல்ல ) பேசும் பொழுது அந்த தொனியைப் 
பயன்படுத்துவார்கள் . அவளுக்கு வருத்தமேற் 
படுத்துவது அவருடைய நோக்கம் 

அல்ல . 
அதற்கு மாறாக அவள் மற்றும் தனக்கு விருந் 

ளிப்பவருடைய நல்லெண்ணத்தைப் பெற 
விரும்பினார் ( ஆனால் அவர் அதை அநேகமாக 
ஒத்துக் கொண்டிருக்க மாட்டார் ) . அத்தகைய 
பெண்களோடு பேசும் பொழுது இத்தகைய 
தொனியைப் பயன்படுத்துவது அவருடைய 
வழக்கம் . ஒரு சீமாட்டியிடம் பேசுவதைப் 
போல அவளிடம் பேசியிருந்தால் அவளே ஆச் 
சரியமடைந்திருப்பாள் அவளுக்கு வருத்தம் 
கூட ஏற்பட்டிருக்கும் என்பது அவருக்குத் 
தெரியும் . மேலும் அங்கீகரிக்கப் பட்ட மரி 
யாதைத் தொனியைத் தனக்குச் சமதையான 
நண்பரின் உண்மையான 

உண்மையான மனைவியோடு பேசு 
கின்ற பொழுது பயன்படுத்துவதற்காக அவர் 
கையிருப்பில் வைத்துக் கொள்ள 
யிருந்தது . அவர் எப்பொழுது ஆசைநாய 
கிகளோடு மரியாதையாகத்தான் பேசினார் . 
எந்த நிலையிலிருந்தாலும் ஒவ்வொரு மனிதப் 
பிறவிக்கும் மதிப்பு உண்டு என்பதைப் பற்றி , 
திருமணத்தின் போலித்தன்மை 

இன்னும் 
இதர 

எல்லாவற்றையும் பற்றி சஞ்சிகை 
களில் எழுதப்படுகின்ற ( அவர் அப்படிப்பட்ட 
குப்பைகளை ஒருபோதும் படிப்பதில்லை ) 

கருத் 
துக்கள் என்று சொல்லப்படுவனவற்றை அவர் 
பகிர்ந்து கொண்டதால் அல்ல . ஆனால் கண் 
ணியமான எல்லா மனிதர்களும் அவர்களிடம் 


வேண்டி 


மே 


476 


அந்த முறையில் தான் நடந்து கொண்டார் 
கள் என்பது அதற்குக் காரணம் . அவர் வீழ்ச் 
சியடைந்தவர் என்றாலும் மிகவும் கண்ணிய 
மானவர் . 

அவர் ஒரு சுருட்டை எடுத்தார் . விருந்தளிப் 
பவர் இங்கிதமில்லாமல் கை நிறைய சுருட்டுக் 
களை எடுத்து அவரிடம் நீட்டினார் . 

இதோ ! இவற்றையும் எடுத்துக் கொள் . 
வை சிறந்த சுருட்டுக்கள் என்பதை நீயே 
தெரிந்து கொள்வாய் . 

நிக்கீதா சுருட்டுகளை வேண்டாம் என்று தள் 
ளினார் . அவமதிக்கப்பட்டுப் புண் படுத்தப் 
பட்ட உணர்ச்சி அவருடைய கண்களில் பளிச் 


சிட்டன . 


| 


நன்றி . அவர் தன்னுடைய சுருட்டுப் 
பெட்டியை எடுத்தார் . என்னுடைய சுருட் 
டைப் புகைத்துப் பார் . 

விருந்தளித்த பெண் அதிகமான கூருணர்ச்சி 
உடையவள் . 

அங்கே நடந்ததை கவனித்த 
தனால் அவள் முந்திக் கொண்டு பேசினாள் . 

எனக்குச் சுருட்டுகள் என்றால் மிகவும் பிடிக் 
கும் . என்னைச் சுற்றி எப்பொழுதும் யாரா 
வது புகை பிடிக்கிறார்கள் . ல்லையென்றால் 
நானே புகை பிடிக்கத் துணிந்துவிடுவேன் . 

அவள் தன் அழகான , அன்பான புன்சிரிப்புக் 
களில் ஒன்றை உதிர்த்தாள் . அவரும் பதி 
லுக்குச் சிரித்தார் . 

அவருடைய 
இரண்டு விழுந்திருந்தன . 

இல்லை . இதை எடுத்துக் கொள் என்று 


. 


பற்களில் 


477 


உடைமை 


அந்த நயமில்லாத விருந்தளிப்பவர் வற்புறுத் 
தினார் . இவை 

காட்டம் 

குறைவானவை . 
Fritz , bringen sie noch eine Kasten , dort zwei ” . * 

அந்த ஜெர்மானியப் பணியாள் ஒரு புதுப் 
பெட்டியைக் கொண்டுவந்தான் . 

“ உனக்கு எப்படிப்பட்ட சுருட்டுகள் பிடிக் 
கும் ? காட்டமானவையா ? இவை முதல் தர 
மானவை . இவை எல்லாவற்றையும் எடுத்துக் 
கொள் என்று அவர் தொடர்ந்து வற்புறுத் 
தினார் . தன்னுடைய அபூர்வமான 
களைப் பகட்டாக எடுத்துக் காட்டுவதில் ஏற் 
பட்ட ஆனந்தம் அவர் மற்ற எல்லாவற்றை 
யும் மறக்கும் படிச் செய்தது . ஸெர்புஹவ் ஸ் 
கோய் சுருட்டைப் பற்ற வைத்தார் . அவர்கள் 
பேசிக் கொண்டிருந்த விஷயத்தைத் தொடர் 
வதற்கு அவர் அவசரப்பட்டார் . 

அத்லா ஸ்னியை என்ன விலைக்கு வாங்கிய 
தாகச் சொன்னாய் ? என்று கேட்டார் . 

அதிகமான பணம் . குறைந்த பட்சம் ஐயா 
யிரம் . ஆனால் அந்தக் குதிரைக்கு அவ்வளவு 
கொடுக்கலாம் . அதன் குட்டியை நீ அவசியம் 
பார்க்க வேண்டும் . 
‘ ‘ ஓட்டப் பந்தயக் குதிரைகளா ? 

அத்தனையும் ஓட்டக் குதிரைகள் தான் . இந்த 
வருடம் அதன் மகன் தூலா , மாஸ்கோ , பீட் 
டர்ஸ்பர்கில் வொயெய்கோவின் வரனோய்க்கு 


* ஃபிரீட்ஸ் ! ன்னொரு சுருட்டுப் பெட்டி 
யை எடுத்துக் கொண்டு வா . அங்கே இரண்டு 
பெட்டிகள் இருக்கின்றன ( ஜெர்மன்) . 


478 


எதிராக ஓடி மூன்று 
ஓடி மூன்று பரிசுகளைப் 

பரிசுகளைப் பெற்றது . 
குதிரையோட்டி ராஸ்கல் மட்டும் நான்கு தப்புக் 
கள் செய்யாமலிருந்தால் அந்தக் குதிரையைக் 
கொடிக்குப் பின்னாலேயே விட்டுவிட்டு இது 
முன்னால் ஓடி வந்திருக்கும் . 

அந்தக் குதிரை இன்னும் பதப்படவில்லை .. 
என்னுடைய அபிப்பிராயத்தில் அந்தக் குதி 
ரையிடம் டச்சு ரத்தம் அதிகமாக இருக்கிறது 
என்றார் ஸெர்புஹவ் ஸ்கோய் . 

பெண் குதிரைகளைப் பற்றி என்ன நினைக் 
கிறாய் ? அவற்றை நாளைக்கு உன்னிடம் காட்டு 
கிறேன் . தப்ரீன்யாவுக்கு மூவாயிரமும் லாஸ் 
கவயாவுக்கு இரண்டாயிரமும் கொடுத்தேன் . 

மறுபடியும் விருந்தளிப்பவர் தன்னுடைய 
பணத்தைப் பற்றிப் பீற்றிக் கொள்ளத் 
தொடங்கினார் . இது ஸெர்புஹவ் ஸ்கோய்க்கு 
வேதனையைக் கொடுத்ததையும் , அவர் அதைக் 
கேட்டுக் கொண்டிருப்பது போலப் பாசாங்கு 
மட்டுமே செய்கிறார் என்பதையும் விருந்தளித்த 
பெண் கவனித்தாள் . 
இன்னொரு 

கோப்பை தேநீர் குடிக்கிறீர் 
என்று அவள் கேட்டாள் . 
வேண்டாம் என்றார் விருந்தளிப்பவர் . 
அவர் மேலும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந் 
தார் . அவள் எழுந்து நின்றாள் . அவர் அவளை 
நிறுத்தி அவளைத் தன் கைகளால் தழுவி முத்த 
மிட்டார் . 

அவர்களைப் பார்த்துக் கொண்டிருந்த ஸெர் 
புஹவ் ஸ்கோய் 

சிரிப்பதற்கு , அவர்களுக்கு 
மகிழ்ச்சியூட்டும் வகையில் இயற்கைக்கு மாறான 


களா ? 


479 


ஆனால் 


வகையில் 

சிரிக்கத் தொடங்கினார் . 
விருந்தளிப்பவர் எழுந்து அவளுடைய இடை 
யைத் தன் கையால் அணைத்துக் கதவு வரை 
சென்று வழியனுப்பிய பொழுது அவருடைய 
முகபாவம் திடீரென்று மாற்றமடைந்தது . 
அவர் நீண்ட பெருமூச்சு விட்டார் . அவருடைய 
மொத்தையான 

முகத்தில் மனமுறிவைக் 
காட்டும் தோற்றம் ஏற்பட்டது . ஆதில் சிறித 
ளவு எரிச்சல் கூடக் கலந்திருந்தது . 


அத்தியாயம் 11 


விருந்தளிப்பவர் சிரித்தபடியே திரும்பிவந்து 
நிக்கீதாவுக்கு எதிரில் உட்கார்ந்தார் . அவர்கள் 
சற்று நேரம் வரையிலும் பேசிக் கொள்ள 
வில்லை . 

நீ வொயெய்கோவிடமிருந்து அந்தக் குதி 
ரையை வாங்கியதாகத்தானே சொன்னாய் 
என்று ஸெர்புஹவ் ஸ்கோய் ஏதோ ஞாபகத்தில் 
கேட்டார் . 

ஆமாம் . அத்லா ஸ்னியைத்தான் . துபவீத்ஸ் 
கியிடமிருந்து பெண் குதிரைகளை வாங்க விரும் 
பினேன் . ஆனால் அவரிடம் உருப்படியாக ஒன்று 
மில்லை . 

" பாவம் . அவர் நொடித்துப் போய்விட் 
டார் 

என்றார் ஸெர்புஹவ் ஸ்கோய் . பிறகு 
திடீரென்று நிறுத்திக் கொண்டு தன்னைச் சுற்றி 
லும் பார்த்தார் . இந்த நொடித்துப் போன 
கனவானுக்குத் தான் இருபதாயிரம் ரூபிள்கள் 
தர வேண்டும் என்பது அவர் நினைவுக்கு வந் 


480 


என்று 


தது . துபவீத் ஸ்கியை நொடித்துப் போனவர் 
மற்றவர்கள் 

சொல்லலாமென்றால் 
அவர்கள் தன்னைப் பற்றி என்ன சொல்ல வேண் 
டும் ? அவர் மௌனமாக இருந்தார் .. 

மறுபடியும் நீண்ட இடைவெளி நிலவியது . 
தன்னுடைய விருந்தினரிடம் பெருமையாகப் 
பேசக் கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றியும் 
விருந்தளிப்பவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார் . 
தான் நொடித்துப் போய்விட்டதாகத் தான் 
கருதவில்லை என்று எடுத்துக் காட்டுவதற்கு 
என்ன பேச வேண்டும் என்று ஸெர்புஹவ் ஸ் 
கோய் சிந்தித்துக் கொண்டிருந்தார் . ஆனால் 
சுருட்டுகள் சுறுசுறுப்பூட்டினாலும் அவர்களிரு 
வருடைய மூளைகளும் மந்தமாகவே இயங்கின . 
“ எப்பொழுது 

மதுவருந்துமாறு அழைக்கப் 
போகிறான் ? என்று ஸெர்புஹவ் ஸ்கோய் சிந் 
தித்தார் . நாங்கள் குடிப்பது இதைக் காட்டி 
நல்லது . 

இல்லாவிட்டால் 
என்னைக் கொன்றுவிடும் என்று விருந்தளிப் 
பவர் நினைத்தார் . 

‘ நீ இங்கே நீண்ட காலம் தங்கியிருக்க உத் 
தேசிக்கிறாயா ? என்று ஸெர்புஹவ் ஸ்கோய் 
கேட்டார் . 

ஒரு மாதம் . இரவு உணவு அருந்தலாமா ? 
ஃபிரீட் ஸ் ! உணவு தயாராகிவிட்டதா ? 

அவர்கள் உணவருந்தும் அறைக்குள் சென் 
றார்கள் . சரவிளக்கு மேலே தொங்க ஒரு மேசை 
யின் மேல் அழகிய மெழுகுவர்த்திக் கொத் 
தும் பல விதமான உயர்ந்த ரகப் பொருள் 
களும் வைக்கப்பட்டிருந்தன . உந்து குப்பிகள் , 


லும் 


அலுப்பே 


31-2442 


481 


தக்கைகளில் பொம்மைகள் சொருகப்பட்ட 
பாட்டில்கள் , பல விதமான வோட்கா பாட்டில் 
கள் , உயர்ந்த ரக ஒயின் வைக்கப்பட்டிருந்த 
வடிகலங்கள் , தட்டுகளில் சிறந்த உணவு வகை 
கள் இருந்தன . அவர்கள் குடித்தார்கள் , உண 
வருந்தினார்கள் , மறுபடியும் குடித்தார்கள் , 
மறுபடியும் உணவருந்தினார்கள் . கடைசியாக 
உரையாடத் தொடங்கினார்கள் . ஸெர்புஹவ் ஸ் 
கோயின் முகம் நன்றாகச் சிவந்துவிட்டது . அவர் 
வரையறை இல்லாமல் பேசத் தொடங்கினார் . 
அவர்கள் 

பெண்களைப் பற்றிப் பேசினார் 
கள் . தங்களுக்குப் பழக்கமான ஜிப்சி பெண்கள் , 
பிரெஞ்சுப் பெண்கள் , நடனக்காரிகளைப் பற்றி 
அவர்கள் பேசினார்கள் . 

" மதியேயை ஏன் விட்டுவிட்டாய் ? என்று 
விருந்தளிப்பவர் கேட்டார் . மதியே என்ற 
அந்தப் பெண் தான் ஸெர்புஹவ் ஸ்கோயேயின் 
அழிவுக்குக் காரணம் . 

விடவில்லை . அவள் தான் என்னை 
விட்டுப் போய்விட்டாள் . ஒரு மனிதன் எவ்வளவு 
கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது ! இப்பொழுதெல் 
லாம் ஆயிரம் ரூபிள் கிடைத்து விட்டால் 
எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது . எல்லோரிட 
மிருந்தும் பிரிந்து தனியாகப் போய்விட்டால் 
எனக்கு 

மகிழ்ச்சியாக இருக்கிறது . 
என்னால் இனிமேல் மாஸ்கோவில் வசிக்க முடி 

ஓ ! அதை நினைக்க முடியவில்லையே . 
ஸெர்புஹவ் ஸ்கோயின் பேச்சு விருந்தளிப் 
பவருக்கு அலுப்பைக் கொடுத்தது . அவர் 
தன்னைப் பற்றிப் பேசுவதற்கு , பெருமையாகப் 


நான் 


அதுவே 


யாது . 


482 


பீற்றிக் கொள்வதற்கு விரும்பினார் . ஸெர்பு 
ஹவ் ஸ்கோய் தன்னைப் பற்றி , தன்னுடைய 
அதியற்புதமான கடந்த காலத்தைப் பற்றிப் 
பேசுவதற்கு 

விரும்பினார் . விருந்தளிப்பவர் 
ஒரு கிளாசில் ஒயினை ஊற்றி அவரிடம் நீட்டி 
னார் . இதற்கு முன்பு யாருமே சிந்தித்திராத 
வகையில் தன்னுடைய குதிரைப் பண்ணையை 
அமைத்திருப்பதைப் பற்றியும் மரீ தன்னை முழு 
மனதோடும் காதலிக்கிறாள் ( பணத்துக்காக 
மட்டும் அல்ல ) என்பதையும் அவரிடம் சொல்ல 
வேண்டும் என்ற துடிப்பில் அவர் அந்த ஒயினைக் 
குடித்து முடிப்பதற்காகக் காத்துக் கொண் 
டிருந்தார் . 

என்னுடைய குதிரைப் பண்ணையில் 
விஷயத்தைப் பற்றிக் குறிப்பிட வேண்டும் ... 
என்று அவர் தொடங்கினார் . ஆனால் ஸெர்பு 
ஹவ் ஸ்கோய் அவர் பேச்சில் குறுக்கிட்டார் . 

ஒரு காலத்தில் நான் வாழ்க்கையை நேசித் 
தேன் , எப்படி வாழ வேண்டுமென்று எனக்குத் 
தெரிந்திருந்தது என்று நான் உண்மையிலே 
சொல்ல முடியும் என்றார் அவர் . குதிரைச் 
சவாரியைப் பற்றிப் பேசுகிறாய் , இதற்கு பதில் 
சொல் : னுடைய 

ஈழ்க்கையில் ஓட்டிய 
மிக வேகமான குதிரை ஏது ? 

விருந்தளிப்பவர் தன்னுடைய குதிரைப் 
பண்ணையைப் பற்றிப் பேசக்கிடைத்த , 

த்த , சந் 
தர்ப்பத்தைப் பிடித்துக் கொள்ள விரும்பினார் . 
ஆனால் அவர் பேசத் தொடங்கு முன்பே ஸெர் 
புஹவ் ஸ்கோய் மறுபடியும் குறுக்கிட்டார் . 

உன்னைப் போல குதிரைப் பண்ணை வைத் 


உன் 


31* 


483 


கையை 


பொழுது 


சரி 


திருப்பவர்கள் எல்லோருமே பிரபலமடைய 
வேண்டும் என்றுதான் விரும்புகிறீர்கள் , வாழ்க் 
அனு பவிக்க , 

சுகமாகப் 
போக்க விரும்புவதில்லை .. நான் ஒருபோதும் 
அப்படி இருந்ததில்லை . உன்னுடைய மேய்ச்சல் 
காரன் சவாரி செய்து கொண்டிருந்தானே அதே 
போன்ற கலப்பு நிற ஓட்டக் குதிரை ஒரு காலத் 
தில் என்னிடமிருந்தது என்று நான் உன்னிடம் 
இன்று கூறியது நினைவிருக்கிறதா ? அது 
யான குதிரை . நீ நம்பக் கூட மாட்டாய் . இது 
மிகவும் முன்னால் , 1842 ம் வருடத்தில் நடை 
பெற்றது . அப்பொழுது நான் மாஸ்கோவுக்கு 
வந்திருந்தேன் . குதிரை வியாபாரியிடம் போகி 
றேன் . கலப்பு நிறத்தில் ஒரு காயடிக்கப்பட்ட 
குதிரையைப் பார்க்கிறேன் . நல்ல அம்சங்கள் . 
விலை ? ஆயிரம் ரூபிள்கள் . எனக்கு அந்தக் குதி 
ரையைப் பிடித்துவிட்டது , வாங்கினேன் , வண்டி 
யில் பூட்டி ஓட்டத் தொடங்கினேன் . அதற்குச் 

குதிரையை நீயோ , நானோ, 
அல்லது வேறு யாருமோ எந்தக் காலத்திலும் 
வைத்திருந்ததில்லை , வைத்திருக்கப் போவது 
மில்லை . வேகத்திலோ , பலத்திலோ , அழகிலோ 
அதற்கு இணையே கிடையாது . நீ அப்பொழுது 

பையனாக இருந்திருப்பாய் . அந்தக் குதி 
ரையைப் பார்த்திருக்க முடியாது . ஆனால் நீ 
கேள்விப்பட்டிருக்கலா 

மாஸ்கோ முழுவதி 
லும் அந்தப் பேச்சுத்தான் . 

ஆம் . நான் அந்தக் குதிரையைப் பற்றிக் 
கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று விருந்தளிப் 
பவர் விருப்பமில்லாமல் ஒத்துக் கொண்டார் . 


சமமான 


சிறு 


ம் .. 


484 


33 


ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்பி 
யது . 

உனக்குத் தெரியும் . எந்தச் சான்றிதழும் , 
பரம்பரை அல்லது சிபாரிசும் இல்லாமல் நான் 
சட்டென்று அந்தக் குதிரையை வாங்கினேன் .. 
வொயெய்கோவும் நானும் அந்தக் குதிரையின் 
குலப் பரம்பரையைக் கண்டு பிடித்தோம் . அது 
முதலாம் லியு பேஸ்னியின் மகன் கஜக்கோல் . 
அதன் தாவு அடி இவ்வளவு தூரம் இருக்கும் . 
அது கலப்பு நிறமாக இருந்ததனால் ஹிரேனவோ 
குதிரைப் பண்ணைச் சொந்தக்காரர் அதைப் 
பண்ணையின் பொறுப்பாளரிடம் விற்றுவிட் 
டார் . அவர் அதைக் காயடித்து ஒரு குதிரை 
வியாபாரியிடம் விற்றுவிட்டார் . அந்த மாதிரிக் 
குதிரை எந்தக் காலத்திலும் இருந்ததில்லை , 
நண்பனே ! அவை எவ்வளவு அருமையான நாட் 
கள் ! ஆ ! இளமைப் பருவம் ! நான் இழந்து 
விட்ட இளமைப் பருவம் ! என்று ஒரு ஜிப்சி 
பாடலைப் பாடியபடியே அவர் பெருமூச்சு விட் 
டார் . குடிபோதை அவருக்கு அதிகரித்துவிட் 
டது . ஆம் . அது மிகச் சிறந்த காலம் . எனக்கு 
இருபத்தைந்து வயது , வருடத்துக்கு எண்பதா 
யிரம் 

வருமானம் , என் தலையில் ஒரு முடி 
கூட நரைக்கவில்லை. அத்தனை பற்களும் இருந் 
தன . ஒவ்வொரு பல்லும் ஒரு முத்து . நான் 
எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் வெற்றியடைந் 
தேன் . இப்பொழுது எல்லாம் முடிந்துவிட் 
டது . 

இப்பொழுது குதிரைகளுக்கு இருக்கும் 
வேகம் அந்தக் காலத்தில் அவைகளிடம் 


485 


கிய 


1 , 


ஆமாம் . 


நான் 


இல்லை 

என்று விருந்தளிப்பவர் இடைவெளி 
யைப் பயன்படுத்திக் கொண்டு பேசத் தொடங் 
கினார் . ஒரு விஷயம் உனக்குச் சொல்கிறேன் . 
என்னுடைய முதல் குதிரைகள் ஓடத் தொடங் 

பொழுது ... 
உன் 

னுடைய குதிரைகளா ? ஏன் , அந்தக் 
காலத்தில் குதிரைகள் இதைக் காட்டிலும் 
வேகமாகத் தானே 

ஓடின . 
இக் காலத்தைக் காட்டிலும் வேகமாகவா ? 
எப்படிச் சொல்கிறாய் ? 

வேகமாகத்தான் ஓடின . ஒரு 
நாள் மாஸ்கோ குதிரைப் பந்தய மைதானத் 
துக்குக் 

கஜக்கோலை ஓட்டிக் கொண்டு 
போனேன் . என்னுடைய குதிரைகளை ஓட்டப் 
பந்தயத்தில் 

விட்டதில்லை . பந்தயக் 
குதிரைகளை 

எனக்கு ஒருபோதும் பிடிக்காது . 
என்னிடம் ெ ஜனரல் , ஷொலே , 

முகம்மது 
ஜாதிக் குதிரைகள் தான் இருந்தன . 
அந்தக் கலப்பு நிறக் குதிரையை அங்கே ஓட்டிக் 
கொண்டு போனேன் . என்னிடம் இருந்த வண் 
டிக்காரனும் முதல் தரமானவன் . அவன் மீது 
எனக்கு அதிகப் பிரியம் . 

குடித்தே 
செத்துப் போனான் . குதிரைப் பந்தய 
தானத்துக்குப் போனேன் . ‘ ஸெர்பு ஹவ் ஸ் 
கோய் ! எப்பொழுது 

பந்தயக் குதிரைகளை 
வளர்க்கப் போகிறீர்கள் ? 

அவர்கள் 
என்னிடம் கேட்டார்கள் . ‘ எனக்குப் பந்தயக் 
குதிரைகள் எதற்காக ? உங்களுடைய அருமை 
யான பந்தயக் குதிரைகளை எல்லாம் இந்தக் 
கலப்பு நிறக் குதிரை தோற்கடித்து விடும் 


என் 


அவன் 


மை 


என்று 





486 


ஜாதிக் 


என்று நான் கூறினேன் . அது நடக்காது என்று 
அவர்கள் கூறினார்கள் . ஆயிரம் ரூபிள்கள் பந் 
தயம் என்று நான் 

று நான் கூறினேன் . நாங்கள் கை 
குலுக்கிக் கொண்டோம் . பந்தயம் விட்டோம் . 
என் குதிரை ஐந்து வினாடிகள் முன்னால் வந்து 
விட்டது . பந்தயப் பணம் ஆயிரம் ரூபிள்கள் 
எனக்குக் கிடைத்தது . அனால் அது ஒன்றும் 
பெரிதல்ல . ஒபி சமயத்தில் மூன்று 
குதிரைகள் பூட்டிய டிரோய்க்கா வண்டியில் 
நூறு வெர்ஸ்டாக்கள் தூரத்தை மூன்று மணி 
நேரத்தில் கடந்தேன் . மாஸ்கோ முழுவதுமே 
அதைப் பற்றித்தான் பேசினார்கள் . 

ஸெர்புஹவ் ஸ்கோய் தாடர்ச்சியாகவும் 
திறமையோடும் புளுகிக் கொண்டிருந்த படி 
யால் விருந்தளிப்பவரால் ஒரு வார்த்தை கூடக் 
குறுக்கே பேச முடியவில்லை . அவர் முகத்தைத் 
தொங்கப் போட்டுக் கொண்டு அவருக்கெதிரில் 
உட்கார்ந்திருந்தார் . தனக்கும் தன் விருந் 
தினருக்கும் ஒயினை ஊற்றிக் கொடுப்பது தான் 
அவர் கவனத்தைச் செலுத்தக் கூடிய ஒரே 
வழியாக இருந்தது . 
வெளிச்சம் வரத் தொடங்கியது . 

ம் 
அவர்கள் இன்னும் உட்கார்ந்திருந்தார்கள் . 
விருந்தளிப்பவருக்குச் சொல்ல 

முடியாத 
அலுப்பு ஏற்பட்டது . அவர் எழுந்தார் . 

னித் தூங்க வேண்டியது தான் 
என் கூறிக் கொண்டு ஸெர்புஹவ் ஸ்கோய் 
எழுந்தார் . 

நிற்க முடியவில்லை . 
உப்பியிருந்த கன்னங்களைத் தேய்த்துவிட்டுக் 


எனி 


ஆமாம் . 


அவரால் 


487 


1 , 


நல்ல பன்றி . வியாபாரியைப் போல . நானும் 
கொண்டு அவர் தன்னுடைய அறையை நோக்கித் 
தள்ளாடிய படியே நடந்தார் . 

விருந்தளித்தவர் தன்னுடைய ஆசைநாயகி 
யின் பக்கத்தில் படுத்திருந்தார் . 

ஒரே தொண தொணப்பு . அதிகமான குடி 
மயக்கம் . வெறும் பொய்யாகச் சொல்லிக் 
கொண்டிருந்தான் . 

அவன் என்னிடம் சரசத்துக்கு முயற்சித் 
தான் . 

அவன் என்னிடம் கடன் கேட்பான் என்று 
நினைக்கிறேன் . 

ஸெர்புஹவ் ஸ்கோய் வாயினால் காற்றை 
ஊதிக் கொண்டு எல்லா உடைகளையும் அணிந்த 
படியே படுக்கையின் மேல் படுத்திருந்தார் . 

" நான் வெறும் பொய்களாகச் சொல்லிக் 
கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன் . அத 
னாலென்ன ? நல்ல ஒயின் . ஆனால் அவன் ஒரு 
ஒரு பன்றி என்று தனக்குள் சொல்லிவிட்டு 
வெடிப்புச் சிரிப்புச் சிரித்தார் . “ முதலில் நான் 
அவர்களை வைத்திருந்தேன் . 

இப்பொழுது 
அவர்கள் என்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் 
கள் . அந்த வின்க்ளேர்ஷா பெண் 

என்னை 
வைத்துக் கொண்டிருக்கிறாள் நான் அவளிட 
மிருந்து பணம் வாங்கிக் கொள்கிறேன் . 
தான் சரி . அவனுக்கு இது வேண்டியது தான் . 
ஆனால் நான் உடைகளைக் கழற்ற வேண்டும் . 
இந்த பூட்சுகளைக் கழற்ற முடியவில்லை . 


488 


ஏ ! 


என்று அவர் சத்தம் போட்டார் . 
ஆனால் அவருடைய பணியாள் நெடு நேரத் 
துக்கு முன்பே தூங்கப் போய்விட்டான் . 

அவர் எழுந்து உட்கார்ந்தார் . தன்னுடைய 
மேல் கோட்டையும் உள்கோட்டையும் கழற் 
றினார் . மிகவும் சிரமப்பட்டுக் காற்சட்டை 
களைக் கழற்றினார் . ஆனால் அவரால் பூட்சுகளைக் 
கழற்ற முடியவில்லை- 

அவருடைய 

மென்மை 
யான தாந்தி குறுக்கே நின்றது . கடைசியில் 
எப்படியோ ஒரு பூட்சைக் கழற்றிவிட்டார் . 
ஆனால் எவ்வளவு மூச்சுப் பிடித்தாலும் , இழுத் 
தாலும் அடுத்த பூட்சைக் கழற்ற முடியவில்லை . 
எனவே அவர் பூட்சோடு படுக்கையில் பொத் 
தென்று விழுந்து குறட்டை விடத் தொடங் 
கினார் . அந்த அறை முழுவலும் புகையிலை , 
ஒயின் , அருவருப்பான 
நிறைந்தது . 


முதுமையின் 


நெடி 


அத்தியாயம் 


12 


அந்த இரவில் கஜக்கோல் எத்தனையோ பல 
விஷயங்களை நினைவு படுத்திக் கொண் 

காண்டிருக் 
கலாம் . ஆனால் வா ஸ்கா அதன் கவனத்தை 
மாற்றிவிட்டான் . அவன் அதன் மீது குதிரைத் 
துணியைப் போட்டு வேகமாகச் சவாரி செய் 
கொண்டு போனான் . இரவு முழுவதும் ஒரு 
உணவு விடுதிக்கு வெளியே ஒரு விவசாயியின் 
குதிரைக்குப் பக்கத்தில் அதைக் கட்டிப் போட் 
டிருந்தான் . இரண்டு குதிரைகளும் ஒன்றை 
யொன்று நக்கிக் கொண்டன . காலையில் வாஸ் 


489 


கால் 


காவும் கஜக்கோலும் குதிரைப் பண்ணைக்குத் 
திரும்பினார்கள் . கஜக்கோல் தன்னைச் சொரிந்து 
கொள்ளத் தொடங்கியது . 

எனக்கு ஏன் இப்படி அரிக்கிறது ? என்று 
அது தனக்குள் சிந்தித்தது . 

ஐந்து நாட்கள் கடந்தன . அவர்கள் 
நடை மருத்துவரைக் கூப்பிட்டனுப்பினார்கள் . 

இதற்குச் சொரி பிடித்துவிட்டது என்று 
மருத்துவர் மகிழ்ச்சியோடு கூறினார் . 

தை 
ஜிப்சிகளிடம் விற்றுவிட அனுமதியுங்கள் . 

எதற்காக ? அதன் கழுத்தை வெட்டுங்கள் 
அல்லது உங்கள் விருப்பம் போல எதை வேண்டு 
மானாலும் செய்யுங்கள் . ஆனால் இன்றைக்கே 
தை ஒழித்துவிட வேண்டும் . 
காலைப் பொழுது தளிவாகவும் அமைதி 
யாகவும் இருந்தது . குதிரைக் கூட்டம் மேய் 
வதற்குப் போயிருந்தது . கஜக்கோல் மட்டும் 
அங்கே இருந்தது . ஒல்லியான உடல் , 

உடல் , இருண்ட 
நிறம் , அழுக்கு , கோட்டு முழுவதும் கறைகளைக் 

காண்ட விசித்திரமான தோற்றமுடைய ஒரு 
மனிதன் அதற்குப் பக்கத்தில் வந்தான் . அவன் 
குதிரைகளை 

வெட்டித் தோலை உரிப்பவன் . 
அவன் கஜக்கோலை ஏறிட்டுக் கூடப் பார்க்காமல் 
கழுத்து வாரைப் பிடித்து அதை இழுத்துக் 
கொண்டு போனான் . கஜக்கோல் திரும்பிப் 
பார்க்காமல் அமைதியாக 

அமைதியாக - வழக்கம் போலக் 
கால்களை இழுத்துக் கொண்டு , பின் கால்கள் 
வைக்கோலில் சிக்கித் தடுமாறிக் கொண்டு 
நடந்தது . கதவுகளைத் தாண்டியதும் அது கிணறு 
இருந்த திசையில் திரும்பியது . ஆனால் அவன் 


490 


னால் 


குதிரையின் 


அதைப் பின்னால் பிடித்து இழுத்தான் . என்ன 
பிரயோசனம் ? என்று அவன் கூறினான் . 
குதிரை வெட்டுபவனும் அவனுக்குப் பின் 

நடந்துவந்து கொண்டிருந்த வா ஸ்கா 
வும் செங்கற் கொட்டகைக்குப் பின்னாலிருந்த 
கண வாய்க்கு அதைக் கொண்டு போனார்கள் . 
அது மிகவும் 

மிகவும் சாதாரணமான இடம் . அங்கே 
அசாதாரணமான ஏதோ ஒன்றிருப்பதைப் 
போல அவர்கள் அங்கே நின்றார்கள் . அவன் 

கழுத்துவாரை வாஸ்காவிடம் 
கொடுத்த பிறகு தன் கோட்டைக் கழற்றினான் . 
சட்டைக் கைகளை மேலே 

மேலே சுருட்டிக் கொண் 
டான் . கத்தியையும் சாணைக்கல்லையும் எடுத்து , 
கத்தியின் 

ஓரத்தை சாணைக் கல்லில் தீட்ட 
ஆரம்பித்தான் . அந்தக் காயடிக்கப்பட்ட 
குதிரை தோல்வாரைக் கடித்துக் கொண்டு 
நேரத்தைப் போக்கலாம் என்ற எண்ணத்தில் 
அதைத் தொடுவதற்கு டிப் பார்த்தது . 
ஆனால் அது வெகு தூரத்திலிருந்த படியால் , 
அது பெருமூச்சு விட்டுக் 

கண்களை 
கொண்டது . அதன் உதடு கீழே தொங்கியது ; 
குட்டையான , மஞ்சள் நிறப்பற்கள் வெளியே 
தெரிந்தன . கத்தியைத் தீட்டுகின்ற சத்தத்தைக் 
கேட்டபடியே அது 

அரைத்தூக்கம் போட 
ஆரம்பித்தது . அதற்குச் சங்கடத்தைக் கொ 
டுத்த ஒரே விஷயம் ஒரு காலில் ஏற்பட்ட 
புண் வீங்கி 

அது வெட்டியிழுத்ததே . திடீ 
ரென்று யாரோ தன் தாடையைப் பிடித்துத் 
தூக்கி தன் தலையை வெடுக்கென்று மேலே 
உயர்த்துவதை அது 

உணர்ந்தது . அது 


மூடிக் 


அது கண் 


491 


தன் 


( 


களைத் திறந்தது . தனக்கு முன்னால் இரண்டு 
நாய்கள் நின்று கொண்டிருப்பதைப் பார்த்தது . 
ஒரு நாய் தோலுரிப்பவன் நின்ற திசையில் 
திரும்பிக் காற்றை மோப்பம் பிடித்துக் கொண் 
டிருந்தது . அடுத்தது உட்கார்ந்து கொண்டு 
அந்தக் காயடிக்கப்பட்ட குதிரையிடமிருந்து 
எதையோ எதிர்பார்ப்பதைப் போல அதை 
உற்றுப் பார்த்துக் கொண்டிருந்தது . அந்தக் 
காயடிக்கப்பட்ட குதிரை அவற்றைப் பார்த்து 
விட்டுத் தன்னைப் பிடித்துக் கொண்டிருந்த 
கையின்மேல் 

கன்னத்தைத் தேய்க்கத் 
தொடங்கியது . 

அவர்கள் எனக்கு ஏதோ சிகிச்சை செய்யப் 
போகிறார்கள் . செய்யட்டும் ! என்று நினைத் 
தது . 

அது நினைத்ததைப் போலவே அவர்கள் தன் 
னுடைய 

தொண்டையில் ஏதோ செய்வதை 
அது உணர்ந்தது . கத்தியால் வட்டுகின்ற 
வலியை உணர்ந்தது . அது துடித்தது , கால்களை 
உதைத்தது பிறகு தன்னைக் கட்டுப்படுத்திக் 
கொண்டு அடுத்த படியாக 

என்ன 
போகிறது என்று எதிர்பார்த்துக் காத்திருந் 
தது . அதன் கழுத்து , 

நெடுகிலும் 
சூடான ஒரு திரவம் வழிந்தோடத் தொடங்கி 
யது . அது ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்த 

அதன் விலாப்புறங்கள் பெரிதாக 
வீங்கிக் கொண்டன . அப்பொழுது அதற்கு மிக 
வும் சுகமாக இருந்தது . அதன் வாழ்க்கையின் 
மொத்தச் சுமையும் அதனிடமிருந்து கீழே 
விழுந்தது . அது கண்களை மூடிக் கொண்டது , 


நடக்கப் 


மார்பு 


படியால் 


492 


ம் 


தன் தலையைக் கீழே தொங்கவிட்டது . யா 
அதைத் தூக்கிப் பிடிக்கவில்லை . அதன் கழுத்து 
கீழே தொங்கியது , அதன் கால்கள் நடுங்கத் 
தொடங்கின . அதன் உடல் 

தள்ளாடியது . 
அதற்கு 

பயத்தைக் காட்டிலும் ஆச்சரிய 
உணர்ச்சியே அதிகமாக ஏற்பட்டது . எல்லாமே 
மிகவும் வேறு விதமாக இருந்தன . தன்னுடைய 
ஆச்சரியத்தில் அது முன்னே போக , மேலே 
குதிக்க முயற்சி செய்தது . ஆனால் அதன் கால் 
கள் பின்னிக் கொண்டன . அது ஒரு பக்கமாகக் 
கீழே விழத் தொடங்கியது . தன்னைச் சமாளிக்க 
முயற்சி செய்த பொழுது அது இடது பக்கத் 
தில் முன்னே விழுந்தது . அதன் மரணாவ ஸ்தை 
முடியட்டும் என்று தோல் உரிப்பவன் காத்துக் 
கொண்டிருந்தான் . அந்த நாய்களையும் தடுத் 
தான் . பிறகு அதனருகில் சென்று ஒரு காலைப் 
பிடித்துத் தூக்கி அந்தக் குதிரையைப் புரட்டிப் 
போட்டான் . தோலை உரிக்கும் பொழுது குதி 
ரையைப் பிடித்துக் கொள்ளுமாறு 

வாஸ்கா 
வைக் கேட்டுக் கொண்டான் . 
இளமைப் பருவத்தில் 

உயர்ந்த 
குதிரை என்றான் வாஸ்கா . 

அதன் உடலில் சதை சிறிது கூடுதலாக 
இருந்திருந்தால் இது அருமையான தோலாக 
இருக்கும் என்றான் தோல் உரிப்பவன் . 

மாலை நேரத்தில் குதிரைகள் மலையிலிருந்து 
திரும்பி வந்தன . தரையில் சிகப்பாக ஏதோ 
ஒரு பொருள் கிடப்பதையும் , சில நாய்கள் 
அங்கே சுறுசுறுப்பாக இருப்பதையும் காக்கை 
களும் பருந்துகளும் அந்த இடத்துக்கு மேலே 


493 


பறந்து கொண்டிருப்பதையும் இடது பக்கத் 
தில் வந்த குதிரைகள் பார்த்திருக்க முடியும் . 
ஒரு நாய் அந்தப் பொருளைத் தன்னுடைய 
இரண்டு கைகளால் பிடித்துக் கொண்டு தன் 
பற்களால் அதைப் பிய்த்தது . நற நறவென்ற 
சத்தத்தோடு ஒரு பகுதியைத் துண்டிக்கின்ற 
வரை அது தலையை ஆட்டிக்கொண்டிருந்தது . 
பெண் குதிரை அமைதியாக நின்று தன் கழுத் 
தை நீட்டி , நெடு நேரம் வரை காற்றை மோப் 
பம் பிடித்தது . அதைப் புறப்படும்படி செய் 
வதற்கு மற்ற குதிரைகளால் அநேகமாக முடிய 
வில்லை . 


ஓடிக் 


அதிகாலையில் , 

பழைய காட்டுக்கு நடுவே 
கொண்டிருந்த அந்தக் கணவாயின் 
அடர்த்தியான சிறு புதரில் சில ஓநாய்க் குட்டி 
கள் வேடிக்கையாக ஓடி விளையாடிக் கொண் 
டிருந்தன . அங்கே ஐந்து குட்டிகள் இருந்தன . 
அவற்றில் நான்கு அநேகமாக ஒரே அளவாக 
இருந்தன . ஒன்று சிறியது , அதன் தலை உடலைக் 
காட்டிலும் பெரிய தாக இருந்தது . மெலிவாக 
வும் எலும்புகள் துருத்திக் கொண்டு மிருந்த 
ஓநாய்த் தாய் புதர்களிலிருந்து வெளியே 

ளியே வந் 
தது , தன்னுடைய வீங்கிப் போன வயிற்றையும் 
தரையைத் தொட்டுக் கொண்டிருந்த காம்பு 
களையும் இழுத்துக் 

கொண்டு வந்து அரை 
வட்டமாக இருந்த குட்டிகளுக்கு எதிரில் உட் 
கார்ந்தது . ஓநாய்க் குட்டிகள் அதற்குப் பக் 
கத்தில் போய் அரைவட்டமாக நின்றன . அது 
தன் கடைக் குட்டியிடம் 

தன் 


சென்றது , 


494 


கக்கியது . 


தாயார் 


முன்னங் கால்களை வளைத்தது , தலையைக் கீழே 
தொங்கவிட்டுக் கொண்டு வாயைப் பிளந்தது , 
வயிற்றை உருட்டிப் புரட்டிக் குலுக்கியது . 
பெரிய குதிரை இறைச்சித் துண்டைக் 

பெரிய குட்டிகள் அதை நோக்கிப் 
பாய்ந்துவந்தன ; ஆனால் 

அவற்றை 
விரட்டியடித்துவிட்டு அந்த இறைச்சி முழு 
வதையுமே கடைக்குட்டிக்குக் கொடுத்தது . 
அந்தச் சின்னக் குட்டி ஆத்திரமடைந்ததைப் 
போல 

உறுமியது , அந்த இறைச்சியைக் கை 
களுக்கிடையே 

வைத்துக் கொண்டு அதைக் 
கிழிக்கத் தொடங்கியது . அந்தத் தாயார் அதே 
முறையில் இரண்டாவது இறைச்சித் துண்டை ,, 
மூன்றாவது துண்டை ... இப்படியே 

ஐந்து 
குட்டிகளுக்கும் உணவு 

உணவு கிடைக்கும் படியாகக் 
கக்கியது . அதற்குப் பிறகே அது அவற்றுக்குப் 
பக்கத்தில் படுத்துக் கொண்டு ஓய்வெடுத்தது . 

ஒரு வார காலத்துக்குப் பிறகு அந்தச் செங் 
கற் கொட்டகைக்குப் பக்கத்தில் ஒரு 
பெரிய மண்டையோட்டையும் இரண்டு துடை 
எலும்புகளையும் தவிர வேறு எதுவும் மிஞ்ச 
வில்லை . மற்ற எல்லாமே மறைந்துவிட்டன . 
எலும்புகளைச் சேகரிக்கின்ற விவசாயி ஒருவன் 
மண்டையோட்டையும் 

துடை எலும்புகளை 
யும் 

எடுத்துக் கொண்டு போய்விட்டான் . 
தன்னுடைய காரியங்களுக்காக அவற்றை 
நொறுக்கிப் பொடியாக்கிவிட்டான் . 


இதற்கு மிகவும் பிந்திய 

பிந்திய காலத்தில் தான் , 
சாப்பிடுவதும் குடிப்பதுமாக இருந்த ஸெர்பு 


495 


பூமியில் 


கும் 


அழுகிக் 


ஹவ் ஸ்கோயின் பிரேதம் பூமியில் புதைக்கப் 
பட்டது . அவருடைய தோல் , தசை மற்றும் 
எலும்புகளினால் யாருக்கும் பயனில்லை . அந்தப் 
பிரேதம் பூமியில் நடந்து கொண்டிருந்த காலத் 
தில் இருபது வருடங்கள் சுமையாக இருந்த 
தைப் போல அந்தப் பிரேதத்தை 
புதைப்பதும் , அந்தக் கடமையைச் செய்ய 
வேண்டியவர்களுக்குப் பெருந்தொல்லையாகவே 
இருந்தது . நெடுங்காலமாகவே அவரால் யாருக் 
உபயோகமில்லை . அவர்கள் 

அவரை 
ஒரு தொந்தரவாக மட்டுமே கருதினார்கள் . 
ஆனால் அவருடைய வீங்கிப் போன , 
கொண்டிருந்த உடலுக்கு அழகான உடையும் 
நல்ல பூட்சுகளும் அணிவித்து , நான்கு மூலை 
களிலும் புதிய குஞ்சங்கள் கட்டப்பட்ட அழ 
கான , சவப்பெட்டியில் அதை வைத்து இந்த 
சவப்பெட்டியை ஈயத்தால் செய்யப்பட்ட மற் 
றொரு சவப்பெட்டிக்குள் வைத்து மா ஸ்கோ 
வுக்குக் 

கொண்டு போவது அவசியமென்று 
செத்துப் போனவர்களைப் 

புதைக்கின்ற 
செத்தவர்கள் கருதினார்கள் . புது உடையும் பள 
பளப்பான பூட்சுகளும் அணிந்து கொண்டிருந்த 
அந்த அழுகிப் போன , புழுக்கள் நிறைந்த 
உடலை பூமியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 
புதைக்க 

வேண்டும் என்பதற்காக அதற்கு 
முன்னால் புதைக்கப்பட்ட 

மனிதர் 
களுடைய எலும்புகள் தோண்டியெடுக்கப்பட் 


மற்ற 


டன . 


1885 


இவான் இலியீச்சின் மரணம் 


1 


நீதிமன்றத்தின் பெரிய கட்டிடத்தில் மெல் 
வீன் ஸ்கி குடும்ப வழக்கு நடைபெற்றுக் கொண் 
டிருந்தது . அந்த விசாரணையில் இடை 

இடைவேளை 
யின் போது நீதிமன்ற உறுப்பினர்கள் இவான் 
யெகோரவிச் ஷெபெக்கின் அலுவலகத்தில் 
கூடி அரசு வழக்குரைஞரோடு பேசிக்கொண் 
டிருந்தார்கள் . பேச்சு கிராஸோவ் வழக்கைப் 
பற்றித் திரும்பியது . அந்த வழக்கு நீதிமன்றங் 
களின் 

அதிகார வரம்புக்கு உட்பட்டதென் 
ஃபியோதர் வசீலியெவிச் 

சூடாக 
மறுத்துப் பேசினார் . ஆனால் இவான் யெகோ 
ரவிச் ஒத்துக் கொள்ளவில்லை . தொடக்கத்திலி 
ருந்தே இந்த விவாதத்தில் கலந்து கொள்ளா 
மலிருந்த பியோத்தர் இவானவிச் அப்பொழுது 
அங்கே தரப்பட்ட வேதமஸ்தி பத்திரிகையைப் 
படித்துக் கொண்டிருந்தார் . 

கனவான்களே ! இவான் இலியீச் மரண 
டந்து விட்டார் என்று அவர் கூறினார் . 


பதை 


32-2442 


497 


" உண்மையாகவா ! 

இதோ , படித்துப் பாருங்கள் என் ஃபி 
யோதர் வசீலியெவிச்சிடம் அச்சு மை இன்னும் 
உலராதிருந்த பத்திரிகையை நீட்டியபடியே 
அவர் கூறினார் . 

பத்திரிகையில் பின் வரும் செய்தி ககறுப்புக் 
கட்டமிடப்பட்டு வெளியிடப் பட்டிருந்தது : 

என்னுடைய அன்பு மிக்க கணவரும் நீதிமன்ற 
உறுப்பினருமான இவான் இலியீச் கலவீன் 
1882 பிப்ரவரி 4 ந் தேதியன்று மரணமடை 
விட்டார் என்பதை உறவினர்களுக்கும் நண்பர் 
களுக்கும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள் 
கிறேன் . வியாழக் கிழமை ஒரு மணிக்கு இறுதிச் 
சடங்கு நடைபெறும் . 


பிரஸ்கோவியா 


பியோதரவ்னா கலவீனா . 


களின் 


இவான் இலியீச் அங்கே கூடியிருந்த கனவான் 
சகாவாக இருந்தவர் . அவர்கள் 

எல் 
லோரும் அவரை நேசித்தார்கள் . அவர் பல 
வாரங்களாக நோய்வாய்ப்பட்டிருந்தார் ; அவ 
ருடைய நோயைக் குணப்படுத்த முடியாது 
என்று சொல்லப்பட்டது . அவருடைய பதவிகாலி 
யாக இருந்தது ; ஆனால் அவர் மரணமடைந்து 
விட்டால் அவருக்குப் பதிலாக அலெக்ஸேயிவ் 
நியமிக்கப்படலாம் , அலெக்ஸேயிவின் இடத் 
துக்கு வின்னிக்கவ் அல்லது ஷ்தாபெல் 
லாம் என்று பேசிக்கொள்ளப்பட்டது . எனவே 
இவான் இலியீச்சின் மரணத்தைப் பற்றித் 
தெரிந்து 

காண்டவுடன் இதன் விளைவாக 
தங்கள் அல்லது தங்களுடைய நண்பர்களின் 


498 


அல்லது 


ரூபிள் 


நிலைகளில் எத்தகைய மாற்றங்கள் மற்றும் 
பதவி உயர்வுகள் ஏற்படலாம் 

என்ற 

எண் 
ணம் தான் அந்த அலுவலகத்தில் கூடியிருந்த 
வ்வொரு கனவானுடைய மனதிலும் முதலில் 
தோன்றியது . 
" ஷ்தாபெல் 

வின்னிக்கவ் இடத் 
துக்கு என்னை நியமிப்பார்கள் என்பது உறுதி 
என்று ஃபியோதர் வசீலியெவிச் நினைத்தார் . 
அந்தப் பதவி எனக்குத் தரப்படுமென்று 
நெடுங்காலத்துக்கு முன்பே உறுதியளித்தார் 
கள் . இந்தப் பதவி உயர்வினால் எனக்கு எண் 
ணூறு 

ஊதிய உயர்வும் அலுவலகச் 
செலவுகளுக்குத் தனியாக மானியத் தொகை 
யும் கிடைக்கும் . 
என் 

மைத்துனரைக் கலூகாவிலிருந்து 
மாற்றுவதற்கு மனுக்கொடுக்க 

வேண்டும் 
பியோத்தர் இவானவிச் நினைத்தார் .. 
என் மனைவிக்கு மகிழ்ச்சி ஏற்படும் . அவளுடைய 
குடும்பத்துக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை 
என்று அவள் இனிமேல் என்னைக் குற்றம் சாட்ட 
முடியாது . 
அவர் நோயிலிருந்து ஒருபோதும் 

மீள 
மாட்டார் என்று எனக்கு உறுதியாககத் தெரி 
யும் . எவ்வளவு பரிதாபம் ! என்று பியோத்தர் 
வானவிச் பலமாகச் சொன்னார் . 
அவருக்கு என்ன நோய் ? 
டாக்டர்களால் முடிவு செய்ய இயலவில்லை . 
அதாவது ஒவ்வொரு 

ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொ 
மாதிரியாக முடிவு செய்தார்கள் . போன தடவை 
அவரைப் 

பார்த்த பொழுது குணமடைந் 


என்று 


32 * 


499 


உங் 


திருப்பதாகத்தான் எனக்குத் தோன்றியது . 

" விடுமுறைக்குப் பிறகு நான் அங்கே போக 
வில்லை . போக வேண்டும் என்று தான் நினைத் 
தேன் . 
அவர் பண வசதி உள்ளவரா ? 
‘ ‘ அவர் மனைவியிடம் ஏதோ ஓரளவுக்கு 
இருந்தது . ஆனால் அதுவும் குறைவாகத் தான் 
ருக்கும் என்று நினைக்கிறேன் .. 

சரி . இப்பொழுது நாம் அங்கே துக்கம் 
கேட்கப் போகாமலிருக்க முடியாது . இருந்தா 
லும் அவர்கள் ரொம்பத் தள்ளி இருக்கிறார் 
கள் . 

‘ உங்கள் வீட்டிலிருந்தா ? எல்லாமே 
களுக்கு அதிக தூரம் தான் . 

‘ நான் ஆற்றின் மறு கரையில் இருப்பதை 
அவர் கடைசிவரை மன்னிக்கவே இல்லை 
என்று பியோத்தர் இவானவிச் ஷெபெக்கைப் 
பார்த்துச் சிரித்துக் 

கொண்டே கூறினார் . 
இதற்குப் பிறகு நகரத்தில் ஒவ்வொரு இடமும் 
எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பேச்சு 
தொடர்ந்தது . 

அவர்கள் 

நீதிமன்ற 
அறைக்குத் திரும்பிச் சென்றார்கள் . 

அவருடைய மரணச் செய்தி சாத்தியமான 
மாற்றங்கள் அல்லது பதவி உயர்வுகளைப் பற்றி 
ஊகங்களை 

ஏற்படுத்தியதைத் தவிர , தங்க 
ளுக்கு மிகவும் நன்கு தெரிந்த ஒருவர் இறந்து 
விட்டார் என்ற உண்மை , நல்ல வேளை நான் 
இறந்துவிடவில்லை , நண்பர் தான் இறந்தார் 


பிறகு 


500 


என்ற மகிழ்ச்சியை அவர்கள் ஒவ்வொருவரிடத் 
திலும் ஏற்படுத்தியது . 

என்ன வேடிக்கை ! இறந்தது அவர் தான் , 
நானல்ல என்ற எண்ணம் அல்லது உணர்ச்சி 
அவர்கள் ஒவ்வொருவரிடமும் ஏற்பட்டது . 
இவான் இலியீச்சுடன் மிகவும் நெருக்கமாக 
இருந்தவர்கள் அதாவது அவருடைய நண்பர் 
கள் என்று சொல்லப்பட்டவர்கள் அவருடைய 
இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு அதற்குப் 
பிறகு அவர் மனைவியிடம் துக்கம் விசாரிக்க 
வேண்டும் என்று மரபு தங்கள் மீது விதிக்கின்ற 
சோர்வு தரும் கடமையை இப்பொழுது நிறை 
வேற்ற வேண்டுமே என்று சிந்திக்காமலே தமக் 
குள் சொல்லிக் கொண்டார்கள் . 

ஃபியோதர் வசீலியெவிச்சையும் பியோத் 
தர் இவானவிச்சையும் போல மற்றவர்கள் 
இவான் இலியீச்சுக்கு 

அவ்வளவு நெருக்க 
மான நண்பர்கள் அல்ல . 

பியோத்தர் இவானவிச் அவரோடு சேர்ந்து 
படித்தவர் ; மேலும் அவருக்கு ஓரளவு 
மைப்பட்டிருப்பதாகவும் நினைத்துக் கொண் 
டிருப்பவர் . 
அன்று 

உணவின் 

போது இவான் 
இலியீச் மரணமடைந்த செய்தியை அவர் தன் 
மனைவியிடம் தெரிவித்தார் . மேலும் 

அவ 
ளுடைய சகோதரனை இப்பொழுது தங்கள் 
நீதிமன்றத்துக்கு மாற்றிக் கொள்ளும் சந்தர்ப் 
பங்கள் ஏற்பட்டிருப்பதையும் தெரிவித்தார் . 
அதன் பிறகு வழக்கம் போலப் படுத்து ஓய்வு 
கொள்வதற்குப் பதிலாக அவர் தன்னுடைய 


கட 


மாலை 


501 


வீட்டை 


நன்கு 


அலங் 


உள் கோட்டை அணிந்து கொண்டு இவான் 
லியீச்சின் வீட்டிற்குப் புறப்பட்டார் . 
அவர் அந்த 

அடைந்த பொழுது 
வாயிலில் 

கோச்சுவண்டியும் இரண்டு 
வண்டிகளும் நின்றுகொண்டிருந்தன . உள்ளே 
நுழைந்ததும் ெதொப்பிகளை 

மாட்டும் இடத் 
திற்குப் பக்கத்தில் ஒரு சவப்பெட்டி மூடி குஞ் 
சங்களாலும் 

மெருகிடப்பட்ட தங்க 
முலாமிடப்பட்ட 

பின்னல்களாலும் 
கரிக்கப்பட்டு சுவரின் மீது சாத்தி 

வைக்கப் 
பட்டிருந்தது . கறுப்பு உடையணிந்த இரண்டு 
பெண்கள் தங்களுடைய மேல் கோட்டுகளைக் 
கழற்றிக் கொண்டிருந்தார்கள் . 

அவர்களில் 
ஒரு பெண்ணை 

இவான் இலியீச்சின் சகோதரி 
யை அவருக்குத் தெரியும் . அடுத்த பெண் 
புதியவள் . பியோத்தர் இவானவிச்சின் நண் 
பரான ஷ்வார்த்ஸ் அப்பொழுது படிக்கட்டில் 
இறங்கிக் கொண்டிருந்தார் . ஆனால் அவரைக் 
கண்டதும் நின்று இவான் இலியீச் திறமை 
யில்லாமல் நடந்து கொண்டார் , ஆனால் நீங் 
களும் நானும் நிச்சயமாக அப்படிப்பட்டவர் 
களல்ல என்று அவரிடம் சொல்வதைப் போல 
கண்ணைச் சிமிட்டினார் . 
எப்பொழுதும் போல ஷ்வார்த்ஸிடம் ஆங் 
பாணியில் 

அவருடைய கன்னங்களின் 
பக்கங்களில் 

வளர்ந்திருந்த மீசையிலும் உள் 
கோட் அணிந்த ஒல்லியான உருவத்திலும் 
ஒருவகை நயமான 

பகட்டமைதி இருந்தது . 
அந்தப் பகட்டமைதி அவருடைய குணாம்சத் 
தின் கேலிப்பண்பிலிருந்து அழுத்தமான வேறு 


கில 


502 


என் 


ஏன் 


என்று 


பாட்டைக் காட்டும் ; இந்த சந்தர்ப்பத்தில் 
அது ஒரு பிரத்யேகமான சுவையைக் கொண் 
டிருந்தது . குறைந்த பட்சம் பியோத்தர் இவா 
னவிச் அவ்வாறு தான் நினைத்தார் . 
பெண்கள் முன்னால் போகட்டும் 

று 
பியோத்தர் இவானவிச் விலகிக் கொண்டார் ; 
பிறகு மெதுவாக அவர்களைப் பின்பற்றிப் படிக் 
கட்டில் ஏறினார் . ஷ்வார்த்ஸ் காலடிகளை 
நிறுத்திக் கொண்டு படிகளின் 

உச்சியில் அவ 
ருக்காகக் 

காத்திருந்தார் . அது 
பியோத்தர் இவானவிச் ஊகம் செய்து கொண் 
டார் . அன்று 

மாலையில் 

அவர்கள் சீட்டாடு 
வதற்கு எங்கே சந்திப்பது என்பதை அவர் 
முடிவு செய்ய விரும்பினார் என்பதில் சந்தேக 
மில்லை . பெண்கள் விதவையைப் பார்க்கச் 
சென்றார்கள் ; ஷ்வார்த்ஸின் உதடுகள் கவலை 
யினால் ஒரு கோடு போல நீண்டிருந்தன ; கண்கள் 
வேடிக்கையாகப் பார்த்துக் கொண்டிருந்தன . 
இறந்தவருடைய உடல் 

எந்த 

அறையில் 
வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பியோத்தர் 
இவானவிச்சிடம் சுட்டிக் காட்டுவதற்காக 
அவர் தன்னுடைய புருவங்களை அசைத்தார் . 

நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய 
வில்லையே என்று ஆச்சரியப்படுபவரைப் போல 
( எப்பொழுதுமே ஒருவருக்கு அப்படி ஆச்சரிய 
மேற்படுவது இயற்கை ) பியோத்தர் இவானவிச் 
உள்ளே நுழைந்தார் . இம்மாதிரியான சந்தர்ப் 
பங்களில் சிலுவைக் குறியிட்டுக்கொள்வதால் 
ஒரு 

போதும் தீமையில்லை என்பது அவருக்குத் 
தெரியும் . குனிந்து வணக்கம் தெரிவிக்கலாமா 


503 


ததும் 


ஒருவன் 


அல்லது கூடாதா என்பது அவருக்கு நிச்சய 
மில்லாதிருந்தது . எனவே இரண்டுக்கு மிடையில் 
ஏதோ ஒன்றைச் செய்தார் . அறைக்குள் நுழைந் 

சிலுவையிட்டுக் கொண்டு குனிந்து 
வணக்கம் 

செலுத்துவதாகக் கருதப் 
படக் கூடிய ஒரு சிறு அசைவைச் செய்தார் . 
அதே சமயத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு 
அந்த அறையைச் சுற்றிப் பார்வையைச் சுழல 
விட்டார் . இரண்டு இளைஞர்கள் - அவர்கள் 
மைத்துனர்களாக இருக்க வேண்டும் , அவர் 
களில் பள்ளிக்கூடத்தில் 

படிக்கும் 
பையன் 

அறையை விட்டு வெளியே போகும் 
பொழுது சிலுவைக் குறியிட்டுக் கொண்டார் 
கள் . 

கிழவி அசையாமல் நின்று கொண் 
டிருந்தாள் . ஒரு பெண் தன்னுடைய கண்புரு 
வங்களை விசித்திரமாக உயர்த்தி அவளிடம் 
ஏதோ ரகசியமாகச் சொல்லிக் கொண்டிருந் 

போதகர் -- அவர் உணர்ச்சியும் 
உறுதியும் நிறைந்தவர் - உள் கோட்டணிந்து 
உரத்த குரலில் எதையோ படித்துக்கொண் 
டிருந்தார் . அந்தக் 

மற்றவர்கள் 
மறுப்புக் கூற விட மாட்டேன் என்ற உறுதி 
தொனித்தது . கெராஸிம் என்ற வேலைக்காரன் 
சப்தமில்லாமல் பியோத்தர் இவானவிச்சைக் 
கடந்து சென்று தரையில் எதையோ தெளித் 
தான் . அதைப் பார்த்ததும் அங்கே லேசாக 
நாற்றமடிப்பதை அவர் உடனே உணர்ந்தார் . 
அவர் போன தடவை வான் இலியீச்சைப் 
பார்க்க வந்த பொழுது அவருடைய அறையில் 
இந்த வேலைக்காரனைப் பார்த்தார் . அப்பொ 


தாள் . 


குரலில் 


504 


நோயாளியைக் கவனித்துக் கொண்டு 
அவருடைய படுக்கைக்குப் பக்கத்தில் இருந் 
தான் . இவான் 

வான் இலியீச் அவனிடம் அதிகமான 
பிரியம் வைத்திருந்தார் . பியோத்தர் இவா 
னவிச் சவப்பெட்டிக்கும் மூலையில் மேசை மீது 
வைக்கப்பட்டிருந்த தெய்வ வடிவங்களுக்கு 
எதிராக நின்று கொண்டிருந்த போதகருக்கும் 

யிலிருந்த திசையை நோக்கி சிலுவைக் 
குறியிட்டுக் கொண்டும் 

லேசாகக் குனிந்து 
கொண்டுமிருந்தார் . இவர் அதிகமாகச் சிலு 
வைக் குறியிடுகிறாரே என்று யாரும் நினைத்து 
விடலாம் என்று தோன்றிய பொழுது அவர் 
அதை 

நிறுத்திவிட்டு இறந்து போனவரை 
உற்றுப் பார்த்தார் . 

அந்த உடல் அவர் இறந்து போன நிலையில் 
சவப்பெட்டியின் பஞ்சுமெத்தையில் கைகால் 
கள் விறைப்பாகவும் தலை நிரந்தரமாகத் த லை 
யணை மேல் வளைவாகவும் வைக்கப்பட்டு எல் 
லாப் பிரே தங்களையும் போலவே மிகவும் கன 
மாக இருப்பதைப் போல தோற்றமளித்தது . 
மஞ்சள் மெழுகு வர்த்தியைப் போன்ற அதன் 
நெற்றியும் குழிந்து போன நெற்றியின் ஓரத் 

பிரகாசமான புள்ளிகளும் மேலுதட்டை 
அழுத்திக் கொண்டிருப்பதைப் போல நீண் 
டிருந்த மூக்கும் எல்லாப் பிரேதங்களையும் 
போலவே இருந்தது . இவான் இலியீச் மிகவும் 
மாறிவிட்டார் . பியோத்தர் இவானவிச் அவ 
ரைப் போன தடவை பார்த்த பொழுது இருந் 
ததைக் காட்டிலும் மிகவும் மெலிந்து போ 
யிருந்தார் . ஆனால் இறந்தவர்கள் எல்லோரை 


தில் 


505 


அல்லது 


போல , 


நினைவு 


என்று 


யும் போலவே அவர் முகம் வாழ்க்கையில் 
இருந்ததைக் காட்டிலும் 

மிக 

அழகான ---- 
அதிகமான முக்கியத்துவமுடைய 
தோற்றத்தைப் பெற்றிருந்தது . நடக்க வேண் 
டியது நடந்துவிட்டது , 

அதிலும் 

சரியான 
முறையில் நடந்துவிட்டது என்று சொல்வதைப் 
போலத் தோற்றமளித்தது . மேலும் அந்தத் 
தோற்றம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு 

கண்டனத்தைப் 
படுத்து தலைப் 

போலத் தோன்றியது . இந்த 
நினைவுறுத்தல் அனாவசியமானது 
பியோத்தர் இவானவிச் கருதினார் . மற்றவை 
எப்படியிருந்தாலும் அவருக்கும் அதற்கும் சம் 
பந்தமில்லை . அவர் சங்கடமாக இருப்பதைப் 
போல உணரத் தொடங்கினார் . எனவே அவ 
சரமாகச் சிலுவைக் குறியிட்டுக் கொண்டு 
கண்ணியமான 
முறை 

சொல்ல 
முடியாதென்பதை 

அவரே 

உணர்ந்தார் 
வெளியே சென்றார் . 

அடுத்த அறையில் 
ஷ்வார் 

த ஸ் 

அவருக்காகக் காத்துக் கொண் 
டிருந்தார் . அவர் கால்களை அகலமாக விரித்துக் 
கொண்டு நின்றார் ; முதுகுக்குப் பின்னால் அவ 
ருடைய கைகள் 

தொப்பியோடு 
கொண்டிருந்தன . 

அவருடைய 
குறும்புத்தனமான , வாட்ட சாட்டமான , அழ 
உருவத்தை ஒரு 

தடவை பார்ப்பதே 
பியோத்தர் 
வானவிச்சின் 

உற்சாகத்தைத் 
போதுமான தாக இருந்தது . ஷ்வா 
பர்த் ஸ் இவை எல்லாவற்றையும் கடந்தவர் , 
சோகமயமான 
சூழலுக்கு 

பலியாக 


என்று 


உயரமான 


விளையாடிக் 


கான 


தூண்டப் 


506 


என் 


யாது , 


என்ற 


மறுத்துவிட்டார் என்பதை பியோத்தர் இவா 
னவிச் உணர்ந்தார் . நம்முடைய வழக்கமான 
சீட்டாட்டத்தை ரத்துச்செய்வதற்கு இவான் 
லியீச்சின் இறுதிச் சடங்கு போதுமான 
காரணம் 

எவ்விதத்திலும் கருத முடி 
அதாவது இன்று மாலையில் 

நமது 
சந்திப்பில் , புதிய சீட்டுக் கட்டைப் 
தில்- அதே சமயத்தில் இவான் இலியீச்சின் 
வேலைக்காரன் சவப்பெட்டியைச் சுற்றி நான் 
மெழுகுவர்த்தி ஏற்றிக் கொண்டிருப்பான் 

போதிலும் --- எதுவும் குறுக்கிட முடி 
யாது . பொதுவாக இன்றைய மாலைப் பொழு 
தை நாம் உல்லாசமாக அனுபவிப்பதை இந்த 
சம்பவம் தடை செய்வதாக நினைக்க வேண்டிய 
அவசியமில்லை 

என்று சொல்வதைப் போல 
அவருடைய மொத்தத் தோற்றமும் இருந்தது . 
பியோத்தர் இவானவிச் அந்த அறையைக் 
கடந்து சென்ற பொழுது ஷ்வார்த்ஸ் இவை 
எல்லாவற்றையும் அவருடைய காதுக்குள் 
உண்மையாகவே 

முணுமுணுத்தார் . 
பியோத்தர் இவானவிச்சுக்கு அன்று மாலையில் 
சீட்டாடுகின்ற பாக்கியம் கிடையாது . பிரஸ் 
கோவியா ஃபியோதரவ்னா குட்டையான , பரு 
மனான பெண் . அவளுடைய தோள்களைக் காட் 
டிலும் அடிப் பகுதியில் தான் அவள் அதிகப் 
பருமனாக இருந்தாள் . இத்தனைக்கும் இதற்கு 
எதிரிடையான விளைவு ஏற்பட வேண்டும் என்று 

எவ்வளவோ முயற்சி செய்ததுண்டு . 
அவள் முற்றிலும் கறுப்பு 

அணிந்து 
தலைக்கு மேலே பின்னல் துணியைப் போர்த்தி 


ஆனால் 


அவள் 


உடை 


507 


சவப்பெட்டிக்குப் பக்கத்தில் நின்று கொண் 
டிருந்த பெண்களிடம் காணப்பட்ட அதே 
மாதிரி விசித்திரமான முறையில் புருவங்களை 
உயர்த்திக் கொண்டு தன்னுடைய அறையிலி 
ருந்து வெளியே வந்தாள் . அவளைத் தொடர்ந்து 
வந்த மற்ற பெண்களிடம் உடல் வைக்கப்பட் 
டிருந்த அறைக் கதவைச் சுட்டிக் காட்டிவிட்டு 
பிரார்த்தனை தொடங்கப் போகிறது . உள்ளே 
வாருங்கள் என்று அவள் சொன்னாள் . 

ஷ்வார்த் ஸ் ஏதோ ஒரு விதமாகக் குனிந்தார் ; 
அவளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட 
தாகவோ அல்லது மறுப்பதாகவோ காட்டிக் 
கொள்ளாமல் நின்றார் . பிர ஸ்கோவிய ஃபியோ 
தரவ்னா பியோத்தர் இவானவிச்சைப் பார்த் 
ததும் பெருமூச்சு விட்டபடியே நேரடியாக 
அவரிடம் வந்தாள் . நீங்கள் இவான் இலியீச் 
சின் உண்மையான நண்பர் என்று எனக்குத் 
தெரியும் ... என்று அவர் கையைப் பிடித்துக் 
கொண்டு கூறினாள் . அவர் அதற்குத் தகுந்த 
முறையில் பதிலளிப்பார் என்று எதிர்பார்த்த 
படியே அவரைப் பார்த்தாள் . உள்ளே போன 

சிலுவைக் குறியிட்டுக் கொள்ள 
வேண்டும் 

இவான 
விச்சுக்கு எப்படித் தெரிந்திருந்ததோ அதைப் 
போல அவள் கையைப் பிடித்து அழுத்திப் 
பெருமூச்சு விட்டுக் கொண்டு நாங்கள் உதவி 
யாக இருப்போம் ... என்று சொல்ல வேண்டு 
மென்பதும் அவருக்குத் தெரியும் . அவர் அப் 

நடந்து கொண்டார் . அதன் பிறகு 
எதிர்பார்த்த 

ஏற்பட்டிருப்பதை 


பொழுது 


என்று 


பியோத்தர் 


படியே 


விளைவு 


508 


மன 


.. 


அவள் 


உணர்ந்தார் . அவர் நெகிழ்ச்சியடைந் 
தார் , அவளும் அப்படியே உணர்ச்சிவசப் 
பட்டாள் . 
அது தொடங்குவதற்கு 

முன்பு இங்கே 
வாருங்கள் . நான் உங்களோடு பேச விரும்பு 
கிறேன் என்று விதவை கூறினாள் . உங்கள் 
கையை நீட்டுங்கள் . 
பியோத்தர் இவானவிச் 

கையைப் 
பிடித்துக் கொண்டார் . இருவரும் ஷ்வார்த் 
ஸைக் கடந்து உள் அறைகளுக்குள் போகும் 
பொழுது அவர் அனுதாபப்படுவது 

போல 
கண்ணைச் சிமிட்டினார் . 

சீட்டாட்டம் தொலைந்தது ! நாங்கள் வேறு 
யாரையாவது உங்களுக்குப் பதிலாகச் சேர்த்துக் 
கொண்டால் வருத்தப்பட மாட்டீர்களே . விடு 
தலையான பிறகு வந்தீர்களானால் ஐந்தாவது 
நபராகச் சேர்ந்து 

கொள்ளலாம் 
அவர் சொல்வது போலத் தோன்றியது . 
பியோத்தர் இவானவிச் மேலும் 

ஆழமாக 
வும் துயரத்தோடும் பெருமூச்சு விட்டார் . 
பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா அவர் விரல் 
களை நன்றியோடு அழுத்தினாள் . அவளுடைய 
வரவேற்பு அறையில் இளஞ்சிவப்பு நிறத் 
ரை தொங்கிக் கொண்டிருந்தது . மங்கலான 
விளக்கு எரிந்து கொண்டிருந்தது . அவர்கள் 
அந்த அறைக்குள் நுழைந்து 

மேசைக் 
முன்னால் உட்கார்ந்தார்கள் . அவள் சோபா 
வில் அமர்ந்தாள் . பியோத்தர் இவானவிச் ஒரு 
தணிவான மெத்தைத் திண்டின் 

உட் 
கார்ந்த 

அதிலிருந்த உடைந்து 


என்று 


மீது 


. 


பொழுது 


509 


தன்னைக் 


பொழுது 


போன விசைச் சுருள் கிறீச்சிட்டது . அதில் 
உட்கார வேண்டாம் என்று பிரஸ்கோவியா 
ஃபியோதரவ்னா அவரை எச்சரிக்க விரும்பினாள் , 
ஆனால் அந்த நிலைமைக்கு அது பொருத்தமல்ல 
என்று கருதிப் பேசாமலிருந்தாள் . இவான் 
இலியீச் அந்த வரவேற்பு அறையை அலங் 
கரித்த சமயத்தில் பச்சை இலைகளைக் கொண்ட 
இளஞ்சிவப்பு நிறத் 

திரையைப் 

பற்றித் 
கலந்து கொண்டதை பியோத்தர் 
வானவிச் திண்டின் 

மேல் உட்கார்ந்த 
பொழுது நினைத்துக் கொண்டார் . சோபாவில் 
உட்காருவதற்காக 

மேசையைக் கடந்து 
சென்ற 

( அந்த அறையில் மரச் 
சாமான்களும் பழங்காலத்துக் கலைப் பொருள் 
களும் நிறைந்திருந்தன ) விதவை அணிந்து 
கொண்டிருந்த 

கறுப்பு 

சால்வை 
ஏதோ ஒரு சிற்பத்தில் சிக்கிக் கொண்டது . 
பியோத்தர் இவானவிச் 

அதை விடுவிப்பதற் 
காகப் பாதி எழுந்தார் , அவர் எழுந்த பொ 
ழுது விடுவிக்கப்பட்ட 

சுருள் 

அவ 
லேசாக முன்னால் தள்ளியது . விதவை 
தானாகவே சால்வையை விடுவித்துக் கொண் 
டாள் , பியோத்தர் இவானவிச் மறுபடியும் 
ஆசனத்தின் 

உட்கார்ந்து கீழ்ப்படிய 
மறுக்கும் விசைச்சுருளை அடக்கினார் .. 
அந்த விதவை தன்னுடைய சால்வையை 
முழுவதுமாக விடுவித்துக் கொள்ளவில்லை . 
பியோத்தர் இவானவிச் மறுபடியும் பாதி எழுந் 
தார் . மறுபடியும் அந்த திண்டு மேலே எம்பிய 
தோடு சிறு சத்தம் கூடக் 

கூடக் கேட்டது . அது 


விசைச் 


ரை 


மீது 


ஆனால் 


510 


முடிந்த பிறகு அவள் தன்னுடைய வெள்ளைக் 
கைக்குட்டையை எடுத்துக் கொண்டு அழு 
வதற்குத் தொடங்கினாள் . ஆனால் சால்வைச் சம் 
பவத்தாலும் திண்டுடன் நடத்திய போராட் 
டத்தினாலும் பியோத்தர் 

வானவிச்சின் 
உணர்ச்சிகள் உறைந்து போய்விட்டன . அவர் 
சும்மா உட்கார்ந்து முகத்தைச் 

சுளித்துக் 
கொண்டிருந்தார் . இவான் இலியீச்சின் வேலைக் 
காரனான ஸகலோவ் 

உள்ளே வந்த பொழுது 
தான் அந்த நிலைமையிலிருந்த இறுக்கம் , கடுமை 
குறைந்தது . பிரஸ்கோவியா ஃபியோ 
தரவ்னா கல்லறையில் தேர்ந்தெடுத்திருக்கும் 
இடத்துக்கு இருநூறு ரூபிள்கள் கட்ட வேண் 
டும் என்று அவன் தெரிவித்தான் . அவள் தன் 
னுடைய அழுகையை 

நிறுத்திக் கொண்டு 
பியோத்தர் இவானவிச்சிடம் என் தியாகத் 
தைப் பார்த்தீர்களா 

சொல்வதைப் 
போலப் பார்த்தாள் , எனக்கு எவ்வளவு துன் 
பம் என்று பிரெஞ்சு மொழியில் கூறினாள் . 
பியோத்தர் இவானவிச் தன்னுடைய அனு 
தாபத்தைக் காட்டும் வகையில் பெருமூச்சு 
விட்டார் . 

நீங்கள் விரும்பினால் புகை பிடிக்கலாமே 
என்று பெருந்தன்மையோடு ஆனால் வேதனை 

சொல்லிவிட்டு புதைகுழியின் 
விலையைப் பற்றி ஸகலோவிடம் விவாதிப்பதற் 
காகத் திரும்பினாள் . பியோத்தர் இவானவிச் 
சிகரெட்டைப் பற்றவைத்தார் . கல்லறையில் 
வெவ்வேறு 

டங்களுக்கும் உள்ள விலைகளைப் 
பற்றி அவள் நுணுக்கமாக 

விசாரித்து மதி 
நுட்பத்தோடு நல்ல இடத்தைத் தேர்ந்தெடுப் 


என்று 


யான 


குரலில் 


511 


நானே 


பதை அவர் கவனித்தார் . இந்த விஷயம் முடிந் 
ததும் 

பாடற்குழுவை ஏற்பாடு செய்யும் 
பிரச்சினையைப் பற்றி விவாதித்தாள் . பிறகு 
ஸகலோவ் 

வெளியே சென்றான் . 
‘ எல்லாவற்றையும் 

கவனித்துக் 
கொள்கிறேன் என்று அவள் மேசையின் மீதி 
ருந்த த்தொகுப்புக்களை ஒதுக்கி வைத்த 
படியே பியோத்தர் இவானவிச்சிடம் கூறினாள் . 
சிகரெட் சாம்பல் மேசையில் விழுந்துவிடக் 
கூடிய ஆபத்தைப் பார்த்து உடனே வேகமாக 
சாம்பற்குப்பியை 

எடுத்து 

அவரிடம் 
கொடுத்தாள் . என்னுடைய 

துயரத்தின் 
காரணமாக இந்த வேலைகளைக் கவனிக்க முடிய 
வில்லை என்று சொன்னால் அது வெறும் பாசாங் 
காகத் தான் இருக்கும் . அதற்கு மாறாக , அவ 
ருக்காக ஏதாவது செய்வது தான் எனக்கு ... 
ஆறுதலளிக்காவிட்டாலும் , கவலையை மறக்க 
உதவுகிறது . அவள் அழப்போவதைப் போல 
தன் கைக்குட்டையை வெளியே எடுத்தாள் . 
ஆனால் திடீரென்று சிரமப்பட்டுத் தன்னைக் 
கட்டுப் படுத்திக் கொண்டாள் . தலையை லேசாக 
ஆட்டிவிட்டு நிதானமாகப் பேசினாள் . 

“ ஒரு முக்கிய விஷயமாக உங்களைக் கலந் 
தாலோசிக்க வேண்டும் . 

பியோத்தர் இவானவிச் குனிந்தார் . விசைச் 
சுருள் கலகம் செய்யப் போகும் புதிய அறி 
குறிகளைக் காட்டிய போதிலும் அவர் அதை 
அனுமதிக்கவில்லை . 

கடைசி நாட்களில் அவர் மிகவும் துன்பப் 
பட்டார் . 


512 


என்று 


மூன்று 


யாது . 


மூன்று 


சுய 


என்று 


" அப்படியா ? 

பியோத்தர் இவா 
னவிச் கேட்டார் . 
அதிகமான துன்பம் ! அவர் இடை 

விடா 
மல்- நிமிடங்கள் அல்ல , 

மணிக்கணக்காக- 
கூக்குரலிட்டார் ; 

நாட்கள் 

மூச்சு 
விடக்கூட நிறுத்தாமல் கூக்குரலிட்டார் . அப் 
பப்பா ! சொல்லவே முடியாது . அதை எப்படித் 
தாங்கிக் கொண்டேன் என்று எனக்கே தெரி 

அறைகளுக்கு அப்பால் கூட 
அந்தச் சத்தம் கேட்கும் . ஓ ! நான் எவ்வளவு 
கஷ்டப்பட்டேன் என்பது உங்களுக்குத் தெரி 
யுமானால் ! 
அவர் மரணமடையும் வரை 

உணர் 
வோடிருந்தார் 

சொல்கிறீர்களா ? 
என்று பியோத்தர் இவானவிச் கேட்டார் . 

ஆமாம் என்று அவள் முணுமுணுத்தாள் . 
‘ ‘ கடைசி வினாடி வரை . அவர் 
வதற்குப் பதினைந்து நிமிடங்களுக்கு முன்பு 
எங்களிடம் 

விடைபெற்றுக் கொண்டு 
வலோத்யாவை அறையிலிருந்து கூட்டிக் 
கொண்டு போகுமாறு சொன்னார் . 

தானும் அந்த விதவையும் 
மாகப் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கசப் 

உணர்ச்சி பியோத்தர் இவானவிச்சுக்கு 
ஏற்பட்ட போதிலும் , தனக்கு மிக நன்றாகத் 
தெரிந்த ஒருவருடைய 
மரண வேதனையைப் 
பற்றிய சிந்தனை அவரை ஆழமாக உலுக்கியது . 
அவர் இவான் இலியீச்சை முதலில் உற்சாக 
மான , கவலையில்லாத பள்ளிச் சிறுவனாகவும் 
பிறகு வளர்ச்சியடை 
டைந்த மனிதராகவும் தன் 


மரணமடை 


தான் 


போலித்தன 


பான 


33-2442 


513 


மூன்று 


னுடைய சகாவாகவும் அறிந்திருந்தார் . அவர் 
மறுபடியும் அந்த நெற்றியை , மேலுதட்டை 
அழுத்திக் கொண்டிருந்த மூக்கை நினைத்துப் 
பார்த்தார் . தன்னைப் பற்றி 

தன்னைப் பற்றி அவருக்கு 
மேற்பட்டது . 
நாட்களாகச் சொல்ல 

முடியாத 
துன்பம் , மரணம் . எந்த நேரத்திலும் அதே 
நிலைமை எனக்கும் ஏற்படலாம் என்று அவர் 
நினைத்தார் . அச்சம் ஒரு குறுகிய வினாடி நேரம் 
அவரைப் பற்றிக் கொண்டது . ஆனால் உடனே 
மரணம் தனக்கு ஏற்படவில்லை , இவான் இலி 
யீச்சுக்குத்தான் ஏற்பட்டது , அப்படிப்பட்ட 
ஒன்று தனக்கு ஏற்படாது , ஏற்பட முடியாது 
என்ற வழக்கமான சிந்தனை அவருடைய உத 
விக்கு வந்தது . அது ஏன் என்பதை அவரால் 
சொல்ல முடியவில்லை . இத்தகைய சிந்தனை 
கள் நமக்கு மனச் சோர்வுக்குத்தான் வழி வகுக் 
கும் ; ஷ்வார்த்ஸின் முகம் மிகவும் உணர்ச்சி 
யோடு எடுத்துக் காட்டியதைப் போல , அதை 
நாம் தவிர்க்க வேண்டும் . இவ்வாறு சிந்திக்கத் 
தொடங்கிய பிறகு பியோத்தர் இவானவிச் 
மறுபடியும் அமைதியடைந்தார் . இவான் 
இலியீச்சின் மரணத்தைப் பற்றிய விவரங்களை 
மரணம் 

ஒரு போதும் தனக்கு வராது , அது 
இவான் இலியீச்சுக்கு மட்டுமே ஏற்படக் கூடிய 
என்பதைப் போல 

விசாரித்த 
பொழுது 

உண்மையான அக்கறை கூட அவ 
ரிடம் ஏற்பட்டிருந்தது . 
இவான் லியீச் எப்படி 

உண்மையிலே 
சகிக்க முடியாத உடல்வலியால் கஷ்டப்பட்டார் 


விபத்து 


514 


பெரு 


( இவான் இலியீச் அனுபவித்த பெருந்துன்பம் 
பிரஸ்கோவியா ஃபியோ தரவ்னாவின் நரம்பு 
களுக்கு ஏற்படுத்திய விளைவின் 

மூலமாகவே 
அவற்றைப் பற்றி பியோத்தர் 

இவானவிச் 
தெரிந்து கொண்டார் ) என்பதைப் பற்றிய 
நுணுக்கமான வர்ணனைக்குப் பிறகே அந்த வித 
வையால் மற்ற விவகாரங்களைப் பற்றிப் பேச 
முடிந்தது . 

ஆ ! பியோத்தர் இவானவிச் ! எனக்கு எவ் 
வளவு துன்பம் ! கொடுந்துன்பம் ! கொடுமை ! 
என்று சொல்லிவிட்டு அவள் மறுபடியும் கண் 
ணீர் வடித்தாள் . 

பியோத்தர் இவானவிச் மறுபடியும் 
மூச்சுவிட்ட பிறகு அவள் மூக்கைத் துடைத்துக் 
கொள்வதற்காகக் காத்திருந்தார் . அவள் மூக் 
கைத் துடைத்த பிறகு , நாங்கள் உதவியாக 
இருப்போம் ... என்றார் . அவள் மறுபடியும் 
பேசத் தொடங்கினாள் . அவரைக் கலந்தாலோ 
சிக்க விரும்பிய விஷயத்துக்கு வந்தாள் . தன் 
கணவர் மரணமடைந்ததை ஒட்டி அரசாங்கத் 
திடமிருந்து நிதியுதவி 

எப்படி 
கேட்டாள் . அவள் ஓய்வூதியத்தைப் 
பற்றிக் கேட்பதாகத் தோன்றியது , 
தனக்குக் 

கூடத் தெரியாத விஷயங்கள் அவ 
ளுக்குத் தெரிந்திருந்தன , அவற்றையும் கடைசி 
விவரம் உள்படத் தெரிந்துவைத்திருந் 
தாள் என்பதை அவர் கண்டார் . இந்த மரணத் 
தின் காரணமாக அவளுக்கு எவ்வளவு பணம் 
கிடைக்கக் கூடும் என்பது அவளுக்குத் துல்லிய 
மாகத் தெரியும் ; அதை அதிகரிப்பதற்கு ஏதா 


பெறுவது 


என் 


ஆனால் 


33 * 


515 


தை 


வது வழிகள் இருக்கின்றனவா என்று அறிய 
விரும்பினாள் . பியோத்தர் இவானவிச் இதை 
எப்படிச் செய்யலாம் என்று சிந்திக்க முயற்சி 
செய்தார் . ஆனால் சில நிமிட நேரம் அதைப் 
பற்றிச் சிந்தித்த பிறகு அரசாங்கத்தின் கரு 
மித்தனத்தைக் கண்டித்துத் தன் அனுதாபத் 

எடுத்துக் காட்டிவிட்டு , இதற்கு மேல் 
கிடைப்பது சாத்தியமில்லை 

என்று தோன்று 
வதாகக் கூறினார் . அவள் இதைக் கேட்டதும் 
ஆழமான பெருமூச்சு விட்டாள் , இந்தப் பேட் 
டியை எப்படி முடிவுக்குக் கொண்டு வர முடி 
யும் என்று அவள் சிந்திப்பதைப் போலத் 
தோன்றியது . இதை ஊகித்தவுடன் அவர் சிக 
ரெட்டை அணைத்தார் , எழுந்து நின்று அவள் 
கையைக் குலுக்கிவிட்டு வெளியே ஹாலுக்குள் 
சென்றார் . 

உணவருந்தும் அறையில் -- இவான் இலியீச் 
ஏலத்தில் வாங்கித் தன்னுடைய பழம்பொருள் 
தொகுப்பில் மிகவும் மகிழ்ச்சியோடு சேர்த்துக் 
கொண்ட கடிகாரம் அந்த அறையில் தொ ங் 
விடப்பட்டிருந்தது - பியோத்தர் இவானவிச் 
போதகரையும் சவ அடக்கத்தில் கலந்துகொள் 
வதற்காக வந்திருந்த 

சில நண்பர்களையும் 
பார்த்தார் . இவான் 

இலியீச்சின் அழகான 
மகளையும் அங்கே பார்த்தார் . அவள் எல்லா 
உடைகளையும் கறுப்பு நிறத்தில் அணிந்திருந் 
தாள் , அதனால் அவளுடைய ஒல்லியான 
முன்னெப்போதையும் காட்டிலும் ஒல்லியாகத் 
தோன்றியது . அவள் கவலையாக , உறுதியாக 
அநேகமாகக் கோபமாகப் பார்த்துக் கொண் 


டை 


516 


படிகளில் 


டிருந்தாள் . பியோத்தர் இவானவிச்சை எதற் 
கோ 

குறை சொல்வதைப் போல அவள் 
அவரைக் குனிந்து வணங்கினாள் . அவளுக்குப் 
பின்னால் ஒரு இளைஞர் அவளைப் போலவே அதி 
ருப்தியோடு நின்றுகொண்டிருந்தார் . பியோத் 
தர் இவானவிச்சுக்கு அவரைத் தெரியும் . அவர் 
ஒரு இளம் 

பணக்காரர் , விசாரணை நீதிபதி . 
அவர் அந்த இளம் பெண்ணைத் திருமணம் 
செய்து கொள்ளப் போவதாகப் பேசிக்கொண் 
டார்கள் . பியோத்தர் இவானவிச் சோகத்தோடு 
குனிந்து வணங்கிவிட்டு உடல் வைக்கப்பட்டி 
ருந்த அறைக்குத் திரும்பிய பொழுது இவான் 
இலியீச்சினுடைய 

மகன் 

உடற்பயிற்சிக் 
கலை மாணவன் , தன் தகப்பனாரைப் போலவே 
தோற்றமுடையவன் 

இறங்கி 
வந்தான் . சட்ட மாணவராகப் 

பியோத்தர் 
இவானவிச் அறிந்திருந்த இளம் இவான் இலி 
யீச்சைப் போலவே அவன் இருந்தான் . அவ 
கண்கள் 

அழுது சிவந்திருந்தன , 
உடல் தூய்மையற்ற பதிமூன்று அல்லது பதி 
னான்கு வயதான சிறுவர்கள் பெரும்பாலோ 
ருடைய கண்களைப் போல இருந்தன . பியோத் 
தர் இவானவிச்சைப் பார்த்தவுடன் அவன் 
இங்கிதமில்லாமல் முகத்தைச் சுளித்தான் . 
பியோத்தர் இவானவிச் 

நோக்கித் 
தலையை அசைத்து விட்டு உடல் வைக்கப்பட் 
டிருந்த அறைக்குள் சென்றார் . பிரார்த்தனை 
தொடங்கியது . மெழுகுவர்த்தி விளக்குகள் , 
ஓலங்கள் , தூபப் புகை , 

தூபப் புகை , கண்ணீர் , கேவல்கள் . 
பியோத்தர் இவானவிச் புருவங்களைச் சுழித்துக் 


ைைடய 


அவனை 


517 


( 5 


படிகளில் 


வான 


கொண்டு தனக்கு முன்னாலிருந்தவர்களின் கால் 
களை உற்றுப் பார்த்தவாறு நின்றார் . அவர் ஒரு 
தடவைகூட மரணமடைந்தவரின் உடலைப் 
பார்க்கவில்லை . மனதில் 

சோர்வுண்டாக்கும் 
எண்ணங்களை ஏற்படுத்தக் கூடிய வேறு எதை 
யுமே அவர் பார்க்கவில்லை .. அந்த அறையிலி 
ருந்து வெளியே வந்த முதல் நபர்களில் அவ 

ஒருவராக இருந்தார் . ஹாலில் யாருமே 
ல்லை . வேலைக்காரன் கெராஸிம் 
வேகமாக இறங்கி ஓடினான் . அங்கே மலை போலக் 
குவிந்து கிடந்த கோட்டுகளுக்குள் தன் வலு 

கைகளை நுழைத்து பியோத்தர் இவான 
விச்சினுடைய கோட்டைத் தேடினான் . அதைக் 
கண்டு பிடித்து அவர் அதை 

அணிந்து 
கொள்ள உதவி செய்தான் . 
“ என்ன கெராஸிம் ! நீ வருத்தப்படுகிறாயா ? 
பியோத்தர் 

வானவிச் 

ஏதாவது 
பேசவேண்டுமென்பதற்காகக் கேட்டார் . 
ஐயா ! எல்லாம் கடவுள் சித்தம் . எல்லோ 

என்றைக்காவது ஒரு நாள் இறக்கப் 
போகிறோம் என்று சொல்லிக் கொண்டு விவ 
சாயிக்கு உரித்தான வரிசையான , உறுதியான , 
வெண்மையான பற்களைக் காட்டியபடியே முறு 
வலித்தான் . பிறகு எல்லா வேலையையும் தானே 

கொண்டிருக்கும் நபரைப் போல கத 
வைத் திறந்தான் , 

க்காரனைக் கூப்பிட் 
டான் , பியோத்தர் இவானவிச் வண்டியில் ஏறு 
வதற்கு உதவி செய்தான் , வேறு ஏதோ வேலை 

செய்வதற்கு அவசரமாக ஓடுபவனைப் 
போல 

படிகளில் துள்ளிக் குதித்து ஓடினான் . 


என்று 


ருமே 


செய்து 


வண்டி 


யைச் 


518 


வான 


தூபப்புகை , பிரேதம் மற்றும் கார்பாலிக் 
அமிலத்தின் நாற்றத்துக்குப் பிறகு சுத்தமான 
காற்றைச் சுவாசிப்பது பியோத்தர் 
விச்சுக்கு விசேஷமான மகிழ்ச்சியைக் கொடுத் 
தது . 

எங்கே போக வேண்டும் ? என்று வண்டிக் 
காரன் கேட்டான் . 

" இன்னும் நேரம் இருக்கிறது . ஃபியோதர் 
வசீலியெவிச்சைப் பார்க்க வேண்டும் . அங்கே 
போ ! 

அவர் புறப்பட்டார் . அவர்கள் அப்பொழுது 
தான் முதல் ஆட்டத்தை முடித்திருந்தார்கள் . 
எனவே அடுத்த ஆட்டத்தில் ஐந்தாவது நப 
ராகச் சேர்ந்து கொள்வது சுலபமாக இருந்தது . 


2 


இவான் இலியீச்சின் 

வாழ்க்கை எளிமை 
யானது , 

சாதாரணமானது , மிகவும் பயங்கர 
மானது . 
நீதித்துறைக் 

கவுன்சில் 

உறுப்பினரான 
இவான் இலியீச் 

லியீச் தன்னுடைய நாற்பத்தைந் 
தாவது வயதில் மரணமடைந்தார் . சில நபர் 
கள் பல பதவிகளை வகித்துவிட்டுக் கடைசியில் 
உண்மையிலேயே முக்கியமான எந்தப் பொறுப் 
புக்குமே தகுதியில்லாதவர்கள் என்று தெளி 
வான பிறகும் 
பிறகும் ஏதாவது ஒரு 

ஏதாவது ஒரு பதவிக்கு நிய 
மிக்கப்படுவார்கள் . அவர்களுடைய நீண்ட 
பணிக் காலத்தாலும் உயர்ந்த அந்த ஸ்தாலும் 
அவர்களைப் பதவியிலிருந்து வெளியேற்ற முடி 


519 


என்று 


ஆண் 


யாதிருக்கும் . 

எனவே 

அவர்கள் கற்பனையில் 
மட்டுமே உள்ள பதவிகளையும் , ஆறாயிரம் 
முதல் பத்தாயிரம் வரை சிறிதும் கற்பனை 
சொல்ல 

முடியாத ஊதியங்களையும் 
பெற்றுக் கொண்டு பழுத்த கிழட்டுப் பருவம் 
வரை வாழ்வதுண்டு . அவருடைய தகப்பனார் 
இந்த அதிகார வாழ்க்கையைப் பின்பற்றி பல 
மந்திரி சபைகளிலும் இலாகாக்களிலும் பதவி 
வகித்தார் . 

இவர்தான் பிரிவு கவுன்சிலர் இலியா யெஃ 
பீமவிச் கலவீன் . பல விதமான உபரி ஸ்தா 
பனங்களின் உபரி உறுப்பினர் . 
அவருக்கு மூன்று 

மக்கள் உண்டு . 
இவான் இலியீச் இரண்டாவது மகன் . மூத்த 
வனுடைய அதிகார வாழ்க்கை தகப்பனாரைப் 
போலவே இருந்தது ; 
ருந்தது ; மந்திரி சபை 

மந்திரி சபை இலாகா 
மட்டும் தான் வேறு . இனி மேல் சீக்கிரத்தில் 
சோம்பேறித்தனத்துக்காகவே ஊதியம் 
டுக்கப்படுகின்ற பணிக் கட்டத்தை அடைந்து 
விடுவார் . மூன்றாவது 

மகன் 

உருப்படவில்லை . 
பல பதவிகளில் கெட்ட பெயரெடுத்த பிறகு 
தற்பொழுது இரயில்வே இலாகாவில் வேலை 
செய்து கொண்டிருக்கிறார் . அவருடைய தகப் 
பனாரும் சகோதரர்களும் -- குறிப்பாக அவர் 
மனைவிமார்கள் 

அவரைச் சந்திப் 
பதைத் தவிர்த்தார்கள் ; அப்படி ஒருவர் இருப் 
பதைக் கூட இயன்றவரையிலும் மறந்துவிட் 
டார்கள் . அவர்களுடைய சகோதரி கிரேஃப் 
பிரபுவுக்குத் திருமணம் செய்துவைக்கப்பட் 
டிருந்தாள் . அவர் தன் மாமனாரைப் போன்ற 


கொ 


களுடைய 


520 


--- 


றால் 


அதே ரகத்தைச் சேர்ந்த பீட்டர்ஸ்பர்க் அதி 
காரியாக இருந்தார் . இவான் இலியீச் le phe 
nix de la famille * என்று அவர்கள் அடிக்கடி 
மகிழ்ச்சியோடு சொல்வதுண்டு. அவர் தன் 
னுடைய மூத்த சகோதரரைப் போல உணர்ச் 
சியற்றவரல்ல , நுணுக்கமான ஒழுங்குமுறை 
உடையவரல்ல . இளைய சகோதரரைப் போல 
விளைவுகளைப் பற்றிக் கவலைப்படாதவரல்ல . 
அவர் இருவருக்கும் டைத்தரமானவர் 
புத்திசாலி , சுறுசுறுப்பானவர் , கவர்ச்சி நிரம் 
பியவர் . அவரும் அவருடைய இளைய சகோதர 
ரும் சட்டப் பள்ளியில் படித்தவர்கள் . இளைய 
சகோதரர் படிப்பை 

முடிக்கவில்லை . 

ஏனென் 
அவர் ஐந்தாவது வருடம் படிக்கும் 
பொழுது பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட் 
டார் . இவான் இலியீச் சிறப்பான முறையில் 
படிப்பை முடித்தார் . பிற்கால வாழ்க்கையில் 
அவரிடம் காணப்பட்ட அத்தனை குணங்களும் 
சட்ட மாணவராக இருந்த காலத்திலேயே 
அவரிடம் இருந்தன . அவர் திறமையுள்ள 
வராக , உற்சாகமானவராக , மற்றவர்களோடு 
சுமுகமாகப் பழகக் கூடியவராக , இனிய 
வம் உடையவராக , தன்னுடைய 
என்று அவர் கருதிய எல்லாவற்றையும் நிறை 
வேற்றுவதில் கண்டிப்பானவராக இருந்தார் ; 
உயர்ந்த பதவிகளில் இருந்தவர்கள் உத்தர 
விட்ட 

எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதை 


சுபா 


கடமை 


குடும்பத்துக்குப் 
(பிரெஞ்சு. ) 


பெருமையளிப்பவர் 


521 


பை 


கூட 


டான 


மாணவ 


அவர் தன்னுடைய கடமையாகக் கருதினார் . 
குழந்தைப் பருவத்திலோ 

பருவத்திலோ அல்லது வளர்ச்சி 
டந்த பிறகோ அவர் அடிவருடியாக இருக்க 
வில்லை , ஆனால் இளமைப் பருவத்தில் தொடக்கத் 
திலிருந்தே விளக்கின் ஒளி வண்டுகளை இழுப் 
பதைப் போல அவர் தனக்கு மேலே இருப் 
பவர்களை நோக்கி ஈர்க்கப்பட்டார் . அவர்க 
ளுடைய பழக்க வழக்கங்களையும் கருத்துக்களை 
யும் அவர் பின்பற்றினார் , அவர்களோடு நட் 
புறவுகளை வளர்த்துக் கொண்டார் . குழந்தைப் 
பருவத்திலும் ளமையிலும் 

ம் அவரிடமிருந்த 
விருப்பார்வங்கள் சுவடு 

இல்லாமல் 
றைந்து விட்டன . அவர் ஒரு காலத்தில் பகட் 

வாழ்க்கையிலும் சிற்றின்பத்திலும் ஈடு 
பாடு கொண்டிருந்தார் . 

வாழ்க்கை 
யின் கடைசி நாட்களின் போது மிதவாதக் 
கருத்துக்களோடு சல்லாபித்தார் . 

ஆனால் எல் 
லாமே அவருடைய இயற்கை அறிவு வகுத்துக் 
கொடுத்த 

எல்லைகளுக்குள்ளேயே 
நடைபெற்றன . 

மாணவ வாழ்க்கையின் போது அவர் - அந்த 
சமயத்தில் அருவருப்பானவை என்று கருதிய 
செயல்களில் ஈடுபட்டதுண்டு . அதன் காரண 
மாக அவர் தன்னைப் பற்றியே வெறுப்படைந் 
தார் . ஆனால் பிற்காலத்தில் உயர்ந்த பதவி 
களில் உள்ள மனிதர்கள் எத்தகைய உறுத்தல் 
களும் இல்லாமல் அதே காரியங்களைச் செய் 
வதைப் பார்த்த 

அவர் 
மறந்துவிட்டார் . அவை சரியல்ல என்று கருதி 
னாரே தவிர தன்னுடைய பாவச் செயல்களைப் 


கவனமான 


பிறகு 


அவைகளை 


522 


விருந்து 


பற்றிய நினைவுகளால் அவர் துன்புறுத்தப்பட 
வில்லை . 

இவான் இலியீச் சட்டக் கல்வியை முடித்த 
தும் உடை மற்றும் இதரவைகளுக்காகத் தகப் 
பனார் அனுப்பிய பணத்தைப் பெற்றுக் கொண் 
டார் . உடனே ஷார்மரில் விசேஷமான உடை 
களைத் தைத்துக் கொண்டார் , கோட்டின் மேல் 
respice finem * TOT P வாசகம் எழுதப்பட்ட 
பதக்கத்தை அணிந்து கொண்டார் , சட்டக் 
கல்லூரி முதல்வரிடம் விடைபெற்றுக் கொண்டு 
தனோனில் 

நண்பர்களோடு ஆடம்பரமாக 

சாப்பிட்டார் ; பிறகு நாகரிகமான 
புதுப் பைகள் , சூட்டுகள் , துணிகள் , முகச் 
சவர 

மற்றும் அலங்காரப் பொருட்கள் 
இவை அனைத்துமே முதல் தரமான கடைகளில் 
முன்னரே உத்தரவு கொடுத்து 

வாங்கப் 
பட்டிருந்தன சகிதம் ஒரு மாகாண கவர்ன 

விசேஷட கமிஷன்களின் காரியதரிசி 
யாகத் தன்னுடைய தகப்பனார் ஏற்பாடு செய் 
திருந்த பதவியில் சேருவதற்காகப் புறப்பட் 
டார் . 
மாணவப் 

பருவத்தில் இவான் இலியீச்சி 
னுடைய வாழ்க்கை எவ்வளவு சுலபமானதாக 
வும் மகிழ்ச்சி நிரம்பியதாகவும் இருந்ததோ 
அப்படியே அந்த 

நகரத்திலும் 
அமைத்துக் கொண்டார் . அவர் உழைத்தார் , 
தன்னுடைய பதவி முன்னேற்றத்தைக் 
னித்துக் கொண்டார் , அதே சமயத்தில் ஆனந்த 


--- 


(ருடைய 


மாகாண 


கவ 


இலட்சியத்தை அடையட்டும் ( இலத்தீன் ) . 


523 


சபையை 


மான , நயமான பொழுதுபோக்குகளிலும் பங் 
கெடுத்துக் கொண்டார் . கவர்னருடைய 
ஆணையை நிறைவேற்றுவதற்காக அவர் எப் 
பொழுதாவது நாட்டுப்புறப் பகு 

பகுதிகளுக்குப் 
போவார் . அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் 
தனக்குக் கீழே இருப்பவர்களிடமும் தனக்கு 
மேலே இருப்பவர்களிடமும் பழகும் நேரங் 
களில் அவர் தன்னுடைய கௌரவத்தைக் 
காத்துக் கொண்டார் . தன்னிடம் ஒப்படைக்கப் 

பொறுப்புகளை இவை பெரும்பாலும் 
திருச் 

ஏற்க மறுப்பவர்களைப் பற் 
றியே இருந்தன ) லஞ்சம் வாங்கிக் கொண்டு 
விட்டுக் கொடுக்காமல் நடந்து கொண்டார் . 
இதைப் பற்றி அவர் பெருமைப்பட்டதும் 
நியாயமானதே . 
தன் பதவிக் கடமைகளை 

நிறைவேற்றும் 
அவர் - இளைஞராகவும் வேடிக்கை 
களை விரும்புபவராகவும் இருந்தபோதிலும் 
அதிகமான ஒதுக்கத்தோடும் அதிகார தோரணை 
யோடும் கண்டிப்பாகக் 

நடந்து 
கொண்டார் . 

உயர்ந்த வட்டாரங் 
களில் பழகும்பொழுது அவர் கலகலப்பாக 
நடந்து கொண்டு வேடிக்கையாகப் பேசினார் ; 
கவர்னரும் கவர்னருடைய மனைவியும் --- அவர் 
களுடைய வீட்டுக்கு அவர் அடிக்கடி போவார் 
அவரை bon enfant * 

சொல்வ 
துண்டு . 
அந்த மாகாணத்தில் ஒரு சீமாட்டியோடு 


பொழுது 


கூட 


-- 


ஆனால் 


என்று 


னிமையாகப் பழகுபவர் (பிரெஞ்சு). 


524 


இளம் 


பிறகு 


அவருக்குத் தொடர்பு ஏற்பட்டது- அவள் 
அந்த நவ நாகரிகமான 

வழக்குரைஞ 
ரிடம் மையல் கொண்டாள் ; பெண்களின் 
தொப்பிகளைத் தயாரிக்கும் ஒரு பெண்ணோடும் 
நெருங்கிப் பழகினார் . அந்த நகரத்துக்கு வரு 
கின்ற அதிகாரிகளோடு மதுபான விருந்துகளில் 
கலந்து கொள்வார் . 
அவை முடிந்த 
சற்றுத் தொலைவிலுள்ள தெருவில் ஒரு வீட் 
டுக்குப் போய்வருவதும் உண்டு . கவர்னருக்கும் 
கவர்னருடைய மனைவிக்கும் சில சேவைகளையும் 
செய்திருக்கிறார் . ஆனால் இவை எல்லாவற்றை 
யும் அவர் மிகவும் உயர்வான நாகரிக த்தோடு 
செய்தபடியால் அவற்றை விவரிப்பதற்கு ஒரு 
மோசமான 

சொல்லை அநேகமாகப் பயன் 
படுத்த முடியாது . 11 faut que jeunesse se 
passe * என்ற பிரெஞ்சு வாக்கியத்தைச் சொல்லி 
அவற்றை மன்னித்துவிட 

முடியும் . 

அதை 
சுத்தமான கைகளோடு , சுத்தமான 

பிரெஞ்சு மொழிச் சொற்களைக் 
கொண்டு செய்தார் . இன்னும் மிக முக்கிய 
மானது என்னவென்றால் உயர்ந்த சமூகத்தில் , 
அதாவது உயர்வான பதவிகளில் இருப்பவர் 
களின் அங்கீகாரத்தோடு , அதைச் செய்தார் . 

இவான இலியீச் இந்தப் பதவியில் ஐந்து 
வருடங்கள் இருந்தார் . அதன் முடிவில் சட்டத் 
தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது . புதிய நீதி 


உடை 


யோடு , 


இளைஞர்களுக்குரிய செயல்கள் தாமாகவே 
மறைந்துவிடும் . ஆனால் அவற்றைச் செய்யாமல் 
தவிர்க்க முடியாது ( பிரெஞ்சு ) . 


525 


சென்று 


மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன . அவற்றுக்குப் 
புதிய நபர்கள் தேவைப் பட்டார்கள் . 

அந்தப் புதிய நபர்களில் இவான் இலியீச் 
சும் ஒருவர் . 

அவருக்கு விசாரணை நீதிபதி பதவி கிடைத் 
தது . அவர் வேறொரு குபேர்னியாவுக்குப் 
போக வேண்டும் . பழகியவர்களை விட்டுப் 
பிரிந்து 

புதியவர்களைப் பழகிக் 
கொள்ள வேண்டும் . எனினும் அவர் அந்தப் 
பதவியை ஏற்றுக் கொண்டார் . இவான் இலி 
யீச்சுக்குப் பிரிவுபசாரவிருந்து நடைபெற்றது . 
அவருடைய நண்பர்கள் அவரோடு சேர்ந்து 
உட்கார்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண் 
டார்கள் . வெள்ளியினால் தயாரிக்கப்பட்ட சிக 
ரெட் பெட்டியை அவருக்கு அன்பளிப்பாகக் 
கொடுத்தார்கள் . அவர் புதிய பதவியில் சேரப் 
புறப்பட்டார் . 

விசாரணை நீதிபதி என்ற முறையில் அவர் 
முன் போலவே comme il faut * ஆகவும் நற் 
குடிப் பயிற்சியுடையவராகவும் இருந்தார் , 
கவர்னருக்காக விசேஷப் பொறுப்புகளை நிறை 
வேற்றிய பொழுது தன்னுடைய 

பொதுக் 
கடமைகளையும் தனிப்பட்ட கடமைகளையும் 
பிரித்துப் பார்ப்பதிலும் பொதுவான மரியா 
தையைத் தூண்டுவதிலும் எவ்வளவு அதிக 

திறமையைக் காட்டினாரோ அதைப் 
போலவே இப்பொழுதும் நடந்து கொண்டார் . 
முந்திய பதவியைக் காட்டிலும் நீதிபதி பதவி 


மான 


இருக்க வேண்டிய முறைப்படியும் ( பிரெஞ்சு ). 


526 


உடையை 


பொழுது 


கீழ் 


விசேஷ 


அதிகமான அளவுக்குச் சுவாரசியமாகவும் 
ஆனந்தமாகவும் இருந்தது . முந்திய பதவியின் 
போது ஷார்மரால் தைக்கப்பட்ட கச்சிதமான 

அலங்காரமாக அணிந்து கொண்டு 
காத்திருக்கும் அறையில் கவலையோடு உட் 
கார்ந்திருக்கும் கட்சிக்காரர்களையும் எழுத்தர் 
களையும் ஒரே 

எட்டில் கடந்து , அவர்கள் 
பொறாமையோடு பார்த்துக் கொண்டிருக்கும் 

கவர்னருடைய அலுவலகத்துக்குள் 
சென்று அவரோடு தேநீர் அருந்தி சிகரெட் 
புகைப்பது திருப்தியாக இருந்தது என்பது 
உண்மையே . ஆனால் வெகு சிலரே அவருக்குக் 

நேரடியாக வேலைசெய் கொண்டிருந் 
தார்கள் ( மாவட்ட போலீஸ் அதிகாரிகளும் 

வேலையாக கிராமப் பகுதிகளுக்குச் 
சென்றபொழுது அவர் சந்தித்த திருச் சபை 

ஏற்க மறுத்தவர்களும் தான் ) . அத்தகைய 
நபர்களை நாகரிகப் பண்போடு நடத்துவது , 
அநேகமாகத் தோழமையான 

முறையில் 
விஷயங்களை 

விவாதிப்பது , அவர்களை நசுக்கு 
வதற்கு அவரிடம் அதிகாரம் இருந்தபோதிலும் 
உண்மையாகவே நட்புறவோடு எத்தகைய சம் 
பிரதாயமும் இல்லாமல் 

ல்லாமல் தங்களிடம் நடந்து 
கொண்டார் என்ற உணர்ச்சியை அவர்களிடம் 
ஏற்படுத்துவது ஆகியவற்றை மற்றவற்றைக் 
காட்டிலும் சிறப்பாகச் செய்தார் . ஆனால் அப் 
படிப்பட்டவர்கள் மிகவும் குறைந்த எண்ணிக் 
கையில் தான் இருந்தார்கள் . ஆனால் இப்பொ 
ழுது விசாரணை நீதிபதி என்ற முறையில் எல் 
லோரும் , விதிவிலக்கில்லாமல் எல்லோருமே -- 


527 


சுய 


அவர் 


தைகளை 


களும் 


கூட 


என்று 


மிகவும் முக்கியமானவர்களும் திருப்தி 
அடைந்தவர்களும் 

உள்பட தன்னுடைய 
அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் தான் என்று 

கருதினார் . அரசாங்க முத்திரையைக் 
கொண்ட தாளில் அவர் 

சில வார்த் 
எழுதினால் 

போதும் . மிகவும் முக் 
கியமானவர்களு ம் சுய திருப்தி அடைந்தவர் 

தனக்கு முன்னால் சாட்சிகளாக 
அல்லது கைதிகளாகக் கூட கொண்டு வரப் 
படுவார்கள் . இவான் இலியீச் அவர்களை 
நோக்கி “ உட்காருங்கள் 

சொல்லா 
விட்டால் அவர்கள் நின்று கொண்டு தான் அவ 
ருடைய கேள்விகளுக்குப் பதிலளிக்க வேண் 
டும் . இவான் இலியீச் ஒருபோதும் தன்னுடைய 
அதிகாரத்தை அத்து மீறிப் பயன்படுத்தவில்லை . 
அதற்கு மாறாக அவர் அதைக் கனிவோடு உப 
யோகிக்க முயற்சி செய்தார் . ஆனால் இந்த 
அதிகாரத்தைப் பற்றிய உணர்வும் கனிவோடு 
நடந்து கொள்ளத் தனக்கிருந்த உரிமையும் 
இந்தப் புதிய பதவியில் அவருக்கு முக்கியமாக 
அக்கறையையும் கவர்ச்சியையும் ஏற்படுத்தி 
யது . 

விசாரணை நீதிபதி என்ற முறையில் 
தனக்கு நேரடியான சம்பந்தமில்லாத எல்லா 
சந்தர்ப்பங்களையும் . அகற்றிவிடுவது , மிகச் 
சிக்கலான வழக்குகளிலும் கூட எழுத்து மூலம் 
சாட்சியமளிக்கின்ற 
வெளிப்புற அம்சங்களை மட்டுமே பதிவு செய் 
தன , அவருடைய சொந்த அபிப்பிராயத்தை 
முற்றிலும் அகற்றின என்றாலும் , மற்ற எல்லா 
வற்றையும் காட்டிலும் சம்பிரதாயமான 


முறைகளை 


வை 


528 


எல்லா முறைகளையும் பின்பற்றின - தயாரிப் 
பது முதலிய கலையில் 

இவான் இலியீச் வெகு 
சீக்கிரத்தில் வல்லவரானார் . அந்த வேலை புதி 
தாக ஏற்படுத்தப்பட்டது ; 1864 ல் நீதிமன்ற 
நடைமுறையில் ஏற்படுத்தப்பட்ட சீர்திருத்தங் 
களை முதலில் செய்முறையில் கையாண்டவர் 
களில் அவரும் ஒருவர் . 

. 
விசாரணை நீதிபதியாக அந்தப் புதிய நகரத் 
துக்கு வந்தவுடன் இவான் இலியீச் புதிய 
தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டார் , புதிய 
நண்பர்களோடு பழகினார் . நடத்தையில் புதிய 
வழியைப் பின்பற்றி , புதிய தோரணையை மேற் 
கொண்டார் . இந்தத் தடவை அவர் நகரத் 
தில் மிகவும் சிறந்த சட்டத்துறை வட்டாரங் 
களிலிருந்தும் பணக்காரப் பிரபுக்களிடமிருந் 
தும் தன்னுடைய நண்பர்களைத் தேர்ந்தெடுத் 

கொண்டு ஸ்தல அதிகாரிகளிடமிருந்து 
கௌரவமாகத் தனித்து நின்றார் . 

மேலும் 
நிதானமான மிதவாதம் மற்றும் சமூக உணர்ச்சி 
பாணியில் பேசினார் , அரசாங்கத்தை லேசாகக் 
குறை 

சொல்லவும் தன்னை அனுமதித்துக் 
கொண்டார் . எப்பொழுதும் போலவே தன் 
னுடைய உடைகளைப் பற்றி அதிகமாக அக் 
கறை எடுத்துக் கொண்டாலும் முகச் சவரம் 
செய்வதை நிறுத்திவிட்டார் , தாடியை விருப் 
பம் போல வளரவிட்டார் . 

இந்தப் புதிய நகரத்தில் இவான் இலியீச் 
சினுடைய வாழ்க்கை பழைய நகரத்தைப் 
போலவே மகிழ்ச்சியோடிருந்தது . கவர்னருக்கு 
விரோதமாக இருந்த கோஷ்டி அவரிடம் மிக 


துத் 


34-2442 


529 


காலம் 


வும் நட்போடு பழகினார்கள் . அவர்கள் நட்பு 
மிகவும் சுவாரசியமாகவும் இருந்தது . அவ 
ருடைய வருமானம் முன்னைக் காட்டிலும் அதிக 
மாக இருந்தது . அவர் விஸ்ட் விளையாடக் 
கற்றுக் கொண்ட பிறகு புதிய பொழுது போக் 
கும் அவருக்கு ஏற்பட்டது . மொத்தத்தில் 
அவர் சுமுகமான முறையில் சீட்டாடினார் , வேக 
மாகவும் நுட்பமாகவும் முடிவுகளைச் செய்தார் , 
அநேகமாக எப்பொழுதுமே அவர் வெற்றி 
யடைந்தார் . 
இந்த நகரத்தில் இரண்டு 

வருட 
வசித்த பிறகு இவான் இலியீச் தன்னுடைய 
எதிர்கால மனைவியைச் சந்தித்தார் . அவர் பழ 
கிய வட்டாரங்களில் பிர ஸ்கோவியா ஃபியோ 
தரவ்னா மிஹேல் மிகப் பிரகாசமான , அறிவு 
மிக்க , பேரழகுடைய , கவர்ச்சிகரமான இளம் 
பெண்ணாக 

இருந்தாள் . விசாரணை நீதிபதி 
என்ற முறையில் அவருக்கு ஏற்பட்ட சோர் 
வைப் 

போக்கிய விளையாட்டுகள் மற்றும் 
பொழுது போக்குகளோடு இப்பொழுது 
இவான் இலியீச் பிரஸ்கோவியா ஃபியோதரவ் 
னாவுடன் லேசான சல்லாபத்தையும் சேர்த்துக் 
கொண்டார் . 

விசேஷ கமிஷன்களின் காரியதரிசி பதவி 
வகித்த பொழுது இவான் இலியீச் வழக்கமாக 
நடனமாடுவார் . விசாரணை நீதிபதி பதவியில் 
அவர் இப்பொழுது விதிவிலக்காகவே 

நடன 
மாடினார் . புதிய சட்ட முறையை நிறைவேற்று 
பவராகவும் ஐந்தாவது தகுதி நிலையில் உள்ள 
வழக்குரைஞராக இருந்தாலும் நடனத்திலும் 


530 


தெ 


கூட அவர் சராசரி தகுதிக்கும் உயர்ந்தவர் 
என்று எடுத்துக் காட்டுவதற்காகவே அவர் 
நடனமாடினார் . ஆகவே எப்பொழுதாவது ஒரு 
மாலை நேரத்தின் இறுதியில் அவர் பிர ஸ்கோ 

ஃபியோதரவ்னாவுடன் நடனமாடினார் . 
அநேகமாக இத்தகைய நடனங்களின் போது 
தான் அவர் அவளை வென்றார் . அவள் அவரைக் 
காதலித்தாள் . இவான் இலியீச்சுக்குத் திரு 
மணம் செய்து கொள்வதென்ற 

ளிவான , 
திட்டவட்டமான எண்ணம் கிடையாது . ஆனால் 
அந்தப் பெண் அவரை காதலித்த பொழுது 
அந்தப் பிரச்சினை தோன்றியது . நான் ஏன் 
திருமணம் செய்து கொள்ளக் கூடாது ? என்று 
அவர் தன்னைக் கேட்டுக் கொண்டார் . 

பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா நல்ல குடும் 
பத்தில் பிறந்தவள் , அழகி . அவளிடம் சிறி 
தளவு பணமும் இருந்தது . இவான் இலியீச் 
இன்னும் நல்ல மனைவியாகப் பார்த்துத் திரு 
மணம் 

செய்து கொள்ளலாம் . ஆனால் இந்த 
இடம் அப்படி மோசமல்ல . அவருக்கு மாத 
ஊதியம் இருந்தது . 

இருந்தது . அவளுக்கும் வருமானம் 
இருந்தது தன்னுடைய ஊதியத்தின் 

அள 
வுக்கு அந்த வருமானம் இருக்குமென்று அவர் 
எதிர்பார்த்தார் . மைத்துனர்களும் தகுதி 
உடையவர்கள் . அவள் இனிமையான , அழ 
கான , நன்கு வளர்க்கப்பட்ட இளம் பெண் . 
இவான் இலியீச் அவளைக் காதலித்த தனாலும் 
வாழ்க்கையைப் பற்றி அவர் கொண்டிருந்த 
எல்லாக் கருத்துக்களோடும் அவள் உடன்பட்ட 
தனாலும் 

அவளைத் திருமணம் செய்து கொண் 


34 * 


531 


செய்து 


என் 


டார் என்று சொல்வது அவருடைய கோஷ் 
டியைச் சேர்ந்தவர்கள் அந்தத் திருமணத்தை 
அங்கீகரித்ததனால் அவர் அவளைத் திருமணம் 
கொண்டார் 

று 

சொல்வதைப் 
போலவே தவறாகும் . இந்த இரண்டு காரணங் 
களுக்காகவும் அவர் அவளைத் திருமணம் செய்து 
கொண்டார் . அந்தக் குறிப்பிட்ட பெண்ணை 
மனைவியாக்கிக் கொண்டால் அவருக்கு மகிழ்ச்சி 
ஏற்படுவதோடு உயர்ந்த அந்தஸ்துடையவர் 
கள் அவருக்குப் பொருத்தமானது என்று கரு 
திய செயலைச் செய்ததாகவும் இருக்கும் . 
இவான் 

லியீச் திருமணம் செய்து கொண் 
டார் . 

திருமணச் சடங்குகளும் திருமண வாழ்க் 
கையின் முதற் கட்டமும் - அதன் தாம்பத்திய 
சல்லாபங்களும் புதிய நாற்காலி , சோபாவும் 
புதிய உணவுத் தட்டுகளும் புதிய துணிமணி 
களும் - மனைவி முதல் தடவை தாய்மைப் பேற 

கின்ற வரை மிகவும் நன்றாகக் கழிந்தது . 
சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஆனந்தமான , 
சுலபமான , பொழுது போக்குகின்ற , நன்கு 
ஒழுங்கமைக்கப்பட்ட வாழ்க்கைக்குத் 
மணம் எவ்வகையிலும் இடையூறு அல்ல , அது 
அந்த வாழ்க்கையைத் தீவிரப்படுத்தவும் உத 
வும் 

இவான் 

இலியீச் நினைக்கத் 
தொடங்கும் அளவுக்கு மிக நன்றாகக் கழிந்தது . 
ஆனால் மனைவி கருவுற்ற முதல் மாதங்களின் 

அவர் புதுமையான , எதிர்பாராத , 
அருவருப்பான , அலங்கோலமான , சகித்துக் 
கொள்ள முடியாத ஏதோ ஒன்றைச் சந்தித் 


தி 


என்று 


போது 


532 


de ga 


கையின் 


. 


தார் . அந்த ஏதோ ஒன்றை அவரால் முன் 
னறிந்து கூற இயலாது , அதை ஒழிப்பதற்கும் 
அவரால் ஒன்றும் செய்ய முடியாது . 

அவள் ஒரு காரணமும் இல்லாமல் -de 
ité de coeur * என்று அவர் தனக்குள் சொல்லிக் 
கொண்டதைப் போல --அவர்களுடைய வாழ்க் 

இனிமையையும் அமைதியையும் 
கெடுக்கத் தொடங்கினாள் . காரணமில்லாமல் 
அவரைப் பற்றிப் பொறாமைப் படவும் அவர் 
தன் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்று வற்புறுத்தவும் தொடங்கினாள் . 
அவர் என்ன செய்தாலும் அதில் தப்புக் கண்டு 
பிடிக்க , அநாகரிகமான , அருவருப்பான சம் 
பவங்களை ஏற்படுத்தத் தொடங்கினாள் . 
இந்த அதிருப்திகரமான நிலைமையிலிருந்து 

விடுவித்துக்கொள்வதற்குத் தனக்கு 
ஆரம்பத்தில் வெற்றியைத் தேடிக் கொடுத்த 
அதே நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட , அலட்சிய 
மான போக்கைப் பின்பற்றினால் போதும் என்று 
இவான் இலியீச் முதலில் நினைத்தார் . அவர் 
தன் மனைவியிடம் அவ்வப்பொழுது ஏற்படும் 
கோபாவேசத்தைப் புறக்கணித்துவிட்டு வழக் 
கம் போல இனிமையாக , சுலபமாக வாழ்க்கை 
நடத்த விரும்பினார் . தன்னுடைய நண்பர்களை 
சீட்டாட வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் . 
பொழுது போக்கு மன்றத்துக்கும் நண்பர் 
களுடைய வீடுகளுக்கும் சென்றார் . ஆனால் ஒரு 
சந்தர்ப்பத்தில் அவருடைய மனைவி மிகவும் 


தன்னை 


* வேண்டுமென்றே (பிரெஞ்சு). 


533 


அவள் 


கை 


மோசமான வார்த்தைகளை உபயோகித்து அவ 
ரைத் திட்டினாள் , அதன் பிறகு அவள் சொன் 
னதைச் செய்யாத ஒவ்வொரு தடவையும் 
அவரை மிகக் கீழ்த்தரமாகக் கடிந்து கொண் 
டாள் , தன்னுடைய உத்தரவுக்கு அவர் கீழ்ப் 
படிய வேண்டும் , அதாவது அவளைப் போலவே 
அவரும் சோர்வுடன் வீட்டில் உட்கார்ந்திருக் 
கும் வரை அவரைவிட்டு வைப்பதில்லை என்று 
உறுதியாக 

முடிவு செய்துவிட்டாள் 
என்பது 

தெளிவாகும் . அதைக் கண்டு இவான் 
லியீச் திகைப்படைந்தார் . திருமண வாழ்க் 

குறைந்தபட்சம் இந்த மனைவியோ 
வாழ்க்கையின் இன்பங்களையும் சுதந்திரங்களை 
யும் அதிகப்படுத்த வேண்டும் என்பது அவசிய 
மல்ல , ஆனால் அதற்கு மாறாக , அவற்றுக்கு 
ஆபத்தேற்படுத்தும் , 

இத்தகைய 
ஆபத்துகளுக்கு எதிராகத் தன்னைப் 
காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர் 
உணர்ந்தார் . இதைச் செய்வதற்கு ஒரு வ 
யைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்தார் , இவான் 
லியீச் . பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா அவ 
ருடைய வேலை ஒன்றை மட்டுமே ம 

மதித்தபடி 
இவான் இலியீச் தன் 

மனைவியோடு 
போராடுவதற்கும் தன்னுடைய சுதந்திரத்தைப் 
பாதுகாத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய 
வேலையையும் அதனை ஒட்டி ஏற்பட்ட கடமை 
களையும் உபயோகிக்கத் தொடங்கினார் .. 

குழந்தை பிறந்த பிறகு அதற்கு 
கொடுப்பதில் பிரச்சினைகள் தொடங்கின , 
குழந்தைக்கும் தாய்க்கும் உண்மையான மற் 


எனவே 


பாது 


யால் 


உணவு 


534 


றும் கற்பனையான நோய்கள் ( இவற்றைப் பற்றி 
இவான் இலியீச்சுக்கு ஒன்றுமே புரியவில்லை 
என்றாலும் அவர் அனுதாபம் காட்ட வேண்டும் 

எதிர்பார்க்கப்பட்டது ) ஏற்பட்டதும் 
குடும்பத்துக்கு வெளியே அவருக்கென்று தனி 
யாக ஒரு உலகத்தை ஏற்படுத்திக் கொள்ள 
வேண்டிய அவசியம் மிகவும் அவசரமாக ஏற் 


என்று 


பட்டது . 


வெகு 


அவர் மனைவி எவ்வளவு அதிகமாகச் சிடு 
சிடுப்பானவளாகவும் கண்டிப்பானவளாகவும் 
மாறினாளோ அந்த அளவுக்கு அவர் தன் 
னுடைய வாழ்க்கையின் மையத்தை வேண்டு 
மென்றே அலுவலகத்துக்கு மாற்றிக் கொண் 
டார் . அவர் தன்னுடைய வேலையில் அதிகமாக 
ஈடுபட்டார் , அவருடைய பதவி ஆசை முன் 
னெப்போதுமில்லாதபடி அதிகமாயிற்று . 

சீக்கிரத்தில் --திருமணம் முடிந்த 
ஒரே 

வருடத்துக்குப் பிறகு - குடும்ப 
வாழ்க்கையில் குறிப்பிட்ட சில வசதிகள் இருந் 
அது 

உண்மையிலேயே மிகச் 
லான , கடினமான விவகாரம் . குடும்ப வாழ்க் 
கையில் ஒருவர் தன் கடமையை நிறைவேற்ற 
வேண்டுமென்றால் ( அதாவது சமூகத்தின் 
பாராட்டைப் பெறுவதற்காகக் கண்ணியமான 
வெளித் தோற்றத்தைக் கொண்டிருக்க வேண் 

என்பது இதன் பொருள் ) அவர் தன் 
னுடைய வேலை சம்பந்தமாக 

நடந்து கொள் 
வதைப் போல திட்டவட்டமான கோட்பாடு 
களை உருவாக்க வேண்டும் என்பதை இவான் 
லியீச் உணர்ந்தார் . 


தாலும் 


சிக்க 


டும் 


535 


சமூகம் 


டால் , 


இவான் இலியீச் இந்தக் கோட்பாடுகளை உரு 
வாக்கினார் . குடும்ப வாழ்க்கையைப் பொறுத்த 
வரை அவர் சுவையான மாலையுணவு , மனைவி , 
தாம்பத்திய இன்பம் , எல்லாவற்றுக்கும் 
மேலாக , நற்பெயரைப் பாதுகாத்துக் கொள்வது 
( ஏனென்றால் இதைப் பொறுத்தே 
பாராட்டும் ) ஆகிய வசதிகளை மட்டுமே அவர் 
கோரினார் . அவர் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி 
யைத் தேடினார் . அது கிடைத்தால் அவர் நன்றி 
காட்டுவார் . 

அவருக்கு ஏமாற்றமேற்பட் 
முணுமுணுப்புக்களையும் புகார்களையும் 
மட்டுமே கேட்பாரானால் அவர் உடனே வெளி 
யுலகத்திலிருந்து வேலியால் தடுக்கப்பட் 
டிருந்த தன்னுடைய வேலை என்ற உலகத்துக்குள் 
ஒதுங்கிவிடுவார் . அங்கே அவருக்கு மகிழ்ச்சி 
ஏற்படும் . 
இவான் 

இலியீச்சினுடைய 
கடுமையான 
உழைப்பு பாராட்டப்பட்டது . மூன்று வருடங் 
களுக்குள் அவர் உதவி அரசு வழக்குரைஞரா 
கப் பதவி உயர்வு பெற்றார் . அவருடைய புதிய 
கடமைகள் , அவற்றின் முக்கியத்துவம் யார் 
மீதும் வழக்குத் தொடர்வதற்கும் அவர்களைச் 
சிறையில் தள்ளுவதற்கும் அவருக்குத் தரப் 
பட்ட அதிகாரம் , அவருடைய பொது மேடைப் 
பேச்சுக்களும் அவை 

அவை அவருக்கு ஏற்படுத்திய 
வெற்றியும் - இவையனைத்தும் அந்தப் பதவி 
மீது அவருக்கு அதிகமான நாட்டத்தை ஏற் 
படுத்தின . 

மேலும் குழந்தைகள் பிறந்தன . அவர் 
மனைவி அதிகச் சிடுசிடுப்பாகவும் எதற்கெடுத் 
தாலும் எரிந்து விழுபவளாகவும் மாறினாள் , 


536 


ஆனால் இவான் இலியீச் கடைப் பிடித்த இல் 
வாழ்க்கைக் கோட்பாடுகள் அவளுடைய முணு 
முணுப்பு அவரை அநேகமாக பாதிக்காதபடி 


செய்தன . 


இந்த நகரத்தில் ஏழு வருடங்கள் பணியாற் 
றிய பிறகு அவர் வேறொரு குபேர்னியாவுக்கு 
அரசு வழக்குரைஞரானார் . அவர்கள் அங்கே 
சென்றார்கள் , அவர்களிடம் பணத் தட்டுப்பாடு 
ஏற்பட்டது . அவர் மனைவி அந்தப் புதிய நகரத் 
தை வெறுத்தாள் . அவருடைய ஊதியம் அதிக 
மாக இருந்தபோதிலும் வாழ்க்கைச் செலவு 
அதைக் காட்டிலும் அதிகமாக 

இருந்தது . 
இரண்டு குழந்தைகள் இறந்து 

விட்டன , 
இவான் இலியீச்சுக்குக் குடும்ப வாழ்க்கை முன் 
ப்போதையும் காட்டிலும் கசப்பானதாக 
மாறியது . 
அந்தப் புதிய 
புதிய நகரத்தில் 

நகரத்தில் தங்களுக்கு ஏற் 
பட்ட ஒவ்வொரு துன்பத்துக்கும் பிர ஸ்கோ 
வியா ஃபியோதரவ்னா தன் கணவனையே குற்றம் 
சாட்டினாள் . கணவனுக்கும் மனைவிக்கும் 
இடையே நடைபெற்ற உரையாடல்கள் சம் 
பந்தப்பட்ட அநேகமாக ஒவ்வொரு 
முமே --குறிப்பாக , குழந்தைகளின் கல்வியைப் 
பற்றிய விவகாரம் - அவர்கள் எப்பொழுதோ 
ஒரு சமயத்தில் சண்டை போட்டுக் கொண்ட 
பிரச்சினைகளை மறுபடியும் 

கொண்டுவந்தன , 
கடந்த காலத்தில் நடைபெற்ற சண்டைகள் 
மறுபடியும் வ வோம் என்று எப்பொழுதும் 
பயமுறுத்திக் கொண்டிருந்தன . அவர்கள் அபூர் 
வமாக எப்பொழுதாவது காதலித்துக் கொள் 


விஷய 


537 


வதுண்டு , ஆனால் அது நெடுங்காலம் நீடிப்ப 
தில்லை . பரிபூரணமான தனிமையில் வெளிப் 
பட்ட இரகசியப் பகைமை என்ற கடலில் தம் 
பதிகள் மறுபடியும் பிரயாணம் செய்வதற்கு 
முன்பு சிறு பொழுது தங்கி ஓய்வெடுத்த தீவு 
களாக மட்டுமே அத்தகைய கட்டங்கள் இருந் 
தன . இந்தத் தனிமை கூடாது என்று இவான் 
இலியீச் நினைத்திருந்தால் அவருக்கு 

மனக் 
கவலை ஏற்பட்டிருக்கும் ; ஆனால் அவரோ இதற் 
குள் அது வாடிக்கையானது என்பது மட்டு 
மல்லாமல் விரும்பத்தக்கது என்ற முடிவுக்கு 
வந்திருந்தார் . அந்த உறவின் ஈடேற்றத்துக்கு 
அவர் உணர்வு 

பூர்வமாகப் பாடுபட்டார் . 
குடும்ப வாழ்க்கையின் எதிர்பாராத துன்பங் 
களிலிருந்து மென்மேலும் தன்னை விடுவித்துக் 
கொள்ளவும் அவை ஆபத்தானவையாகவோ 
அல்லது கண்ணியக் குறைவாகவோ மாறாதபடி 
பார்த்துக் கொள்ளவும் அவர் திட்டமிட்டார் . 
வீட்டில் தங்கும் நேரத்தை மென்மேலும் 
குறைத்தும் அங்கே இருக்கும்பொழுது அந் 
நியர்களைக் கூட வைத்துக் கொள்வதன் மூலம் 
அமைதியைக் காத்தும் அவர் தன் நோக்கத்தை 
நிறைவேற்றிக் கொண்டார் . 

அவருடைய 
வாழ்க்கையில் வேலை தான் மிகவும் முக்கியம் 
அவருடைய அதிகாரக் கடமைகளைக் கொண்ட 
உலகம் தான் அவருக்கிருந்த உண்மையான 
ஒரே அக்கறை . இந்த அக்கறை அவரை முற்றி 
லும் ஈர்த்துக்கொண்டது . தன்னுடைய அதி 
காரம் , யாரையாவது அழிக்க விரும்பினால் 
அவர்களை 

அழிப்பதற்குத் தன்னிடமிருந்த 


538 


சக்தி , நீதிமன்றத்தில் நுழைந்து தனக்குக் கீழே 
வேலை செய்பவர்களிடம் பேசும் பொழுது தன் 
னுடைய தோற்றத்தில் கூட இடம் பெற்றி 
ருந்த கனம் , தனக்கு மேலேயும் கீழேயும் இருந் 
தவர்களிடம் அவருடைய புகழ் , வழக்குகளில் 
அவர் காட்டிய திறமை , அந்தத் திறமையை 
அவரே வியந்து பாராட்டிக் கொள்ளுதல் - 
வை அனைத்தும் அவருக்கு மகிழ்ச்சியைத் தந் 
தன் . வையும் அவருடைய சகாக்களோடு 
அவரது 

உரையாடல்கள் , அவர் கலந்து 
கொண்ட விருந்துகள் , விஸ்ட் சீட்டாட்டம் 
முதலியன 

அவருடைய வாழ்க்கையை முழு 
மையாக்கின . ஆகவே மொத்தத்தில் இவான் 
இலியீச்சின் வாழ்க்கை அது எப்படி இருக்க 
வேண்டுமென்று அவர் விரும்பினாரோ அப்படி 

இனிமையாகவும் கண்ணியமாகவும் இருந் 
தது . 
இந்த வாழ்க்கை இப்படியே 

ஏழு வருட 
காலம் தொடர்ந்தது . அவர் மகளுக்கு இப் 
பொழுது பதினாறு வயதாகியிருந்தது . மேலும் 
ஒரு குழந்தை இறந்துவிட்டது , பள்ளிக்கூடத் 
தில் படித்துக் கொண்டிருந்த ஒரே மகன் தான் 
இருந்தான் . அவனைப் பற்றி அவர்களுக்கிடையே 
அதிகமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டது . 
அவனை சட்டக் கல்லூரிக்கு அனுப்ப வேண்டு 
மென்று இவான் இலியீச் விரும்பினார் ; ஆனால் 
பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா அவருக்கு 
எரிச்சலுண்டாக்க வேண்டுமென்பதற்காகவே 
அவன் உடற்கலைக் கல்வி பயில வேண்டும் என் 
வற்புறுத்தினாள் . மகள் வீட்டிலிருந்தே படித் 


539 


தாள் ; அவள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் 
இருந்தது . மகனும் நன்றாகவே படித்தான் 
என்று தான் சொல்ல வேண்டும் . 


3 


டும் 


ஆனால் 


இவா 
வான் 

இலியீச் இப்படியே தன்னுடைய 
குடும்ப வாழ்க்கையில் பதினேழு வருடங்களைக் 
கழித்தார் . அவர் ஏற்கெனவே அனுபவமிக்க 
அரசு வழக்குரைஞராக இருந்தார் . இன்னும் 
நல்ல பதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் 
சில நல்ல பதவிகளை மறுத்துவிட்டார் . இந்த 
நேரத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் நிதான 
மாகப் போய்க் கொண்டிருந்த 

அவருடைய 
வாழ்க்கையை பாதித்தது . ஏதாவதொரு பல் 
கலைக்கழக நகரத்தில் தலைமை நீதியாக வேண் 
என்பது அவருடைய 

ஆசை . 
கோப்பே எப்படியோ அவரை முந்திக் கொண் 
டார் . அந்தப் பதவி அவருக்குக் கிடைத்தது . 
இவான் இலியீச் மிகவும் அதிர்ச்சி அடைந் 
தார் , குற்றஞ்சாட்டினார் , கோப்பேயுடனும் 
தன்னுடைய மேலதிகாரிகளோடும் சச்சரவிட் 
டார் . அவர்கள் அவரைப் பற்றி அதிருப்தி 
யடைந்தார்கள் . அடுத்த முறை பதவி நிய 
மனங்கள் நடைபெற்ற பொழுது அவர் மறு 
படியும் ஒதுக்கப்பட்டார் . 
து 

1880 ம் வருடத்தில் நடைபெற்றது . 
இவான் இலியீச்சினுடைய 

வாழ்க்கையிலேயே 
அது மிகவும் துன்பமான தாக இருந்தது . ஒரு 


540 


கூட 


கடமை 


என் 


று 


பக்கத்தில் அவருடைய வருமானம் அவர் 
குடும்பம் நடத்தப் போதுமான தாக இல்லை . 
மறு பக்கத்தில் அவர் அவமதிக்கப்பட்டார் ; 
எதை அவர் மிகவும் படுமோசமான , ஈவிரக்க 
மற்ற அநீதி என்று கருதினாரோ அது மற்றவர் 
களால் மிகவும் சாதாரண விஷயமாகக் கருதப் 
பட்டது . 

அவர் தகப்பனார் அவருக்கு 
உதவி செய்வது தன்னுடைய 
கருதவில்லை . எல்லோருமே தன்னைக் கைவிட்டு 
விட்டதாக இவான் இலியீச் கருதினார் , ஆனால் 
அது முற்றிலும் வாடிக்கையானதென்று அவர் 
கள் கருதினார்கள் . அவர் மூவாயிரத்தைந்நூறு 
ரூபிள் ஊதியம் பெறுவதே அதிர்ஷ்டம் என்று 
அவர்கள் நினைத்தார்கள் . தனக்குக் கிடைத்த 
அவமதிப்புக்கள் , மனைவியின் ஓயாத நச்சரிப்பு , 
தன்னுடைய சக்தியைக் காட்டிலும் உயர்ந்த 
வாழ்க்கை நடத்தியதால் தனக்கு ஏற்பட் 
டிருக்கும் கடன்கள்- இவை அனைத்தும் வாடிக் 
கையானவை அல்ல என்பது அவருக்கு மட்டுமே 
புரிந்தது . 

அந்தக் கோடைகால விடுமுறையில் குடும்பச் 
செலவுகளைக் 

குறைக்கும் நோக்கத்துடன் 
அவரும் மனைவியும் கிராமத்திலிருந்த மனைவி 
யின் சகோதரரோடு வசிக்கச் சென்றார்கள் . 

அங்கே எந்த வேலையும் இல்லாததால் 
இவான் இலியீச் வாழ்க்கையிலேயே 
தடவையாக அதிகமான சலிப்புக்கு ஆளா 
னார் . அவர் சொல்ல முடியாத அளவுக்கு வே 
பட்டபடியால் ஏதாவது 

செய்ய 
வேண்டும் , 

தீர்மானமான நடவடிக்கைகளில் 


முதல் 


தனைப் 


541 


திரி 


சபை 


தன்னை 


ஈடுபட வேண்டும் என்று முடிவு செய்தார் . 

ஒரு இரவில் அவர் உறங்காமல் வராந்தா 
வில் முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந் 
தார் . பீட்டர் ஸ்பர்குக்குச் சென்று வேறு மந் 
இலாவுக்குத் 

மாற்றிக் 
கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் , அதன் 
மூலம் தன் திறமையைப் பாராட்டத் தவறிய 
வர்களைத் தண்டிக்க வேண்டும் என்று முடிவு 
செய்தார் . 

மறு நாள் அவருடைய மனைவியும் மைத் 
துனரும் எவ்வளவோ தடுத்தபோதிலும் அவர் 
பீட்டர்ஸ்பர் குக்குப் புறப்பட்டார் . 

ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் அவர் புறப் 
பட்டார் . ஐயாயிரம் ரூபிள் ஊதியம் தரக்கூடிய 
பதவியைப் பெற்றுவிட வேண்டும் ; எந்த மந் 
திரி சபை அல்லது இலாகா அல்லது எப்படிப் 

வேலையாக இருந்தாலும் அவருக்குக் 
கவலையில்லை . ஏதாவதொரு ஸ்தாபனத்தில் 
வங்கிகள் , இரயில் வேக்கள் , சக்கரவர்த்தினி 
மரீயாவின் நிர்வாக அமைப்புகள் , சுங்கத் தீர் 
வையில் கூட - ஐயாயிரம் கொடுக்கக் கூடிய 
பதவி ஒன்றைத்தான் அவர் விரும்பினார் . ஒரே 
நிபந்தனை ஐயாயிரம் கொடுக்க வேண்டும் . 
அவருடைய திறமையைப் பாராட்டத் தவறிய 
இலாகாவிலிருந்து விலகிக் கொள்ள உதவியாக 
இருக்கும் . 

அந்தப் பயணம் அதிசயமான முறையிலும் 
எதிர்பாராத விதத்திலும் வெற்றி அடைந்தது . 
அவர் பயணம் செய்த ரயில் வண்டி குர்ஸ்க் 
நிலையத்தை அடைந்தபொழுது அவருடைய 


542 


னவிச் 


என்ற 


தகவலைக் 


நண்பர் - ஃபி . எஸ் . இலியீன் என்ற பெயருடை 
யவர்-- அந்த முதல் வகுப்புப் பெட்டியில் 
ஏறினார் . மந்திரி சபையில் முக்கியமான 
மாற்றம் ஏற்படப் போகிறது , 

பியோத்தர் 
இவானவிச்சுக்குப் பதிலாக இவான் ஸெம்யோ 

நியமிக்கப்படுவார் 
கொண்ட தந்தி குர்ஸ்க் கவர்னருக்கு அப் 
பொழுது தான் வந்திருப்பதாக அவரிடம் தெரி 
வித்தார் . 

உத்தேசிக்கப்பட்ட இந்த மாற்றம் ருஷ்யா 
வுக்குக் கொண்டிருந்த முக்கியத்துவத்தைத் 
தவிர இவான் இலியீச்சுக்கும் சிறப்பான முக் 
கியத்துவத்தைக் கொண்டிருந்தது . ஏனென்றால் 
புதிய நபரான பியோத்தர் பெத்ரோவிச்சுக் 
கும் அவருடைய நண்பரான ( அப்படித்தான் 
இருக்க வேண்டும் ) ஸஹார் இவானவிச்சுக்கும் 
முன்னேற்றம் ஏற்பட்டபொழுது சந்தர்ப்பங் 
கள் இவான் இலியீச்சுக்கும் சாதகமாக மாறி 
யிருந்தன . ஸஹார் இவானவிச் இவான் இலி 
யீச்சினுடைய நண்பர் , உடன் பயின்ற மாண 
வர் . 
மாஸ்கோவில் செய்தி ஊர்சிதம் செய்யப் 

பீட்டர்ஸ்பர்கை அடைந்ததும் 
இவான் இலியீச் ஸஹார் இவானவிச்சைப் 
போய்ப்பார்த்தார் . தான் வேலை செய்த சட்ட 
லாகாவிலேயே அவருக்கும் வேலைக்கு நிச்சய 
மாக ஏற்பாடு செய்வதாக அவர் வாக்குறுதி 
யளித்தார் . 

ஒரு வாரத்துக்குப் பிறகு அவர் தன் மனை 
விக்குப் பின்வரும் தந்தியை அனுப்பினார் : 


பட்டது . 


543 


மில்லருக்குப் பதிலாக ஸஹார் நியமிக்கப்பட் 
டிருக்கிறார் . முதல் அறிக்கைக்குப் பிறகு எனக்குப் 
பதவி கிடைக்கும் . 

இந்த மாற்றத்தின் பலனாக எதிர்பாராத 
விதத்தில் இவான் இலியீச்சுக்கு அவருடைய 
மந்திரி சபை இலாகாவில் பதவி கிடைத்தது . 
இப்பொழுது அவர் தன்னுடைய சகாக்களைக் 
காட்டிலும் இரண்டு தகுதி நிலைகள் உயர்த்தப் 
பட்டிருக்கிறார் . ஐயாயிரம் ரூபிள் ஊதியம் , 
இட்படமாற்றத்தை ஒட்டிய செலவுகளுக்காக 
மூவாயிரத்தைந்நூறு ரூபிள்கள் கிடைக்கும் . 
தன்னுடைய எதிரிகளுக்கும் மந்திரி சபைக்கும் 
எதிராகத் தனக்கேற்பட்ட ஆத்திரத்தை 
மறந்து அவர் முற்றிலும் மகிழ்ச்சி அடைந்தார் . 

இவான் இலியீச் இதுவரை ஏற்படாத உற் 
சாகத்தோடும் மன நிறைவோடும் 

கிராமத் 
துக்குத் திரும்பினார் . பிர ஸ்கோவியா ஃபியோ 
தரவ்னாவிடமும் உற்சாகம் பெருகியது . அங்கே 
தற்காலிகமாக அமைதி ஆட்சி புரிந்தது . பீட் 
டர் ஸ்பர்கில் தன்னை எவ்வளவு அன்போடு வர 
வேற்றார்கள் , தன் எதிரிகள் எப்படிக் கேவல 

ந்தார்கள் , இப்பொழுது அவர்கள் தன் 
னிடம் எப்படிக் கெஞ்சிப் பேசுகிறார்கள் , தன் 
னுடைய புதிய பதவியைப் பற்றியும் குறிப்பாக , 
பீட்டர்ஸ்பர்கில் தனக்கு ஏற்பட்டிருக்கும் செல் 
வாக்கைப் பற்றியும் எப்படிப் பொறாமைப் படு 
கிறார்கள் என்று இவான் இலியீச் வர்ணித்தார் . 

பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா கவனமாகக் 
கேட்டாள் , அவர் கூறிய 

கூறிய எல்லாவற்றையும் 
நம்புவதைப் போல நடித்தாள் . அவள் எதற் 


544 


குமே 


எதிர்ப்புச் சொல்லவில்லை . அவர்கள் 
போக வேண்டிய புதிய நகரத்தில் எப்படி 
வசிக்க வேண்டும் என்று திட்டங்கள் போடுவ 
தில் தன் கவனம் முழுவதையும் ஈடுபடுத்தினாள் . 
அவளுடைய திட்டங்கள் தன்னுடைய 

எண் 
ணங்களோடு பொருந்துவது , அவர்கள் மறு 
படியும் ஒத்துப் போய்விட்டது இவான் இலி 
யீச்சுக்கு மகிழ்ச்சியைத் தந்தது . இந்தச் சிறு 
அதிர்ச்சிக்குப் பிறகு அவருடைய வாழ்க்கை 
மறுபடியும் இனிமையாகவும் 

னிமையாகவும் மெருகு குறை 
யாமலும் இருக்கும் , அது இயற்கைதானே என்று 
அவர் நினைத்தார் . 

இவான் இலியீச் சில நாட்கள் மட்டுமே 
தங்கியிருப்பதற்காகத்தான் திரும்பிவந்தார் . 
செப்டெம்பர் 10 ம் தேதியன்று அவர் பதவியில் 
சேரவேண்டும் . மேலும் அவர் புதிய இடத்தில் 

கொள்ள வேண்டும் , தன்னுடைய 
உடைமைகள் அனைத்தையும் அந்த 
நகரத்திலிருந்து கொண்டு வர 

வேண்டும் , 
புதிய சாமான்களை வாங்க வேண்டும் , இன்னும் 

சாமான்களுக்கு அனுப்பாணை கொடுக்க 
வேண்டும் . சுருக்கமாகச் 

சொல்வதென்றால் 
அவர் தன் மனதில் முடிவு செய்திருந்த முறை 

பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா தன் 
னுடைய ஆன்மாவில் முடிவு செய்திருந்த முறை 
யில் அங்கே குடும்ப வாழ்க்கையைத் தொடங்க 
வேண்டும் . 

எல்லாமே மிகவும் சாதகமான முறையில் 
முடிவு செய்யப்பட்டதாலும் அவருக்கும் அவர் 
மனைவிக்கும் உடன்பாடு ஏற்பட்டதாலும்- 


தங்கிக் 


மாகாண 


யில் , 


85-2442 


545 


அது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒருவரையொரு 
வர் குறைவாகவே பார்த்துக் கொண்டதாலும் 
-அவர்களிருவரும் திருமண வாழ்க்கையின் 
ஆரம்ப நாட்களுக்குப் பிறகு எக்காலத்திலும் 
இருந்திராத அளவுக்கு மிகவும் நெருக்கமடைந் 
தார்கள் . இவான் இலியீச் தன்னுடைய குடும் 
பத்தை உடனே கூட்டிக் கொண்டு போக 
வேண்டுமென்றுதான் முதலில் நினைத்தார் . ஆனால் 
அவருடைய மைத்துனரும் மைத்துனர் மனைவி 
யும் வற்புறுத்தியதனால்- அவர்கள் திடீரென்று 
மிகவும் அக்கறையுள்ளவர்களாகவும் சுமுகமான 
வர்களாகவும் மாறியிருந்தார்கள் அவர் மட் 
டும் சென்றார் . 

இவான் இலியீச் தனியாகப் புறப்பட்டார் . 
தன்னுடைய சாதனையினாலும் மனைவியோடு 
இணக்கமான உறவுகளாலும் ஏற்பட்டிருந்த 
ஆனந்தமான மனோநிலை அவரிடம் நீடித்தது . 
அவர் ஒரு நல்ல வீட்டைத் தேர்ந்தெடுத்தார் . 
அவரும் அவர் மனைவியும் கற்பனை செய்து 
கொண்டிருந்த வீட்டைப் போலவே அது இருந் 
தது . பழைய பாணியிலமைந்த பெரிய , உயர 
மான உபசரிப்பு அறைகள் , அகன்ற வசதியான 
படிப்பறை , மனைவிக்கும் மகளுக்கும் தனி அறை 
கள் , மகனுக்குப் பாடம் போதிப்பதற்காக ஒரு 
அறை - அவர்களுக்காகவே திட்டம் போட்டுக் 
கட்டியதைப் போல அந்த வீடு இருந்தது . 
இவான் இலியீச்சே வீட்டை அலங்கரிப்பது ,, 
நாற்காலி , மரச்சாமான்களைத் தேர்ந்தெடுப் 
பது போன்ற வேலைகளைக் கவனித்தார் . சுவர்க் 
காகிதத்தையும் மெத்தைகளையும் 

அவரே 


546 


அவரே 


வை 


வீடு 


என்று 


கற்பனை 


தேர்ந்தெடுத்தார் , பெரும்பாலும் - பழைய 
காலத்தைச் சேர்ந்த , குறிப்பிடத்தக்க அள 
வுக்குப் பொருத்தமானவை என்று அவருக்குத் 
தோன்றிய நாற்காலி , சோபாக்களை 
வாங்கினார் . 

மென்மேலும் வளர்ந்து 
கொண்டே போய் அவருடைய எதிர்கால வீடு 
அவர் முடிவு செய்திருந்த இலட்சியத்தை எட் 
டியது . அலங்கரிக்கும் வேலை பாதி முடிந்திருக் 
கும்பொழுதே அதன் விளைவு அவருடைய எதிர் 
பார்ப்புகளையும் மிஞ்சிவிட்டது . அந்த 
தயாரானவுடன் சிறிதுகூடத் தரங்குறையாமல் 
எவ்வளவு 

அழகாகவும் பொருத்தமாகவும் 
இருக்கும் என்று அவர் கற்பனை செய்தார் . வர 
வேற்பு அறையின் அலங்காரம் முடிந்த பிறகு 
அது எப்படித் தோன்றும் 

கொண்டே அவர் இரவில் தூங்கினார் . 
இன்னும் பூர்த்தியடையாத உபசரிப்பு அறையைப் 
பார்த்தபொழுது கணப்பு , திரை , அலமாரி , 
அங்கே ஒழுங்கில்லாமல் போடப்பட்டிருக்கும் 
நாற்காலிகள் , அரிய 

தட்டுக்கள் 
தொங்கிக் கொண்டிருக்கும் சுவர்கள் , வெண் 
கலச் சிற்பங்கள் முதலியவற்றைக் கண்டார் . இப் 
படிப்பட்ட விஷயங்களில் அக்கறையுள்ள தன் 
மனைவிக்கும் மக 
மகளுக்கும் எவ்வளவு 

மகிழ்ச்சி 
ஏற்படும் என்பதை நினைத்து அவர் ஆனந்த 

டந்தார் . அங்கே அவர்களுக்காகச் செய்யப் 
பட்டிருந்த தயாரிப்புகளை அவர்கள் 
கூடப் 

பார்த்திருக்க மாட்டார்கள் . அவர் 
பழைய நாற்காலி , சோபாக்களைக் குறைந்த 
விலைக்கு வாங்கினார் . அந்த வகையில் அவர் 


செய்து 


சீனத் 


கனவில் 


35 * 


547 


ருடைய 


தன்னை 


குறிப்பிடத்தக்க அதிர்ஷ்டசாலிதான் .. இவை 
பொதுத் தோற்றத்துக்கு மெருகூட்டின . தன் 
னுடைய கடிதங்களில் வீட்டைப் பற்றி வேண்டு 
மென்றே மோசமாக எழுதினார் . அப்பொழுது 
தான் இறுதிவிளைவு சிறப்பாக இருக்கும் என்று 
எதிர்பார்த்தார் . இந்த நடவடிக்கை அவ 

முழு கவனத்தையும் பெற்றுவிட்ட 
படியால் புதிய பதவியின் கடமைகள்-- அவை 
அவர் மிகவும் விரும்புகின்ற ரகத்தைச் சேர்ந் 
தவை - அவர் எதிர்பார்த்ததைக் காட்டிலும் 
குறைவாகவே அவருடைய கவனத்தைப் பெற் 
றன . நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றுக் 
கொண்டிருக்கும் பொழுது சில சமயங்களில் 
அவர் 

மறந்துவிடுவார் . திரைகள் 
தொங்கவிடப்பட்டிருக்கும் குறுக்குச் சட்டம் 
மொட்டையாக இருக்கலாமா அல்லது துணி 
சுற்றப்பட்டிருக்க வேண்டுமா என்பதை அவர் 

ஆராய்ந்து கொண்டிருக்கும் . அந்த 
வேலையில் அவர் அதிகமாக ஈடுபட்டுவிட்ட 
படியால் நாற்காலி , சோபாக்களை ஒரு இடத் 
திலிருந்து மற்றொரு இடத்துக்குத் தூக்கி வைப் 
பதிலோ , தின 

ரைகளைத் தொங்கவிடுவதிலோ 
தொழிலாளர்களுக்கு உதவியாகவும் அடிக்கடி 
சேர்ந்து கொண்டார் . ஒரு நாள் திரைகள் எப் 
படித் தொங்கவிடப்பட வேண்டும் என்று தான் 
விரும்புவதை ஒரு தொழிலாளியிடம் காட்டு 
வதற்காக அவர் ஏணியின் மேல் ஏறினார் , கால் 
வழுக்கி அநேகமாகக் கீழே விழுந்துவிட்டார் . 
ஆனால் அவர் அதிக பலசாலியாகவும் சுறுசுறுப் 
பானவராகவும் இருந்தபடியால் சன்னல் கட் 


மனம் 


548 


டையில் 


வலி 


பூராவுமே 


< என் 


வரை 


உடம்பு மோதியதால் 

ஏற்பட்ட 
லேசான சிராய்ப்புடன் தப்பிவிட்டார் .. 

அவ 
ருடைய உடலின் ஒரு பக்கத்தில் சிறிது நேரம் 
ஏற்பட்டது . ஆனால் 

அது சீக்கிரத்தில் 
மறைந்துவிட்டது . அந்த சமயம் 
இவான் இலியீச் மிகவும் நலமாகவும் உற்சாகத் 
தோடுமிருந்தார் . 

வயதில் பதினைந்து 
வருடங்கள் குறைந்து விட்டதைப் போல நான் 
உணர்கிறேன் என்று அவர் எழுதினார் . எல்லா 
வேலையும் செப்டெம்பர் மாதத்துக்குள் முடிந்து 
விடும் என்று அவர் எதிர்பார்த்தார் , ஆனால் 
அக்டோபர் மத்தி 

வேலை இழுத்துக் 
கொண்டு சென்றது . ஆனால் அதன் விளைவுகள் 
அற்புதமாக இருந்தன . அவர் ஒருவர் மட்டும் 
அப்படி நினைக்கவில்லை . வீட்டைப் பார்த்த 
எல்லோருமே அதை ஒத்துக் கொண்டார்கள் . 
விஷயம் 

என்னவென்றால் உண்மையிலேயே 
பணக்காரர்களாக இல்லாத 

பணக் 
காரர்களைப் போல இருக்க விரும்பி , கடைசியில் 
ஒருவரைப் 

போலவே இன்னொருவரும் ஆகி 
விடுகின்ற எல்லா மனிதர்களும் செய்து முடிக் 
கின்றவைகளைப் போலவே அதுவும் இருந்தது . 
திரைகள் , கருங்காலி , மலர்க்கொத்துகள் , கம் 
பளங்கள் , வெண்கலச் சிற்பங்கள் எல்லாமே 
கறுப்பாகவும் நன்கு மெருகிடப்பட்டவையாக 
வும் இருக்கும் --ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தைச் 
சேர்ந்தவர்கள் அந்த வர்க்கத்தைச் சேர்ந்த 
மற்ற எல்லோரையும் போலவே தங்களை 
கொள்வதற்காகப் படைக்கின்ற பொருள் 
கள் இவைதான் . அவருடைய வீடு மற்றவர்களு 


ஆனால் 


ஆக்கிக் 


549 


டைய 


காசமாக 


வீடுகளை மிகவும் ஒத்திருந்தபடியால் 
அது எத்தகைய கருத்துப்பதிவையும் ஏற்படுத்த 
வில்லை . எனினும் அந்த வீடு மிகச் சிறப்பாக 
அமைந்திருப்பதாக அவர் நினைத்தார் . தன் 
குடும்பத்தினரைக் கூட்டி வருவதற்காக அவர் 
இரயில் நிலையத்துக்குச் சென்ற பொழுது , பிர 

விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த 
வீட்டுக்குள் அவர்களை 

அவர்களை அழைத்து வந்த பொ 
ழுது , வெள்ளை 

நிறத்தில் கழுத்துப் பட்டை 
அணிந்த சிப்பந்தி கதவைத் திறந்துவிட , அவர் 
கள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட முன் 
னறைக்குள் நுழைந்து , அங்கிருந்து உபசரிப்பு 
அறைக்குள் , பிறகு படிப்பறைக்குள் சென்று 
பார்த்துப் பேரானந்தத்தால் திணறிய நேரத் 
தில்ல் - இவையனைத்தும் நடைபெற்ற பொழுது 
அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் , வீடு முழு 
வதையும் அவர்களுக்குச் சுற்றிக் காட்டினார் , 
அவர்களுடைய பாராட்டுக்களைக் கேட்டுப் புள 
காங்கிதமடைந்தார் . அவர் முகம் திருப்தியில் 
மலர்ந்தது . அவர்கள் மாலையில் தேநீர் அருந்திக் 
கொண்டிருந்த 

எப்படிக் கீழே 
விழுந்தீர்கள் என்று பிரஸ்கோவியா ஃபியோ 
தரவ்னா அவரிடம் கேட்டாள் . அவர் சிரித்துக் 
கொண்டே கால் வழுக்கி விழுவதைப் போலவும் 
அதைக் கண்ட தொழிலாளி பயந்து நடுங்கு 
வதைப் போலவும் வேடிக்கையாக நடித்துக் 
காட்டினார் . 

நான் உடற்பயிற்சிக் கலையைப் படித்தது 
நன்மையாக இருந்தது . இன்னொருவராக இருந் 
தால் மோசமான அடி பட்டிருக்கும் . ஆனால் 


பொழுது 


550 


எனக் 


இது 


இந்தப் பக்கத்தில் சிராய்ப்போடு 
தப்பிவிட்டேன் . அந்த இடத்தில் தொட்டால் 
இன்னும் வலிக்கிறது , ஆனால் அது ஆறிவரு 
கிறது . வெறும் சிராய்ப்புத்தான் என்றார் . 

அவர்கள் அந்தப் புதிய வீட்டில் வசிக்கத் 
தொடங்கினார்கள் . 

வீட்டில் வசிக்கும் 
பொழுது அங்கே கூடுதலாக ன்னொரு அறை 
இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று 
தோன்றுவது 

வழக்கம் . அதைப் போலவே 
இந்த வீடும் இருந்தது . அவர்களுடைய புதிய 
வருமானமோ சற்றுக் கூடுதலாக , ஒரு ஐநூறு 
ரூபிள் அதிகமாக இருந்திருந்தால் எல்லாச் 
செலவுகளையும் பூர்த்தி செய்வ 

செய்வதற்குப் போது 
மானதாக இருக்கும் . 

எப்பொழுதுமே 
உண்மையானது தான் . 

மொத்தத்தில் 
எல்லாமே சிறப்பாக இருந்தது . எல்லா வேலை 
யும் முடியாதிருந்த பொழுது , இன்னும் 
பொருள்களை வாங்கவோ , அனுப்பாணை கொடுக் 
கவோ , பழுது பார்க்கவோ 

அல்லது 
இடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் மாற்றி 
வைக்கவோ வேண்டியிருந்த பொழுது ஆரம் 
பத்தில் எல்லாமே மிகவும் சிறப்பாக இருந் 
தது . 

கருத்து வேற்றுமைகள் அவ்வப் 
ஏற்பட்டன 

உண்மையே . 
கணவரும் மனைவியும் எப்பொழுது 

மே 
திருப்தியாக இருந்ததாலும் அவர்கள் கவனிக்க 

வேலை அதிகமாக இருந்ததாலும் 
இக்கருத்து வேற்றுமைகள் உண்மையான 
சண்டைகளாக மாறுவதற்கு முன்பே 
படுத்தப்பட்டன . 

வேலைகள் முடிந்த 


ஆனால் 


பல 


சிறு 


பொழுது 


என்பது 


ஆனால் 


வேண்டிய 


வீட்டு 


551 


பிறகு வாழ்க்கைச் சுவை குறைந்துவிட்டதைப் 
போல , ஏதோ ஒன்று இல்லாததைப் போலத் 
தோன்றியது . ஆனால் தற்குள் அவர்கள் நண் 
பர்களோடு பழகிக் கொண்டும் புதிய பழக்க 
வழக்கங்களை உருவாக்கிக் கொண்டுமிருந்தபடி 
யால் அவர்களுக்கு ஓய்வு இல்லாமலிருந்தது . 
இவான் இலியீச் காலை 

நேரங்களை நீதி 
மன்றத்தில் கழித்துவிட்டு மாலையுணவுக்கு வீட் 
டுக்குத் திரும்புவார் . முதலில் அவர் வீட்டின் 
காரணமாகச் சற்று பாதிக்கப்பட்டாலும் 
( மசைத்துணி அல்லது மெத்தையில் ஏற்பட்ட 
ஒவ்வொரு கறையும் திரைச் சீலைகளில் உதிரி 
யாகத் தொங்கும் ஒவ்வொரு நூலும் அவருக்கு 
எரிச்சலூட்டியது , 

எல்லாம் சரியாக இருக்க 
வேண்டும் என்பதற்காக அவர் அதிகமாகப் 
பாடுபட்டிருந்தபடியால் அழிவின் மிகச் சிறிய 
அறிகுறி கூட அவருக்கு வேதனையைக் கொடுத் 
தது ) மிக அதிகமான உற்சாகத்தோடிருந்தார் . 
மொத்தத்தில் இவான் லியீச்சினுடைய 
வாழ்க்கை அவருடைய நம்பிக்கைப் பிரகாரம் 
எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந் 
தது . அதாவது சுலபமாகவும் னி 
யாகவும் கண்ணியமாகவும் இருந்தது . அவர் 
காலையில் ஒன்பது மணிக்கு 

எழுந்து காபி 
அருந்திவிட்டு பத்திரிகை படிப்பார் , பிறகு நீதி 
பதி உடையணிந்து நீதிமன்றத்துக்குச் செல் 
வார் . அங்கே அவருடைய அன்றாட 

வேலை 
நுகத்தடி அவருக்காக 

பாகத் தயாராக 
வைக்கப்பட்டிருக்கும் . அவர் சிரமமின்றி அதை 
மாட்டிக் கொள்வார் . மனு தாரர்கள் , அலுவலகத் 


மை 


என்ற 


552 


துக்கு வந்திருக்கும் விசாரணை மனுக்கள் , அலு 
வலகப் பணிகள் , பொது மற்றும் தனி விசார 
ணைகள் . இவை அனைத்திலிருந்தும் , புதியனவாக 
வும் உயிராற்றலைக் கொண்டு மிருப்பவற்றை 
ஒதுக்க வேண்டும் , ஏனென்றால் 

அவை அதி 
கார பூர்வமான வேலையைத் தடை செய்யக் 
கூடியவை . அதிகார பூர்வமான உறவுகளைத் 
தவிர வேறு எவ்விதமான உறவுகளையும் மற்ற 
வர்களோடு வைத்துக் கொள்ளக் 

கூடாது . 
இந்த உறவுகள் அதிகார நிலையிலிருந்து பிறக்க 
வேண்டும் . அந்த உறவுகளும் முற்றிலும் அதி 
கார பூர்வமாக இருக்க வேண்டும் . உதாரண 
மாக , ஒரு நபர் எதைப் பற்றியோ விசாரிக்க 
வருவதாக வைத்துக் கொள்வோம் . 
தகைய நபரிடம் இவான் இலியீச் 

தன் 
னுடைய அதிகார நிலைமைக்கு அப்பாற்பட்ட 
உறவுகளை வைத்துக் கொள்வது சாத்தியமல்ல . 
ஆனால் நீதிமன்ற உறுப்பினர் என்ற முறையில் 
தன்னோடு இந்த நபருக்கு ஏதாவது உறவு இருந் 
தால் ( அரசாங்க முத்திரைக் காகிதத்தில் அதை 
எழுதித் தந்தால் ) இந்த உறவின் வரையறை 
களுக்கு உட்பட்டு இவான் இலியீச் அவருக்காக 
எல்லாவற்றையும் , தன்னுடைய அதிகாரத் 
துக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் நிச்சய 
மாகச் செய்வார் , அவரை மரியாதையோடு- 
மனித பூர்வமான , நட்பான உறவுகளின் சாய 
லோடு - நடத்துவார் . 

ஆனால் எந்த நிமிடத் 
தில் அதிகார பூர்வமான உறவுகள் முடிந்து 
விடுகின்றனவோ அப்பொழுது 

எல்லாமே 
முடிந்துவிடும் . அதிகார பூர்வமான உறவுகளைத் 


553 


தனிமைப் படுத்துவதில்லை , 

உண்மையான 
வாழ்க்கையிலிருந்து அவற்றை முற்றிலும் 
பிரித்துவைப்பதில் இவான் இலியீச்சுக்கு அசா 
தாரணமான திறமை இருந்தது . அவருடைய 
ஆற்றல் மற்றும் அனுபவத்தால் அவர் அதை 
மிக அதிகமாக வளர்த்துக் கொண்டிருந்தபடி 
யால் எப்பொழுதாவது மனித உறவுகளையும் 
அதிகார உறவுகளையும் - ஒரு வேடிக்கை காட்டு 
வதைப் போல ஒன்று கலக்கத் தன்னை அனு 
மதிக்கக் கூடிய எல்லை கடந்த திறமைக் கட்டத் 
தை எட்டியிருந்தார் . அவசியமேற்பட்டால் 
மறுபடியும் அதிகார பூர்வமான அம்சங்களைத் 
தனிமைப்படுத்துவதற்கும் மனிதப்பண்பைக் 
கைவிடுவதற்கும் போதுமான மனவலிமை அவ 
ரிடமிருந்தபடியால் இதைச் செய்வதற்கு அவர் 
தன்னை அனுமதித்துக் 
அனுமதித்துக் கொண்டார் . 

கொண்டார் . இவான் 
இலியீச் இதைச் சுலபமாக , னிமையாக , கண் 
ணியமாக மட்டுமல்ல , எல்லை கடந்த திறமை 
யோடு நிறைவேற்றினார் . இதற்கிடையில் அவர் 
புகை பிடித்தார் , தேநீர் அருந்தினார் , சிறிது 
நேரம் அரசியலைப் பற்றியும் , தொழில் முறை 
விவகாரங்களைப் பற்றியும் சீட்டாட்டத்தைப் 
பற்றியும் -- பதவி நியமனங்களைப் பற்றி அதிக 
மாகவும்-- பேசினார் . முடிவில் சோர்வடைந்த 
வராக ஆனால் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை 
( இசைக் குழுவின் 

முதல் வயலின்களை 
யோகித்து ) நடத்தி முடித்த கலாமேதையின் 
பரிபூரணமான திருப்தியோடு வீட்டுக்குத் 
திரும்புவார் . வீட்டில் அவர் மனைவியும் மகளும் 
மாலையில் வெளியே போவதற்காகப் புறப் 


554 


மகன் 


பட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்லது யாருக் 
காவது விருந்தளித்துக் கொண்டிருப்பார்கள் ; 
பள்ளிக்கூடத்தில் 

த்தில் இருப்பான் அல்லது 
ஆசிரியரோடு பாடங்களைப் படித்துக் கொண் 
டிருப்பான் . உடற்கலைப் பள்ளியில் கற்பிக்கப் 
பட்ட எல்லாவற்றையும் கவனத்தோடு படித்துக் 
கொண்டிருப்பான் . எல்லாமே நன்றாகப் போய்க் 
கொண்டிருந்தது . 

மாலையுணவுக்குப் பிறகு 
விருந்தினர்கள் இல்லையென்றால் 

சில 

சமயங் 
களில் இவான் இலியீச் அப்பொழுது பிரபல 
மாகப் பேசப் படுகின்ற புத்தகத்தைப் படிப் 
பார் . பிறகு ஆவணங்களைப் பரிசீலித்து , சட்ட 
புத்தகங்களில் விதிகளைத் தேடி , சாட்சியங் 
களைப் 

படித்து அவற்றைச் சட்டங்களோடு 
பொருத்தி ஆராயும் பணிகளைத் 

பணிகளைத் தொடங்கு 
வார் . இந்த வேலையைச் சோர்வானதாகவோ 
அல்லது மகிழ்ச்சியான தாகவோ அவர் கருத 
வில்லை . அதற்காக சீட்டாட்டத்தைக் கைவிடு 
மாறு நேர்ந்தால் அது சோர்வளிக்கின்ற வேலை 
தான் . ஆனால் சீட்டாட்டம் இல்லையென்றால் 
தனியாக அல்லது மனைவியோடு உட்கார்ந்திருப் 
பதைக் காட்டிலும் அது சிறப்பான தாகும் . 
அவர் நடத்திய சிறிய விருந்துகள் அவருக்கு 
அதிகமான மகிழ்ச்சியைக் கொடுத்தன , அவர் 
உயர்வான சமூகத் தகுதியைக் கொண்ட கன 
வான்களையும் சீமாட்டிகளையும் இந்த விருந்து 
களுக்கு அழைப்பார் . அவருடைய உபசரிப்பு 
அறை அவர்களுடைய உபசரிப்பு அறைகளைப் 
போலவே இருந்தபடியால் அவர்கள் ஒன்றாக 

நேரத்தைக் கழித்த முறை இந்தப் 


மாலை 


555 


பெரு மக்கள் வழக்கமாக மாலை நேரத்தைக் 
கழிக்கின்ற முறையை ஒத்திருந்தது . 

ஒரு நாள் அவர்கள் மாலைவிருந்தோடு நட 
னத்துக்கும் ஏற்பாடு 

செய்திருந்தார்கள் . 
இவான் இலியீச் மிகவும் உற்சாகத்தோடிருந் 
தார் , அவருக்கும் அவருடைய 

மனைவிக்கும் 
சாக்கலேட்டுகளையும் கேக்குகளையும் பற்றி 
மோசமான சச்சரவு 

ஏற்பட்டதைத் தவிர 
மற்றபடி எல்லாமே முதல் தரமாக முடி 

-ந்தது . சிற்றுண்டிகளைப் பற்றி பிரஸ்கோ 
வியா ஃபியோதரவ்னா ஒரு முடிவு செய்திருந் 
தாள் . ஆனால் அதிகமான விலைக்கு அவற்றை 
விற்பனை செய்கின்ற தயாரிப்பாளரிடமிருந்து 
வாங்க வேண்டுமென்று இவான் இலியீச் வற் 
புறுத்தினார் . அவர் 
ஏராளமான கேக்குகளை 
அனுப்பச் சொல்லிவிட்டார் . அவற்றில் 
மீந்துவிட்டன , 

விலையோ நாற்பத்தைந்து 
ரூபிள் . எனவே அவர்களுக்கிடையே சச்சரவு 
ஏற்பட்டது . பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா 
அவரை முட்டாள் , முதுகெலும்பில்லாத 

என்று திட்டினாள் , அவர் தலையைக் 
கையில் பிடித்துக் கொண்டு விவாகரத்துச் 
செய்ய வேண்டும் என்று 

மனதுக்குள் பேசிக் 
கொண்டார் என்பதிலிருந்து அந்தச் சண்டை 
எவ்வளவு மோசமாகவும் 

அருவருப்பாகவு 
இருந்திருக்கும் என்பதை முடிவு செய்து கொள் 
ளலாம் . ஆனால் அந்த விருந்து கலகலப்பாக 
இருந்தது . முக்கியமானவர்கள் எல்லோ 
வந்திருந்தார்கள் . என்னுடைய நுகத்தடியை 
நீ ஏற்றுக்கொள் என்ற தர்ம ஸ்தாபனத்தை 


பல 


வன் 


556 


வரசி 


வை 


நிறுவிய த்ரூஃபனவாவின் சகோதரியான இள 

த்ரூஃபன்வாவோடு இவான் இலியீச் 
நடனமாடினார் . அவருடைய பதவிக் கடமைகள் 
அவர் ஆசையைப் பூர்த்தி செய்த படியால் 
மகிழ்ச்சி அடைந்தார் . சமூக வாழ்க்கை அவ 
ருடைய பெருமையுணர்ச்சிக்குத் தீனி போட்ட 
படியால் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் . ஆனால் 

எல்லாவற்றையும் காட்டிலும் 
டாட்டத்தில் தான் அவர் மிகவும் உண்மையான 
மகிழ்ச்சியை அடைந்தார் . என்ன தான் நடை 
பெற்றாலும் , எவ்வளவு பெரிய ஏமாற்றங்கள் 
தனக்கு ஏற்பட்டாலும் ஒரு சிறு விளக்கைப் 
போல எல்லாவற்றையும் ஊடுருவிப் பிரகாசிக் 
கும் மகிழ்ச்சி ஒன்று இருக்கிறது . சில நல்ல 
ஆட்டக்காரர்களோடு , கூச்சல் போடாத கூட் 
டாளிகளோடு உட்கார்ந்து வின்ட் என்ற 
நான்கு - கை ஆட்டத்தை ( ஐந்து - கை ஆட்டத் 
தில் உட்கார்ந்து பார்த்துக்கொண்டிருக்கும் 
நபராக இருப்பதற்குச் சிறிதும் பொருட்படுத்த 
வில்லை என்று நாம் நடித்தாலும் அது மிகவும் 
துன்பமானது ) விளையாடிவிட்டுப் பிறகு வீட் 
டுக்குச் சென்று உணவருந்தி விட்டு ஒரு டம்ளர் 
ஒயின் சாப்பிடுவது எப்படிப்பட்ட மகிழ்ச்சி 
என்று அவர் கூறுவதுண்டு . இவான் இலியீச் 
எப்பொழுதுமே சீட்டாட்டத்துக்குப் பிறகு- 
அதிலும் சிறிதளவு பணத்தை வெற்றி பெற்றி 
ருந்தால் ( பெரிய தொகைகளை வெற்றியடை 
வது அவருக்கு மனச்சங்கடத்தைக் கொடுக் 
கும் ) குறிப்பிடத்தக்க மன நிறைவோடு 
தூங்கச் செல்வார் . 


- 


557 


வாழ்க்கை இப்படியே சென்றது . அவர்கள் 
மிக உயர்வான வட்டாரங்களில் பழகினார்கள் , 
முக்கியமான நபர்களும் இளைஞர்களும் அவர் 
களுடைய வீட்டுக்கு வந்தார்கள் . 

கணவர் , மனைவி , மகள் ஆகியோர் தங்கள் 
குழாத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதைப் 
பற்றி முழுமையான கருத்தொற்றுமை கொண் 
டிருந்தார்கள் . அவர்கள் 

ஒருவரை ஒருவர் 
கலந்து கொள்ளாமலேயே 

விதமான 
விரும்பத்தகாத நண்பர்களையும் உறவினர்களை 
யும் உதறிவிட்டார்கள் . அவர்களால் தங்க 
ளுக்கு அவமானம் ஏற்படும் என்று கருதினார்கள் . 
மேலும் 

அவர்கள் சுவர்களில் ஜப்பானியத் 
தட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட உபசரிப்பு 
அறைக்குள் வந்து மரியாதையைச் செலுத்து 
வோம் 

வற்புறுத்தினார்கள் . 
காலத்துக்குப் பிறகு இந்த விரும்பத்தகாத 
பிறவிகள் வராமல் நின்றுவிட்டார்கள் . சமூகத் 
தின் மிக உயர்ந்த வட்டாரங்களைச் சேர்ந்த 
நண்பர்கள் மட்டுமே கல வீன்களுக்கு மிஞ்சினார் 
கள் . திறமை மிக்க இளைஞர்கள் லீஸச்காவின் 
காதலை நாடி 

வந்தார்கள் . திமீத்ரி இவான 
விச்சின் மகனும் அவருடைய பண்ணைக்கு ஒரே 
வாரிசும் இளம் விசாரணை நீதிபதியுமான பெத்ரீ 
ஷெவ் மிகத் தீவிரமாக அவளைக் காதலித்தபடி 
யால் இவான் இலியீச் அதைப்பற்றி பிர ஸ் 
கோவியா ஃபியோதரவ்னாவிடம் பேசினார் . 
சறுக்கு வண்டியில் உல்லாசப் பயணம் அல்லது 
ஏதாவது நாடக நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யு 
மாறு ஆலோசனை கூறினார் . அவர்கள் இப்படி 


என்று 


சிறிது 


558 


வாழ்ந்தார்கள் . எந்த மாற்றமும் இல்லாமல் 
ஒவ்வொரு நாளும் போய்க் கொண்டிருந்தது . 
எல்லாம் நன்றாகவே இருந்தது . 


4 


ஆனால் 


இதை 


என்று 


அவர்கள் எல்லோரும் 

சுகமாகவே இருந் 
தார்கள் . சில சமயங்களில் இவான் இலியீச் 
தன் வாயில் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்ச்சி 
ஏற்படுகிறது , 

உடலின் இடது 

பக்கத்தில் 
ஏதோ கோளாறாக இருக்கிறது என்று புகார் 
சொல்வார் . 

நோய் 
சொல்லிவிட முடியுமா ? 

ஆனால் அந்த ஏதோ ஒன்று மோசமாயிற்று . 
உண்மையான வலி இன்னும் ஏற்படாவிட்டா 
லும் ஒரு பக்கத்தில் அழுத்தத்தை உணர்ந்தார் ; 
அதன் விளைவாக அவர் எப்பொழுதுமே சோர் 
வாக இருந்தார் . அந்த சோர்வு ஆழமடைந்து 
கலவீன் 

குடும்பம் மீண்டும் ஏற்படுத்திக் 
கொண்டிருந்த சுலபமான , பகட்டமைதியான 
வாழ்க்கையின் மகிழ்ச்சியைக் கெடுத்தது . கண 
வனும் மனைவியும் முன்னைக் காட்டிலும் அடிக் 
கடி சச்சரவு 

செய்து 

கொள்ளத் தொடங் 
கினார்கள் . வெகு சீக்கிரத்தில் 

வாழ்க்கையின் 
சுகமும் மகிழ்ச்சியும் மறைந்தது , அதிகமான 
சிரமத்தோடு தான் அந்தப் பகட்டமைதியைக் 
காப்பாற்ற 

முடிந்தது . அவர்களுக்கிடையே 
அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டன . மறுபடி 
யும் அங்கே தீவுகள் மட்டுமே இருந்தன . படீ 
ரென வெடித்தல் இல்லாமல் கணவனும் மனைவி 


559 


பூசலைத் 


யும் ஒன்றாகச் சேர்ந்து இருக்கக் கூடிய தீவுகள் 
மிகச் சிலவே இருந்தன . 

தன் கணவர் ஓயாத தொல்லை கொடுப்பவர் 
என் பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா கூறு 
வதில் இப்பொழுது நியாயமிருந்தது . அவர் 
எப்பொழுதுமே இப்படித் தொல்லை கொடுத்து 
நச்சரிப்பவர் , தன்னிடமிருக்கும் மேலான பண் 
புகளினால் தான் இருபது வருடங்களாக இதைத் 
தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று தனக்கே 
உரிய மிகைப்படுத்தலோடு அவள் கூறினாள் . 
இப்பொழுது 

தொடங்கிவைப்பது 
அவர்தான் என்பது உண்மையே . மாலை உண 
வருந்த உட்காருவதற்குச் சற்று முன்பு அல்லது 
சூப்பை ஊற்றும் பொழுது அவர் வழக்கமாக 
ஏதாவது ஒரு குறை கண்டுபிடித்தார் . தட்டு 

உடைந்திருக்கின்றன அல்லது உணவு 
மோசம் அல்லது அவர் மகன் மேசையின் மேல் 
முழங்கையை வைத்துக் கொண்டிருக்கிறான் 
அல்லது மகள் தலைமுடியை ஒழுங்காக 

வாரிக் 
கொள்ளவில்லை என்பார் . எல்லாவற்றுக்கு 
பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னாவைக் குற்றஞ் 
சாட்டுவார் . முதலில் அவள் எதிர்த்துப் பேசிக் 
காட்டமான முறையில் பதில் கொடுத்தாள் . 
ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்களில் மாலையுணவு 
ஆரம்பமாவதற்கு முன்பே அவரிடம் கடுஞ்சீற் 
றம் ஏற்பட்டது . உணவருந்தும் 
அவருக்கு ஏதோ நோய் ஏற்படுகிறது , அதனால் 
தான் சத்தம் போடுகிறார் என்று உணர்ந்து 
தன்னைக் கட்டுப்படுத்திக் கொண்டாள் . அவள் 
திரும்பப் பேசுவதில்லை . இயன்ற வரை வேக 


கள் 


பொழுது 


560 


மாக 


என்று 


அவள் 


மாலையுணவை முடித்துவிடுவதற்கு மட் 
டும் எல்லா முயற்சிகளையும் செய்தாள் . 
இவ்வளவு அதிகமான சுய கட்டுப்பாட்டைக் 
கடைப்பிடிப்பதைப் பற்றி அவள் மிகவும் பெரு 
மைப்பட்டாள் . தன் கணவர் நச்சரிப்புக்காரர் , 
தன்னுடைய வாழ்க்கையைத் துன்பமயமாக்கி 
விட்டார் என்று முடிவு செய்த பிறகு அவள் 
தனக்காக இரக்கப்பட்டுக் கொள்ளத் தொடங் 
கினாள் . தன் மீது எவ்வளவு அதிகமாக இரக்கப் 
பட்டாளோ அவ்வளவு அதிகமாகக் 

கணவனை 
வெறுத்தாள் . அவர் இறந்துவிடுவார் 
கூட நம்பத் தொடங்கினாள் . ஆனால் அப்படி 
உண்மையாகவே 

நம்பினாள் எனச் 
சொல்ல 

முடியாது ஏனென்றால் அப்படி 
நடக்குமானால் வருமானம் இல்லாமற்போய் 
விடும் . இது அவருக்கு எதிராக அவளை மேலும் 
திருப்பியது . அவர் மரணமடைந்தால் 
தன்னைக் காப்பாற்ற முடியாது என்பதை அவள் 
உணர்ந்த பொழுது அவளிடம் வஞ்சிக்கப்பட்ட 
உணர்ச்சி அதிகரித்தது . 

ஆத்திர 
மடைந்த போதிலும் அந்த ஆத்திரத்தை 
மறைத்துக் கொண்டாள் . அவள் ஆத்திரத் 
தைக் கட்டுப்படுத்திக்கொண்டது அவருடைய 
ஆத்திரத்தைப் பெருக்கியது . 

ஒரு நாள் இவான் இலியீச் மிகவும் அநியாய 
மாக அவள் மீது குற்றம் சாட்டிய பிறகு அது 
மிகவும் அநியாயமாக இருந்ததனால் அவர்களுக் 
கிடையே 

சமரசம் ஏற்பட்டபொழுது 
னுடைய நோய் காரணமாகவே தனக்கு அடிக் 


கூட 


அவள் 


தன் 


36-2442 


561 


கடி கோபமேற்படுகிறது என்று அவர் ஒத்துக் 
கொண்டார் அவருக்கு உடல் 

நலமில்லை 
என்றால் நோயை குணப்படுத்த 

முயற்சிகள் 
எடுக்க வேண்டுமென்று பிர ஸ்கோவியா ஃபி 
யோதரவ்னா அவரிடம் கூறினாள் , பிரபலமான 
ஒரு டாக்டரிடம் உடம்பைக் காட்டுமாறு வற் 
புறுத்தினாள் . 
அவர் சென்றார் . 
சென்றார் . அது அவர் 

அது அவர் எதிர்பார்த் 
ததைப் போலவே இருந்தது . காத்திருத்தல் , 
டாக்டரின் முக்கியத்துவம் நிறைந்த முகபாவனை 
( அவருக்கு அது அறிமுகமானது தான் , ஏனென் 
றால் அவர் நீதிமன்றத்துக்குள் நுழைந்ததும் 
தன்னுடைய முகத்தை அப்படித்தான் வைத்துக் 
கொள்வார் ) விரல்களால் தட்டுவது , உற்றுக் 
கேட்பது , கேள்விகளும் பதில்களும் ( எல்லா 
விவரங்களும் ஏற்கெனவே தெரியுமென்பதால் 
இந்தக் கேள்விகள் அவசியமில்லாதவை ) டாக் 
டரிடம் உங்களை 

ஒப்படைத்துக் கொள்ளுங் 
கள் , எல்லாம் சரியாகிவிடும் ( என்ன செய்ய 
வேண்டும் என்பது டாக்டருக்குத் தெரியும் என் 
பதில் என்ன சந்தேகம் ? ) என்று மறைமுகமாகக் 
குறிப்பிடுகின்ற பொருள் பொதிந்த பார்வை 
- நோயாளி எப்படிப்பட்டவராக இருந்த 
போதிலும் எல்லா நோயாளிகளிடமும் ஒரே 
விதமான அணுகுமுறை - எப்பொழுதும் இப் 
படித்தானே இருக்கும் . எல்லாம் நீதிமன்றத் 
தில் நடப்பதைப் போலவே இருந்தது . குற்றம் 
சாட்டப்பட்டவர்களுக்கு முன்னால் அவர் தன் 

முக்கியத்துவத்தை வலியுறுத்தி 
எப்படி நடந்து கொள்வாரோ , அதே மாதிரி 


னுடைய 


562 


நோயாளிகளுக்கு முன்னால் டாக்டர் நடந்து 
கொண்டார் . 

உம்மிடம் இதுவும் , அதுவும் சரியில்லை என்று 
இதுவும் அதுவும் காட்டுகிறது , ஆனால் இதை 
யும் அதையும் சோதித்துப் பார்க்கும்பொழுது 
எமது முடிவுக்கு ஒத்துவராவிட்டால் 

உமக்கு 
இதுவும் அதுவும் இருக்குமோ என்று நாங்கள் 
சந்தேகிக்க வேண்டியிருக்கும் . உமக்கு இதுவும் 
அதுவும் ஏற்பட்டிருந்தால் .... பிறகு , இதரவை . 
என்னுடைய நிலைமை ஆபத்தானதா இல்லையா 
என்ற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டுமே இவான் 
இலியீச் பதில் எதிர்பார்த்தார் . ஆனால் அந்தக் 
கேள்வி அனாவசியமானதென்று டாக்டர் ஒதுக் 
கினார் . அவருடைய பார்வையில் அந்தக் கேள்வி 
ஆலோசிக்கப்படுவதற்குக் கூடத் தகுதியற்ற 
தாகும் . இந்த நோய் மிதக்கும் குண்டிக்காய் 
கள் , நீண்ட காலமாக இருக்கும் மூக்கடைப்பு , 
பெருங்குடல் வாயில் புண் முதலிய ஏதாவ 

காரணத்தால் ஏற்பட்டிருக்கிறது . 
இவான் இலியீச்சின் உயிரைப் பற்றிய பிரச் 
சினையே கிடையாது- மிதக்கும் குண்டிக்காய் 
களுக்கும் பெருங்குடல் வாய்ப் புண்ணுக்கு 

ம் 
போட்டி என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை . 
இது பெருங்குடல் வாய்ப் புண்ணினால் தான் ஏற் 
பட்டிருக்க வேண்டும் என்று அந்த டாக்டர் 
மேதாவிலாசத்தோடு 

இலியீச்சிடம் 
விளக்கினார் . சிறு நீரைச் சோதனை செய்யும் 
பொழுது புதிய தகவல் கிடைத்தால் இந்த 
நோயைப் பற்றி மறு பரிசீலனை செய்ய வேண்டி 
யிருக்கும் என்பதையும் தெரிவித்தார் . குற்ற 


தொரு 


இவான் 


36 * 


563 


னுடைய 


யை 


வாளிக் கூண்டில் நிற்கும் கைதிக்கு முன்னால் 
இவான் இலியீச் ஆயிரம் தடவைகள் இதைத் 
தான் செய்திருக்கிறார் . அதிலும் இதே மாதிரி 
யான மேதாவிலாசத்தோடு செய்திருக்கிறார் . 
டாக்டர் ஏற்கெனவே கூறியவற்றை இப்பொ 
ழுது மறுபடியும் அற்புதமான முறையில் தன் 

கண்ணாடிகளுக்கு மேல் குற்றவாளி 
வெற்றியோடு - வேடிக்கையாகக் கூடப் 
--பார்த்துக் கொண்டு விளக்கினார் . டாக்ட 
ருடைய பொழிப்பிலிருந்து தன்னுடைய நோய் 
மோசமானது , ஆனால் டாக்டருக்கு அது முக் 
கியமல்ல , மற்றவர்களுக்கும் கூட அது முக்கிய 
மல்ல என்று இவான் இலியீச் முடிவு செய்தார் . 
இந்த முடிவு அவரை வேதனைப்படுத்தியது , 
அவரிடம் சுய 

அநுதாப உணர்ச்சியைப் 
மாக ஏற்படுத்தியது . இவ்வளவு முக்கியமான 
விஷயத்தைப் பற்றி அலட்சியமாக நடந்து 
கொள்ளும் அந்த டாக்டர் மீது அதே அள 
வுக்குப் பலமான ஆத்திரத்தையும் ஏற்படுத் 


தியது . 


ஆனால் அவர் மறுப்புத் தெரிவிக்கவில்லை ; 
எழுந்து மேசையின்மேல் பணத்தை வைத்து 
விட்டுப் பெருமூச்சு விட்டபடியே கேட்டார் : 

" நோயாளிகள் உங்களிடம் முட்டாள் தன 
மான கேள்விகளைக் கேட்பார்களல்லவா ? அது 
உங்களுக்குப் பழகிப்போயிருக்கும் . 

கேட்கிறேன் . என்னுடைய நோய் 
ஆபத்தான தா , இல்லையா ? .. 

டாக்டர் கண்ணாடிகளுக்கு மேல் அவரைக் 
கடுமையாகப் பார்த்தார் . கைதியே ! அனு 
மதிக்கப்பட்ட கேள்விகளோடு நீ நிறுத்திக் 


பொது 


வாகக் 


564 


என்று 


கொள்ளவில்லை என்றால் உன்னை நீதிமன்றத் 
திலிருந்து வெளியே கொண்டு போகுமாறு 
நான் உத்தரவிட வேண்டியிருக்கும் என்று 
சொல்வதைப் போல இருந்தது . 

அவசியமானவை , சரியானவை 
நான் கருதிய எல்லா விவரங்களையும் ஏற் 
கெனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன் 
என்று பதிலளித்தார் டாக்டர் . வேறு ஏதேனு 
மிருந்தால் சோதனை முடிந்த பிறகு தான் அது 
வெளிப்படும் . அதோடு டாக்டர் அவருக்கு 
வணக்கம் 

கூறி அனுப்பிவைத்தார் . 
இவான் இலியீச் மெதுவாக நடந்து வெளியே 
சென்றார் , வாட்டத்தோடு சறுக்குவண்டியில் 
உட்கார்ந்து வீட்டுக்குத் திரும்பினார் . போகும் 
வழியில் டாக்டர் சொன்னவற்றைப் பற்றித் 
திரும்பத் திரும்ப நினைத்தார் . டாக்டருடைய 
தெளிவில்லாத , குழப்பம் ஏற்படுத்தக் கூடிய 
விஞ்ஞானப் பதங்களைச் சாதாரண மொழிக்கு 
மாற்ற முயற்சி செய்தார் . மோசமா 
வும் மோசமா 

மோசமா அல்லது இன்னும் அவ்வளவு 
மோசமாகிவிடவில்லையா ? என்ற தன்னுடைய 
கேள்விக்கு அவற்றில் பதிலைத் தேடினார் . டாக் 
டர் தெரிவித்த விளக்கத்தின் சாராம்சம் மிக 
வும் மோசமான நிலைமை என்று அவர் கற்பனை 
செய்து கொண்டார் . இப்பொழுது எதைப் 
பார்த்தாலும் அவருக்கு வருத்தமாக இருந் 
தது . வண்டி ஓட்டிகளைப் பார்க்குப் பொழுது 
சலிப்பு ஏற்பட்டது , வீடுகளைப் 

பார்க்கும் 
பொழுது சலிப்பு ஏற்பட்டது , பாதசாரிகள் , 
கடைகள்- எல்லாமே சலிப்பைக் கொடுத்தன . 
அவருடைய வலி -- ஒரு வினாடி கூட நிற்காமல் 


565 


யான 


ஏற்பட்டுக் கொண்டிருந்த மந்தமான , வேதனை 

வலி--டாக்டருடைய புரியாத சொற் 
களின் பின்னணியில் புதிய , துயரம் நிறைந்த 
முக்கியத்துவத்தைப் பெற்றன . ஆபத்து வரப் 
போகிறதென்ற புதிய உணர்ச்சியோடு அவர் 
அதன் மீது தன்னுடைய கவனத்தைக் குவித் 
தார் . 

அவர் வீட்டுக்குச் சென்று எல்லாவற்றையும் 
மனைவியிடம் தெரிவித்தார் . அவள் கேட்டாள் . 
ஆனால் கதை நடுவில் அவருடைய மகள் புதுத் 
தொப்பியை 

அணிந்து கொண்டு 

உள்ளே 
வந்தாள் . அவளும் அவளுடைய 

தாயாரும் 
வெளியே புறப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் . 
அவள் தன்னை பலவந்தப்படுத்திக் கொண்டு 
அங்கே உட்கார்ந்து அவருடைய மந்தமான 
வர்ணனையைச் சற்று நேரம் கேட்டாள் . ஆனால் 
அதிக நேரம் கேட்கவில்லை . அவர் மனைவிகூடப் 
பூராவும் கேட்கவில்லை . 

சரி . நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் 
என்றாள் அவருடைய மனைவி . இனி மருந்தை 
முறையாகச் சாப்பிட வேண்டும் . மருந்துச் 
சீட்டை என்னிடம் கொடுங்கள் . கெராஸிமை 
மருந்துக் கடைக்கு அனுப்புகிறேன் . இப்படிச் 
சொல்லிவிட்டு அவள் 

மாற்றிக் 
கொள்ளப் போய்விட்டாள் . 

அவள் அறையில் இருந்தவரை அவர் மூச்சுக் 
கூட விடவில்லை . பிறகு ஆழமாகப் பெருமூச்சு 
விட்டார் . 
சரி . என் நிலைமை உண்மையில் அவ்வளவு 


யை 


566 


என்று 


ஆனால் 


மோசமாக 

இல்லாதிருக்கலாம் ... 
நினைத்தார் . 
அவர் மருந்து 
மருந்து சாப்பிடத் 

சாப்பிடத் தொடங்கினார் . 
டாக்டருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் 
கடைப்பிடித்தார் . அவருடைய சிறு நீரைச் 
சோதனை செய்த பிறகு டாக்டர் தன்னுடைய 
கட்டளையை மாற்றிக் கொண்டார் . 
சோதனை சம்பந்தமாக அல்லது சோதனைக்குப் 
பிறகு என்ன தொடர வேண்டுமோ அதைப் 
பற்றி ஏதோ தப்பெண்ணம் ஏற்பட்டிருக்க 
வேண்டும் . இந்த அற்ப விஷயத்தைப் பற்றி 
அந்தப் புகழ்பெற்ற டாக்டரிடம் கேட்க முடிய 
வில்லை . ஆனால் என்ன காரணத்தாலோ அவர் 
என்ன நடைபெறும் என்று கூறினாரோ அப்படி 
விஷயங்கள் நடைபெறவில்லை . டாக்டர் எதை 
யோ மறந்திருக்க வேண்டும் அல்லது நோ 
யாளியிடம் 

பொய் சொல்லியிருக்க வேண் 
டும் அல்லது நோயாளியிடமிருந்து எதையோ 
மறைத்திருக்க வேண்டும் . 

எனினும் இவான் இலியீச் டாக்டருடைய 
கட்டளைகளை ஒன்று விடாமல் பின்பற்றினார் . 
அவற்றைப் பின்பற்றுவது ஆரம்பத்தில் அவ 
ருக்கு ஆறு தலைக் கொடுத்தது . 

டாக்டரைப் பார்த்துவிட்டுத் திரும்பிய 
பிறகு சுகாதாரத்தைப் பற்றி டாக்டரின் கட் 
டளையை முழுமையாகப் 

பின்பற்றுவதும் 
மருந்து சாப்பிடுவதும் வலியில் , உறுப்புக்களின் 
செயல் முறையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட் 
டால் அதைப் பதிவு செய்வதும் இவான் 
இலியீச்சினுடைய முக்கியமான வேலையாக மாறி 


567 


மன 


யது . மனிதர்களின் வியாதிகளும் , 

உடல் 
ஆரோக்கியமுமே வாழ்க்கையில் 

அவருடைய 
முக்கியமான அக்கறையாயிற்று . நோயினால் 
பாதிக்கப்பட்டிருந்தவர்களைப் பற்றி அல்லது 
இறந்து போனவர்களைப் பற்றி அல்லது நோ 
யிலிருந்து , அதிலும் தன்னுடைய நோயைப் 
போன்ற நோயிலிருந்து குணமடைந்த பிறகு 
இழந்த ஆரோக்கியத்தைப் பெறுவதற்காக 
ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்களைப் பற்றி , 
அவருக்கு முன்னால் யாராவது பேசினால் அவர் 
கவனமாக உற்றுக் கேட்பார் , தன்னிடம் ஏற் 
பட்டிருக்கும் நடுக்கத்தை மறைக்க முயற் 
சித்துக்கொண்டு 

காண்டு கேள்விகள் கேட்பார் , 
தில் தன்னுடைய உடல் நிலையோடு அதை ஒப் 
பிட்டுப் பார்ப்பார் . 

வலி குறையவில்லை . ஆனால் குணம் ஏற்பட்டு 
வருவதாக நினைக்கும்படி இவான் இலியீச் தன் 
னையே நிர்ப்பந்தித்துக் கொண்டார் . எல்லாம் 
சரியாகப் போய்க்கொண்டிருக்கும் வரையிலும் 
அவர் தன்னை ஏமாற்றிக் கொள்வதில் வெற்றி 
யடைந்தார் . ஆனால் மனைவியோடு சச்சரவு 
அல்லது அலுவலகத்தில் ஒரு அசம்பாவிதம் 
அல்லது சீட்டாட்டத்தில் தோல்வி ஏற்பட்ட 
உடனே அவர் நோயைப் பற்றித் தீவிரமாக 
நினைக்கும் படியாகிவிடும் . இதற்கு முன்பாக 
அவர் துன்பத்தை தீரமாகத் தாங்கிக் கொண் 
டார் , அதைச் சமாளித்து விட முடியும் என்ற 
நம்பிக்கையில் வெற்றி கிட்டும் வரை அதை 
எதிர்த்துப் போராடினார் . வெற்றியடைந்து 
விடுவோம் , எப்படியும் கடைசியில் 

முழு 


568 


ஆனால் 


செய்து 


வெற்றி கிடைத்துவிடும் என்று நம்பினார் . 

ப்பொழுது ஒவ்வொரு இடையூறும் 
அவருக்குக் குழி தோண்டியது . 

என்ன ஏற் 
படுமோ என்ற அவநம்பிக்கையான நிலைமைக்கு 
அவரைத் தள்ளியது . இப்பொழுது தான் சிறி 
தளவு குணம் ஏற்பட்டுக் கொண்டிருந்தது , 
மருந்து குணம் ஏற்படுத்தத் தொடங்கியிருந் 
தது , அதற்குள் இந்த பாழாய்ப் போன இடை 
யூறு அல்லது துன்பம் வந்துவிட்டதே ... அவர் 
அந்த இடைடயூறுக்கு எதிராக அல்லது தனக்குத் 
துன்பத்தைக் கொடுத்துத் தன்னைக் கொலை 

கொண்டிருப்பவர்களுக்கு எதிராகக் 
குமுறினார் . இந்தக் குமுறலே தன்னைக் கொல் 
கிறது என்பதை உணர்ந்தார் . ஆனால் அவரால் 
அதை நிறுத்த முடியவில்லை . 

மக்கள் மீதும் 
சந்தர்ப்பங்கள் மீதும் ஏற்படும் கோபம் தன் 
னுடைய நோயைத்தான் தீவிரப்படுத்துகிறது 
என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்க வேண் 
டும் . 

தற்செயலான நிகழ்வுகளைப் 
பற்றிச் சிறிதும் அலட்டிக் கொண்டிருக்கக் 
கூடாது . ஆனால் அவர் இதற்கு எதிர்த்திசை 
யில் சிந்தித்தார் . தனக்கு அமைதி வேண்டும் 
என்றார் , 

எதுவும் தன்னுடைய அமைதியைக் 
குலைத்துவிடக் கூடாது 

மிகவும் ஜாக் 
கிரதையாக இருந்தார் . அது மிகக் குறைவான 
அளவுக்கு மீறப்பட்டால் கூட ஆத்திரமடைந் 

அவர் மருத்துவப் புத்தகங்களைப் படித் 
தும் டாக்டர்களைக் கலந்தாலோசித்தும் நிலை 
மையை மேலும் மோசமாக்கிக் கொண்டார் . 
அவருடைய உடல் நிலை மிகவும் படிப்படியாக 


எனவே 


என்று 


தார் . 


569 


படியால் 


நாளை 


மறு 


பார்த்து 


மோசமாகிக் காண்டிருந்த 

ஒரு 
நாளோடு ஒப்பிட்டுப் 
( அந்த வேறுபாட்டை அநேகமாக உணர முடி 
யாது ) தன்னை ஏமாற்றிக் கொள்வது அவருக்கு ச் 
சுலபமாக இருந்தது . ஆனால் அவர் டாக்டர் 
களிடம் போகும் பொழுது உடல் நிலை மோச 
மாகிக்கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் 

அது 
மிகவும் வேகமாக ஏற்பட்டுக் கொண்டிருப் 
பதாக உணர்ந்தார் . எனினும் அவர் தொடர்ந்து 
டாக்டர்களைக் கலந்தாலோசித்துக் கொண் 
டிருந்தார் . 

அவர் அந்த மாதத்திலேயே மற்றொரு பிர 
பலமான டாக்டரைச் சந்தித்தார் . இவர் பிரச் 
சினையைச் சிறிதளவு வேறு விதமாக முன்வைத் 
தார் என்ற போதிலும் அநேகமாக முதல் டாக் 
டர் கூறிய மாதிரியே கூறினார் . இந்தப் பிரபல ஸ் 
தரின் அறிவுரை இவான் இலியீச்சின் சந்தே 
கத்தையும் அச்சத்தையுமே அதிகப்படுத்தின . 
அவருடைய நண்பரின் நண்பரொருவர்-- இவர் 
சிறந்த டாக்டர் -- நோய்க்கு முற்றிலும் வேறு 
விதத்தில் விளக்கம் கொடுத்தார் . இவான் 
இலியீச் 

குணமடைந்துவிடுவார் என்று அவர் 
உறுதியளித்த போதிலும் அவருடைய கேள்வி 
களும் அனுமானங்களும் அவரை அதிகமாகக் 
குழப்பி 

அவருடைய சந்தேகங்களை அதிகப் 
படுத்திவிட்டன . ஒரு ஹோமியோபதி மருத்து 
வர் இன்னொரு விதத்தில் நோய்க்கு விளக்க 
மளித்து வேறு விதமான மருந்தைக் கொடுத் 
தார் . இவான் இலியீச் ஒரு வாரம் வரை வேறு 
யாருக்கும் தெரியாமல் இந்த மருந்தைச் சாப் 


570 


சிதைந்து 


. 


நான் 


பிட்டு வந்தார் . ஒரு வாரம் முடிந்தது . ஆனால் 
நோய் தணியவில்லை . அதன் காரணமாக இந்த 
மருத்துவ முறையிலும் மற்ற மருத்துவ முறை 
களிலும் 

அவருடைய நம்பிக்கை 
அவர் முன்னெப் போதுமிருந்ததைக் காட்டி 
லும் அதிகமாகச் சோர்வடைந்தார் . ஒரு நாள் 
அவருக்குத் தெரிந்த ஒரு பெண் , தெய்வ வடி 
வங்களினால் நோய் குணமடையும் என்று அவ 
ரிடம் கூறினாள் . இவான் இலியீச்சின் மனம் 
அதை 

கவனமாகக் கேட்டது , அப்படி குண 
மடைவது சாத்தியம் என்று நம்பியது . இந்த 
சம்பவம் அவருக்கு பயத்தைக் கொடுத்தது . 

அவ்வளவு முட்டாளாகிவிட்டேனா 
என்று அவர் தன்னையே கேட்டுக் கொண்டார் . 
‘ பிதற்றல் ! இனிமேல் நோயைப் 

பற்றி 
நினைத்து நடுங்கக் கூடாது . ஒரு டாக்டரைத் 
தேர்ந்தெடுத்து அவர் விதிக்கும் சிகிச்சையைக் 

ப்பாகப் பின்பற்ற வேண்டும் . அதைத் 
தான் நான் செய்யப் போகிறேன் . போதும் ! 
னிமேல் உடம்பைப் பற்றி நினைத்துக் கொண் 
டிருக்கப் போவதில்லை . கோடை காலம் முடி 
கின்ற வரை டாக்டர் கட்டளையைக் கண்டிப் 
பாக நிறைவேற்றுவேன் . பிறகு என்ன நடக் 
குமோ , பார்ப்போம் . இதற்கு மேல் ஊசலாட் 
டம் கூடாது ! ... இப்படிச் சொல்வது 
மாக இருந்தது ; ஆனால் அவரால் அதை நிறை 
வேற்ற முடியவில்லை . உடம்பின் ஒரு 

ஒரு பக்கத் 
தில் ஏற்பட்ட வலி அவரை மிகவும் பலவீனப் 
படுத்தியது , அது சீர்கேடடைந்து வருவதாகத் 
தோன்றியது , அவருக்குச் சிறிதும் ஓய்வில்லாமற் 


கண் 


33 


சுலப 


571 


வகையான 


செய்தது , வாயில் முன்பு ஏற்பட்டிருந்த ஒரு 
உணர்ச்சி 

மேலும் பிரத்யேக 
மான தன்மையைப் பெற்றது . வெளியே மூச்சு 
விடும்பொழுது அருவருப்பான நாற்றம் ஏற் 
படுவதாக உணர்ந்தார் . பசி குறைந்தது ; அவர் 
மேலும் பலவீனமடைந்தார் . இனியும் தன்னை 
ஏமாற்றிக் கொள்ள முடியாது , இவான் இலி 
யீச்சுக்கு ஏதோ ஆபத்தான ஒன்று ஏற்பட்டுக் 
கொண்டிருக்கிறது , அது புது விதமானது , அது 
மிக முக்கியமானதென்பதால் அவ்வளவு முக் 
கியமான ஒன்று அது வரை அவர் வாழ்க்கை 
யில் நடைபெற்றதில்லை . அவர் மட்டும் தான் 
அதை உணர்ந்தார் . அவரைச் சுற்றிலுமிருந்த 
வர்கள் அதைப் புரிந்து கொள்ளவில்லை அல்லது 
அதைப் புரிந்து கொள்ள வேண்டும் என்று 
அக்கறை எடுக்கவில்லை . உலகத்தில் எல்லாமே 
எப்பொழுதும் போல இருப்பதாகவே அவர்கள் 
நினைத்துக் கொண்டிருந்தார்கள் . மற்ற எதை 
யும் காட்டிலும் இது அவரைச் சித்திரவதை 
செய்தது . வீட்டில் இருந்தவர்கள் - குறிப்பாக , 
அவருடைய மனைவியும் மகளும் - உயர் குடும் 
பங்களில் நடைபெறும் கொண்டாட்டங்களில் 
ஈடுபட்டிருந்தார்கள் . அவர்கள் 

எதையும் 
பார்க்கவில்லை , எதையும் புரிந்து 

கொள்ள 
வில்லை . அவர் எப்பொழுதுமே உற்சாகமில்லாம 
லும் சிடுசிடுப்பாகவும் இருப்பதைப் பற்றி ( அது 
அவருடைய குறை என்பதைப் போல ) ஆத் 
திரப்பட்டார்கள் . அவர்கள் தன்னை ஒரு தொந் 
தரவாகக் 

கருதுகிறார்கள் என்பதை அவர் 
கள் என்னதான் மறைத்தபோதிலும் அவர் 


572 


ளம் 


யை 


வறுவலை 


புரிந்து 

கொண்டார் . அவர் என்ன சொன்னா 
லும் 

அல்லது செய்தாலும் அவருடைய 
நோயைப்பற்றி அவர் மனைவி ஒரு குறிப்பிட்ட 
அணுகு முறையைக் கடைப் பிடித்தாள் . அந்த 
அணுகு முறை இதுதான் : ரக்கமான உள் 
கொண்ட எல்லோரையும் 

போலவே 
இவான் இலியீச்சினால் டாக்டருடைய கட்டளை 

அப்படியே நிறைவேற்ற முடிவதில்லை .. 
ஒரு நாள் மருந்தைச் சாப்பிடுவார் , உணவில் 
பத்தியமாக இருப்பார் . மறு நாளைக்கே ( நான் 
அவரைக் 

கவனிக்காதிருந்தால் ) மருந்தைச் 
சாப்பிட மறந்து 

விடுவார் , மீன் 
( அதைச் சாப்பிடக் கூடாது ) சாப்பிட்டுவிடு 
வார் , காலை ஒரு மணிவரை சீட்டாடிக்கொண் 
டிருப்பார் என்று தன் நண்பர்களிடம் கூறி 
னாள் . 

இது வரை எப்பொழுதாவது நான் அப்படி 
நடந்திருக்கிறேனா? 

ஒரு 

சமயத்தில் 
இவான் இலியீச் சங்கடத்தோடு கேட்டார் . 
பியோத்தர் இவானவிச் வீட்டில் ஒரே ஒரு 
தடவை ... 
நேற்றிரவில் ஷெபெக்குடன் . 
அதைச் சொல்ல முடியுமா ? என்னால் வலி 
யினால் தூங்க முடியவில்லை ... 

அது முக்கியமில்லையா ? இப்படியே போனால் 
உங்கள் உடம்பு ஒருக்காலும் குணமடையப் 
போவதில்லை . எங்களைச் சித்திரவதை செய்து 
கொண்டே இருக்கப் போகிறீர்கள் . 

பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா மற்றவர் 
களிடமும் இவான் இலியீச்சிடமும் 

கூடச் 


என்று 


. 


1 . 


573 


தன் 


சொன்னதை வைத்துப் பார்க்கும் பொழுது , 
அந்த நோய்க்கு அவர் தான் பொறுப்பு , எல் 
லாமே தனக்குத் தொந்தரவு தருவதற்கு மற் 
றொரு வழி என்பதே 

கணவருடைய 
நோயைப் பற்றி அவளுடைய அணுகுமுறை 
யாக இருந்தது . இந்த அணுகுமுறை வேண்டு 
மென்றே ஏற்பட்டதல்ல என்பது இவான் இலி 
யீச்சுக்குத் தெரியும் , ஆனால் அதற்காக அவர் 
அதை ஒத்துக்கொள்ள முடியுமா ? 

நீதிமன்றத்திலும் இவான் இலியீச் தன்னைப் 
பற்றி ஒரு விசித்திரமான 

விசித்திரமான அணுகுமுறையைக் 
கவனித்தார் அல்லது குறைந்தபட்சம் கவனித் 
ததாக நினைத்துக் கொண்டார் . சில சமயங் 
களில் தன்னுடைய சகாக்கள் இடத்தைக் காலி 
செய்யப் போகிற ஒருவரைப் பார்ப்பதைப் 
போல திருட்டுத்தனமான முறையில் தன்னைப் 
பார்ப்பதைப் போல அவர் உணர்ந்தார் . மற்ற 
சமயங்களில் 

அவருடைய நண்பர்கள் அவ 
ருடைய கற்பனை நோயைப் பற்றி வேடிக்கை 

அவரைக் கேலி செய்வதுண்டு . அவர் 
உடலுக்குள் 

வளர்ந்து கொண்டிருக்கின்ற , 
அவர் உயிரை இரவு பகலாகக் கொறித்துக் 
கொண்டிருக்கின்ற , தடுக்க முடியாதபடி அவர் 
உயிரை இழுத்துப் போய்க் கொண்டிருக்கின்ற 
அந்த பயமேற்படுத்துகின்ற , பயங்கரமான , 
யாருமே கேள்விப்பட்டிராத 

ஒன்று கேலிப் 
பேச்சுக்கு மிகவும் பொருத்தமான பொருள் 
என்று நினைத்தார்கள் போலும் . அவர் குறிப் 
பாக , ஷ்வார்த்ஸிடம் அவருடைய உற்சாகம் , 
விளையாட்டான குணம் , எப்பொழுதுமே முறை 


யாக 


574 


என்று 


பிசகாதிருக்கின்ற தன்மை ஆகியவை இவான் 
இலியீச்சுக்குப் பத்து வருடங்களுக்கு முன்னால் 
தன்னைப் பற்றிய நினைவுகளை ஏற்படுத்தியது 
மிகவும் எரிச்சலடைந்தார் . 

அவருடைய நண்பர்கள் அவரோடு சீட்டாட 
வந்தார்கள் . அவர்கள் மேசைக்கு முன்னால் 
உட்கார்ந்து புதிய சீட்டுகளைக் கலைத்துப் போட் 
டார்கள் . அவர் தன்னுடைய சீட்டுகளை எடுத்து 
வரிசைப்படி அடுக்குகிறார் . ஏழு டயமன்களை 
யும் ஒன்றாகச் சேர்த்தார்கள் . அவருடைய சகா 
துருப்பு இல்லை 

சொல்லிவிட்டு 
இரண்டு டயமன்களை மேசை மேல் வைத்தார் . 
இதற்கு மேல் என்ன வேண்டும் ? அவர் ஆனந்த 

-ந்திருக்க வேண்டும் - முழு வெற்றி . 
ஆனால் இவான் இலியீச் திடீரென்று கொறிக் 
வலியை உணர்கிறார் . 

அந்த 
உணர்ச்சி ஏற்படுகிறது . 

ஏற்படுகிறது . இப்படிப்பட்ட நிலை 
மையில் “ முழு வெற்றியில் பரவசமடைவது 
பைத்தியக்காரத்தனம் என்று நினைக்கிறார் . 

தன்னுடைய சகாவான மிஹயீல் மிஹாய் 
லவிச் தன்னுடைய சதைப் பிடிப்பான கையை 
மேசையில் தட்டுவதையும் சலுகை காட்டு 
வதைப் போல தன்னுடைய சீட்டுகளை எடுக்க 
மறுப்பதையும் இவான் இலியீச் தன்னுடைய 
கையை அதிக தூரம் நீட்டாமல் அவற்றை 
எடுத்துக் கொள்ள உதவியாக அவரை நோக்கி 
அந்தச் சீட்டுக்களை நகர்த்துவதையும் பார்க் 
கிறார் . கையை நீட்ட முடியாத அளவுக்கு 
நான் பலவீனமாகிவிட்டதாக நினைக்கிறாரா ? 
என்று நினைத்தபடியே இவான் இலியீச் துருப்புச் 


கும் 


வாயில் 


575 


ம் 


கள் 


சீட்டை மறந்துவிட்டு சகாவின் சீட்டை வெட்டி 
விளையாடுகிறார் , முழு வெற்றியை இழந்து 
விடுகிறார் . இதில் 

மோசமானது 

என்ன 
வென்றால் மிஹயீல் மிஹாய்லவிச் 

எவ்வளவு 
சங்கடமடைகிறார் என்பது தெரிந்த போதிலும் 
அவர் சிறிது கூடக் கவலைப்படவில்லை என்பதா 
கும் . அவர் ஏன் கவலைப்படவில்லை என்பது 
நினைப்பதற்கே பயங்கரமானதாகு 

ம் . 
அவர் மோசமான நிலையிலிருக்கிறார் என்பதை 
எல்லோ பார்க்கிறார்கள் . 

உங்களுக்குக் 
களைப்பாக இருந்தால் விளையாட்டை நிறுத்தி 
விடுவோம் . சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங் 

என்று அவர்கள் சொல்கிறார்கள் . ஓய்வா ? 
எதற்காக ? அவருக்குச் சிறிது கூடக் களைப்புக் 
கிடையாது . அவர் அந்த ஆட்டத்தைக் கடைசி 
விளையாட விரும்புகிறார் . 

அவர்கள் 
வருத்தத்தோடு அமைதியாக உட்கார்ந்திருக் 
கிறார்கள் . 

இந்த 

வருத்தத்துக்குத் தானே 
காரணம் என்பது இவான் இலியீச்சுக்குத் தெரி 
யும் . ஆனால் அவரால் அதைப் போக்க முடிய 
வில்லை . அவர்கள் உணவருந்துகிறார்கள் , தன் 
னுடைய வாழ்க்கையில் நஞ்சு கலந்துவிட்டது , 
மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நான் நஞ் 
சைக் கலந்து கொண்டிருக்கிறேன் , அந்த நஞ்சு 
குறைவதற்குப் பதிலாகத் தன்னுடைய உயிரில் 
மென்மேலும் 

ஆழமாக ஊடுருவிச் கொண் 
டிருக்கிறது என்ற உணர்வோடு இவான் இலி 
யீச்சைத் தனியே விட்டு விருந்தினர்கள் வீ 
களுக்குச் செல்கிறார்கள் . 
இந்த உணர்வோடும் உடல்வலியோடும் பீதி 


வரை 


576 


யுணர்ச்சியோடும் அவர் படுக்கையில் படுத் 
திருக்க வேண்டும் . பெரும்பாலான சந்தர்ப்பங் 
களில் இரவில் நெடுநேரம் அவர் வலி காரண 
மாகத் தூங்காது விழித்திருப்பார் . காலையில் 
அவர் மறுபடியும் எழுந்து , உடையணிந்து 
கொண்டு , நீதிமன்றத்துக்குப் போக வேண் 
டும் . அங்கே பேச வேண்டும் , எழுத வேண்டும் . 
அவர் நீதிமன்றத்துக்குப் போகவில்லையென்றால் 
இருபத்து நான்கு 

நேரமும் வீட்டில் 
இருக்கவேண்டியிருக்கும் , ஒவ்வொரு மணியும் 
அவருக்குச் சித்திரவதையாக இருக்கும் . அவர் 
இப்படியே முற்றிலும் தனிமையாக , தன்னைப் 
புரிந்து கொண்டு அனுதாபம் காட்டுவதற்கு 
ஒரு நபர் கூட இல்லாமல் அழிவின் விளிம்பில் 
தொடர்ந்து வாழ்க்கை நடத்த வேண்டியிருக் 


மணி 


கும் . 


5 


இப்படி ஒரு மாதம் , பிறகு மற்றொரு மாதம் 
கழிந்தது . வருடப் பிறப்புக்கு முன்னர் அவ 
ருடைய மைத்துனர் அந்த நகரத்துக்கு வந்து 
அவர்களுடைய வீட்டில் தங்கியிருந்தார் . 
இவான் இலியீச் நீதிமன்றத்தில் இருந்தார் .. 
பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா கடைகளுக்குப் 
போயிருந்தாள் . இவான் இலியீச் வீட்டுக்கு 
வந்த பொழுது உடல் நலமும் உற்சாகமும் 
நிறைந்த தன் மைத்துனர் தன்னுடைய படிப் 
பறையில் தோல்பெட்டியைத் திறந்து கொண் 
டிருப்பதைப் பார்த்தார் . இவான் இலியீச்சின் 
காலடிச் சத்தம் கேட்டதும் அவர் தலையை 


37-2442 


577 


கண 


ஏன் 


கூட 


உயர்த்திப் பார்த்தார் . 

நேரம் 
அவரை அப்படியே அமைதியாக உற்றுப் 
பார்த்துக் கொண்டிருந்தார் . அவருடைய 
பார்வை இவான் இலியீச்சுக்கு எல்லாவற்றை 
யும் புரிய வைத்தது . மைத்துனர் தன் அதிர்ச் 
சியைத் தெரிவிக்க வாயைத் திறந்தார் , ஆனால் 
தன்னைக் கட்டுப் படுத்திக் கொண்டார் . இதுவும் 
எல்லாவற்றையும் நிரூபித்தது . 

நான் மாறிவிட்டேனா? 
ஆ - ஆமாம் , நீங்கள் மாறிவிட்டீர்கள் . 
அதற்குப் பிறகு , இவான் இலியீச் எவ்வள 
வோ பாடுபட்டும் அவருடைய தோற்றத்தைப் 
பற்றி ஒரு வார்த்தை மைத்துனரைப் 
பேசவைக்க முடியவில்லை. பிர ஸ்கோவியா ஃபி 
யோ தரவ்னா வந்தாள் . அவளுடைய அறைக் 
குள் மைத்துனர் சென்றார் . இவான் இலியீச் 
கதவைப் 

பூட்டிக் கொண்டு கண்ணாடியில் 
தன்னை உற்றுப் பார்த்தார் . முதலில் பக்க 
வாட்டிலும் பிறகு நேர் முகமாகவும் பார்த் 
தார் . அவரும் மனைவியும் சேர்ந்திருக்கும் ஒரு 
புகைப்படத்தை எடுத்தார் . கண்ணாடியில் 
தோன்றும் உருவத்தோடு அதை ஒப்பிட்டுப் 
பார்த்தார் . வேறுபாடு பயங்கரமாக இருந் 
தது . முழங்கைக்குமேல் சட்டையை உயர்த்தி 
விட்டுக் கையைப் பரிசோதித்தார் , பிறகு சட் 
டைக் கையைக் கீழே இறக்கிவிட்டு சோபாவில் 
பொத்தென்று விழுந்தார் . இரவைக் காட்டி 
லும் இருண்ட சிந்தனைகளில் அவர் மூழ்கினார் . 
இல்லை , வேண்டாம் என்று அவர் தனக் 
சொல்லிக் கொண்டார் . அவர் குதித் 


குள் 


578 


ஒளி 


தெழுந்து மேசைக்கு முன்னால் போய் உட் 
கார்ந்து ஒரு வழக்கைப் பற்றிய குறிப்புகளை 
எடுத்தார் . அதைப் படிக்க முயற்சி செய்தார் , 
ஆனால் அவரால் படிக்க முடியவில்லை . அவர் 
கதவைத் திறந்து கொண்டு உபசரிப்பு அறைக் 
குள் சென்றார் . அந்த அறைக் கதவு நன்றாகத் 
திறந்திருந்தது . அவர் அடிமேலடி வைத்துக் 
கதவுக்குப் பக்கத்தில் போய் உள்ளே பேசுவதைக் 
கேட்டார் . 

நீ மிகைப் படுத்திச் சொல்கிறாய் என்றாள் 
பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா. 

மிகைப் படுத்துகிறேனா? உனக்கே தெரிய 
வில்லையா ? அவர் பிரேதத்தைப் போல இருக் 
கிறார் . அவருடைய கண்களைப் பார் . அவற்றில் 
ளி இல்லை . அவருக்கு என்ன நோய் ? 

யாருக்குமே புரியவில்லை . நிக்கலாயெவ் 
( ஒரு டாக்டர் ) ஒன்றைச் சொன்னார் . ஆனால் 
லெஷெதித் ஸ்கி ( பிரபலமான டாக்டர் ) அதற்கு 
முற்றிலும் எதிரான அபிப்பிராயத்தைக் 
சொன்னார் ... 

இவான் இலியீச் அங்கிருந்து புறப்பட்டுத் 
தன்னுடைய அறைக்குள் சென்று அங்கே படுத்த 
படியே சிந்தனையில் ஈடுபட்டார் . குண்டிக் 
காய்கள் . மிதக்கும் 

மிதக்கும் குண்டிக்காய் . டாக்டர் 
கள் தெரிவித்த எல்லாவற்றையும் - குண்டிக் 
காய் பிரிந்துவிட்டது , அது மிதந்து கொண் 
டிருக்கிறது அவர் நினைத்துப் பார்த்தார் . கற் 
பனையில் அவர் தன்னுடைய குண்டிக்காயைப் 
பிடித்து அதன் இடத்தில் அதை நிறுத்தி வைத் 
தார் . அது மிகச் சுலபமான காரியமாக அவ 
ருக்குத் தோன்றியது . சரி . நான் பியோத்தர் 


37 * 


579 


என் 


இவானவிச்சை ( அந்த நண்பருக்கு ஒரு டாக்டர் 
நண்பராக இருந்தார் ) போய்ப் பார்க்க வேண் 
டும் . அவர் 

மணியடித்தார் , வண்டியைக் 
கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் , அவரைப் 
பார்க்கப்போவதற்குத் தயாரானார் . 
Jean எங்கே 

போகிறீர்கள் ? 
அவர் மனைவி மிகவும் சோகம் நிறைந்த , என்று 
மில்லாதபடி அன்பு தொனிக்கும் குரலில் கேட் 
டாள் . 
வழக்கத்துக்கு மாறான 

அவளுடைய 
யாதை அவருக்கு எரிச்சலேற்படுத்தியது . அவர் 
அவளை உம்மென்று பார்த்தார் . 

நான் பியோத்தர் இவானவிச்சைப் பார்க்க 
வேண்டும் . 

டாக்டருக்கு நண்பரான தன்னுடைய நண் 
பரின் வீட்டுக்குச் சென்றார் . அவர்களிருவரும் 
டாக்டரைப் பார்க்கச் சென்றார்கள் . டாக்டர் 
வீட்டிலிருந்தார் . அவர்கள் டாக்டரோடு 
நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள் . 

அவருடைய உடலில் ஏற்பட்டுக் கொண் 
டிருக்கும் உடலியல் மற்றும் உறுப்பியல் சம் 
பந்தமான மாற்றங்களைப் பற்றி டாக்டர் 
விளக்கியவுடன் 

இவான் 

இலியீச்சுக்கு 
லாமே தெளிவாகிவிட்டது . 
பெருங்குடல் வாயில் ஏதோ ஒன்று , 

மிகச் 
சிறிய அளவான ஒன்று இருக்கிறது . அதை 
குணப் படுத்திவிட முடியும் . ஒரு உறுப்பின் 
செயலைப் பலப்படுத்த வேண்டும் . இன்னொரு 
உறுப்பின் செயலை பலவீனப்படுத்த வேண்டும் , 
அந்தச் சிறிய ஒன்றை உள் வாங்கச் செய்ய 


எல் 


580 


வேண்டும் , பிறகு எல்லாமே சரியாகிவிடும் . 
இவான் இலியீச் மாலை உணவருந்துவதற்குச் 
சில நிமிடங்கள் தாமதமாக வந்தார் . உணவு 
சாப்பிட்டபிறகு சிறிது நேரம் உற்சாகமாகப் 
பேசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் . அவரால் 
படிப்பறைக்குள் போய் வேலை செய்ய முடிய 
வில்லை . கடைசியில் படிப்பறைக்குச் சென்று 
வேலை செய்ய உட்கார்ந்தார் . சில வழக்குகளைப் 
பற்றிய குறிப்புகளைப் படித்தார் , அந்த வேலை 
யில் கவனத்தைச் குவித்தார் . ஆனால் ஏதோ 
ஒரு முக்கியமான , தனியான 

தனியான விவகாரத்தைத் 
தள்ளிப் போட்டு விட்டோம் , இந்த வேலையை 
முடித்ததும் அதை கவனிக்க வேண்டும் என்று 
அவர் மனம் சதா உறுத்திக் கொண்டிருந்தது . 
வேலை முடிந்த பிறகு அந்தத் தனி விவகாரம் 
நினைவுக்கு வந்தது . பெருங்குடல் 
புண்ணைப் பற்றிய சிந்தனைகள் தான் அந்தத் 
தனி விவகாரம் . ஆனால் அவர் உடனே அந்தப் 
பிரச்சினையில் மூழ்கிவிடவில்லை . அதற்குப் பதி 
லாக , தேநீர் அருந்த உபசரிப்பு அறைக்குப் 
போனார் . அங்கே விருந்தினர்கள் உரையாடிக் 
கொண்டும் பியானோ வாசித்துக் கொண்டும் 
பாடிக் கொண்டுமிருந்தார்கள் . தன் 
மணந்து கொள்ள உறுதி செய்யப்பட்டிருக்கும் 
விசாரணை நீதிபதியும் அங்கே இருந்தார் . 
அந்தக் குழுவினரில் மிகவும் 
வேடிக்கையாகப் பேசியது இவான் இலியீச்சே 
என்று பிர ஸ்கோவியா ஃபியோ தரவ்னா கூறி 

ஆனால் பெருங்குடற் புண்ணைப் பற்றிய 
முக்கியமான சிந்தனைகளைத் தள்ளி வைத்திருப் 


வாய்ப் 


மகளை 


உற்சாகமாக , 


னாள் . 


581 


தூங்கிக் 


சென்று 


காலமாக 


பதை அவர் ஒரு நிமிடம் கூட மறக்கவில்லை. 
பதினொரு மணியானதும் அவர் அங்கிருந்த எல் 
லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு தன் 
னுடைய அறைக்குச் சென்றார் . நோய் ஏற் 
பட்டதிலிருந்து அவர் தன் படிப்பறைக்குப் 
பக்கத்திலுள்ள சிறிய அறையில் தனியாகவே 
கொண்டிருந்தார் . அவர் 

அங்கே 
உடைகளை 

மாற்றிக் கொண்டார் , 
எமிலி ஸோலாவின் நாவலைப் படிக்க எடுத்தார் . 
ஆனால் அதைப் படிப்பதற்குப் பதிலாகத் தன் 
னுடைய சிந்தனைகளில் மூழ்கினார் . அவர் நெடுங் 

எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபடி 
பெருங்குடற் புண்ணைக் குணப் படுத்தி விட்ட 
தாகக் கற்பனை செய்து கொண்டார் . உள்வாங்கு 
தல் , வெளியேற்றுதல் , வழக்கமான செயல் 
முறையை மறுபடியும் ஏற்படுத்துதல் . நாம் 
இயற்கைக்கு உதவியளிக்க வேண்டும் . அது 
தான் முக்கியம் என்று தனக்குள் சொல்லிக் 
கொண்டார் . இது மருந்தை அவருக்கு நினைவு 
படுத்தியது . அவர் எழுந்து மருந்தை எடுத்துக் 
குடித்தார் . மருந்து எவ்வளவு நன் முறையான 
விளைவை ஏற்படுத்துகிறது , எப்படி வலியைக் 
குறைக்கிறது 

நினைத்தபடியே 
நீட்டிப் படுத்தார் . நான் முறைப்படி மருந்து 
சாப்பிட வேண்டும் , தீய பழக்கங்கள் எல்லா 
வற்றையும் நிறுத்திவிட வேண்டும் . நிச்சய 

உடம்பு குணமாகிவிட்டதைப் போல 
இருக்கிறது , 

அதிகம் 

குணமடைந்ததைப் 
இருக்கிறது . அவர் விலாவைத் 
தொட்டுப் பார்த்தார் . தொடும் பொழுது வலி 


என்று 


காலை 


மாக 


போல 


582 


ஏற்படவில்லை . ஒருவிதமான வலியும் இல்லை 
யே . நான் உண்மையாகவே மிகவும் 

குண 
மடைந்துவிட்டேன் . அவர் மெழுகுவர்த்தி 
விளக்கை அணைத்துவிட்டு ஒருக்களித்துப் படுத் 
தார் ... பெருங்குடற் புண் குணமாகிக் கொண் 
டிருக்கிறது , உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது . 
திடீரென்று அந்தப் 

பழைய , 

பழக்கமான , 
கொறிக்கும் வலியை உணர்ந்தார் . அமைதி 
யாக , தீவிரமாக , விடாமல் வலி ஏற்பட்டது . 
வாயில் அதே மாதிரியான பழைய அருவருப்பு 
ஏற்பட்டது . அவருடைய இதயம் ஒடுங்கியது , 
அவருக்கு 

மயக்கம் வந்து கொண்டிருந்தது . 
கடவுளே ! கடவுளே ! என்றார் . இது ஒருக் 
காலும் நிற்கப் போவதில்லை . திடீரென்று 
எல்லாவற்றையும் முற்றிலும் வேறு விதமாகப் 
பார்த்தார் . “ பெருங்குடல் 

புண் , 
குண்டிக் காய்கள் ! என்று அவர் தனக்குள் 
சொல்லிக் கொண்டார் . இது பெருங்குடலையும் 
குண்டிக் காய்களையும் பற்றிய விவகாரம் அல்ல . 

வாழ்க்கையையும் ... மரணத்தையும் 
பற்றிய விவகாரம் . ஆமாம் . ஒரு காலத்தில் 
உயிர் இருந்தது . இப்பொழுது அது போய்க் 
கொண்டிருக்கிறது . போய்க் கொண்டேயிருக் 

அதைத் தடுக்க என்னால் ஒன்றுமே 
செய்ய முடியாது . ஆம் . நான் ஏன் என்னை 
ஏமாற்றிக் கொள்ள வேண்டும் ? நான் செத்துக் 
கொண்டிருக்கிறேன் , சில வாரங்களில் , நாட் 
களில் , மணிகளில் கூட செத்துப் போய்விடு 
வேன் என்பது என்னைத் தவிர எல்லோருக்கும் 
தெரிந்திருக்கவில்லையா ? முன்பு ஒளி இருந்தது . 


வாய்ப் 


கிறது , 


583 


போகிறது ? 


செத்த 


சாக 


இப்பொழுது இருட்டுத்தான் இருக்கிறது . 
நான் இங்கே இருந்தேன் , அங்கே போய்க் 

டிருக்கிறேன் ! எங்கே ? அவர் உடல் 
முழுவதும் குளிர்ச்சி அடைந்தது . மூச்சு விடு 
வதற்குச் சிரமப்பட்டார் . தன்னுடைய இதயத் 
துடிப்பைத் தவிர வேறு எதுவுமே அவருக்குக் 
கேட்கவில்லை . 

நான் சாகப் போகிறேன் . எது உயிரோ 
டிருக்கப் 

ஒன்றுமில்லை . 
பிறகு நான் 

எங்கே 

இருப்பேன் ? உண்மை 
யாகவே 

மரணமா ? ஓ ! நான் விரும்ப 
வில்லை . விளக்கைப் பற்ற 

பற்ற வைப்பதற்காக 
அவர் குதித்தெழுந்தார் , நடுங்கிக் கொண் 
டிருந்த கரங்களால் 

விளக்கைத் தேடினார் , 
மெழுகுவர்த்தியையும் விளக்கையும் தரையில் 
தட்டிவிட்டார் , மறுபடியும் தலையணை 
சாய்ந்தார் . அது முக்கியமா ? எல்லாம் ஒன்று 
தான் என்று கண்களை அகலமாக 
இருட்டை உற்றுப் பார்த்துக் கொண்டே மன 
துக்குள் சொல்லிக் கொண்டார் . " மரணம் ! 
ஆம் , மரணம் ! அவர்களுக்குத் தெரியவில்லை. 
அதைத் தெரிந்து கொள்ள விருப்பமும் இல்லை .. 
அவர்களிடம் இரக்கமும் கிடையாது .. அவர் 
கள் பாடிக் கொண்டிருக்கிறார்கள் ( வெகு தூரத் 
துக்கு அப்பால் ஒரு பெண் பாடுவதும் பியானோ 
வாத்தியத்தின் பின்னணி இசையும் மூடப்பட்ட 
கதவு வழியாக அவருக்குக் கேட்டது ) . அவர் 
களுக்கு இப்பொழுது எல்லாமே ஒன்று தான் . 
ஆனால் அவர்களு 

அவர்களும் மரணமடைவார்கள் . முட் 
டாள்கள் . நான் முதலில் போகிறேன் . பிறகு 


விரித்து 


584 


In L 


நான் 


அவர்கள் . அவர்களுக்கும் இந்த கதி வரத்தான் 
போகிறது . இப்பொழுது அவர்கள் ஆனந்தத் 
தை அனுபவிக்கிறார்கள் . மிருகங்கள் ! 

அவ 
ருக்கு ஏற்பட்ட எரிச்சல் தொண்டையை 
அடைத்தது . அவர் பயங்கரமாக , 

சொல்ல 
முடியாத அளவுக்கு வேதனையடைந்தார் . 
இந்தப் பயங்கரத்தை ஒவ்வொருவரும் 

எப் 
பொழுதாவது அனுபவிக்க வேண்டுமென்பதை 
நினைத்துப் பார்க்கக் 

முடியாது . 

அவர் 
உடம்பை நிமிர்த்திக் கொண்டார் . 

ஏதோ தவறு ஏற்பட்டுவிட்டது . 
பதட்டமடையக் 

கூடாது . 

எல்லாவற்றையும் 
தொடக்கத்திலிருந்து சிந்தித்துப் பார்க்க 
வேண்டும் . அவர் சிந்திக்கத் தொடங்கினார் . 
ஆம் , நோயின் ஆரம்பம் . விலாவில் இடித்துக் 
கொண்டேன் . ஆனால் அன்றைக்கு வழக்கம் 
போலவே தான் இருந்தேன் . மறுநாளும் தான் . 
முதலில் லேசாகத் தான் வலித்தது , பிறகு அது 
மோசமடைந்தது . பிறகு டாக்டர்களிடம் 
போகத் தொடங்கினேன் . பிறகு சோர்வடைந் 
தேன் , உற்சாகமிழந்தேன் , பிறகு இன்னும் 
அதிகமான டாக்டர்களைப் பார்த்தேன் . இந்தக் 
காலம் முழுவதிலும் 

செங்குத்தான 
பாறையின் விளிம்பை மேலும் மேலும் நெருங் 
கிக் கொண்டிருந்தேன் . என் சக்தி குறைந்து 

விளிம்புக்குப் பக்கத்தில் , பக்கத்தில் . 
ப்பொழுது நான் மிக மோசமான நிலைமை 
யிலிருக்கும் நோயாளி. என் கண்களில் ஒளி 
இல்லை . மரணம் 

தான் இருக்கிறது . 
பெருங்குடல் வாய்ப் புண்ணைப் பற்றியே இன் 


நான் 


விட்டது . 


என் 


585 


னும் 


என் 


நினைத்துக் கொண்டிருக்கிறேன் . 
குடல் நோயை குணப்படுத்திவிடலாம் என்று 
நினைக்கிறேன் . ஆனால் மரணம் என்னைச் சூழ்ந்து 
விட்டது . ஐயோ ! இது தான் மரணமா ? மிக 
வும் பயங்கரமான அச்சம் அவரை மறுபடியும் 
பிடித்துக் கொண்டது . அவர் மூச்சுத் திண 
றினார் , கீழே குனிந்தார் , தீப்பெட்டியைத் 
தேடினார் , படுக்கைக்குப் பக்கத்திலுள்ள 
மேசையின் மேல் முழங்கையை இடித்துக் 
கொண்டார் . அவருக்கு அதிகமான வலி ஏற் 
பட்டது . குறுக்கே போடப்பட்டிருந்த மேசை 
யின் மேல் அவருக்குக் கோபமேற்பட்டது , 
ரண்டாவது தடவை அதன் மேல் பலமாக 
அடித்துக் கீழே புரட்டித் தள்ளினார் . அந்த 
முயற்சியில் அவருக்கு மூச்சுத் திணறியது . அவர் 
மல்லாக்க விழுந்தார் , அந்தக் கணத்திலேயே 
தனக்கு மரணம் வராதா என்று 

வராதா என்று எதிர்பார்த் 
தார் . 

விருந்தினர்கள் தங்கள் வீடுகளுக்குப் புறப் 
பட்டுக் கொண்டிருந்தார்கள் . அவர்களை வழி 
யனுப்பிக் கொண்டிருந்த பிர ஸ்கோவியா ஃபி 
யோதரவ்னா மேசை கீழே விழுந்த சத்தத்தைக் 
கேட்டு அறைக்குள் வந்தாள் . 
உங்களுக்கு என்ன ஆச்சு ? 

ஒன்றுமில்லை . நான் மேசையைத் தற்செய 
லாகத் தள்ளிவிட்டேன் . 

அவள் வெளியே போய்விட்டு மெழுகுவர்த்தி 
விளக்கை எடுத்துக் கொண்டு திரும்பினாள் .. 
அவர் படுத்தபடியே அவளை உற்றுப் பார்த்துக் 
கொண்டிருந்தார் . நெடுந்தூரம் ஓடியவரைப் 


586 


போல அவர் பலமாகவும் வேகமாகவும் மூச்சு 
விட்டுக் கொண்டிருந்தார் . 
Jean , என்ன நடந்தது ? 
ஒ - ஒன்றுமில்லை . நான் அதைத் ...... தள்ளி 
விட்டேன் . ( இவளிடம் எதற்காகச் சொல்ல 
வேண்டும் ? இவள் புரிந்து கொள்ள மாட்டாள் 
என்று அவர் நினைத்தார் . ) 

ஆம் , அவள் புரிந்து கொள்ளவில்லை . அவள் 
மேசையைத் தூக்கிச் சரியாக வைத்தாள் . 
அங்கேயிருந்த விளக்கைப் பொருத்தி வைத்து 
விட்டு 

வேகமாகப் புறப்பட்டாள் . அவள் 
சீமாட்டியை வழியனுப்ப வேண்டும் . 

அவள் திரும்பிவந்த பொழுது அவர் இன் 
னும் மல்லாக்கப் படுத்தபடியே மேல் தளத் 
தைப் பார்த்துக் கொண்டிருந்தார் . 
என்ன ? மோசமாக இருக்கிறதா ? 
ஆமாம் . 
அவள் தலையை ஆட்டிக் கொண்டு உட்கார்ந் 


தாள் . 


“ Jean , லெஷெதித் ஸ்கியைக் கூட்டி வரு 
மாறு ஆளனுப்பலாமா என்று யோசிக்கிறேன் . 

அந்தப் பிரபல டாக்டருக்கு ஆளனுப்பினால் 
மறுபடியும் அதிகமாகப் பணம் செலவழிக்க 
வேண்டியிருக்கும் . அவர் செயற்கையாகச் 
சிரித்துவிட்டு வேண்டாம் என்றார் . அவள் சற்று 
நேரம் உட்கார்ந்திருந்தாள் . பிறகு அவருக் 
குப் பக்கத்தில் வந்து நெற்றியில் முத்தமிட் 
டாள் . 

அவள் தன்னை முத்தமிட்ட பொழுது அவர் 
தன் முழு மனதோடும் அவளை வெறுத்தார் . 


587 


அவளைப் பிடித்துத் தள்ளாமலிருப்பதற்கு அவர் 
மிகவும் முயற்சி செய்ய வேண்டியிருந்தது . 

“ போய் வருகிறேன் . கடவுள் கிருபையால் 
நீங்கள் நன்றாகத் தூங்கு வீர்கள் . 


ஆமாம் . 


6 


இவான் இலியீச் தான் செத்துக் கொண் 
டிருப்பதை உணர்ந்தார் , எப்பொழுதுமே நம் 
பிக்கை இல்லாத நிலைமையில் இருந்தார் .. 

தான் செத்துக் கொண்டிருப்பது இதயத் 
தின் ஆழத்தில் அவருக்குத் தெரியும் . அந்தக் 
கருத்துக்குத் தன்னைப் பழக்கிக் கொள்ளவில்லை 
என்று அவரைச் சொல்லிவிட முடியாது . அவ 
ரால் அதைப் புரிந்து கொள்ள முடியவில்லை ; 
அவரால் புரிந்து கொள்ளக் கூட முடியாது . 
கிஸெவ தெரின் தர்க்கவியலைக் கற்கு 

கற்கும் பொ 
ழுது காயிஸ் 

மனிதர் , மனிதர்கள் 
அழியக் கூடியவர்கள் , ஆகவே காயிஸ் அழியக் 
கூடியவர் என்ற முக்கூற்று முடிவைப் படித் 
திருக்கிறார் . ஆனால் அது காயிஸைப் பொறுத்த 
மட்டில் தான் உண்மையானது , தனக்கு அது 
உண்மையல்ல என்று தான் அவர் வாழ்க்கை 
முழுவதிலும் கருதிவந்திருக்கிறார் . காயிஸ் ஒரு 
மனிதர் , அதாவது சூக்குமமான அர்த்தத்தில் 
ஒரு மனிதர் , ஆகவே இந்த முக்கூற்று முடிவு 
அவருக்குப் பொருந்தும் . அனால் இவான் இலி 
யீச் காயிஸ் அல்ல , சூக்குமமான அர்த்தத்தில் 
மனிதருமல்ல . மற்ற எல்லா மனிதர்களிடத் 


588 


மனிதராக 


( கு 


திலிருந்தும் அவர் முற்றிலும் , முற்றிலும் 
வேறுவிதமான 

எப்பொழுதுமே 
இருந்து வந்திருக்கிறார் . அவருடைய அப்பாவுக் 
கும் அம்மாவுக்கும் சகோதரர்களான மீத்யா 
வுக்கும் 

வலோத்யாவுக்கும் வண்டிக்காரனுக் 
தாதிக்கும் பொம்மைகளுக்கும் மற்றும் 
காதென்காவுக்கும் சிறுவன் வான்யாவாக இருந் 
திருக்கிறார் . குழந்தைப் பருவம் , பால்யம் 
மற்றும் இளமையின் இன்பங்களையும் துன்பங் 
களையும் பரவசங்களையும் அனுபவித்த வான் 
யாவாக வளர்ந்திருக்கிறார் . வான்யா மிகவும் 
அன்போடு நேசித்த கால் பந்தின் தோல் வாசனை 
யைக் காயிஸ் 

எக்காலத்திலாவது அறிந் 
திருக்கக் 

கூடுமா ? காயிஸ் அவரைப் போல 
உணர்ச்சியோடு தாயாரின் கையில் எப்பொழு 
தாவது முத்தமிட்டிருப்பாரா அல்லது அவளு 
டைய பட்டுடைகளின் சரசரக்கும் சத்தத்தை 
எப்பொழுதாவது நேசித்திருப்பாரா ? காயிஸ் 
பள்ளிக்கூடத்தில் 

த்தில் அப்பங்களைப் பற்றித் தக 
ராறு செய்திருப்பாரா ? அல்லது எப்பொழு 
தாவது காதலித்திருப்பாரா ? அல்லது நீதிமன்ற 
நடவடிக்கைகளுக்கு மேதாவிலாசத்தோடு 
தலைமை தாங்கியிருப்பாரா ? 
காயிஸ் அழியக் கூடியவர் என்பது 

உண் 
அவர் மரணமடைவது 

சரியானது , 
பொருத்தமானதே . ஆனால் நான் , வான்யா , 
எல்லாச் சிந்தனைகளையும் உணர்ச்சிகளையும் 
கொண்ட இவான் இலியீச் என்னைப் பொறு 
த்த வரை அது முற்றிலும் வேறு விஷயம் . 

மரணமடைவது சரியானதாகவும் 


மை . 


நான் 


589 


என்பது 


பொழுது 


பொருத்தமானதாகவும் இருக்க முடியாது . 
அந்த எண்ணமே மிகவும் பயங்கரமானதாக 
இருக்கும் . 
அவருடைய சிந்தனைகள் இப்படியிருந்தன . 

காயிஸைப் போல நான் மரணமடையுமாறு 
விதிக்கப்பட்டிருந்தால் அது எனக்குத் தெரிய 
வந்திருக்கும் , ஏதாவதொரு மனக்குரல் என் 
னிடம் தெரிவித்திருக்கும் . ஆனால் அந்த மாதிரி 
எதுவுமே ஒருக்காலும் 

எனக்குத் தெரிய 
வில்லையே . நான் காயிஸைப் போன்ற அதே 
தரத்தைச் சேர்ந்தவனல்ல 

எனக்கு 
எப்பொழுதுமே தெரியும் , என்னுடைய நண் 
பர்கள் எல்லோருக்கும் தெரியும் . ஆனால் இப் 

ழுது பாருங்கள் ! என்று அவர் தனக்குள் 
சொல்லிக் கொண்டார் . அப்படி இருக்க முடி 
யாது . அது இருக்க முடியாது . ஆனால் இருக் 
கிறதே . அது எப்படி சாத்தியம் ? இதை ஒருவர் 
எப்படிப் புரிந்து கொள்ள முடியும் ? 


அவரால் அதைப் புரிந்து கொள்ள முடிய 
வில்லை . அந்த எண்ணம் போலியானது , தவறாக 
வழி நடத்திச் செல்வது , அழகற்றது என்று 
அதை விரட்டியடிக்க முயற்சி செய்தார் , 
அதனிடத்தில் உண்மையான , 

எண்ணங் 
களை எழுப்புவதற்கு முயற்சி செய்தார் . ஆனால் 
அந்த எண்ணம் வெறும் எண்ணத்தைக் காட்டி 

பெரியது , அதுவே யதார்த்தம் , அது 
திரும்பத் திரும்ப வந்து அவருக்கு எதிரே நின் 
றது . 

அவர் மற்ற சிந்தனைகளில் ஆதரவைத் தேட 
முடியும் என்ற நம்பிக்கையில் அவற்றை ஒவ் 


தூய 


லும் 


590 


வொன்றாகக் கூப்பிட்டார் . 

மரணத்தைப் 
பற்றிய சிந்தனைகள் ஏற்படாமல் தன்னைப் பாது 
காத்த பழைய சிந்தனை முறையை மீண்டும் 
பெறுவதற்கு அவர் முயற்சி செய்தார் . ஆனால் 

காலத்தில் மரணத்தைப் பற்றிய உணர் 
வைத் தடுத்த , மறைத்த , அதன் சுவடுகூடத் 
தெரியாமல் நசுக்கிவிட்ட பொருள்களால் இ 
பொழுது அப்படிச் செய்ய முடியவில்லை . 
ஒரு விசித்திரம் தான் . இவான் இலியீச் சமீப 
காலத்தில் மரணத்தைப் பற்றி நினைப்பதைத் 
தடுத்த பழைய சிந்தனை முறையை மறுபடியும் 
ஏற்படுத்துவதற்குத் தன்னுடைய நேரத்தில் 
பெரும் பகுதியைச் செலவிட்டார் . 

உதாரண 
மாக , ‘ ‘ என்னுடைய 

வேலையில் 

மூழ்கிவிட 
வேண்டும் , ஒரு காலத்தில் வேலை தானே என் 
னுடைய மொத்த வாழ்க்கையாகவும் இருந் 
தது என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொள் 
வார் . அவர் எல்லாச் சந்தேகங்களையும் தன் 
மனதிலிருந்து அகற்றிக் கொண்டு நீதிமன்றத் 
துக்குப் போவார் . அங்கே தன்னுடைய நண் 
பர்களோடு உரையாடுவார் , வழக்கம் போல 
அவர்கள் மத்தியில் தன்னுடைய இருக்கையில் 
அமர்வார் , உட்காரும் பொழுதே நீதிமன்றத் 
தில் கூடியிருக்கும் மக்களை நோக்கி பொதுப் 
படையாகவும் கம்பீரமாகவும் பார்வையைச் 
சுழலவிடுவார் . ஓக் மரத்தில் செய்யப்பட்ட 
தன்னுடைய சாய்வு நாற்காலியின் கைகளைத் 
தன் மெலிந்த கரங்களால் பிடித்துக் கொண்டு 
தனக்குப் பக்கத்தில் அமர்ந்திருப்பவரை நோக் 
கிக் குனிவார் , மேசை மேல் வைக்கப்பட்டிருக் 


591 


கும் காகிதங்களைக் கலைப்பார் , மெலிதான குர 
லில் ஏதோ சொல்லுவார் , பிறகு திடீரென்று 
நிமிர்ந்து உட்கார்ந்து , 

கண்களை மேலே 
உயர்த்தி நீதிமன்றத்தின் நடவடிக்கைகளைத் 
தொடங்கி வைக்கும் அந்தப் பழக்கமான 
வார்த்தைகளை உச்சரிப்பார் . ஆனால் வழக்கு 
விசாரணை நடுவில் விலாப்புறத்தில் வலி ஏற் 
படும் , நீதிமன்ற நடவடிக்கை எந்தக் கட்டத் 
தில் இருக்கிறது என்பதற்குச் சம்பந்தமில்லா 
மல் அதன் கொறிக்கும் நடவடிக்கை ஆரம்ப 
மாகும் . இவான் இலியீச் அதை லேசாக கவ 
னித்த பிறகு அதை மனதிலிருந்து விரட்டு 
வதற்கு முயற்சி செய்வார் , ஆனால் அது தன் 
வேலையைத் தொடரும் , 

தொடரும் , அவருக்கு முன்னால் 
வந்து நிற்கும் , அவருடைய கண்களை 

கண்களை நேராக 
உற்றுப் பார்க்கும் . அவர் குழப்பமடைவார் , 
அவருடைய கண்களின் ஒளி மறையும் , இது 
ஒன்று மட்டும் தான் உண்மையா ? என்று அவர் 
மறுபடியும் தன்னைக் கேட்டுக் கொள்வார் . எப் 
பொழுதுமே மேதாவிலாசமும் நுணுக்கமான 
திறமையும் உடைய அவர் குழப்பமடைவதை 
யும் தவறுகள் செய்வதையும் அவருடைய சக 
நீதிபதிகளும் அவருடைய உதவியாளர்களும் 
வியப்போடும் வருத்தத்தோடும் கவனிப்பார் 
கள் . அவர் 

தலையைச் சிலிர்ப்பிக் கொண்டு 
தன் கவனத்தை ஒரு முகப்படுத்த , எப்படியா 
வது விசாரணையைக் கடைசிவரை கொண்டு 
போய் முடிப்பதற்கு முயற்சி செய்வார் . அவர் 
அதிலிருந்து தப்பிப்பதற்கு எந்தச் சட்ட நட 
வடிக்கையும் உதவி செய்யாது என்பதைத் தன் 


592 


கோரியது , 


வேறு 


னிடமிருந்தே மறைப்பதற்கு அவர் விரும்பினார் . 
இனிமேல் சட்ட நடவடிக்கைகள் அதைத் தன் 
னிடமிருந்து 

மறைக்க முடியாது என்பதை 
உணர்ந்தவராக அவர் வருத்தத்தோடு வீட் 
டுக்குத் திரும்புவார் . அது அவருடைய முழு 
கவனத்தையும் 

எதுவும் 
செய்ய விடாமல் அதையே உற்றுப் பார்த்துக் 
கொண்டிருக்க வேண்டும் என்றது ; ஒன்றும் 
செய்யாதே . சொல்ல முடியாத துன்பத்தை 
அனுபவி என்று அது இப்படி வற்புறுத்தியது 
தான் எல்லாவற்றைக் காட்டிலும் மோசமாக 
இருந்தது . 

இந்தப் பயங்கரமான மனோநிலையிலிருந்து 
தப்புவதற்காக இவான் இலியீச் மற்ற சுகங் 
களை , மற்ற மூடு திரைகளைத் தேடினார் ; அத் 
தகைய மூடு திரைகளை அவர் கண்டார் . சிறிது 
காலத்துக்கு அவை நோயைத் தணிப்பதைப் 
போலத் தோன்றியது , ஆனால் வெகு சீக்கிரத் 
திலேயே அவை அழிந்தன ; அல்லது அதற்கு 
எல்லாவற்றையும் ஊடுருவிப் பார்க்கக் கூடிய 
சக்தி இருப்பதைப் போலவும் இந்த உலகத்தில் 
அதைத் தடுத்து நிறுத்தக்கூடியது ஒன்றுமே 
யில்லை என்பதைப் போலவும் அவை ஊடுருவிப் 
பார்க்கக் கூடியதாக மாறின . 

சில சமயங்களில் அவர் தான் அரும்பாடு 
பட்டு அலங்கரித்த உபசரிப்பு அறைக்குள் , கால் 
தவறி விழுந்த அதே அறைக்குள் போவார் . 
இந்த அறைக்காகத்தானே என்னுடைய வாழ்க் 
கையைத் தியாகம் செய்தேன் (விழுந்ததிலி 
ருந்து தான் நோய் தொடங்கியது 

என்று 


38- 2442 


593 


பிடி 


அவர் நிச்சயமாகக் கருதினார் ) என்று 

கசப் 
பான சிரிப்போடு நினைப்பார் . அவர் உபசரிப்பு 
அறைக்குள் சென்று மெருகிடப்பட்ட மேசை 
யின் மேல் 
மேல் ஆழமான 

ஆழமான வெட்டு ஏற்பட்டிருப் 
பதைப் பார்த்தார் . வெண்கலத்தில் ஓரங்களைக் 
கொண்ட படத்தொகுப்பின் பிடி வளைந்திருப் 
பதைக் கண்டார் . மேசைக்கு ஊறு ஏற்படுத்தி 
யிருப்பது அது தான் என்பதைப் புரிந்து கொண் 
டார் . அந்தப் படத் தொகுப்பைக் கையில் 
எடுத்தார் . அதன் விலை அதிகம் . மிகவும் அன்பு 
நிறைந்த கவனத்தோடு அவர் படங்களை அதில் 
ஒட்டி வைத்திருந்தார் . தன் மகள் மற்றும் 
அவளுடைய நண்பர்களுடைய அக்கறையின் 
மையைப் பற்றி ஆத்திரமடைந்தார் . 
வளைந்திருந்தது . உள்ளே புகைப் படங்கள் தலை 
கீழாக இருந்தன . அவர் மிகுந்த கவனத்தோடு 
படங்களைச் 

சரியாக வைத்தார் , பிடியின் 
வளைவை நேராக்கினார் . 

அந்த établissement * மொத்தத்தையும் 
- படத் தொகுப்பு உள்பட --அறையின் 
வேறொரு மூலையில் செடிகள் வைக்கப்பட் 
டிருந்த இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று 
நினைத்தார் . அவர் வேலைக்காரனைக் கூப்பிட்ட 
டார் . அவர் மனைவி அல்லது மகள் உதவி செய் 
வதற்கு வந்தார்கள் . அவர்களுக்கிடையே 
கருத்து வேறு பாடுகள் ஏற்பட்டன . அவர்கள் 
மாற்ற வேண்டாம் என்றார்கள் . அவர் அவர் 
களோடு வாதாடினார் , அவருக்குக் கோபமேற் 
பட்டது . ஆனால் அதுவும் நல்லது தான் . ஏனென் 

சாமான்கள் ( பிரெஞ்சு) . 


594 


றால் அதை மறப்பதற்கு அது உதவி செய்தது . 
அது 

கண்ணுக்கு எட்டாத இடத்துக்குத் 
தள்ளப்பட்டுவிட்டது . 

ஆனால் அவர் தானே மேசையைத் தூக்க 
முயற்சி செய்தபொழுது , 

வேண்டாம் . அதை 
வேலைக்காரர்களிடம் விட்டுவிடுங்கள் . நீங்கள் 
மறுபடியும் காயப்படுத்திக் கொள்வீர்கள் 
என்று அவர் மனைவி கூறினாள் . அது திடீரென்று 
திரைக்குப் பின்னாலிருந்து வெளியே வந்தது . 
அவருடைய பார்வைக்கு முன்னால் அது பிரகாச 
மாகத் தோன்றியது . மறுபடியும் அது மறைந்து 
விடும் என்று அவர் நம்பினார் . ஆனால் விலாப் 
புறத்தில் வலி ஏற்படுவதை அவர் தானாகவே 
உணர்ந்தார் - ஏதோ ஒன்று இன்னும் அங்கே 
இருந்தது . இன்னும் கொறித்துக் கொண்டிருந் 
தது , அவரால் அதை மறக்க முடியவில்லை . அது 
செடிகளுக்குப் பின்னாலிருந்து மிகவும் 

தெளி 
வாக அவரை உற்றுப் பார்த்துக் கொண்டிருந் 
தது . அப்படியானால் இவ்வளவு அமளி தேவை 
யில்லையே . 

ஒரு கோட்டையைப் புயல்போலச் சூழ்ந்து 
தாக்குவதைப் போல இங்கே , இந்தத் தொங்கு 
திரைகளில் என்னுடைய உயிரை இழந்தேன் 
என்பது உண்மையாக இருக்க முடியுமா ? அது 
உண்மையல்ல ! என்ன பயங்கரம் ! என்ன பிதற் 
றல் ! அப்படி இருக்க முடியாது ! அப்படி இருக் 
காது . ஆனால் அப்படி இருக்கிறதே . 

அவர் தன்னுடைய படிப்பறைக்குள் சென்று 
படுத்தார் . மறுபடியும் அதோடு அவர் தன்னந் 
தனியாக இருந்தார் . அதோடு நேருக்கு நேராக 


38 * 


595 


இருந்தார் . அதைப் பற்றி அவர் ஒன்றும் செய்ய 
முடியாது . அதைப் பற்றிச் சிந்திப்பதையும் 
உடலில் இரத்தம் குளிர்ச்சியடைந்து கொண் 
டிருப்பதை உணர்வதையும் தவிர அவர் 
செய்யக்கூடியது வேறொன்றுமில்லை .. 


7 


இவான் இலியீச் நோய் வாய்ப்பட்ட மூன் 
றாவது மாதத்தில் இனிமேல் அவர் எவ்வளவு 
சீக்கிரத்தில் பதவியைக் காலி செய்வார் , உயி 
ரோடிருப்பவர்களைத் தன்னுடைய இருத்தலின் 
சுமையிலிருந்தும் தன்னைத் துன்பங்களிலிருந் 
தும் எவ்வளவு சீக்கிரத்தில் விடுவிப்பார் என்ற 
ஒரு விஷயத்தைப் பற்றியே இனி மற்றவர்கள் 
அவரிடம் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள் 
என்பதை அவருடைய மனைவி , மகள் , மகன் , 
வேலைக்காரர்கள் , நண்பர்கள் , டாக்டர்கள் 
குறிப்பாக , அனைவருமே அறிந்திருந்தது எப்படி 

சொல்வது கடினம் . அது மெதுவாக , 
மிகவும் நுட்பமாக , படிப்படியாக ஏற்பட்டது . 
எனவே அதைச் சொல்வது கடினம் . 

அவர் தூக்கம் மேலும் மேலும் குறைந்தது . 
கஞ்சாவைச் சாப்பிட்டார் . அபினிச் சத்தை 
ஊசி மூலம் உடலில் செலுத்தினார்கள் . ஆனால் 
இது வலியைக் குறைக்கவில்லை . முதலில் இந்தப் 
பாதி உணர்வோடிருக்கும் நிலையின் மந்தமான 
துன்பம் - அது புதுமையான தாகச் 
இருந்தது . ஆனால் சீக்கிரத்திலேயே அதுவும் 
துன்பம் தணிக்கப்படாத வலியைக் காட்டிலும் 


என்று 


சுகமாக 


596 


அதிகமாக இல்லாவிட்டாலும் அதே அளவுக்குப் 
பெருந் துன்பத்தைக் கொடுத்தது . 

டாக்டர் உத்தரவுப்படி அவருக்குத் தனி 
உணவு தயாரிக்கப்பட்டது . ஆனால் அவருக்கு 
அவை அனைத்துமே மென்மேலும் சுவையற்ற 
வையாக , அருவருப்பைத் தருபவையாக ருந் 
தன . 
அவர் காலையில் 

குடலைச் சுத்தம் செய்து 
கொள்வதற்கு விசேஷமான 

ஏற்பாடுகள் 
செய்யப்பட்டன . இது அன்றாடச் சித்திரவதை 
யாக இருந்தது . அந்த அசுத்தமும் வெளி மதிப் 
பின்மையும் நாற்றமும் அதற்கு இன்னொரு 
நபர் உதவி செய்ய வேண்டும் என்பதாலும் 
சித்திரவதையாக இருந்தது . 

இந்த அருவருப்பான விவகாரம் 
இவான் இலியீச்சுக்கு ஒரு ஆறுதலைக் கொடுத் 
தது . மலச் 

சட்டியைத் தூக்கிக் கொண்டு 
போவதற்கு வேலைக்காரன் கெராஸிம் எப் 
பொழுதும் வருவதே அந்த ஆறுதலாகும் . 
கெராஸிம் 

சுத்தமான விவசாய இளை 
ஞன் ; அவன் நகர 

உணவில் 

செழித்துக் 
கொண்டிருந்தான் . அவன் எப்பொழுதுமே 
பிரகாசமாகவும் சுறுசுறுப்போடுமிருந்தான் . 
ருஷ்ய உடைகளை அணிந்து கொண்டிருக்கும் 
இந்தச் சுத்தமான இளைஞன் இவ்வளவு அரு 
வருப்பான கடமையைச் செய்வது முதலில் 
இவான் இலியீச்சுக்கு 

மனச் 

சங்கடத்தைக் 
கொடுத்தது . 
ஒரு தடவை 

மேலிருந்து எழுந்த 
வுடன் அவர் தன் காற்சட்டையைக் கூடச் 


ஆனால் 


பானை 


597 


யான , 


சரியாக அணிந்து கொள்ள முடியாமல் சாய்வு 
நாற்காலியில் சாய்ந்தார் . மூடப்படாதிருந்த 
பின்னங்கால் கெண்டைச் சதையையும் அதன் 
மீது தொங்கிக் கொண்டிருந்த சதையையும் 
பின்புறமாகச் சாய்ந்தவாறு பயந்தபடியே 
பார்த்துக்கொண்டிருந்தார் . 
அந்தத் தருணத்தில் கெராஸிம் மென்மை 

உறுதியான காலடியோடு உள்ளே வந் 
தான் . அவனைச் சுற்றி குளிர்காலக் காற்றின் 
புது வாசனையும் அவனுடைய கனத்த பூட்சு 
களின் மேல் தேய்க்கப்பட்டிருந்த தார் நெடி 
யும் வீசியது . அவன் சுத்தமான 

கைநெசவு 
மேல்துணியும் அதன் கீழ் சுத்தமான பருத்திச் 
சட்டையும் அணிந்திருந்தான் . சுருட்டிவிடப் 
பட்டிருந்த கைகள் 

அவனுடைய 
இளம் கரங்களை வெளிக் காட்டின . இவான் 

லியீச்சின் முகத்தைப் பார்க்காமல் ( தன் 
னுடைய முகத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக் 

ம் வாழ்க்கையின் ஆனந்தம் அவரைக் கேலி 
செய்வதாக அவர் நினைத்துவிடுவாரோ என்ற 
அச்சம் காரணமாக இருக்கும் ) அவன் மலச் 
சட்டியை நோக்கிச் சென்றான் . 

கெராஸிம் ! என்று இவான் இலியீச் பல 
வீனமான குரலில் கூப்பிட்டார் . 

கெராஸிம் ஏதோ தவறு செய்துவிட்டதாக 
நினைத்து பயந்து போய்த் 

திடுக்கிட்டான் . 
அவனுடைய மலர்ந்த , சாதாரணமான , இனிய 
சுபாவங்கொண்ட இளம் முகத்தை - அந்த 
முகத்தில் தாடி வளரப் போகின்ற முதற் சின் 


பலமான 


598 


நான் 


உதவி 


னங்கள் தெரிந்தன 

நோயாளியை நோக்கி 
வேகமாகத் திருப்பினான் . 
" ஐயா ! என்ன வேண்டும் ? 

உனக்கு இது மிகவும் அருவருப்பாக இருக் 
குமே . என்னை மன்னித்துவிடு . இதை நானே 
செய்து கொள்ள முடியவில்லை . 

ஐயா ! நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ? 
கெராஸிமுடைய கண்களும் பற்களும் சிரிப்பில் 
பிரகாசித்தன . 

உங்களுக்கு 
செய்யக் கூடாதா ? உங்களுக்கு உடம்பு சரி 
யில்லை . 

அவன் தன்னுடைய பலமான , திறமையான 
கரங்களால் வழக்கமான பணியைச் செய் 
தான் . அந்த அறையிலிருந்து ச 

அறையிலிருந்து சப்தமில்லாமல் 
வெளியே சென்றான் . ஐந்து நிமிடங்களுக்குப் 
பிறகு அதே மாதிரியாக சப்தமில்லாமல் நடந்து 
திரும்பினான் . 
இவான் 

இலியீச் இன்னும் அந்த சாய்வு 
நாற்காலியில் படுத்திருந்தார் . 

" கெராஸிம் ! அந்த இளைஞன் சுத்தப்படுத் 
தப்பட்ட சட்டியைக் கீழே வைத்த பொழுது 
அவர் கூப்பிட்டார் . தயவு செய்து எனக்கு 
உதவி செய் . இங்கே 

கெராஸிம் அவ 
ருக்குப் பக்கத்தில் வந்தான் . என்னைத் தூக்கிப் 
பிடித்துக் கொள் . என்னால் எழுந்திருக்க முடிய 
வில்லை . திமீத்ரியையும் வெளியே அனுப்பிவிட் 
டேன் . 

கெராஸிம் குனிந்தான் . அவன் 
கைகளாலும் அவன் காலடியைப் போலவே 
மென்மையான பிடியோடும் அவரை மெதுவாக , 


வா . 


பலமான 


599 


நாசூக்காகத் தூக்கினான் . ஒரு கையால் அவ 
ரைப் பிடித்துக் கொண்டு மறு 

கையால் 
அவருடைய 

காற் சட்டையை மேலே இழுத் 
தான் . அவரை மறுபடியும் சாய்வு நாற்காலி 
யில் வைக்கப் போனபொழுது 

சோபாவில் 
தன்னை உட்காரவைக்குமாறு இவான் இலியீச் 

கேட்டுக் கொண்டார் . கெராஸிம் 
சிறிதும் முயற்சியில்லாதபடி 

தபடி இவான் இலியீச் 
சை அப்படியே தூக்கி சோபாவின் மேல் வைத் 


அவனைக் 


தான் . 


அவனைப் 


நன்றி . நீ மிகவும் திறமைசாலி ..... எல்லாக் 
காரியத்தையும் 

எவ்வளவு நன்றாகச் 

செய் 
கிறாய் . 

கெராஸிம் மறுபடியும் சிரித்துவிட்டு 
வெளியே போகப் புறப்பட்டான் . அவன் பக் 
கத்திலிருப்பது இவான் இலியீச்சுக்கு மகிழ்ச் 
சியைக் கொடுத்தபடியால் அவர் 
போகவிடவில்லை . 

" அந்த நாற்காலியைத் தூக்கிக் கொண்டு 
வா . அது அல்ல . அந்த நாற்காலி . என் காலைத் 
தூக்கி நாற்காலியின் மேல் வை . கால் மேலே 
இருந்தால் எனக்கு சுகமாக இருக்கிறது . 

கெராஸிம் நாற்காலியைத் தூக்கிக் கொண்டு 
வந்தான் . சட்டென்று அதைத் தரையில் பல 
மான சத்தத்தோடு வைக்கப் போனான் . பிறகு 

கட்டுப்படுத்திக் கொண்டு 
காலியை சப்தமில்லாமல் கீழே வைத்தான் . 
இவான் இலியீச்சினுடைய கால்களைத் தூக்கி 
நாற்காலியின் மேல் வைத்தான் . தன்னுடைய 
கால்களை கெராஸிம் மேலே தூக்கிப் பிடித்த 


தன்னைக் 


நாற் 


600 . 


வான் 


என் 


உடனே சுகமாக இருப்பதைப் போல 
லியீச் உணர்ந்தார் . 

கால்கள் மேலே இருக்கும் பொழுது 
சுகமாக இருக்கிறது என்றார் இவான் இலியீச் . 
“ தலையணையைக் கொண்டு வந்து காலின் கீழ் 
வை . 

கெராஸிம் அவர் சொன்னபடி செய்தான் . 
அந்த நோயாளியின் கால்களை 

மறுபடியும் 
தூக்கி அவற்றுக்குக் கீழே தலையணையை வைத் 
தான் . தன் கால்களை கெராஸிம் தூக்கிய பொ 
ழுது இவான் இலியீச்சுக்கு மறுபடியும் சுகமாக 
இருந்தது . அவன் கால்களைக் கீழே வைத்த 
பிறகு அவருடைய நிலைமை மோசமடைந்தது . 

கெராஸிம் , உனக்கு முக்கியமான வேலை 
இருக்கிறதா ? 
இல்லை , 

என்றான் 

கெராஸிம் . 
தன்னைக் காட்டிலும் உயர்ந்தவர்களிடம் எப் 
படிப் பேச வேண்டும் என்பதை அவன் நகர 
வாசிகளிடமிருந்து கற்றுக் கொண்டிருந்தான் . 
“ உனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது ? 
று ஒன்றுமில்லை . நாளைக் 

வேண்டிய 
விறகை வெட்டுவதைத் தவிர மற்ற எல்லாவற் 
றையும் முடித்து விட்டேன் . 

இன்னும் சிறிது நேரம் கால்களை 
மேலே தூக்கிப் பிடிக்கிறாயா ? 
‘ அப்படியே செய்கிறேன் , ஐயா ! 

கெரா 
ஸிம் அவர் காலைத் தூக்கிப் பிடித்தான் . அப் 
படிப் பிடிக்கும் பொழுது தனக்கு 

வலி ஏற் 
படவில்லை என்று இவான் லியீச் கற்பனை 
செய்து கொண்டார் . 


ஐயா ! 


“ வேறு 


என் 


601 


நீ விறகு வெட்ட வேண்டுமே ! 
" அதைப் பற்றி நீங்கள் கவலைப்படாதீர் 
கள் . அதற்கு இன்னும் எவ்வளவோ நேரம் 
இருக்கிறது. ” 
கெராஸிமை உட்கார்ந்து 

கால்களைப் 
பிடித்துக் கொண்டு தன்னோடு பேசிக் கொண் 
டிருக்குமாறு இவான் இலியீச் கேட்டுக் கொண் 
டார் . கெராஸிம் தன் கால்களைப் பிடித்துக் 
கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே 
வலி இல்லாதிருப்பதைப் போல அவர் கற்பனை 
செய்து கொண்டது விசித்திரமே . 

அதற்குப் பிறகு இவான் இலியீச் அவ்வப் 
பொழுது கெராஸிமை வரச் சொல்லி அவன் 
தோள்களில் தன் கால்களைத் தூக்கி வைத்துக் 
கொண்டிருக்குமாறு கூறுவார் . அந்த இளைஞ 
னோடு பேசிக் கொண்டிருப்பதை அவர் விரும் 
பினார் . கெராஸிம் எல்லாவற்றையும் விருப்பத் 
தோடு , சுலபமாக , எளிமையாக , இனிய முகத் 
தோடு செய்வதைக் கண்டு இவான் இலியீச் 

நெகிழ்ச்சி அடைந்தார் . கெராஸிமைத் 
தவிர மற்ற எல்லோருடைய உடல் நலமும் 
பலமும் உற்சாகமும் இவான் இலியீச்சுக்கு 
எரிச்சலைக் 

கொடுத்தது . அதற்கு மாறாக , 
கெராஸிமின் உடல் நலமும் உற்சாகமும் அவ 
ருக்கு எரிச்சலைத் 

தரவில்லை 

ஆறுதலைக் 
கொடுத்தது . 

இவான் இலியீச் செத்துக் கொண்டிருக்க 
வில்லை , அவர் நோய்வாய்ப் பட்டிருக்கிறார் , 
அவர் அமைதியாக இருந்தால் , டாக்டர் சொல் 
வதைக் கேட்டு நடந்தால் எல்லாம் சரியாகப் 


மன 


602 


என்ற 


மீது 


போய்விடும் 

பொய்யினால் 

என்ன 
காரணத்துக்காகவோ 

எல்லோரும் இந்தப் 
பொய்யைப் பரப்பினார்கள்- அவர் மற்ற எல் 
லாவற்றைக் காட்டிலும் அதிகமான துன்ப 
மடைந்தார் . என்ன செய்தாலும் எதுவும் மாறப் 
போவதில்லை , தன்னுடைய துன்பங்கள் அதி 
கரிக்கும் , தனக்கு மரணம் ஏற்படும் என்பதை 
அவர் நன்றாக அறிந்திருந்தார் . இந்தப் பொய் 
யினால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார் , 
எல்லோருமே இந்தப் பொய்யைப் பரப்பிய 
தனால் அவர் சித்திரவதையை அனுபவித்தார் . 
அவருக்கு உண்மை தெரியும் என்பதால் , எல் 
லோருக்கும் உண்மை தெரியும் என்பதால் , 
எனினும் அவருடைய ஆபத்தான நிலைமை 
காரணமாக இந்தப் பொய்யை அவர் 
திணித்ததனால் , இந்தப் பொய்க்கு அவரையும் 
கூட்டாளியாகுமாறு நிர்ப்பந்தித்ததால் அவர் 
சித்திரவதைக்குள்ளானார் . இந்தப் 

பொய் , 
அவர் மரணமடையுந்தறுவாயில் அவர் மீது 
திணிக்கப்பட்ட இந்தப் பொய் , அவருடைய 
மரணம் என்ற கம்பீரமான , அச்சமூட்டுகின்ற 
நடவடிக்கையை நண்பர்களுடைய சந்திப்பு 
கள் , இரவு உணவுக்கு மீன் சாப்பிடுவதைப் 
போன்ற தரத்துக்குக் குறைத்துவிட்ட இந்தப் 
பொய் இவான் இலியீச்சுக்குச் சொல்ல முடி 
யாத சித்திரவதையாக இருந்தது . அவர்கள் 

சந்தர்ப்பங்களில் இப்படி அவரிடம் 
பேசிக்கொண்டிருக்கும் 

உங் 
களுடைய 

பொய்யை நிறுத்துங்கள் ! நான் 
சாகப் போகிறேன் என்பது உங்களுக்கும் தெரி 


பொழுது , 


603 


என்பது 


ஆனால் 


என்ற 


சச்சரவு , 


நாகரிக 


யும் , எனக்கும் தெரியும் . இன்னும் எதற்காகப் 
பொய் சொல்கிறீர்கள் ? 

என்று சத்தம் 
போட்டுச் சொல்லத் துடிக்கும் கட்டத்துக்கு 
அவர் வந்துவிட்டார் . ஒரு மயிரிழை தான் 
வித்தியாசம் 

விசித்திரமே . 
அதைச் சொல்லக் கூடிய துணிச்சல் அவரிடம் 
ஒருபோதும் 

தும் ஏற்படவில்லை . தன்னைச் சுற்றிலு 
மிருப்பவர்கள் தன்னுடைய 

மரணம் 
பயங்கரமான நடவடிக்கையை , பயத்தைத் , 
தற்செயலாக ஏற்படும் 
ஒழுங்கு முறையில் ஒரு முறிவு ( உபசரிப்பு 
அறைக்குள் நுழையும் பொழுது நாற்றம் வரு 
கின்ற நபரிடம் நடந்து கொள்வதைப் போல 
அவர்கள் அவரிடம் நடந்து கொண்டார்கள் ) 
அவர் வாழ்நாள் முழுவதும் கொத்தடிமையாக 
இருந்த மேன்மையான வாழ்க்கையை 
வதைப் போன்ற தரத்துக்குக் குறைத்துவிட் 
டார்கள் என்பதை அவரால் பார்க்க முடிந் 
தது . யாருமே தனக்காக வருத்தப்படவில்லை ; 
ஏனென்றால் யாருமே தன்னுடைய 

தன்னுடைய நிலைமை 
யைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கவில்லை என் 
பதை அவர் பார்த்தார் . அவருடைய நிலை 
யைப் புரிந்து கொண்டு அவருக்காக வருத்தப் 
பட்ட ஒரே நபர் கெராஸிம் தான் . இவான் 
இலியீச் தன்னோடு இருக்க வேண்டுமென்று 
விரும்பிய ஒரே நபர் கெராஸிம் என்பதும் 
அதே காரணத்துக்காகத் தான் . சில சமயங் 
களில் கெராஸிம் இரவு முழுவதும் அவரோடு 
உட்கார்ந்து கால்களைப் 

பிடித்துவிடுவான் . 
அவனைத் தூங்கப் 

சொல்லும் 


மீறு 


போகுமாறு 


604 


பொழுது 


என்று 


நாள் 


இலியீச் 


23 


இவான் இலியீச் ! நீங்கள் அதைப் 
பற்றிக் கவலைப்படாதீர்கள் , நான் பிறகு தூங்கு 
வேன் 

அவன் மறுப்பான் . அல்லது 
நீங்கள் நோயாளி, நான் உங்களுக்காகப் பாடு 
படக் கூடாதா ? என்று பதிலளிப்பான் . கெரா 
ஸிம் ஒருவன் மட்டுமே பொய் சொல்லவில்லை . 
உண்மையான நிலைமையை அவன் ஒருவன் 
மட்டுமே புரிந்திருக்கிறான் , அதை மறைப்பது 
அவசியம் என்று அவன் கருதவில்லை என்பதை 
அவனுடைய ஒவ்வொரு செயலும் 

செயலும் எடுத்துக் 
காட்டியது . தன்னுடைய எஜமானர் பரிதாப 
கரமாக , உடல் மெலிந்து செத்துக் கொண் 
டிருப்பதைக் கண்டு அவன் வருத்தப்பட்டான் . 
ஒரு இவான் 

அவனிடம் 
போதும் , நீ போகலாம் என்று சொன்ன 
பொழுது நாம் எல்லோரும் ஒரு நாள் மரண 
மடையத்தான் போகிறோம் . உங்களுக்கு நான் 
இப்பொழுது உதவி செய்வது தவறா ? என்று 
அவன் ஒளிவு மறைவில்லாமல் கேட்டான் . 
இவான் 

இலியீச்சுக்கு ஊழியம் 
எனக்குச் சிறிதும் சங்கடத்தைத் தரவில்லை , 
ஏனென்றால் செத்துக் கொண்டிருக்கும் நப 
ருக்கு நான் உதவி புரிகிறேன் , நான் செத்துக் 
கொண்டிருக்கும் பொழுது எனக்கும் யாரா 
வது உதவி செய்வார்கள் என்று நம்புகிறேன் 
என்றான் . 

அந்தப் பொய் மற்றும் அதிலடங்கிய எல்லா 
வற்றுக்கும் அடுத்தபடியாக 

யாருமே 
காக , தான் விரும்புகின்ற வகையில் வருத்தப் 
படவில்லை என்பது இவான் இலியீச்சுக்கு அதிக 


புரிவது 


தனக் 


605 


மான வேதனையைக் கொடுத்தது . நெடு நேரம் 
துன்பப்பட்டபிறகு நோய்வாய்ப்பட்ட குழந் 
தையை அநுதாபத்தோடு தடவிக் கொடுப் 
பதைப் போல தன்னை நடத்த வேண்டும் 
அதை ஒத்துக் கொள்ள அவர் வெட்கப்பட்ட 
போதிலும் என்று அவர் மிகவும் ஏங்கிய 
தருணங்கள் இருந்தன . நோயாளியாக இருக் 
கின்ற குழந்தைகளை முத்தம் கொடுத்து சமா 
தானப் படுத்துவதைப் போல யாராவது 
தன்னைத் தட்டிக்கொடுக்க மாட்டார்களா , 
முத்தமிட மாட்டார்களா , கண்ணீர் வடிக்க 
மாட்டார்களா என்று ஏங்கினார் . அவர் நீதிமன் 
றத்தின் முக்கியமான உறுப்பினர் , அவருடைய 
தாடி நரைக்கத் தொடங்கியிருந்தது , எனவே 
தன்னிடம் அப்படி நடந்து கொள்ள மாட்டார் 
கள் என்பது அவருக்குத் தெரியும் . ஆனால் அவர் 
அதைத்தான் விரும்பினார் . இதைப் போன்ற 
ஏதோ ஒன்று கெராஸிமோடு அவருடைய உறவு 
களில் இருந்தது . அதனால் தான் கெராஸிம் 
பக்கத்திலிருக்கும் பொழுது அவருக்கு ஆறுதல் 
ஏற்பட்டது . இவான் இலியீச் சத்தம் போட்டு 
அழுவதற்கு விரும்பினார் . யாராவது தன்னை 
அணைத்துக் கொள்ள வேண்டும் , 
பற்றிக் கதறியழ வேண்டும் என்று அவர் விரும் 
பினார் . ஆனால் நீதிமன்ற உறுப்பினரும் அவ 
ருடைய சகாவுமான ஷெபெக் அவரைப் 
பார்க்க வருகிறார் . அவரிடம் கதறியழுது ஆறு 
தலடைவதற்குப் பதிலாக வான் இலியீச் 
சோகமான , 

அறிவாழமிக்க தோற்றத்தை 
மேற்கொண்டு வெறும் சோம்பல் காரணமாக , 


தன்னைப் 


606 


மேன் முறையீட்டு நீதிமன்றத்தின் முடிவுகளின் 
முக்கியத்துவத்தைப் பற்றித் தன்னுடைய 
கருத்தைத் தெரிவிக்கிறார் , அந்த முடிவுகளை 
வன்மையாக ஆதரித்துப் பேசுகிறார் . இவான் 
இலியீச்சின் மனதிலும் மற்றும் அவரைச் சுற்றி 
எங்குமிருந்த இந்தப் பொய்யைப் போல அவ 
ருடைய கடைசி நாட்களை நஞ்சாக மாற்றியது 
வேறு ஒன்றுமேயில்லை . 


8 


காலைப் 


வர்த்தி 


காலைப் பொழுது உதயமாகிவிட்டது . கெரா 
ஸிம் போய்விட்டதும் வேலைக்காரன் பியோத் 
தர் அறைக்குள் வந்ததும் தான் 
பொழுது உதித்துவிட்டதற்கு ஒரே ஆதாரமாக 
இருந்தது . அவன் உள்ளே 

வந்து மெழுகு 
விளக்குகளை அணைத்தான் . சன்னல் 
களில் ஒன்றை மூடியிருந்த திரையை இழுத்து 
விட்டபிறகு அமைதியாக அந்த அறையைப் 
பெருக்கத் தொடங்கினான் . காலையோ அல்லது , 
இரவோ , வெள்ளிக்கிழமையோ அல்லது சனிக் 
கிழமையோ ஒரு வேறுபாடும் கிடையாது . அவ 

எல்லாமே ஒன்று தான் . எந்த நேரத் 
திலும் ஒரே மாதிரியான கொறிக்கும் , துன்ப 
மூட்டும் வலி . அது ஒரு வினாடி கூட நிற்பதில்லை . 
வாழ்க்கை தடுக்க முடியாத விதத்தில் வெளி 
யேறிக் கொண்டிருக்கிறது , ஆனால் அது இன் 
னும் முடிந்துவிடவில்லை , ஒரே யதார்த்தமான , 
அருவருக்கத்தக்க மரணம் மெதுவாக , விட்டுக் 
கொடுக்காத விதத்தில் அவர் 

படர் 


ருக்கு 


மீது 


607 


நான் 


கிறது ; பிறகு - அந்தப் 

அந்தப் பொய் . நாட்கள் , 
வாரங்கள் , மணிகளைப் பற்றி எப்படிச் சிந்திக்க 
முடியும் ? 


ஐயா ! தேநீர் கொண்டுவரவா ? ( இவ 
னுக்கு உத்தரவு வேண்டுமோ ? காலையில் குடும் 
பத்தில் எல்லோரும் தேநீர் குடிப்பது பழக்க 
மாயிற்றே என்று 

என்று இவான் 

வான் இலியீச் நினைத் 
தார் . ) 

வேண்டாம் என்று மட்டும் கூறினார் . 
சோபாவுக்கு 

மாற்றிக் கொள்ள விரும்பு 
கிறீர்களா , ஐயா ? 

( அவன் அறையைச் சுத்தம் செய்ய வேண் 
டும் . நான் படுத்திருப்பது அவனுக்கு இடை 
யூறாக இருக்கிறது . 

இந்த அறையை 
அடைசலாக்குகிறேன் , என்னால் ஒழுங்கில்லாமல் 
கிடக்கிறது என்று வான் இலியீச் நினைத் 
தார் . ) 

இல்லை . என்னைத் தூக்க வேண்டாம் என்று 
மட்டும் கூறினார் . 

வேலைக்காரன் இன்னும் சற்று நேரம் அங்கே 
சுறுசுறுப்பாக வேலை செய்தான் . இவான் இலி 
யீச் தன் கையை நீட்டினார் . பியோத்தர் பரி 
வுடன் அருகில் வந்தான் . 

என்ன வேண்டும் , ஐயா ? 
என்னுடைய பைக்கடிகாரத்தை எடு . 
இவான் இலியீச்சின் கைக்கு எட்டிய தூரத் 
திலிருந்த பைக்கடிகாரத்தை அவன் எடுத்து 
அவரிடம் கொடுத்தான் . 
எட்டரை 

மணியாகிவிட்டதே . மற்றவர் 
கள் எழுந்து விட்டார்களா ? 


. 


608 


முல் 


ஆமாம் . 


என் 


ன்னும் எழுந்திருக்கவில்லை , ஐயா ! வசீலி 
இவானவிச் ( மகன் ) பள்ளிக்கூடத்துக்குப் போய் 
விட்டார் . உங்களுக்கு எதுவும் வேண்டுமென் 
தன்னைக் 

கூப்பிடுமாறு பிர ஸ்கோவியா 
ஃபியோதரவ்னா உத்தரவு போட்டிருக்கிறார் 
கள் . அவர்களைக் கூப்பிடட்டுமா , ஐயா ? 

“ வேண்டாம் . ( நான் தேநீர் குடிக்கலா 
மா ? என்று அவர் நினைத்தார் . ) எனக்குத் 
தேநீர் ..... கொண்டு வா . 

பியோத்தர் கதவை நோக்கி நடந்தான் . 
தனியாக இருக்க வேண்டும் என்பதை நினைத்த 
பொழுது இவான் இலியீச்சுக்குப் பயமேற்பட் 
டது . ( அவனை இங்கே இருக்கச் செய்வதற்கு 
என்ன செய்யலாம் ? 

என்னுடைய 
மருந்து . ) “ பியோத்தர் ! 

மருந்தை 
எடுத்துக் கொடு . ( மருந்தைக் குடிக்கலாம் . 
அது உண்மையிலேயே உதவியாகக் கூட க் 
கும் ) . அவர் ஒரு கரண்டி நிறைய மருந்தை 
ஊற்றிக் குடித்தார் . வாயில் அவருக்குப் பழக்க 
மான , இனிப்பான , நம்பிக்கையற்ற உணர்ச்சி 
ஏற்படுவதை மறுபடியும் உணர்ந்தவுடன் 
ல்லை . அது உதவி செய்யாது . 

தவி செய்யாது . பிதற்றல் . 
சுய - ஏமாற்றம் என்று முடிவு செய்தார் . 
எனக்கு இனியும் மருந்தில் நம்பிக்கை 

நம்பிக்கை கிடை 
யாது . ஏன் , ஏன் இந்த வலி எனக்கு வர வேண் 
டும் ? ஒரு நிமிடத்துக்கு மட்டுமாவது வலி இல் 
லாமலிருக்கக் கூடாதா ! அவர் முனகினார் . 
பியோத்தர் திரும்பி வந்தான் . 

ஒன்றுமில்லை . நீ போ ! தேநீர் கொண்டு 
வா . 


39--2442 


609 


காரணமாக 


களும் . 


எது 


பியோத்தர் வெளியே போனான் . இவான் 
இலியீச்சுக்கு வலி அதிகமான வேதனையைக் 
கொடுத்த போதிலும் அவர் வருத்தத்தின் 

முனகினார் . ஒரே மாதிரியான 
வலி தொடர்ந்து கொண்டேயிருக்கிறது . ஒரே 
மாதிரியான , முடிவேயில்லாத பகல்களும் இரவு 
அது சீக்கிரம் 

வந்துவிடாதா ? 
சீக்கிரம் வந்துவிடாதா ? மரணம் . இருள் . இல்லை . 
இல்லை . மரணத்தைக் காட்டிலும் 

எதுவுமே 
சிறந்தது தான் ! 

பியோத்தர் சிற்றுண்டித் தட்டை எடுத்துக் 
கொண்டு திரும்பி வந்தபொழுது அவன் யார் , 
அவனுக்கு 

என்ன வேண்டும் என்று புரிந்து 
கொள்ள முடியாமல் இவான் இலியீச் சற்று 
நேரம் அவனைக் குழப்பத்தோடு பார்த்தார் . 
அந்தப் பார்வை பியோத்தருக்குச் சங்கடத்தை 
ஏற்படுத்தியது . அவன் சங்கடமடைவதைப் 
பார்த்த பொழுது இவான் இலியீச்சுக்கு 
உணர்வு ஏற்பட்டது . 
ஆமாம் என்றார் . " தேநீர் ... நல்லது . கீழே 
என் உடலைக் கழுவ உதவி செய் . புதுச் 

எடு . 
இவான் இலியீச் தன்னைக் கழுவிக் கொள்ளத் 
தொடங்கினார் . அவ்வப்பொழுது ஓய்வெடுத்துக் 
கொண்டு கைகளையும் முகத்தையும் கழுவினார் . 
பிறகு பற்களைத் தேய்த்தார் . தலையை வாரிக் 
கொண்டு கண்ணாடியில் தன் உருவத்தைப் 
பார்த்தார் . அவர் திடுக்கிட்டார் . குறிப்பாக 

வெளிறிப் போன நெற்றியின் 


சுய 


. 


சட்டையை 


அவருடைய 


610 


என்று 


வளைவான 

முடி ஒட்டிக் கொண்டிருப் 
பதைப் பார்த்துத் திடுக்கிட்டார் . 

சட்டையை மாற்றும் பொழுது தன் உடலைக் 
கண்ணாடியில் பார்த்தால் இன்னும் அதிகமாகத் 
திடுக்கிட வேண்டியிருக்கும் 

அவர் 
அதைப் பார்க்கவில்லை . கடைசியில் எல்லா 
வேலைகளும் முடிந்தன . அவர் 

மேலங்கியை 
அணிந்து , கால்களைக் கம்பளியால் போர்த்திக் 
கொண்டு தேநீர் அருந்துவதற்காக சாய்வு நாற் 
காலியில் உட்கார்ந்தார் . ஒரு வினாடி நேரம் 
அவருக்குப் புத்துணர்ச்சி ஏற்பட்டது . ஆனால் 
தேநீர் அருந்தத் தொடங்கியதும் வலி ஏற்படு 
வதையும் வாயில் அந்த உணர்ச்சியையும் அவர் 
மறுபடியும் உணர்ந்தார் . அவர் தன்னை நிர்ப் 
பந்தம் செய்து கொண்டு தேநீரைக் குடித்து 
முடித்தார் . பிறகு காலை 

நன்றாக நீட்டிக் 
கொண்டு படுத்தார் . பியோத்தரைப் போய் 
வருமாறு கூறினார் . 

மறுபடியும் அதே நிலைமைதான் . ஒரு வினா 
டியில் நம்பிக்கை என்னும் சிறு துளியின் பிர 
காசம் . அடுத்த வினாடியே நம்பிக்கையற்ற 
நிலைமை என்னும் கொந்தளிக்கும் கடல் . எப் 
பொழுதும் இதே வலி , ஒரே வலி , இதே துன் 
பம் , இப்படியே தொடர்ச்சியாக . 

அவரால் 
தனியே இருக்கும் பொழுது துன்பத்தைத் 
தாங்கிக் கொள்ள முடியாது . அவர் யாரை 
யாவது கூப்பிட விரும்புகிறார் . 

விரும்புகிறார் . ஆனால் அது 
இன்னும் 

ஆபத்தாகவே இருக்கும் 
அவருக்கு முன்பே தெரியும் . அவர்கள் அபின் 
சத்தை எனக்கு மறுபடியும் கொடுக்க மாட் 


என்பது 


39+ 


611 


என் 


என்று 


டார்களா ? வலியை மறந்துவிடுவேனே ! எதை 
யாவது செய்யுங்கள் 

டாக்டரிடம் 
சொல்ல வேண்டும் . இதைத் தாங்க 

முடிய 
வில்லையே , தாங்க முடியவில்லையே . 

இப்படியே ஒரு மணி நேரம் , பிறகு மற் 
றொரு மணி நேரம் சென்றது . வாயிலில் அறி 
விப்பு மணி ஒலித்தது . டாக்டர் வருகிறாரோ . 
ஆம் . அது டாக்டர் தான் . அவர் புது மலர்ச்சி 
யோடு , கொழுத்த , சுறுசுறுப்பான , உற்சாக 
மான தோற்றத்தோடு என்ன ஆச்சு , அதாவது 
பயந்துவிட்டீர்களா ? சொடக்குப் போடும் 
நேரத்துக்குள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி 
விடுவோம் 

சொல்வதைப் 

போல 
உள்ளே வந்தார் . இந்தத் தோற்றம் ங்கே 
பொருத்தமில்லை என்பது டாக்டருக்குத் தெரி 
யும் . ஆனால் அவர் அதை நிரந்தரமாக மாட்டிக் 
கொண்டிருக்கிறார் . நோயாளிகளைப் பார்ப் 
பதற்காகக் 

காலையில் வீட்டை விட்டுப் புறப் 
படுவதற்கு முன்பு அவர் அணிந்து கொண்ட 
உள்கோட்டைப் போல அந்தத் தோற்றத்தை 
யும் அவரால் மாற்ற முடியாது . 

டாக்டர் சுறுசுறுப்பாக , ஆறுதலளிக்கும் 
விதத்தில் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்துத் 
தேய்த்தார் . 
எனக்குக் ளிர்ந்துவிட்டது . 

வெளியே 
பயங்கரமான குளிர் . நான் குளிர் காய்கின்ற 
வரை ஒரு நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள் 
( நான் குளிர்காய்கின்ற 
வரை 

ஒரு நிமிடம் 
பொறுத்திருந்தால் போதும் பிறகு எல்லா 
வற்றையும் சரிப்படுத்திவிடுவேன் என்று சொல் 


612 


வயிறு 


பதால் 


என்று 


வதைப் போன்ற குரலில் அவர் பேசினார் ) . 
சரி ! எப்படி இருக்கிறீர்கள் ? 
உங்கள் 

எப்படி இருக்கிறது ? 
என்று கேட்பதற்கே டாக்டர் விரும்பினார் , 
ஆனால் அது மிகவும் கேலியாக 

மிகவும் கேலியாக இருக்கும் என் 
இரவை எப்படிக் கழித்தீர்கள் ? 

மாற்றிக் கொண்டார் என்று இவான் 
இலியீச் 

உறுதியாகக் கருதினார் . 
“ பொய் சொல்வதைப் பற்றி நீங்கள் ஒரு 
போதும் வெட்கப்பட மாட்டீர்களா ? என்று 
கேட்பதைப் போல இவான் இலியீச் டாக்டரை 
ஒரு மாதிரியாகப் பார்த்தார் . ஆனால் டாக்டர் 
அந்தப் பார்வையைப் புரிந்து கொள்ள விரும்ப 
வில்லை . 

“ அதே மாதிரி கோரமாக வலிக்கிறது 
என்றார் இவான் இலியீச் . வலி ஒருபோதும் 
நிற்பதில்லை , 

குறைவதுமில்லை . வேறு 
யாவது கொடுங்களேன் ! 

“ சரி . எல்லா நோயாளிகளுமே ஒரே மாதிரி 
யாகத்தான் இருக்கிறீர்கள் . சரி . இப்பொழுது 
குளிர் போய்விட்டது . பிர ஸ்கோவியா ஃபியோ 
தரவ்னா கண்டிப்பானவளாக இருந்தால் கூட 
என்னுடைய உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிற 
தென்று இப்பொழுது குறை 

சொல்ல முடி 
யாது . சரி . காலை வணக்கம் என்று சொல்லி 
விட்டு டாக்டர் அவருடைய கையைக் குலுக் 
கினார் . 
டாக்டர் 

தன்னுடைய வேடிக்கையை 
உதறிப் போட்டு விட்டு முகத்தைக் கவலை 
யாக வைத்துக் கொண்டு நோயாளியைப் பரி 


எதை 


613 


காதை 


சோதனை செய்யத் தொடங்கினார் . அவருடைய 
நாடித் துடிப்பையும் உடல் வெப்ப அளவையும் 
எடுத்தார் . அவருடைய நெஞ்சைத் தட்டினார் , 
இருதயத்தின் மேல் 

வைத்துக் கேட் 
டார் . 

இவை அனைத்துமே அர்த்தமில்லாதவை , 
வெறும் மோசடி என்பது இவான் இலியீச்சுக்கு 
மிகத் தெளிவாகவும் சந்தேகமில்லாத விதத்தி 
லும் தெரியும் . ஆனால் தனக்கு முன்னால் அந்த 
டாக்டர் முழந்தாளிட்டுக் குனிந்து தன் காதை 
அவருடைய மார்பில் முதலில் கீழேயும் பிறகு 
அதைக் காட்டிலும் உயரமாகவும் வைத்துக் 
கேட்ட பொழுது , உலகத்திலேயே மிகவும் 
பொறுப்பு வாய்ந்த முகத்தோற்றத்தோடு 
முகத்தைப் பலவிதமாக வளைத்துச் சிலுப்பிய 
பொழுது வழக்குரைஞர்கள் பொய் சொல்கிறார் 
கள் என்பதும் அவர்கள் ஏன் பொய் சொல் 
கிறார்கள் என்பதும் அவருக்கு நன்றாகத் தெரிந் 
திருந்த போதிலும் அவர்களுடைய வாதங் 
களின் மந்திர சக்தியில் மயங்கியதைப் போல 
அவர் டாக்டரின் மந்திர 

மந்திர சக்திக்கு 

சக்திக்கு உட்பட் 
டார் . 
டாக்டர் 

இன்னும் சோபாவில் முழந் 
தாளிட்டுக் கொண்டு அவருடைய நெஞ்சைத் 
தட்டிக் கொண்டிருந்த பொழுது பட்டு உடை 
சலசலப்பது கதவு வழியாகக் கேட்டது . டாக் 
டர் வந்துவிட்டதை ஏன் என்னிடம் தெரிவிக்க 
வில்லை என்று பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா 
பியோத்தரிடம் கோபித்துக் கொள்வது கேட் 


டது . 


614 


இவான் 


கண் 


அவள் உள்ளே வந்து கணவனை முத்தமிட் 
டாள் . உடனே நான் நெடுநேரத்துக்கு முன் 
பாகவே எழுந்துவிட்டேன் , ஏதோ ஒரு தவறு 
காரணமாகவே டாக்டர் வரும்பொழுது நோயா 
ளியின் அறையில் இல்லை என் 

று 

விளக்கம் 
சொல்லத் தொடங்கினாள் . 

இலியீச் அவளை உற்றுப் பார்த் 
தார் . அவளுடைய தோற்றத்தின் ஒவ்வொரு 
அம்சத்தையும் கவனித்தார் . 

அவளுடைய 
வெண்மையான நிறம் , உடற்பருமன் , அவ 
ளுடைய கரங்கள் மற்றும் கழுத்தின் தூய்மை , 
அவளுடைய தலைமுடியின் பளபளப்பு , 
களின் பிரகாசம் -- அவளிடம் 

அவளிடம் நிரம்பி வழிந்த 
வாழ்க்கையின் பூரணத்துவம் 

அவருக்கு எரிச் 
சலைக் கொடுத்தது . அவருடைய உடலின் ஒவ் 
வொரு அணுவும் அவளை வெறுத்தது . அவள் 
தன்னைத் தொட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தி 
லும் அவர் உள்ளத்தில் வெறுப்பு பொங்கியது . 

அவரைப் பற்றியும் அவருடைய நோயைப் 
பற்றியும் அவளுடைய அணுகுமுறை 
வில்லை . நோயாளிகளைப் பற்றி டாக்டர் ஒரு 
அணுகுமுறையைக் கொண்டிருக்கிறார் , 
அதை மாற்றிக் 

கொள்ள 

முடியாது 
என்பதைப் போல அவரிடம் அவள் ஒரு அணுகு 
முறையை வளர்த்துக் கொண்டிருந்தாள் 
அவர் செய்யக்கூடாத ஒன்றைச் 
கொண்டிருக்கிறார் , எனவே அவருடைய நிலை 
மைக்கு அவரே பொறுப்பு , அவள் செய்யக் 
கூடிய ஒரே காரியம அவரை அன்போடு கடிந்து 


மாற 


ரால் 


செய்து 


615 


அவர் 


தூக்கிப் 


கொள்வதே இந்த அணுகுமுறையை அவ 
ளால் மாற்றிக் கொள்ள முடியாது . 

“ அவர் கேட்கவே மாட்டேன் என்கிறாரே ! 
முறைப்படி மருந்து சாப்பிட மாட்டேன் என் 
கிறாரே ! காலை மேலே தூக்கிவைத்துக் கொண்டு 
தான் படுத்திருப்பேன் என்று பிடிவாதம் செய் 
கிறார் . அது மிகவும் கெடுதல் என்று கூறினால் 
கேட்கிறாரா ? 
கெராஸிம் 

கால்களைத் 
பிடித்துக் கொண்டிருக்குமாறு அவர் செய்த 
தை அவள் விவரித்தாள் . 

டாக்டர் அன்போடு , விட்டுக் கொடுக்கின்ற 
தோரணையில் 

சிரித்தார் . “ அதைப் பற்றி 
என்ன செய்யலாம் ? நோயாளிகள் எல்லோ 
ருமே அர்த்தமில்லாத தந்திரங்களைப் பற்றியே 
எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் 
கள் . நாம் அவர்களை மன்னித்துவிட வேண்டி 
யது தான் . 

அவருடைய சோதனை முடிந்த பிறகு டாக்டர் 
தன்னுடைய பைக்கடிகாரத்தைப் பார்த்தார். 
பிறகு அவருக்குப் பிடிக்கிறதோ இல்லையோ , 
அவரைப் பார்க்க அவள் ஒரு பெரிய டாக்டரை 
இன்று வரச் சொல்லியிருப்பதாகவும் அவரும் 
மி ஹயீல் தனீலவிச்சும் ( இது சாதாரண டாக் 
டருடைய பெயர் ) கூட்டாக அவரைச் சோதனை 
செய்து கலந்தாலோசிப்பார்கள் என்று பிரஸ் 
கோவியா ஃபியோதரவ்னா 

வான் இலியீச் 
சிடம் தெரிவித்தாள் . 

தயவு செய்து மறுக்க வேண்டாம் . எனக் 
காகவே இதைச் செய்திருக்கிறேன் என்று 


616 


. 


அவள் 


அவள் கிண்டல் செய்வதைப் போலக் கூறினாள் . 
உங்கள் நன்மைக்காக இதைச் செய்கிறேன் , 
ஆனால் நீங்கள் மறுப்பதைத் தடுப்பதற்காக 
இப்படிச் சொல்கிறேன் என்று அவரிடம் தெரி 
விப்பதைப் போல இருந்தது . அவர் முகத்தைச் 
சுளித்தார் . ஆனால் ஒன்றும் பேசவில்லை . அவர் 
சிக்கிக் கொண்டிருக்கும் பொய் என்ற சிலந்தி 
வலையில் உண்மையையும் பொய்யையும் பிரிக்க 
முடியாது என்பதை அவர் உணர்ந்திருந்தார் . 

அவருக்காக அவள் செய்த எல்லாமே அவள் 
முற்றிலும் தனக்காகச் 

செய்து கொண்டது 
தான் ; உண்மையிலேயே 

தனக்காக 
எதைச் செய்கிறாளோ அதை எனக்காகத் 
தான் செய்கிறேன் என்று சொல்லி முற்றிலும் 
நம்பக்கூட முடியாததாகக் காட்டி அதற்கு 
எதிரான அர்த்தத்தில் அவர் புரிந்து கொள்ள 
வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் . 

சொன்னபடியே பதினொன்றரை 
மணிக்கு அந்தப் பெரிய டாக்டர் வந்தார் .. 
மறுபடியும் அவருடைய உடலைப் பரிசோதித் 
தார்கள் . அவருக்கு முன்னாலும் அடுத்த அறை 
யிலும் குண்டிக் காய்களைப் பற்றியும் பெருங் 
குடலைப் பற்றியும் முக்கியமான ஆலோசனைகள் 
நடைபெற்றன . இப்பொழுது வான் இலியீச் 
சுக்கு முன்னாலிருந்த உண்மையான ஒரே பிரச் 
சினை வாழ்க்கையா , 

என்பதே . 
அதற்குப் பதிலாக குண்டிக் காய்களும் பெருங் 
குடலும் ஒழுங்காக நடந்து கொள்ளாத பிரச் 
சினை இப்பொழுது ஏற்பட்டிருப்பதைப் போல 
வும் மிஹயீல் தனீலவிச்சும் அந்தப் பெரிய 


அவள் 


மரணமா 


617 


என்று 


டாக்டரும் சேர்ந்து அவற்றை ஒழுங்கு படுத்த 
வேண்டும் என்பதைப் போலவும் மிகவும் கவலை 
நிறைந்த முகத்தோடு கேள்விகள் கேட்கப்பட் 
டன , பதில்கள் சொல்லப்பட்டன . 

அந்தப் பெரிய டாக்டர் அவரிடம் மிகக் 
கவலையான முகத்தோடு , ஆனால் நம்பிக்கையை 
முற்றிலும் இழந்துவிடாத பார்வையோடு 
விடை பெற்றுக் கொண்டார் . இவான் இலியீச் 
அச்சமும் நம்பிக்கையும் பிரகாசிக்கும் கண்களை 
மேலே உயர்த்தி நோய் குணமடையக் கூடிய 
சந்தர்ப்பம் இருக்கிறதா 

பயந்து 
காண்டே கேட்ட பொழுது அவர் தன்னால் 
உறுதியாகச் சொல்ல முடியாது , ஆனால் லேசாக 
ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது என்று பதிலளித் 
தார் . டாக்டர் வெளியே போவதைக் கதவு 
வரையிலும் பார்த்துக் கொண்டிருந்த இவான் 
இலியீச்சின் கண்களில் ஏற்பட்ட நம்பிக்கை 
ஒளி மனதை உருக்குவதாக இருந்தபடியால் 
பிரஸ்கோவியா ஃபியோ தரவ்னா 

அந்தப் 
பெரிய டாக்டருக்குப் 

பணம் 

கொடுப்பதற் 
காகப் படிப்பறையிலிருந்து வெளியே போகும் 
பொழுது கண்ணீர் வடித்தாள் . 
டாக்டர் அளித்த ஊக்கம் 

அவருடைய 
உணர்ச்சிகளைத் தூண்டியது . 

அது 
குறைந்த காலத்துக்கு மட்டுமே நீடித்தது . 
மறுபடியும் அதே அறை , அதே படங்கள் , 
திரைகள் , சுவர்க்காகிதம் , கலைப்பொருள்கள் 
மற்றும் அதே வலிக்கின்ற , வேதனையை அனு 
பவிக்கின்ற உடல் . இவான் இலியீச் முனகத் 


ஆனால் 


618 


தொடங்கினார் . அவர்கள் அவருக்கு ஊசி போட் 
டார்கள் . அவர் உணர்விழந்தார் . 
அவருக்கு மறுபடியும் 

உணர்வு ஏற்பட்ட 
பொழுது அந்தி நேரமாகியிருந்தது . அவர்கள் 
அவருக்கு மாலையுணவு கொண்டு வந்தார்கள் . 
அவர் மிகவும் சிரமப்பட்டு சிறிதளவு கோழி 
சூப்பைக் குடித்தார் . மறுபடியும் எல்லாம் 
அதே மாதிரிதான் . மறுபடியும் இரவு வந்தது . 

மாலையுணவுக்குப் பிறகு , ஏழு மணிக்கு பிரஸ் 
கோவியா ஃபியோதரவ்னா மாலை உடையணிந்து 
அறைக்குள் வந்தாள் . அவளுடைய முன்பகுதி 
எடுப்பாக இருந்தது . முகத்தில் பவுடர் பூச்சின் 
சுவடுகள் தெரிந்தன . அவர்கள் நாடகத்துக்குப் 
போவதாகக் 

காலையில் அவரிடம் 

சொல் 
லியிருந்தாள் . ஸாரா பெர்னார் * நகரத்துக்கு 
வந்திருந்தாள் . அவருடைய வற்புறுத்தலின் 
பேரில் அவர்கள் முன்வரிசையில் ஒரு பெட்டி 
யை எடுத்திருந்தார்கள் . அவர் அதைப் பற்றிய 
எல்லாவற்றையுமே மறந்து விட்டார் . 
அவ 
ளுடைய நுணுக்கமான ஒப்பனையைப் பார்த்த 
பொழுது அவருக்கு வேதனை ஏற்பட்டது . ஆனால் 
அந்தக் கலை நிகழ்ச்சியைப் பார்ப்பது குழந்தை 
களின் 

அறிவு வளர்ச்சிக்கு உதவும் என்று 
கருதி அவர்கள் 

பெட்டி எடுத்துக் 
கொள்ள வேண்டும் என்று தான் வற்புறுத்தி 
யது நினைவுக்கு வந்ததும் அவர் தன்னுடைய 
உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டார் . 


தனிப் 


* பிரபலமான 


பிரெஞ்சு நாடக 


நடிகை . 


619 


பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா தன்னுடைய 
தோற்றத்தைப் பற்றித் திருப்தியடைந்த 
வளாக -- ஆனால் லேசான குற்ற உணர்ச்சி 
யோடு - உள்ளே வந்தாள் . அவள் உட்கார்ந்து 
உடல் நிலை எப்படி இருக்கிறது என்று கேட் 
டாள் . ஏதாவது பேச வேண்டுமென்பதற்காகத் 
தான் அவள் அப்படிக் கேட்டாளே தவிர அவ 
ருடைய உடல் நலத்தைப் பற்றித் தெரிந்து 
கொள்வதற்காக அல்ல 

என்பதை 

அவர் 
உணர்ந்தார் . மேலும் அவருடைய உடல் நிலை 
யைப் பற்றிப் புதிதாகத் தெரிந்து கொள் 
வதற்கு ஒன்றுமில்லை . பிறகு அவள் சொல்ல 
வந்ததைச் சொன்னாள் . 

நாடக அரங்கில் 
பெட்டியை ஏற்பாடு செய்திராவிட்டால் நான் 
போவதைப் பற்றி நினைத்திருக்க மாட்டேன் , 
மேலும் ஏலெனும் அவர்களுடைய மகளும் 
பெத்ரீஷெவும் ( அவர்கள் மகளைத் திருமணம் 
செய்து கொள்ளப் போகின்ற விசாரணை நீதி 
பதி ) நாடகத்துக்குப் போகிறார்கள் , அவர்கள் 
துணையில்லாமற் போகக் கூடாது என்றாள் . உங் 
களோடு வீட்டில் உட்கார்ந்திருப்பதைத்தான் 
நான் மிகவும் விரும்புகிறேன் , நான் வெளியே 
போயிருக்கும் பொழுது தயவு செய்து டாக்டர் 
சொன்னபடி எல்லாவற்றையும் செய்ய வேண் 
டும் என்றாள் . 

“ ஃபியோதர் பெத்ரோவிச் ( மணமகன் ) உங் 
களைப் பார்க்க விரும்புகிறார் . அவர் வரலாமா ? 
லீஸாவும் தான் . 
“ வரட்டுமே . 
அவர் மகள் உடல் முழுவதும் ஒப்பனையோடு 


620 


உடை 


வந்தாள் . அவளுடைய இளமையான உடலின் 
பெரும் பகுதி மூடப்படாமல் காட்சிப் பொரு 
ளாக இருந்தது . பாவம் . அவருடைய உடல் 
அவரைச் சித்திரவதை செய்து கொண்டிருந் 
தது . அவள் உடலுரத்தோடும் ஆரோக்கியத் 
தோடும் இருந்தாள் . அவள் அதிகமாகக் காதல் 
வயப்பட்டிருந்தது தெரிந்தது . அவருடைய 
நோயும் வேதனையும் மரணமும் தன்னுடைய 
மகிழ்ச்சியை பாதிப்பதைப் பற்றி அவளுக்கு 
எரிச்சலாக இருந்தது ... 
ஃபியோதர் 

பெத்ரோவிச் மாலை 
அணிந்து a la Capoul ஐப் போல சுருள் சுரு 
ளான தலை முடியோடு வந்தார் . அவருடைய 
நீண்ட , சதைத் திரட்சியுடைய கழுத்தைச் 
சுற்றி விறைப்பான , வெள்ளை நிறக் காலர் 
தெரிந்தது . அவருடைய மார்பை வெண்மை 

சட்டை மறைத்தது , அவருடைய உர 
கால்களைக் 

குறுகலான , கறுப்பு நிறக் 
காற்சட்டைகள் மூடியிருந்தன . ஒரு 
வெள்ளைக் கையுறை மூடியிருந்தது . மறு கையில் 
நாடக அரங்கத் தொப்பியை வைத்துக் கொண் 
டிருந்தார் . 
அவருக்குப் பின்னால் இவான் 

இலியீச்சி 
னுடைய மகன் , பள்ளி மாணவன் வந்ததை 
யாரும் கவனிக்கவில்லை . அவன் புதிய உடைகளை 
அணிந்திருந்தான் ( பாவம் ) கைகளைக் கையுறை 
கள் மூடியிருந்தன . அவனுடைய கண்களுக்குக் 
கீழ் பயங்கரமான , கறுப்பு வட்டங்கள் தெரிந் 
தன . அதன் அர்த்தம் இவான் இலியீச்சுக்குத் 
தெரியும் . 


யான 


மான 


கையை 


621 


உடல் 


கின் றன 


என்று 


அவர் எப்பொழுதுமே தன் மகனைப் பற்றி 
வருத்தப்படுவார் . இப்பொழுது அந்தப் பைய 
னின் பீதியடைந்த , பரிதாபமான 

பார்வை 
அவரை மிகவும் வேதனைப் படுத்தியது . கெரா 
ஸிமைத் தவிர வாஸ்யா மட்டுமே தன்னைப் 
புரிந்து கொண்டு தனக்காக அனுதாபப் படுவ 
தாக இவான் இலியீச் உணர்ந்தார் . 
அவர்கள் 

எல்லோரும் உட்கார்ந்தார்கள் . 
அவருடைய 

நிலை எப்படி இருக்கிற 
தென்று மறுபடியும் கேட்டார்கள் . சிறிது நேர 
மௌனம் . 

நாடக அரங்கில் பயன்படுத்தும் 
தொலைக் காட்சிக் கண்ணாடிகள் எங்கே இருக் 

ஏறு லீஸா தாயாரைக் கேட்டாள் . 
அவற்றைக் கைத் தவறுதலாக வைத்தது யார் 
என்பதைப் பற்றி தாயாருக்கும் மகளுக்கும் 
சிறிது நேரம் வாக்குவாதம் நடைபெற்றது . 
மிகவும் அதிருப்திகரமானது . 

ஸாரா பெர்னாரை நீங்கள் பார்த்திருக்கிறீர் 
களா என்று ஃபியோதர் பெத்ரோவிச் இவான் 
இலியீச்சைக் கேட்டார் . அவருக்கு முதலில் 
இந்தக் கேள்வி புரியவில்லை , பிறகு பேசினார் : 
இல்லை . நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ? 

ஆமாம் . Adrienne Lecouvreur * 
நாடகத்தில் . 

அவள் ஏதோ ஒரு பாத்திரத்தில் மிக அற் 
புதமாக நடித்ததாக பிர ஸ்கோவியா ஃபியோ 


என்ற 


* அத்ரியேன்னா லெகுவ்ரேர் 

பிரெஞ்சு 
நாடக ஆசிரியர்களான ஸ்க்ரீப் மற்றும் 
லெகுவே எழுதிய நாடகம் . 


622 


நடுவில் 


தரவ்னா கூறினாள் . மகள் அதை மறுத்தாள் . 
அவளுடைய நடிப்பின் கவர்ச்சியையும் இயல் 
பான தன்மையையும் பற்றி விவாதம் தொடங் 
கியது . இதைப் பற்றி வழக்கமாக எப்பொ 
ழுதுமே சொல்லப்படுகின்ற அதே விஷயங்களை 
அவர்களும் பேசினார்கள் . 

அவர்களுடைய உரையாடலுக்கு 
ஃபியோதர் பெத்ரோவிச் இவான் இலியீச்சைப் 
பார்த்தார் . அவர் பேச்சு அப்படியே நின்று 
விட்டது . மற்றவர்களும் அவரைப் பார்த்தார் 
கள் . உடனே பேச்சை நிறுத்திக் கொண்டார் 
கள் . இவான் இலியீச் தனக்கு முன்னால் கண் 
களில் பொறி பறக்க எதையோ பார்த்துக் 
கொண்டிருந்தார் . அவரால் தன்னுடைய எரிச் 
சலை மறைக்க முடியவில்லை . அந்த நேரத்தில் 
இதைத் திருத்த வேண்டியது அவசியப்பட்டது . 
ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை . அங்கே 
நிலவிய மௌனத்தைப் போக்க வேண்டும் . 
ஆனால் அதைப் போக்க யாருமே துணியவில்லை . 

முறைக்காக அவர்கள் எல்லோரும் 
நடத்தும் பொய்மைக் கூத்தை ஏதாவது அம் 
பலப்படுத்திவிடுமோ , எல்லாவற்றையுமே திடீ 
ரென்று உண்மையின் ஒளியில் பார்த்து விடு 
வோமோ என்று எல்லோரும் அச்சமடையத் 
தொடங்கினார்கள் . லீஸாவுக்குத்தான் முதலில் 
துணிச்சல் ஏற்பட்டது . அவள் தான் மௌனத் 
தை முறித்தாள் . எல்லோரும் நினைத்துக் 
கொண்டிருந்த விஷயத்தை மறைக்கின்ற உத் 
தேசத்தோடு அவள் பேசினாள் ; ஆனால் அதையே 
பேசிவிட்டாள் . 


நாகரிக 


623 


விடை 


சரி , நாம் போவதென்றால் புறப்பட வேண் 
டும் என்று தன் கைக்கடிகாரத்தைப் ( அது 
அவள் தகப்பனாருடைய அன்பளிப்பு ) பார்த்துக் 
கொண்டு கூறினாள் . அந்த இளைஞனைப் பார்த்து 
அவர்கள் இருவருக்கு மட்டுமே தெரிந்த 
எதைப் பற்றியோ அர்த்தத்தோடு , ஆனால் 
யாரும் பார்க்கமுடியாத முறையில் அவள் 
சிரித்தாள் . பிறகு பட்டுடை சலசலக்க அவள் 
எழுந்தாள் . 
அவர்கள் 

எல்லோரும் எழுந்து , 
பெற்றுக் கொண்டு 

கொண்டு வெளியே சென்றார்கள் . 
அவர்கள் போன பிறகு தன் உடல் நிலை 
அபிவிருத்தியடைந்திருப்பதாக இவான் இலியீச் 
கற்பனை செய்து கொண்டார் . குறைந்த பட்சம் 
அந்தப் பொய் போய்விட்டது . அவர்களோடு 
அதுவும் போய்விட்டது . ஆனால் அந்த வலி 
இருந்தது . அதே பழைய வலி . அதே பழைய 
அச்சம் . வேறு எதுவுமே இதைக் காட்டிலும் 
கடினமாக 

இருக்காது , சுலபமாகவும் இருக் 
காது . அது மேலும் மோசமாகிக் கொண்டிருந் 
தது . 

நேரம் ஒவ்வொரு நிமிடமாக , ஒவ்வொரு 
மணியாக , அதே மாதிரியாக , முடிவேயில்லாமல் 

ஆனால் அவருடைய முடிவு நிச்சயம் என்ற 
பயங்கர உணர்ச்சி அவரைச் சூழ்ந்து கொள்ள 
மெதுவாக நகர்ந்தது . 
" ஆமாம் . கெராஸிமை 

அனுப்பிவை 
பியோத்தரின் கேள்விக்கு அவர் பதி 
லளித்தார் . 


என்று 


624 


9 


ஆனால் 


ரவு வெகு 

வெகு நேரமான பிறகுதான் அவ 
ருடைய மனைவி திரும்பினாள் . அவள் அடிமேலடி 
வைத்து அறைக்குள் நுழைந்தாள் . 
அவள் வருவது அவருக்குக் கேட்டுவிட்டது . 
அவர் கண்களைத் திறந்தார் . உடனே கண்களை 
வேகமாக மூடிக் கொண்டார் . அவள் கெராஸி 
மை அனுப்பிவிட்டு அவருக்குப் பக்கத்தில் உட் 
கார்ந்திருக்க விரும்பினாள் . ஆனால் அவர் கண் 
களைத் திறந்தார் : 
" வேண்டாம் . நீ போ . 
அதிகமாக வலிக்கிறதா ? 
அது முக்கியமல்ல . , 
சிறிது அபின் சத்தைக் குடியுங்கள் . 
அவர் சரி என்று வாங்கிக் குடித்தார் . அவள் 
வெளியே சென்றாள் . 

காலை மூன்று மணிவரை அவருக்குச் சித்திர 
வதை , 

பாதி உணர்ச்சி நிலையில் இருந்தார் . 
ஒரு குறுகலான , கறுப்புச் சாக்குக்குள் அவரைத் 

ணிக்க முயற்சி செய்து சித்திரவதை செய் 
வதைப் போல அவர் கனவு கண்டார் . அவரை 
மென்மேலும் ஆழமாகத் திணித்துக் கொண் 
டிருந்தார்கள் . ஆனால் அடிப்பகுதி வரை அவ 
ரைத் திணிக்க 

முடியவில்லை . இந்த பயங் 
கரமான நடவடிக்கை அவருக்குத் துன்பத்தைக் 
கொடுத்தது . அவருக்கு பயம் 

ஏபட்டது , 
ஆனால் அவர் சாக்குக்குள் போக விரும்பினார் . 
ஒரே சமயத்தில் எதிர்த்தார் , உள்ளே போக 
முயற்சி செய்தார் . திடீரென்று அவர் தப்பி 


40--2442 


625 


எரிந்து 


ஓடினார் , கீழே விழுந்தார் . அவர் விழித்துக் 
காண்டார் . கெராஸிம் அமைதியாக , பொறு 
மையாகத் தூங்கி விழுந்து கொண்டு அந்தப் 
படுக்கையின் கால் மாட்டில் இன்னும் 

ன்னும் உட் 
கார்ந்திருந்தான் . இவான் இலியீச்சினுடைய 
மெலிந்து போன , 

காலுறையணிந்த கால் 
கள் அந்த இளைஞனின் தோள்களின் மேல் 
இருந்தன . விளக்குக் கூண்டிற்குள் மெழுகு 
வர்த்தி இன்னும் 

கொண்டிருந்தது . 
அவர் உடலில் இன்னும் வலி இருந்தது . 

கெராஸிம் ! நீ போய்த் தூங்கு என்று 
அவர் முணுமுணுத்தார் . 
“ அவசியமில்லை , ஐயா ! இன்னும் 

சற்று 
நேரம் உட்கார்ந்திருக்கிறேன் . 

வேண்டாம் . நீ போ . 
அவர் கால்களைக் கீழே இறக்கிவைத்துக் 
கொண்டு புரண்டு படுத்தார் . கன்னத்தின் 
கீழ் 

வைத்துக் கொண்டு தன்னைப் 
பற்றிப் பரிதாபப்படத் தொடங்கினார் . கெரா 
ஸிம் அடுத்த அறைக்குள் போகின்ற வரையி 
லும் காத்திருந்தார் . அதன் பிறகு குழந்தை 
யைப் போலக் கதறி அழுதார் . தன்னுடைய 
அனாதரவான நிலைமைக்காக , தன்னுடைய 
பயங்கரமான தனிமைக்காக , மக்களும் 
வுளும் இரக்கமில்லாமலிருப்பதற்காக , கடவுள் 
ல்லை என்பதற்காகக் கதறியழுதார் . 

கடவுளே ! ஏன் இப்படிச் செய்தீர்கள் ? 
இந்த உலகத்தில் என்னை எதற்காகக் கொண்டு 
வந்தீர்கள் ? நான் என்ன செய்தேன் என்பதற் 


கையை 


கட 


626 


பல 


காக என்னை இப்படிச் சித்திரவதை செய்கிறீர் 
கள் ? .. 1 , 

அவர் பதிலை எதிர்பார்க்கவில்லை . பதில் 
இல்லை என்பதனால் , பதில் இருக்க முடியாது 
என்பதனால் அவர் கதறியழுதார் . மறுபடியும் 
வலி தொடங்கியது , ஆனால் அவர் அசைய 
வில்லை , யாரையும் கூப்பிடவில்லை .. மிகவும் 
சரி . மறுபடியும் என்னைத் துன்புறுத்து , 
மாக ! ஆனால் எதற்காக ? நான் உனக்கு என்ன 
செய்தேன் ? என்று மட்டும் தனக்குள் சொல்லிக் 
கொண்டார் . 

பிறகு அவர் அமைதியடைந்தார் . அழுவதை 
நிறுத்தியதோடு மூச்சுவிடுவதையும் நிறுத்திக் 
கொண்டார் . எதையோ கவனமாகக் கேட் 
டார் . அவர் பேசும் குரலைக் கேட்கவில்லை , 
ஆன்மாவின் குரலை , தன்னுள் பாய்ந்து கொண் 
டிருந்த சிந்தனை நீரோட்டத்தின் குரலைக் கேட் 
டார் . 

உனக்கு என்ன வேண்டும் ? என்பது தான் 
ஓரளவுக்கு வார்த்தைகளில் தெளிவாக எடுத் 
துரைக்கப்படக் கூடிய முதற் கருத்து . 

உனக்கு 
என்ன வேண்டும் ? உனக்கு என்ன வேண்டும் ? 
என்று அவர் தன்னையே திருப்பித் திருப்பிக் 
கேட்டுக் கொண்டார் . துன்பம் 

போதும் . 
வாழ வேண்டும் என்று அவர் பதிலளித்தார் . 

அவர் மறுபடியும் கவனமாகக் கேட்டார் . 
உடலை இறுக்கிக் கேட்டபடியால் 
அவர் கவனத்தைத் திருப்ப முடியவில்லை . 

வாழ்க்கையா ? எப்படி வாழப் போகிறாய் ? 
என்று ஆன்மாவின் குரல் கேட்டது . 


வலி 


கூட 


40 * 


627 


என்று 


சிறந்த 




நான் முன்பு வாழ்ந்ததைப் போல - சுக 
மாக , மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் . 

முன்பு உன் வாழ்க்கை அவ்வளவு சுகமாக 
வும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததா ? 
அந்தக் குரல் கேட்டது . அவர் தன்னுடைய 
மகிழ்ச்சியான வாழ்க்கையின் மிகச் 
தருணங்களை நினைத்துப் பார்க்கத் தொடங் 
கினார் . ஆனால் அவருடைய மகிழ்ச்சி நிறைந்த 
வாழ்க்கையின் மிகச் சிறந்த தருணங்கள் எல் 
லாமே முதலில் அவர் நினைத்ததைப் போல 
இல்லை எனத் தோன்றியது விசித்திரமே . அவ 
ருடைய குழந்தைப் பருவத்தின் மிகத் தொ 
டக்க கால நினைவுகளைத் தவிர மற்றவை எல் 
லாமே . 

அவருடைய குழந்தைப் பருவத்தில் 
உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஏதோ ஒன்று 

அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியுமானால் 
அதற்காக உயிரைக் கொடுப்பது கூடப் பொருத் 
தமே --இருந்தது . ஆனால் அந்த ஆனந்தத்தை 
அனுபவித்த மனிதர் எங்கோ மறைந்துவிட் 
டார் . வேறு யாரோ ஒருவருடைய நினைவுகளை 
அவர் கூப்பிடுவது போலத் தோன்றியது . 

இன்று இவான் இலியீச் என்று மாறிவிட்ட 
நபரைப் பற்றிய நினைவுகள் ஏற்பட்ட உடனே 

காலத்தில் மகிழ்ச்சியாகத் தோன்றிய 
அனைத்துமே அவருடைய நிலையான , திடமான 
பார்வையில் கரைந்து போய் மதிப்பில்லாத 
ஏதோ ஒன்றாக ---அருவருப்பான தாகக் கூட 
மாறின . 

இவர் தன்னுடைய குழந்தைப் பருவத் 
திலிருந்து எவ்வளவு தள்ளிப் போனாரோ நிகழ் 


628 


டன . 


காலத்துக்கு எவ்வளவு 

நெருக்கமாக வந் 
தாரோ , அவ்வளவுக்கு அவருடைய மகிழ்ச்சி 
மதிப்பில்லாததாகவும் சந்தேகத்துக்குரியதாக 
வும் ஆயிற்று . இது சட்ட 

இது சட்ட இயல் பள்ளியிலி 
ருந்து தொடங்கியது . அங்கே உண்மையாகவே 
நல்ல அனுபவங்கள் 

பல அவருக்கு ஏற்பட் 
அங்கே அவருக்கு ஆனந்தம் , 

ஆனந்தம் , நட்பு 
மற்றும் நம்பிக்கை ஏற்பட்டன . ஆனால் உயர் 
வகுப்புகளுக்குப் போனதும் இந்த நல்ல விஷ 
யங்கள் மிகவும் அபூர்வ மாகிவிட்டன . அதன் 
பிறகு , கவர்னருடைய காரியதரிசியாகப் பணி 
யாற்றிய ஆரம்ப வருடங்களில் அவர் மறு 
படியும் சில நல்ல விஷயங்களை அனுபவித்தார் . 
அவை எல்லாமே காதலோடு சம்பந்தப் பட் 
டிருந்தன . பிறகு அவருடைய வாழ்க்கை சிக்கல 
டைந்தது , நல்லவை குறைந்தன . பிறகு அவை 
மேலும் அதிகமாகக் குறைந்தன . எவ்வளவு 
தள்ளிப் போனாரோ அவ்வளவு குறைந்தன . 
அவருடைய திருமணம் ... 

எவ்வளவு தற் 
செயலான திருமணம் , அதில் ஏற்பட்ட ஏமாற் 
றம் , அவர் மனைவியின் மூச்சின் நாற்றம் , உட 
லின்பமும் பாசாங்கும் ! ஜீவனே இல்லாத அவ 
ருடைய தொழில் , ஒவ்வொரு வருடமும் , 
ஒன்று , இரண்டு , பத்து , இருபது வருடங்கள் 

எந்த மாற்றமும் இல்லாமல் - பணத்தைப் 
பற்றிய கவலைகள் . அது எவ்வளவு அதிகமாக 
நீடித்ததோ அந்த அளவுக்கு அதிகமாக 

எல் 
லாமே உயிரில்லாமற் போய்விட்டன . மலைமேல் 
ஏறுவதாக நான் 

கற்பனை செய்தபொழுது 
தொடர்ச்சியாகக் கீழே இறங்கிக் கொண்டிருந் 


629 


சாக 


ததைப் போல . ஆமாம் . அது தான் உண்மை . நான் 
மேலே , மேலே போய்க்கொண்டிருப்பதாக 
என்னுடைய நண்பர்கள் 

நினைத்தார்கள் . 
ஆனால் என் 

கால்களுக்குக் கீழ் வாழ்க்கையே 
நொறுங்கிக் கொண்டிருந்தது ... இப்பொழுது 
நான் செத்துக் கொண்டிருக்கிறேன் ! 
என்ன நடந்து கொண்டிருக்கிறது ? 

ஏன் ? 
நம்ப முடியவில்லையே . என்னுடைய வாழ்க்கை 
அவ்வளவு அருவருப்பான தாக , அர்த்தமற்ற 
தாக இருந்தது என்பதை நம்ப முடியவில்லை 
யே ? ஆனால் அது அருவருப்பான தாக , அர்த்த 
மற்றதாக இருந்தால் கூட நான் எதற்காகச் 
வேண்டும் ? அதிலும் 

இப்படித் துடி 
துடித்துச் 

வேண்டுமா ? ஏதோ 
தவறு இருக்க வேண்டும் . 

ஒருவேளை எப்படி வாழ வேண்டுமோ அப் 
படி நான் வாழவில்லையோ ? என்ற எண்ணம் 
அவர் மனதில் தோன்றியது . ஆனால் எப்படி 
வாழ - வேண்டுமோ அப்படி நான் வாழவில்லை 
என்பது காரணமாக இருக்காது . ஏனென் 
எந்தக் காரியத்தை எப்படிச் செய்ய வேண் 
டுமோ அப்படித்தானே 

செய்தேன் 
என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் . 
வாழ்க்கை மற்றும் மரணத்தைப் பற்றிய 
மொத்தப் பிரச்சினைக்கும் உரிய இந்த ஒரு 
பதிலை முற்றிலும் சாத்தியமற்றதாகக் கருதி 
உடனே அதை மனதிலிருந்து விரட்டினார் . 

உனக்கு என்ன வேண்டும் ? வாழ வேண்டுமா ? 
எப்படி வாழப் போகிறாய் ? நீதிமன்றத்தில் நான் 
இருப்பதைப் போல , நீதிபதி வருகிறார் ! நீதி 


நான் 


630 


என்று 


சுவரை 


பதி வருகிறார் , நீதிபதி வருகிறார் 
ஊழியர் அறிவிப்பதைப் போல என்று அவர் 
மனதில் திருப்பிச் சொல்லிக் கொண்டார் . 
இங்கே அவர் தான் நீதிபதி ! ஆனால் எனக்கு 
ஒன்றும் தெரியாது என்று அவர் ஆத்திர 
மாகக் கத்தினார் . “ நான் செய்த தவறு என்ன ? 
அவர் 

அழுகையை நிறுத்திவிட்டு , 
நோக்கி முகத்தைத் திருப்பிக் கொண்டு அதே 
விஷயத்தைப் பற்றி மறுபடியும் மறுபடியும் 
சிந்தித்துக் கொண்டிருந்தார் : 

இந்த பயங் 
கரத்தை நான் ஏன் அனுபவிக்கிறேன் ? என்ன 
காரணத்துக்காக அனுபவிக்கிறேன் ! 

எவ்வளவு சிந்தித்தபோதிலும் அவரால் ஒரு 
பதிலையும் கண்டு பிடிக்க முடியவில்லை . எப்படி 
வாழ்க்கை நடத்த வேண்டுமோ அப்படி 
வாழ்க்கை நடத்தாததனால் தான் இவை அனைத் 
துமே ஏற்பட்டிருக்கின்றன என்ற எண்ணம் 
அவருக்கு ஏற்படும் பொழுது ( அந்த எண்ணம் 
அடிக்கடி ஏற்பட்டது ) அவர் உடனே எவ்வளவு 
சரியான வாழ்க்கையை நான் நடத்தினேன் 
என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அந்த நம்ப 
முடியாத கருத்தை உடனே 

விரட்டியடித் 
தார் . 

10 


இன்னும் இரண்டு 

இரண்டு வாரங்கள் கழிந்தன . 
இப்பொழுதெல்லாம் இவான் இலியீச் சோபா 
வை விட்டு எழுந்திருப்பதே இல்லை . அவர் படுக் 
கையில் படுத்திருக்க விரும்பாததால் சோபா 
வில் படுத்திருந்தார் . பெரும்பாலும் சுவரை 


631 


நோக்கி முகத்தை வைத்துக் கொண்டு சோபா 
வில் படுத்திருக்கும் பொழுது அதே காரண 
மில்லாத துன்பத்தில் தனியாக வேதனைப்பட் 
டார் . காரணம் சொல்ல 

முடியாது , அதே 
கேள்விகளைப் பற்றித் தனியாகச் சிந்தித்துக் 
கொண்டிருந்தார் . இது என்ன ? உண்மையில் 

து தான் மரணமோ ? ஆம் ! இது உண்மையி 
லேயே மரணம் தான் என்று அவர் மனக்குரல் 
பதிலளித்தது . இந்தத் துன்பம் எதற்காக ? 
இதற்கு எந்தக் காரணமும் கிடையாது என்று 
மனக்குரல் பதிலளித்தது . இதற்கு மேல் பதில் 
கிடையாது - இதைத் தவிர வேறு பதிலும் 
கிடையாது . 

அவருக்கு நோய் ஆரம்பமானதிலிருந்து , 
டாக்டரைப் பார்க்கப் போன முதல் நாளி 
லிருந்தே இவான் இலியீச்சினுடைய வாழ்க்கை 
மாறி மாறி வந்து கொண்டிருந்த இரண்டு 
எதிர் மனோபாவங்களாகக் கூறு போடப்பட் 
டிருந்தது . ஒன்று : மன முறிவு மனோபாவம் , 
பயங்கரமான , புரிந்து கொள்ள முடியாத மர 
ணத்தை எதிர்பார்ப்பது . அடுத்தது : நம்பிக்கை 
மனோபாவம் , தன் உடலின் செயல்களைக் 
கவனிப்பதில் விசேஷமான அக்கறை எடுத்துக் 
கொள்ளுமாறு 

அவரைத் தூண்டியது . 
சமயத்தில் அவர் 
அவர் தன்னுடைய 

கண்களுக்கு 
முன்னால் தற்காலிகமாகத் தன்னுடைய 
மையைச் செய்ய மறுக்கின்ற குண்டிக் காயை 
அல்லது பெருங்குடலைப் பார்த்தார் . அடுத்த 
சமயத்தில் பயங்கரமான , ஆழம் காண முடி 
யாத , தப்பிக்க எந்த வழியும் 

ல்லாத மர 


கட 


632 


ணத்தைத் தவிர வேறு எதையும் பார்க்க 
வில்லை . 

நோய் ஏற்பட்டதிலிருந்தே இந்த இரண்டு 
மனோபாவங்களும் மாறி மாறி வந்து கொண் 
டிருந்தன . ஆனால் அவருடைய நோய் முற்றிய 
அளவுக்கு அவருடைய குண்டிக் காய்களைப் 
பற்றிய ஊகங்களும் மிக விசித்திரமாகவும் 
நடைபெற முடியாத வகையிலும் ஏற்பட்டன . 
நெருங்கிக் 

கொண்டிருக்கும் மரணத்தைப் 
பற்றி அவருடைய உணர்வும் அதிகமான அள 
வுக்கு உண்மையான விதத்தில் இருந்தது . 

மூன்று மாதங்களுக்கு முன்பு அவர் எப்படி 
இருந்தார் , தற்பொழுது எப்படி இருக்கிறார் ; 
உடல் நிலை எவ்வளவு தொடர்ச்சியாகச் சீர்கேட 
டைந்து விட்டது என்பதை நினைத்துப் பார்ப் 
பதே 

எல்லா நம்பிக்கையையும் அழிக்கப் 
போதுமானதாக இருந்தது . 

சுவரைப் பார்த்தபடியே சோபாவில் படுத் 
திருந்த அந்தத் தனிமையின் கடைசி நாட் 
களில் , ஜனக் கூட்டம் நிறைந்த அந்த நகரத் 
தின் நடுவில் அவருடைய 

நண்பர்கள் 
மற்றும் உறவினர்களுக்கு மத்தியில் அவருடைய 
தனிமையின் , கடலின் அடியாழத்தில் அல்லது 
பூமியின் மடியில் கூட அவ்வளவு முழுமையாக 
இருந்திருக்க முடியாத அந்த பயங்கரமான 
தனிமையின் கடைசி நாட்களின் போது இவான் 

லியீச் கடந்த காலத்தில் தான் வாழ்ந்து 
கொண்டிருந்தார் . கடந்த காலத்தின் சித்திரங் 
கள் ஒவ்வொன்றாக அவர் மனதில் தோன்றி 
மறைந்தன . 

அவை 

எப்பொழுதுமே சற்று 


பல 


633 


முந்திய கடந்த காலத்திலிருந்து ஏதாவதொன் 
றிலிருந்து ஆரம்பமாகி அதிகப் பழங்காலத்தை , 
அவருடைய குழந்தைப் பருவத்தை நோக்கிப் 
பின்னோக்கிச் சென்று அங்கே சற்று நேரம் 
தாமதிக்கும் . அந்தப் பருவத்தில் காலையில் 
கொடுக்கப்பட்ட பழப்பாகை நினைத்துக் 
கொண்டார் என்றால் குழந்தைப் பருவத்தில் 
தரப்பட்ட பிசினைப் போலக் கையில் ஒட்டுகின்ற 
பிரெஞ்சுப் பழப்பாகுகளை , அவற்றின் பிரத்யேக 
மான ருசியை, அந்தக் கொட்டைகளைச் சப்பும் 
பொழுது வாயிலிருந்து வடிகின்ற எச்சிலை நிச் 
சயமாக நினைப்பார் . அந்த ருசியைப் பற்றிய 
நினைவு இன்னும் தொடர்ச்சியாக தாதிகளை , 
சகோதரனை , விளையாட்டுப் பொருள்களைப் 
பற்றிப் பல நினைவுகளை ஏற்படுத்தும் . 
அவர்களைப் பற்றி 

பற்றி நினைக்கக் கூடாது ... அது 
மிகவும் வேதனையானது என்று அவர் தனக் 
குள் சொல்லிக் கொண்டு சிந்தனைகளை நிகழ் 
காலத்துக்கு மாற்றுவார் . சோபாவுக்குப் பின் 
னாலுள்ள பொத்தான் , சோபாவின் மொராக் 
கோத் தோலிலுள்ள மடிப்பு . “ மொராக்கோத் 
தோல் விலை அதிகம் . ஆனால் நீடித்துப் பயன் 
படுவதில்லை . இதைப் பற்றி என் மனைவியோடு 
சச்சரவு கூட ஏற்பட்டது . ஆனால் அந்தக் காலத் 
தில் அப்பாவின் கைப்பெட்டியின் மொராக் 
கோத் தோல் வேறுரகம் . அதைக் கத்தியினால் 
வெட்டிவிட்டோம் . பெரிய தகராறு . எங்களைத் 
தண்டித்தார்கள் . அம்மா இனிப்புக் கேக்கு 
களைக் கொடுத்தாள் . மறுபடியும் நினைவுகள் 
அவருடைய குழந்தைப் பருவத்தின் மீது 


நான் 


634 


மையங்கொள்ளும் . அவர் மறுபடியும் அவை 
வேதனையளிப்பதாகக் கருதி வேறு எதைப் 
பற்றியாவது சிந்திப்பதன் மூலம் அவற்றை 
விரட்ட முயற்சி செய்தார் . 

இந்த நினைவுகளின் தொடர்வரிசையோடு 
மற்ற நினைவுகளும் - அவருடைய நோய் எப் 
படித் தாடங்கி வளர்ச்சியடைந்தது என்ற 
நினைவுகள்-- ஒரே சமயத்தில் அவர் மீது தாக் 
கம் செலுத்தின . கடந்த காலத்தில் எவ்வளவு 
பின்னால் போகிறாரோ அவ்வளவு அதிகமான 
உயிராற்றலோடு அவர் வாழ்க்கை விளங்கி 
யிருக்கிறது என்பதை உணர்ந்தார் . ஆரம்பத் 
தில் அவருடைய வாழ்க்கையில் நன்மை அதிக 
மாக இருந்தது . உயிராற்றலும் அதிகம் . ஒன்று 
மற்றதோடு இணைந்திருந்தது . என்னுடைய 
துன்பம் மென்மேலும் மோசமாகிக் கொண் 
டிருப்பதைப் போல , என்னுடைய 
வாழ்க்கையும் மென்மேலும் மோசமடைந்திருந் 
தது என்று அவர் நினைத்தார் . ஒரே ஒரு கட்டம் 
தான் பிரகாசமானது , அது மிகவும் பின்னால் 
அவருடைய வாழ்க்கையின் தொடக்கத்தில் 

ருந்தது . அதற்குப் பிறகு எல்லாமே கறுப் 
பாக , மென்மேலும் கறுப்பாக மாறின , அதிலும் 
வேகமாக , மென்மேலும் வேகமாக மாறின . 

மரணத்திலிருந்து என்னைப் பிரிக்கும் தூரத் 
தின் செங்கோணத்துக்கு எதிர்மறை விகிதத் 
தில் என்று இவான் இலியீச் நினைத்தார் . 
மன்மேலும் அதிகரிக்கும் வேகத்தோடு கீழே 
விழுகின்ற கல்லின் உதாரணம் 

அவருடைய 
மூளையில் பளிச்சிட்டது . மென்மேலும் அதிகரிக் 


மோத்த 


635 


காமல் 


கும் துன்பங்களைக் 

கொண்டது 

வாழ்க்கை 
அது வேகத்தோடு , 

இன்னும் அதிகமான 
வேகத்தோடு சொல்ல முடியாத துன்பம் என்ற 
இலக்கை நோக்கி விழுந்து கொண்டிருக்கிறது . 
நான் கீழே விழுந்து கொண்டிருக்கிறேன் ... 
அவர் திடுக்கிட்டார் , நடுங்கினார் , எதிர்க்க 
முயற்சித்தார் . ஆனால் இனி எதிர்க்க முடியாது 
என்பது இப்பொழுது அவருக்குத் தெரியும் . 
சிந்தனை செய்து களைப்படைந்தவராக - ஆனால் 
கண்களுக்கு முன்னால் 

ல் தோன் 

பான்றியதைப் பார்க் 
கண்களைத் திருப்ப முடியாதவராக 
அவர் சோபாவின் பின்புறத்தைப் பார்த்துக் 
கொண்டு காத்திருந்தார் அந்த பயங்கரமான 
வீழ்ச்சிக்காக , கடைசி அதிர்ச்சிக்காக , அழிவுக் 
காகக் காத்திருந்தார் . இதை எதிர்க்க முடி 
யாது என்று அவர் தனக்குள் சொல்லிக் 
கொண்டார் . " ஏன் இப்படி ஏற்பட்டது 
என்பது மட்டும் எனக்குப் புரிந்துவிட்டால் ! 
அதுவும் இயலாத காரியம் . 

எப்படி 
வாழ வேண்டுமோ அப்படி நான் வாழவில்லை 
என்றாலர்வது சற்றுப் புரிந்து கொள்ளலாம் . 
ஆனா 

ல் அப்படி ஒத்துக் கொள்ள முடியாது 
என்று தன்னுடைய வாழ்க்கையின் நேரான 
தன்மையை , அதன் ஒழுங்குமுறையை , அதன் 
தகுதிச் சிறப்பை நினைத்தவராகத் தனக்குள் 
கூறிக் கொண்டார் . 

அதை நான் ஒத்துக் 
கொள்ள முடியாது 

தனக்குள் 
சொல்லிக் கொண்டார் . யாராவது 

தன் 
னுடைய சிரிப்பைப் பார்த்து ஏமாந்துவிடலாம் 
என்று நினைப்பவரைப் போல 

உதடுகளைப் 


ஆனால் 


என்று 


636 


பிரித்துக் கொண்டார் . இதற்கு எந்த அர்த்த 
மும் இல்லை ! வேதனை , மரணம் ..... ஏன் ? 


11 


செய்து 


இப்படியே மேலும் இரண்டு வாரங்கள் 
கழிந்தன . அவரும் அவருடைய 

மனைவியும் 
எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நிகழ்ச்சி இந்த 
சமயத்தில் நடைபெற்றது . பெத்ரீஷெவ் அவர் 
மகளிடம் 

தன்னைத் திருமணம் 
கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் . 

அது 
மாலையில் நடைபெற்றது . மறு நாள் காலையில் 
பிரஸ்கோவியா ஃபியோதரவ்னா இந்த விஷ 
பத்தைக் கணவரிடம் எப்படித் தெரிவிக்கலாம் 
என்று சிந்தித்தவாறு அவருடைய அறைக்குள் 
நுழைந்தாள் . ஆனால் முந்திய இரவில் இவான் 
இலியீச்சினுடைய 

உடல் நிலை 

மோசமடைந் 
திருந்தது . அவர் அதே சோபாவில் 
வேறு விதமாகப் படுத்திருப்பதை அவள் 
பார்த்தாள் . அவர் மல்லாக்கப் படுத்திருந் 
தார் . தனக்கு முன்னால் எதையோ உற்றுப் 
பார்த்துக் கொண்டு முனகிக் கொண்டிருந்தார் . 

அவள் மருந்துகளைப் பற்றி அவரோடு பேச 
ஆரம்பித்தாள் . அவர் கண்களைத் திருப்பி அவ 
ளைப் பார்த்தார் . அந்தக் கண்களில் அதிகமான 
வெறுப்பை , தன் மீது வெறுப்பைப் பார்த் 
அவள் சொல்லிக் 

கொண்டிருந் 
ததை முடிக்காமல் நிறுத்திக் கொண்டாள் . 

உனக்குப் புண்ணியமாகப் போகட்டும் . 
என்னை நிம்மதியாகச் சாக விடு என்றார் அவர் . 


ஆனால் 


தபடியால் 


637 


அவள் அறையை விட்டுப் போவதைப் 
போல எழுந்தாள் . ஆனால் அந்த நேரத்தில் 
அவளுடைய மகள் உள்ளே வந்து காலை வணக் 
கம் தெரிவிப்பதற்காக அவருக்குப் பக்கத்தில் 
சென்றாள் . அவர் தன் மனைவியைப் பார்த்த 
மாதிரியே தன் மகளையும் பார்த்தார் . உடல் 
நிலை எப்படி இருக்கிறது என்று அவள் கேட்ட 
பொழுது உங்களுக்குத் தொல்லையில்லாமல் 
சீக்கிரத்தில் போய்ச் சேர்ந்து விடுவேன் என்று 
வறண்ட குரலில் பதிலளித்தார் . இருவரும் 
பேசவில்லை . ஒரு வினாடி நேரம் உட்கார்ந்தார் 
கள் . பிறகு வெளியே போனார்கள் . 

‘ நாம் என்ன தவறு செய்தோம் ? என்று 
லீஸா தன்னுடைய தாயாரிடம் கேட்டாள் . 
“ எல்லாமே நம்முடைய தப்பு என்று நினைக் 
கிறார் ! அப்பாவுக்காக வருத்தப்படுகிறேன் . 
ஆனால் அவர் ஏன் நம்மை இப்படிச் சித்திர 
வதை செய்ய வேண்டும் ? 

டாக்டர் வழக்கமான நேரத்துக்கு வந்தார் . 
இவான் இலியீச் தன்னுடைய நெருப்புக் கண் 
களால் டாக்டரைப் பார்த்தபடியே கேள்வி 
களுக்கு ஆமாம் என்றும் இல்லை என்றும் 
பதிலளித்தார் . 

< < எனக்கு எதுவுமே 

பலன் 
தராது என்று உங்களுக்கு நன்றாகத் தெரியும் . 
என்னைத் தொந்தரவு செய்யாமல் விட்டு விடுங் 

என் று கடைசியில் கூறினார் . 
உங்கள் துன்பங்களைக் குறைப்பதற்கு நாங் 
கள் முயற்சிக்கிறோம் என்றார் டாக்டர் . 

இல்லை . அதைக்கூட உங்களால் செய்ய 
முடியாது . என்னைச் சும்மா விடுங்கள் . 
டாக்டர் உபசரிக்கும் அறைக்குச் சென்று 


கள் , 


638 


என்று 


ஆனால் 


அவருடைய நிலைமை மிகவும் மோசமடைந் 
திருப்பதாக பிர ஸ்கோவியா ஃபியோதரவ்னா 
விடம் கூறினார் . அவருடைய வேதனைகளைத் 
தணிப்பதற்கு ஒரே ஒரு மருந்து தான் இருக் 
கிறது , அது அபினிச் சத்து . ஆனால் அதைக் 
கொடுப்பதும் பயங்கரமானது தான் என்றார் . 

அவருக்கு பயங்கரமான உடல்வலி ஏற்பட் 
டிருக்கிறது 

டாக்டர் கூறினார் . அது 
உண்மைதான் . 

அவருடைய உடல் 
வலியைக் காட்டிலும் தார்மிக வேதனை மிக 
வும் பயங்கரமாக இருந்தது . அது தான் அவ 
ருக்கு உண்மையான சித்திரவதை . 

அந்த தார்மிக வேதனை முந்திய இரவில் 
தூங்கிக் கொண்டிருந்த , இனிமையான பண் 
புடைய கெராஸிமின் 

அகன்ற முகத்தைப் 
பார்த்ததனாலும் என்னுடைய வாழ்க்கை முழு 
வதுமே , முதிர்ச்சியான வாழ்க்கை முழுவதுமே 
உண்மையில் எப்படி இருக்க வேண்டுமோ , 
அப்படி இல்லாது இருந்திருக்குமானால் ? 
என்று சிந்தித்ததனாலும் ஏற்பட்டிருந்தது . 

முன்பு எந்தக் கருத்து ( எப்படி வாழ்ந்திருக்க 
வேண்டுமோ அப்படி அவர் வாழவில்லை ) முற்றி 
லும் தவறான தாகத் தோன்றியதோ அது உண் 
இருக்கக் கூடும் என்ற 

எண்ணம் 
அவருக்கு ஏற்பட்டிருந்தது . உயர்ந்த அந்த ஸ் 
தில் இருப்பவர்கள் நல்லவை என்று கருதிய 
வற்றுக்கு எதிராகப் போராட வேண்டும் என்று 
நன்கு வெளிப்படாத சில உந்துதல்கள் அவ 
ரிடம் ஏற்பட்டதுண்டு . அந்தத் தெளிவில்லாத 
உந்துதல்களை அவர் எப்பொழுதும் நசுக்கிவிடு 


மையாக 


639 


துமே 


இருக்கக் 


வார் . அவை தான் 

அவைதான் உண்மையானவையாகவும் 
மற்ற எல்லாமே உண்மைக்கு அப்பாற்பட்ட 
வையாகவும் இருக்கக் கூடும் என்ற எண்ணம் 
இப்பொழுது அவருக்குத் தோன்றியது . அவ 
ருடைய பதவிக் கடமைகள் , 

அவருடைய 
வாழ்க்கை முறை , 

அவருடைய குடும்பம் , 
அந்தச் சமூக விருப்பார்வங்கள் இவை அனைத் 

உண்மை அல்லாதனவாக 
கூடும் . இவற்றை ஆதரித்து வாதாட அவர் 
முயற்சித்தார் . ஆனால் திடீரென்று 

டீரென்று சிறிதும் 
தகுதியில்லாதவைகளைத் தான் ஆதரிப்பதாக 
உணர்ந்தார் . அங்கே ஆதரிப்பதற்கு ஒன்று 
மேயில்லை . 
இது உண்மை என்றால் , 

எனக்குக் கொ 
டுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நான் விரயம் 
செய்துவிட்டேன் என்றால் , நான் வாழ்க்கை 
யிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் என் 
றால் , அதைப் பற்றி நான் ஒன்றுமே செய்ய 
முடியாத அளவுக்குக் காலதாமதமாகிவிட்டது 
என்றால் பிறகு? என்று அவர் 

தனக்குள் 
சொல்லிக் கொண்டார் . அவர் திரும்பிப் 
படுத்துக் கொண்டு 

கொண்டு தன்னுடைய வாழ்க்கை 
முழுவதையும் முற்றிலும் வேறு கோணத்தில் 
மறு பரிசீலனை செய்யத் தொடங்கினார் . அவர் 
காலையில் முதலில் வேலைக்காரனையும் , பிறகு 
தன்னுடைய மனைவியையும் பிறகு தன்னுடைய 
மகளையும் கடைசியில் டாக்டரையும் , அவர் 
களுடைய ஒவ்வொரு அசைவையும் , ஒவ்வொரு 
வார்த்தையையும் பார்த்த பொழுது இரவில் 
வெளிப்பட்ட பயங்கரமான 

உண்மை 


நிரூ 


640 


வை 


மரணம் 


பிக்கப்பற்டது . அவர்களில் அவர் தன்னைக் 
கண்டார் , தன்னுடைய வாழ்க்கையை உருவாக் 
கிய எல்லாவற்றையும் கண்டார் , இவை அனைத் 
துமே உண்மையல்ல என்பதைத் தெளிவாகக் 
கண்டார் . 

அனைத்துமே வாழ்க்கை , 
ஆ கிய உண்மைகளை மறைக்கின்ற பயங் 
கரமான , பெரிய மோசடி என்பதைக் கண் 
டார் . இதைப் புரிந்து கொண்டது அவருடைய 
உடல் வேதனைகளை அதிகப்படுத்தியது , அதைப் 
பத்து மடங்கு அதிகப்படுத்தியது . அவர் முன 
கினார் , படுக்கையில் புரண்டார் , தன்னுடைய 
உடைகளை இழுத்தார் . அவருடைய உடைகள் 
அவரை இறுக்குவதைப் போல , மூச்சைப் பிடிப் 
பதைப்போல அவருக்குத் தோன்றியது . அவர் 
உடைகளை வெறுத்தார் . 

அவருக்கு அபின் சத்தை அதிகமாகக் கொடுத் 
தார்கள் . அவர் சுயநினைவை இழந்தார் . ஆனால் 
மாலையுணவுச் சமயத்தில் மறுபடியும் வலி ஏற் 
பட்டது . 

அவர் எல்லோரையும் வெளியே 
அனுப்பிவிட்டுப் படுக்கையில் வலி தாங்க முடி 
யாமல் துடித்துக் கொண்டிருந்தார் . 
அவர் மனைவி அவருக்குப் பக்கத்தில் வந் 


தாள் . 


" Jean , அன்பே ! எனக்காக இதை வாங்கிக் 
கொள்ளுங்கள் . ( எனக்காகவா ? ) இது 
கெடுதலையும் செய்யாது . மிகவும் உதவியாக 
இருக்கும் . இது மருந்து இல்லை . சில சமயங் 
களில் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் கூட .... 
அவர் தன் கண்களை 

அகலமாக 
அவளைப் பார்த்தார் . 


விரித்து 


41--2442 


641 


1 , 


பாவ 


“ என்ன ? திருச் சின்னத்தைப் பெற்றுக் 
கொள்ளவா ? ஏன் ? எனக்கு வேண்டாம் ! இருந் 
தாலும் ... 
அவள் கண்ணீர் வடிக்கத் தொடங்கினாள் . 

அன்பே ! வாங்கிக் கொள்ள மாட்டீர்களா ? 
பாதிரியாரைக் கூட்டிக் கொண்டு வரச் சொல் 
லட்டுமா ? அவர் மிகவும் நல்லவர் . 
‘ ‘செய் . மிகவும் நல்லது என்றார் அவர் . 
பாதிரியார் வந்து தன்னுடைய 
ஏற்பைக் கேட்ட பிறகு 
பிறகு இவான் 

லியீச் நிம் 
மதியடைந்தார் . அவருடைய சந்தேகங்கள் 
மறைந்து விட்டதைப் 

போல 

அவருக்குத் 
தோன்றியது . இது துன்பத்தைத் தணித்தது . 
ஒரு வினாடி நேரம் அவருக்கு நம்பிக்கை கூட 
ஏற்பட்டது . மறுபடியும் அவர் பெருங்குடல் 
வாய்ப் புண்ணையும் அதை குணப்படுத்தும் சாத் 
தியத்தையும் பற்றி சிந்தனை செய்யத் தொடங் 
கினார் . அவர் திருச்சின்னத்தை 

வாங்கிக் 
கொண்ட 

கண்களில் கண்ணீர் 
பெருகியது . 

அவர் திருச்சின்னத்தைப் பெற்றுக் கொண்ட 
பிறகு அவரைப் படுக்க வைத்த பொழுது 

வினாடி நேரம் குணமடைந்திருப்பதைப் 
போன்ற உணர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது . அவ 
ருடைய உள்ளத்தில் குணமடைந்து விடலாம் 
என்ற நம்பிக்கை மறுபடியும் இடம் பெற்றது .. 
அறுவைச் சிகிச்சை செய்ய வேண்டும் என்று 
டாக்டர் கூறிய ஆலோசனையைப் பற்றி அவர் 
சிந்தித்தார் . நான் வாழ விரும்புகிறேன் , நான் 
வாழ விரும்புகிறேன் என்று அவர் தனக்குள் 


பொழுது 


642 


சொல்லிக் கொண்டார் . அவரைப் பாராட்டு 
வதற்காக மனைவி உள்ளே வந்தாள் . அவள் 
வழக்கமான விஷயங்களைப் 

விஷயங்களைப் பேசினாள் . பிறகு 
கேட்டாள் : 
“ நீங்கள் உண்மையிலேயே 

குணமடைந் 
ததைப் போல உணர்கிறீர்கள் , அல்லவா ? 

ஆமாம் என்று அவளைப் பார்க்காமலே 
அவர் பதிலளித்தார் . 
அவளுடைய 

உடை , 

அவள் தோற்றம் , 
அவள் முகத்திலிருந்த பாவம் , அவள் குரலின் 
தொனி-- எல்லாமே இது உண்மை அல்ல . 
உன்னுடைய வாழ்க்கையில் இது வரை நடந் 
திருப்பவை இப்பொழுது நடந்து கொண்டிருப் 
பவை அனைத்தும் வாழ்க்கை மற்றும் மரணத் 
தின் யதார்த்தத்தை உன்னிடமிருந்து மறைக் 
கின்ற பொய் , மோசடி என்று அவரிடம் 
கூறின . இந்த எண்ணம் தோன்றிய மறு வினா 
டியே அவர் மனதில் வெறுப்பு பொங்கியது . 
வெறுப்போடு சேர்ந்து துன்பமளிக்கும் உடல் 
வேதனையும் அந்த வேதனை ஏற்பட்டவுடன் 
அவருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கும் தவிர்க்க 
முடியாத மரணத்தைப் பற்றிய உணர்வும் 
ஆரம்பித்தன . புதிய உணர்ச்சிகள் தலை காட் 
டின . அவருக்குள் ஏதோ ஒன்று அவருடைய 
மூச்சை இறுக்க , தடுக்க , அடைக்கத் தொடங் 


கியது . 


ஆமாம் என்ற வார்த்தையை அவர் உச் 
சரித்த பொழுது அவருடைய முகத்தோற்றம் 
பயங்கரமாக இருந்தது . 

அதைச் சொல்லி 
முடித்தவுடன் 

கண்களை நேராகப் 


அவள் 


41 * 


643 


பார்த்துக் கொண்டு உடலைத் திருப்பிக் 
கொண்டு படுக்கையில் விழுந்து ( அவரைப் 
போல மிகவும் பலவீனமான ஒருவர் அவ்வளவு 
வேகமாக விழுந்தது ஆச்சரியமே ) கூக்குரலிட் 
டார் : 

<< போ ! போய்த்தொலை ! என்னைத் தனியே 
விடு ! 


12 


டால் 


InL 


அந்த வினாடியிலிருந்து தொடங்கி அவர் 
மூன்று நாட்களாக மிகவும் பயங்கரமான முறை 
யில் சிறிது கூட நிறுத்தாமல் கூக்குரலிட்டார் . 
இரண்டு அறைகளுக்கு அப்பால் அதைக் கேட் 

ஒருவருக்குக் குலை நடுக்கம் ஏற் 
படும் . மனைவியின் கேள்விக்குப் பதிலளித்த 
மறு வினாடியே எல்லாம் 

முடிந்துவிட்டது , 
இனி நம்பிக்கை இல்லை , முடிவு , கடைசி முடிவு 
நெருங்கிவிட்டது ; தன்னுடைய சந்தேகங்கள் 
அனைத்துமே சந்தேகங்களாகவே நீடிக்கும் , 
ஒரு போதும் பதில் கிடைக்காது என்பதை 
அவர் புரிந்து கொண்டார் . 

" ஆ ! ஆ ! ஆ ! என்று வெவ்வேறு தொனி 
களில் அவர் கூக்குரலிட்டார் . நான் 
மா - ட் - டே - ன் என்று தொடங்கி ஆ ! என்று 
கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தார் . 

அந்த மூன்று நாட்களும் ( அவருக்கு அவை 
முடிவே இல்லாமலிருந்தன ) அவர் அந்தக் 
கறுப்புச் சாக்கில் தத்தளித்துக் கொண்டிருந் 
தார் . கண்ணுக்குத் தெரியாத , தடுக்க முடி 


சாக 


644 


யாத ஏதோ ஒரு சக்தி அவரை அந்தச் சாக் 
கிற்குள் தள்ளிக் கொண்டிருந்தது . மரண தண் 
டனை விதிக்கப்பட்ட ஒருவரைப் போல , கொலை 
யாளியின் கரங்களிலிருந்து எப்படிப் போரா 
டினாலும் தப்ப முடியாது என்று அறிந்திருப்ப 
வரைப் போல அவர் போராடினார் . ஒவ்வொரு 
நிமிடமும் அவர் எவ்வளவு மூர்க்கமாகப் 
போராடினாலும் எது என்னைப் பயமுறுத்து 
கிறதோ , அது தன்னை மென்மேலும் நெருங்கிக் 
கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தார் . 
அந்தக் கறுப்புப் பொந்துக்குள் தன்னைத் தள்ளு 
வதனால் தான் சித்திரவதை ஏற்படுகிறது , 
தானாகவே அதற்குள் நுழைய முடியாததனால் 
தான் அது இன்னும் அதிகமாக ஏற்படுகிறது 
என்பதை 

அவர் உணர்ந்தார் . தன்னுடைய 
வாழ்க்கை நன்றாகவே இருந்தது என்ற நம்பிக் 
கை பொந்துக்குள் நுழைய முடியாதபடி அவ 
ரைத் தடுத்தது . அவர் நடத்திய வாழ்க்கைக்கு 
அவரளித்த ஆதரவு அவர் முன்னேறிப் 
போவதைத் தடுக்கும் இடையூறாக இருந்தது . 
மற்றவைகளைக் காட்டிலும் அதுதான் சித்திர 
வதையை அதிகப்படுத்தியது . 

டீரென்று ஏதோ ஒரு சக்தி அவரை மார் 
பிலும் விலாவிலும் தாக்கி அவர் மூச்சை 
நிறுத்தியது . அவர் அந்தப் பொந்துக்குள் பொத் 
தென்று விழுந்தார் . அங்கே , அந்தப் பொந் 
தின் முடிவில் விளக்கின் மங்கலான ஒளியைக் 
கண்டார் . ஒரு தடவை ரயில் வண்டியில் பிர 
யாணம் செய்த பொழுது அது முன்னால் போய்க் 
கொண்டிருப்பதாக 

அவர் 

நினைத்தபொழுது 


645 


யை 


ருடைய 


அது உண்மையில் பின்னால் போய்க்கொண்டிருந் 
தது . திடீரென்று அவர் உண்மையான திசை 

உணர்ந்த நேரத்தில் ஏற்பட்ட உணர்ச்சி 
அவருக்கு இப்பொழுது ஏற்பட்டது . 

ஆம் . இது உண்மைக்கு மாறானதே என்று 
தனக்குள் சொல்லிக் கொண்டார் . 

அதனா 
லென்ன . 

இதை உண்மையாக்க இன்னும் 
என்னால் முடியும் . ஆனால் எது 

எது உண்மை ? 
என்று அவர் தன்னைக் கேட்டுக் கொண்டார் . 
திடீரென்று அமைதியாக இருந்தார் . 

மூன்றாவது நாளின் இறுதியில் அவர் மரண 
மடைவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு 
து நடைபெற்றது . அந்த சமயத்தில் அவ 

மகன் சப்தமில்லாமல் அறைக்குள் 
நுழைந்து அவருடைய படுக்கைக்குப் பக்கத் 
தில் வந்தான் . அவர் சாகுந்தறுவாயில் இன்னும் 
அடக்க முடியாதபடி கூக்குரலிட்டுக் கொண்டு 
கைகளைத் தாறுமாறாக ஆட்டிக் கொண்டிருந் 
தார் . ஒரு கை அவர் மகன் தலை மீது பட்டது . 
அந்தப் பையன் 

கையைப் 

பிடித்துத் தன் 
னுடைய உதடுகளில் 

வைத்து அழுத்திக் 
கொண்டு கதறியழத் தொடங்கினான் . 
அந்த வினாடியில் தான் 

இவான் இலியீச் 
பொந்துக்குள் விழுந்தார் , விளக்கின் ஒளியைப் 
பார்த்தார் . அவர் சரியான முறையில் வாழ்க் 
கை நடத்தவில்லை , ஆனால் இன்னும் நிலைமை 
யைத் திருத்திக்கொள்ள முடியும் 
வெளிப்படுத்தப்பட்டது . 

எது உண்மை ? 
என்று அவர் தன்னைக் கேட்டுக் கொண்டார் , 
பிறகு மௌனமாக கவனித்துக் கொண்டிருந் 


என்பது 


646 


தார் . தன்னுடைய கையை யாரோ முத்தமிடு 
வதை அப்பொழுது உணர்ந்தார் . அவர் கண் 
களைத் திறந்து மகனைப் பார்த்தார் . அவன் மீது 
அவருக்கு அநுதாபம் நிறைந்தது . அவர் மனைவி 
உள்ளே வந்தாள் . அவர் அவளைக் கவனித்தார் . 
அவள் அங்கே நின்று வாயைத் திறந்தபடியே 
அவரைப் பார்த்துக் கொண்டிருந்தாள் . அவள் 
மூக்கிலும் கன்னங்களிலும் கண்ணீர்த் துளிகள் 
துடைக்கப்படாமல் வழிந்து கொண்டிருந்தன . 
அவள் முகத்தில் இனி என்ன செய்வேன் என்ற 
பாவம் இருந்தது . அவள் மீதும் அவருக்கு 
அநுதாபம் நிறைந்தது . 

ஆம் , நான் அவர்களைச் சித்திரவதை செய் 
கிறேன் என்று அவர் நினைத்தார் . எனக்காக 
அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் . ஆனால் நான் 
போன பிறகு அவர்களுடைய நிலைமை முன் 
னேற்றமடையும் . அவர்களிடம் இதைக் கூற 
விரும்பினார் . ஆனால் அதற்குத் தேவையான 
பலம் அவரிடமில்லை . 

பேசுவதால் 
என்ன பயன் ? நான் இதையாவது செய்ய வேண் 
டும் என்று அவர் நினைத்தார் . அவர் தன் 
மனைவியை நோக்கித் திரும்பி கண்களால் தன் 
மகனைச் சுட்டிக் காட்டினார் . 

‘ அவனைக் கூட்டிக் கொண்டு போ ... 
பாவம் ... நீயும் போ ... என்றார் . அவர் ‘ ‘ மன் 
னித்துவிடு என்று சொல்ல விரும்பினார் . அது 
வழி விடு என்று வந்தது . தவறைத் திருத்து 
வதற்கு அவருடைய உடலில் பல மில்லை . அவர் 

மட்டும் லேசாக ஆட்டினார் . யார் 
புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த நபர் 


ஆனால் 


கையை 


647 


ஒரே 


என்பது 


புரிந்து கொள்வார் என்பது அவருக்குத் தெரி 
யும் . 
தன்னைச் 

சித்திரவதை செய்த , தன்னால் 
உதறிவிட முடியாத அனைத்துமே இப்பொழுது 
தானாகவே 

விழுந்து கொண்டிருக்கின்றன , 
இரண்டு பக்கங்களில் , பத்துப் பக்கங்களில் , 
சமயத்தில் எல்லாப் 

பக்கங்களிலும் 
விழுந்து கொண்டிருக்கின்றன 

அவ 
ருக்குத் தெளிவாயிற்று . அவர் அவர்களுக்காக 
வருத்தமடைந்தார் , அவர்களுடைய துன்பத் 
தைத் தணிப்பதற்குத் தான் ஏதாவது செய்ய 
வேண்டும் . அவர்களையும் தன்னையும் இந்தத் 
துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் . எவ் 
வளவு நன்மை ! எவ்வளவு ளிமை ! என்று 
அவர் நினைத்தார் . “ அந்த வலி ? என்று அவர் 
தன்னைக் கேட்டுக் கொண்டார் . “ அதை நான் 
எப்படிப் போக்க முடியும் ? வலியே ! நீ எங்கே 
இருக்கிறாய் ? 

அவர் வலியைத் தேடி உடம்பைத் தட 
வினார் . 

ஆ ! இங்கே இருக்கிறது . அதனா லன்ன ? 
அப்படியே இருக்கட்டும் . " 
" மரணம் . மரணம் எங்கே ? 
அவர் மரணத்தைப் பற்றி வழக்கமாகத் 
தன்னிடம் ஏற்படும் அச்சத்தைத் தேடினார் . 
அதைக் கண்டு பிடிக்க முடியவில்லை . 

மரணம் 
எங்கே ? மரணம் என்பது என்ன ? மரணம் என 
ஒன்று இல்லாததால் அச்சமும் இல்லை . 

அங்கே மரணத்துக்குப் பதிலாக ஒளி இருந் 
தது . 


648 


ஓ ! அது இதுதானா? என்று அவர் திடீ 
ரென்று பலமாகப் பேசினார் . எவ்வளவு ஆனந் 


தம் ! 


இவை அனைத்துமே ஒரு நொடியில் 
நடை 
பெற்றன . ஆனால் அந்த நொடியின் முக்கியத் 
துவம் அழிவில்லாதது .. அங்கே இருந்தவர் 
களுக்கு அவருடைய மரண வேதனை இன்னும் 
இரண்டு மணி நேரம் தொடர்ந்தது . அவருடைய 
தொண்டையில் ஏதோ சலசலப்பதைப் போல 
சத்தம் கேட்டது . அவருடைய மெலிந்த உடல் 
துடித்தது . பிறகு அவருடைய மூச்சுத் திணற 
லும் தொண்டையில் ஏற்பட்ட சத்தமும் படிப் 
படியாக நின்றன 
எல்லாம் முடிந்தது ! 

யாரோ 
சொன்னார்கள் . 
இந்த வார்த்தைகள் அவருடைய 

காதில் 
விழுந்தன . அவர் இவற்றைத் தன்னுடைய 
ஆன்மாவில் திருப்பிச் சொன்னார் . எல்லாம் 
முடிந்துவிட்டது . இனிமேல் 

மரணமில்லை 
என்று அவர் தனக்குள் சொல்லிக் கொண்டார் . 
அவர் ஆழமாக மூச்சிழுத்தார் , 

நடுவில் 
மூச்சை நிறுத்தினார் , கால் , கைகளை விறைப்பாக 
நீட்டினார் . அவர் மரணமடைந்தார் . 


என்று 


1886 


கிரேய்ஸர் சொனாட்டா * 


கிறது 


... நான் உங்களுக்குச் சொல் 
லுகிறேன் ; ஒரு ஸ்திரீயை இச் 
சையோடு பார்க்கிற எவனும் தன் 
இருதயத்தில் அவளோடே விப 
சாரஞ் செய்தாயிற்று ( மத்தேயு 
5 ; 28 ) . 

அவருடைய சீஷர்கள் அவ 
ரை நோக்கி : மனைவியைப் பற்றிப் 
புருஷனுடைய 

காரியம் இப்படி 
யிருந்தால் , 

விவாகம் பண்ணு 
நல்லதல்ல என்றார்கள் . 
அதற்கு அவர் : வரம் பெற்ற 
வர்களே தவிர மற்றவர்கள் இந்த 
வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட் 
டார்கள் . 

தாயின் வயிற்றிலிருந்து அண் 
ணகர்களாய்ப் பிறந்தவர்களு 

ம் 
உண்டு ; மனுஷர்களால் அண்ணகர் 
களாக்கப்பட்டவர்களும் உண்டு ; 
பரலோக 

ராஜ்யத்தினிமித் 
தம் தங்களை அண்ணகர்களாக் 
கிக் கொண்டவர்களும் உண்டு ; 
இதை ஏற்றுக்கொள்ள வல்ல 
வன் ஏற்றுக்கொள்ளக் கடவன் 
என்றார் (மத்தேயு 19 ; 10,11 , 12 ) . 


ப் 


* கிரேய்ஸர் சொனாட்டா ( Kreutzer Sonata ) 
ஜெர்மானிய இசை 

சை மேதையான பீத்தோ 
வன் பிரெஞ்சு 

இசைவாணர் ரதோல்ஃப் 
கிரேய்ஸருக்கு ( 1766-1831 ) அர்ப்பணித்த 
பிரபலமான சங்கீதப் படைப்பு . 


650 


1 


செய்து 


ஆனால் 


அதில் 


அப்பொழுது 

வசந்தகாலம் ஆரம்பமாகி 
யிருந்தது . நாங்கள் சுமார் இரண்டு நாட் 
களாகத் தொடர்ந்து பிரயாணம் 
கொண்டிருந்தோம் . குறுகிய தூரப் பயணம் 
செய்யும் பிரயாணிகள் ரயில் வண்டிக்குள் வரு 
வதும் போவதுமாக இருந்தார்கள் . 
என்னையும் சேர்த்து மூன்று நபர்கள் வண்டி 
புறப்பட்டதிலிருந்தே 

பிரயாணம் 
செய்து கொண்டிருந்தோம் . அவர்களில் 

அழ 
கில்லாத , நடுவயதை அடைந்த ஒரு 

பெண் 
மணியும் இருந்தாள் . அவள் பார்வையே அரு 
வருப்பாக இருந்தது . அவள் ஆண்களின் கோட் 
டையும் தொப்பியையும் அணிந்திருந்தாள் . 
சிகரெட் புகைப்பதும் உண்டு . அடுத்தவர் அவ 
ளுக்குப் பழக்கமானவர் . சுமார் நாற்பது வயது 
ஆகியிருக்கும் . சளசளவென்று பேசிக் கொண் 
டிருந்தார் . புத்தம் புதிய சாமான் பெட்டிகளை 
வைத்திருந்தார் . மூன்றாவது நபர் ஒரு 
வான் . அவர் யாரோடும் சேராமல் தனித்திருந் 
தார் . நடுத்தரமான உயரம் , திடீர் திடீரென்று 
எழுந்திருப்பதும் நடப்பதுமாக இருந்தார் . 
அவர் வயோதிகப் பருவத்தை அடையவில்லை 
என்றாலும் அவருடைய சுருள் முடி உரிய காலத் 
துக்கு முன்பே நரைத்துவிட்டது . அவருடைய 
கண்கள் 

அசாதாரணமான பிரகாசத்தோடு 
ஒவ்வொரு பொருளையும் மாறி , மாறிப் 
பார்த்துக் கொண்டிருந்தன . அவர் 

ஆட்டுக் 
குட்டித் தோலில் தொப்பியும் காலர் வைக்கப் 


கன 


651 


உள் 


பட்டிருந்த பழைய கோட்டும் அணிந்திருந் 
தார் . அந்த கோட்டைப் பிரபலமான தையற் 
காரர் தயாரித்திருக்க வேண்டும் . 

அவர் 
கோட்டுப் பொத்தான்களைக் கழற்றும் பொ 
ழுது ருஷ்ய 

கோட்டும் சித்திரத்தை 
யல் செய்யப்பட்ட ருஷ்யச் சட்டையும் அணிந் 
திருப்பது தெரிந்தது . இந்த கனவான் அவ்வப் 
பொழுது விசித்திரமான ஓசைகளை வெளியிட் 
டது பிரத்யேகமான அம்சமாகும் . தொண்டை 
யைச் செறுமிக் கொள்வதைப் போல அல்லது 
சிரிக்க ஆரம்பித்தவுடன் அதை நிறுத்திக்கொள் 
வதைப் போல அவை ஒலித்தன . 

அவர் பிரயாணம் முழுவதும் மற்ற பிர 
யாணிகளோடு எல்லாவிதமான பேச்சுக்களை 
யும் தொடர்புகளையும் மிகவும் கவனமாகத் 
தவிர்த்துக் கொண்டுவந்தார் . யாராவது அவ 
ரிடம் பேச்சுக் கொடுத்தால் நறுக்கென்று பதி 
லளித்தார் . தன்னுடைய நேரம் முழுவதையும் 
படிப்பதிலும் சன்னல் வழியாகப் பார்ப்பதிலும் 
புகைபிடிப்பதிலும் 

தன்னுடைய 
பழைய 

மூட்டையில் உணவைத் தேடியெ 
டுத்துப் பிறகு தேநீர் குடிப்பதில் அல்லது 
சிற்றுண்டி சாப்பிடுவதில் கழித்தார் . 
தனிமை அவரைத் துன்புறுத்துகிறது என்று 
நினைத்துக்கொண்டு அவரோடு 

பேசு 
வதற்குச் சில முயற்சிகளைச் செய்தேன் . ஆனால் 
எங்கள் கண்கள் சந்தித்த ஒவ்வொரு தடவை 
யும் ( நாங்கள் 

எதிர்ச்சாய்வாக உட்கார்ந் 
திருந்தபடியால் எங்கள் கண்கள் அடிக்கடி சந் 
தித்துக்கொண்டன ) அவர் முகத்தைத் திருப்பிக் 


அல்லது 


நான் 


652 


பொழுது 


காண்டு புத்தகத்தை எடுப்பார் அல்லது 
சன்னல் வழியாகப் பார்க்கத் தொடங்குவார் . 

இரண்டாம் நாள் மாலைப் பொழுதுக்கு முன்பு 
ஒரு பெரிய ரயில் நிலையத்தில் வண்டி நின்ற 

இந்தப் பதட்டமான கனவான் 
வெளியே இறங்கிச் சென்று வெந்நீர் வாங்கித் 
தேநீர் தயாரித்துக் கொண்டார் . புதுப் பெட்டி 
கள் வைத்திருந்த நபரும் ( அவர் ஒரு வழக்கு 
ரைஞர் என்று பின்னால் தெரிந்துகொண்டேன் ) 
அவருக்குப் பழக்கமான , ஆண்களைப் போலக் 
கோட் அணிந்து புகைபிடித்த அந்தப் பெண் 
ணும் ரயில் நிலையத்திலிருந்த உணவகத்தில் 
தேநீர் குடிக்கச் சென்றார்கள் . 

அந்த கனவானும் பெண்மணியும் வெளியே 
சென்ற பிறகு சில புதுப் பிரயாணிகள் வண்டி 
யில் ஏறினார்கள் . அவர்களில் ஒருவர் உயர 
மானவர் , நன்றாக முகச் சவரம் செய்திருந்த , 
முகத்தில் சுருக்கங்கள் நிறைந்த வயோதிகர் . 
அவர் ஓரங்களில் பர்வைத்துத் தைக்கப்பட்ட 
கோட்டும் பெரிய விளிம்பைக் கொண்ட துணித் 
தொப்பியும் அணிந்திருந்தார் . அவர் ஒரு வர்த்த 
கராக இருக்க வேண்டும் . வழக்குரைஞரும் 
பெண்மணியும் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு 
எதிரில் இந்த வர்த்தகர் உட்கார்ந்து அப் 
பொழுது வண்டிக்குள் நுழைந்த ஒரு இளைஞ 
ரோடு அவர் ஒரு 

கடைச் சிப்பந்தியைப் 
போலத் தோன்றினார் - உடனே உரையாடத் 
தொடங்கினார் . 

நான் அவர்களுக்கு எதிர்ச்சாய்வுக் கோணத் 
தில் 

உட்கார்ந்திருந்தேன் . இரயில் 


வண்டி 


653 


குறுக் 


நின்று கொண்டிருந்தபடியால் யாரும் 

ம் நெடுக்குமாகப் போகாமலிருந்த பொழுது 
அவர்களுடைய உரையாடலில் சில பகுதிகள் 
என் காதில் விழுந்தன . அடுத்த ஸ்டேஷனில் 
அமைந்திருக்கு தன்னுடைய நாட்டுப்புறப் 
பண்ணைக்குப் 

போய்க் கொண்டிருப்பதாக 
வர்த்தகர் கூறினார் . பிறகு அவர்கள் வர்த்தக நிலை 
மைகளையும் விலை வாசிகளையும் பற்றிய வழக்க 
மான விவாதத்தில் ஈடுபட்டார்கள் . மாஸ்கோ 
சந்தை மற்றும் நீழ்னி நோவ்கரத் திருவிழாச் 
ந்தையைப் பற்றி வழக்கமான கருத்துக்கள் 
தெரிவிக்கப்பட்டன. அந்தத் திருவிழாவின் 
போது அவர்கள் இருவருக்கும் அறிமுகமான 
ஒரு பணக்கார வர்த்தகரின் மதுபானக் கேளிக் 
கைகளைப் பற்றி கடைச் சிப்பந்தி வர்ணிக்கத் 
தொடங்கினார் . அப்பொழுது அந்தக் கிழவர் 
குறுக்கிட்டு குனாவினோவில் 

நேரில் 
கலந்து கொண்ட மதுபான விருந்துகளைப் பற்றிச் 
சொல்லத் தொடங்கினார் . அவற்றில் பங்கெடுத் 
ததைப் பற்றி அவர் பெருமைப்பட்டிருக்க 
வேண்டும் . அவரும் அவர்கள் பேசிக்கொண்ட 
அதே நபரும் குடிமயக்கத்திலிருந்த பொழுது 
செய்த ஒரு காரியத்தை அவர் இரகசியமான 
குரலில் தெரிவித்த பொழுது அவர் முகத்தில் 
பெருமிதம் பிரகாசித்தது . கடைச் சிப்பந்தி 
வண்டி முழுவதும் கேட்கும்படி படீரென்று 
சிரித்தார் . அந்தக் கிழவரும் இரண்டு நீளமான 
மஞ்சள் பற்களை வெளியே காட்டிச் சிரித்தார் . 
அங்கே சுவாரசியமான எதையும் கேட்க 


தானே 


654 


வரை 


முடியாது என்று கருதி ரயில் வண்டி புறப்படும் 
வெளியே 

நடந்து கொண்டிருக்கலாம் 
என்ற எண்ணத்தில் வெளியே வந்தேன் . கத 
வுக்குப் பக்கத்தில் அந்த வழக்குரைஞரையும் 
பெண்மணியையும் சந்தித்தேன் . அவர்களிரு 
வரும் ஆர்வத்தோடு பேசிக் கொண்டிருந்தார் 
கள் . 

" உலாவுவதற்கு நேரமிருக்காது . எந்த நேரத் 
திலும் இரண்டாவது மணி அடிக்கலாம் என்று 
எல்லோருடனும் எளிதில் கலந்துரையாடும் 
அந்த வழக்குரைஞர் கூறினார் . 
அவர் கூறியதைப் போல 

நான் அந்த 
ரயிலைக் கடப்பதற்குள் மணி அடித்தது . நான் 
திரும்பிய பொழுது அந்த வழக்குரைஞரும் 
பெண்மணியும் வழக்கம் போல ஆர்வத்தோடு 
பேசிக் கொண்டிருந்தார்கள் . அந்த வயோதிக 
வர்த்தகர் அவர்களிடமிருந்து தள்ளி தனக்கு 
முன்னால் எதையோ உற்றுப் பார்த்துக் 
கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தார் . 
அவ்வப்பொழுது தன்னுடைய இரண்டு பற் 
களால் 

உதட்டைக் கடித்துத் தன்னுடைய 
அதிருப்தியைக் காட்டிக்கொண்டிருந்தார் . 

‘ நான் இனிமேல் உன்னோடு வாழ்க்கை 
நடத்த மாட்டேன் , அது என்னால் முடியாது . 
ஏனென்றால் - என்று அவள் 

-- என்று அவள் தன் கணவனிடம் 
சொன்னாள் ... என்று அந்த வழக்குரைஞர் 
புன்னகையோடு சொல்லிக் கொண்டிருந்தது 
அவர்களைக் கடந்து சென்ற பொழுது 

என் 
காதில் விழுந்தது . 
அவர் இப்படிப் பேசிக் கொண்டிருந்த தன் 


655 


பின்னால் 


தபடியால் 

அங்கே 
நான் 


முடியவில்லை . 


விவா 


தொடர்ச்சி எனக்குக் கேட்கவில்லை . எனக்குப் 

சில பிரயாணிகள் வந்தார்கள் , 
பிறகு நடத்துநர் , அவருக்குப் பிறகு ஒரு கைவி 
னைஞர் எங்களைக் கடந்து ஓடினார் . சற்று நேரம் 
அங்கே அதிகமான சத்தமும் குழப்பமும் இருந் 

நடைபெற்ற உரையா 
டலை கேட்க 

அங்கே 
அமைதி ஏற்பட்ட 

பிறகு 

மறுபடியும் 
வழக்குரைஞருடைய குரல் எனக்குக் கேட்டது . 
அவர் ஒரு 

வழக்கை விவரித்துக் கூறியது 
பொதுவான விவாதத்துக்கு வழி வகுத்தது . 

ஐரோப்பாவில் விவாகரத்துப் பிரச்சினையைப் 
பற்றிப் பொது மக்கள் விவாதித்துக் கொண் 
டிருக்கிறார்கள் 

என்றும் 

ருஷ்யாவில் 
கரத்துக் கோரும் வழக்குகள் மென்மேலும் 
சாதாரணமாகிக் கொண்டிருக்கின்றன என்று 
அந்த வழக்குரைஞர் சொல்லிக் கொண்டிருந் 
தார் . தன்னைத் தவிர யாருமே பேசவில்லை 
என்பதைக் கவனித்ததும் அவர் அந்தக் கிழ 
வரிடம் பேசத் தொடங்கினார் . 

" பழைய காலத்தில் இப்படி இல்லை அல் 
லவா ? 

இனிமையாகச் 
கொண்டே கேட்டார் . 

அந்தக் கிழவர் பதில் சொல்லப் போகும் 
பொழுது ரயில் புறப்பட்டுவிட்டது . அவர் தன் 
தொப்பியைத் தூக்கிக்கொண்டு சிலுவைக் 
குறியிட்டார் . பிறகு ஒரு தோத்திரத்தை முணு 
முணுக்கத் தொடங்கினார் . வழக்குரைஞர் தன் 
கண்களை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு 
அவர் தோத்திரத்தை முடிப்பதற்காக நாகரிக 


என்று 


சிரித்துக் 


656 


என் 


மாகக் காத்திருந்தார் . கிழவர் தோத்திரத்தை 
முடித்த பிறகு மூன்று தடவை சிலுவையிட்டுக் 
கொண்டார் . பிறகு தொப்பியை நேராகத் 
தலையில் வைத்து அதை இறுக்கமாகக் கீழே 
ழுத்தார் . பிறகு தன் இடத்தில் நன்றாக 
உட்கார்ந்து கொண்டு பேசத் தொடங்கினார் : 

ஐயா , அந்த மாதிரி சம்பவங்கள் அந்தக் 
காலத்திலும் இருந்தன . ஆனால் அவை குறைவு 
தான் . இந்தக் காலத்தில் இவற்றை எதிர் 
பார்க்கத் தானே வேண்டும் . மக்கள் அதிகமாகக் 
கல்வி கற்றுக் 

கற்றுக் கொண்டிருக்கிறார்களே 
றார் . 

இரயில் இணைப்புகளில் கடகடத்துக்கொண்டு 
வேகமாக ஓடத் தொடங்கியதால் அவர்கள் 
பேசியதை என்னால் சரியாகக் கேட்க முடிய 
வில்லை . ஆனால் பேசிக் கொண்டிருந்த விஷயம் 
எனக்குச் சுவாரசியமாக இருந்த காரணத்தால் 
அவர்களுக்குப் பக்கத்திலிருந்த இடத்தில் உட் 
கார்ந்தேன் . எனக்குப் பக்கத்தில் பிரகாசமான 
கண்களைக் கொண்ட பதட்டமுள்ள கனவான் 
உட்கார்ந்திருந்தார் . அவர்களுடைய 
யாடல் அவருக்கும் சுவாரசியமாக இருந்திருக்க 
வேண்டும் என்று தோன்றியது . ஏனென்றால் 
அவர் தன்னுடைய இடத்தை விட்டு எழுந் 
திராமலேயே அக்கறையாகக் கேட்டுக் கொண் 
டிருந்தார் . 
கல்வி பெறுவது 

தவறானதா ? 
அந்தப் பெண் லேசாகச் சிரித்தபடியே கேட் 
டாள் . பழைய காலத்தில் மணமகளும் மண 
மகனும் திருமணத்துக்கு முன்பு ஒருவரையொரு 


உரை 


என்று 


42--2442 


657 


என்று 


பல 


என்றாவது 

என்பதை 


வர் பார்த்துக் கொள்ளாமலேயே கல்யாணம் 
செய்து கொண்டார்கள் . 

நல்லதென்று 
நீங்கள் நினைக்கிறீர்களா ? அடுத்தவர் கூறிய 
தற்கு பதிலளிப்பதற்குப் பதிலாக அவர் என்ன 
சொன்னார் 

தாங்கள் நினைப்பதற்குப் 
பதிலளிப்பது பெண்களுக்கு வழக்கம் . 
அந்த பாணியைப் பின்பற்றி அவள் தொடர்ந்து 
பேசினாள் . அவர்கள் ஒருவரையொருவர் காத 
லிக்கிறார்களா அல்லது 

ஒருவரை 
யொருவர் காதலிக்க 

முடியுமா 
அறிந்து கொள்ளாமல் ஒருவரைத் திருமணம் 
செய்து கொண்டார்கள் . பிறகு வாழ்க்கை முழு 
தும் துன்பங்களை அனுபவித்தார்கள் . அது மிக 
வும் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ? 
அந்தக் கிழவரைக் காட்டிலும் என்னையும் வழக் 
குரைஞரையும் நோக்கியே அவள் பேசினாள் 

வெளிப்படையாகத் தெரிந்தது . 
" மக்கள் அதிகமாகக் கல்வி கற்றுக் கொண் 
டிருக்கிறார்களே 

அந்த வர்த்தகர் 
அவளுடைய கேள்விக்குப் பதிலளிக்காமல் 
அவளை இகழ்ச்சியாகப் பார்த்தபடியே திருப்பிச் 
சொன்னார் . 
கல்விக்கும் 

ஒற்றுமையில்லாத 
மணங்களுக்கும் இடையில் நீங்கள் பார்க்கும் 
தொடர்பை விளக்கிச் சொல்வீர்களா ? என்று 
வழக்குரைஞர் புன்சிரிப்போடு கேட்டார் . 

வர்த்தகர் பதிலளிக்கப் போகும் பொழுது 
அந்தப் பெண் குறுக்கிட்டாள் . 
" இல்லை . அந்தக் காலம் நிரந்தரமாக 


என்பது 


என்று 


மன 


658 


செய்து 


மறைந்துவிட்டது என்றாள் . ஆனால் வழக்குரை 
ஞர் அவள் பேச்சில் குறுக்கிட்டார் . 

பொறுங்கள் . அவர் என்ன நினைக்கிறார் என் 
பதைச் சொல்லட்டும் என்றார் அவர் . 

கல்வி முட்டாள் தனத்தையும் நிறையக் 
காண்டு வருகிறது என்று அந்தக் கிழவர் 
தீர்மானமாகக் கூறினார் . 

ஒருவரையொருவர் காதலிக்காதவர் 
களுக்குப் பெரியவர்கள் திருமணம் 
வைக்கிறார்கள் . பிறகு அவர்கள் மன ஒற்றுமை 
இல்லாதிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுகிறார் 
கள் என்று என்னையும் , வழக்குரைஞரையும் 
கடைச் சிப்பந்தியையும் கூடப் பார்த்தபடியே 
அந்தப் பெண் படபடப்பாகப் பேசினாள் . 
கடைச் சிப்பந்தி எழுந்து தன்னுடைய ஆசனத் 
தின் முதுகில் சாய்ந்தபடியே நின்று முகத்தில் 
புன்சிரிப்போடு பேச்சைக் கேட்டுக் கொண் 
டிருந்தார் . எஜமானருடைய உத்தரவுப்படி 
மிருகங்களைத் தான் இணைக்க முடியும் . ஆனால் 
மனிதப் பிறவிகளுக்குச் சொந்த விருப்பங்களும் 
ஆசைகளும் இருக்கின்றன என்று அந்தக் கிழ 
வரைப் 

புண்படுத்துகின்ற நோக்கத்தோடு 
அவள் கூறினாள் . 

பெண்மணி ! நீங்கள் இப்படி வீணாகப் பேசு 
வது சரியல்ல . 

மிருகம் விலங்கு இனத்தைச் 
சேர்ந்தது . ஆனால் மனிதப் பிறவி சட்டப்படி 
நடக்க வேண்டும் என்றார் கிழவர் . 

தான் காதலிக்காத ஒரு மனிதனோடு எப்படி 
வாழ்க்கை நடத்த முடியும் ? என்று அந்தப் 
பெண் கேட்டாள் . 

அவள் 

புதுமையானவை 


659 


குரலில் 


கூட 


நான் 


கூட 


என்று நினைத்த கருத்துக்களை அங்கே பேசத் 
துடித்தாள் . 

‘ முன்காலத்தில் அப்படிப்பட்ட கருத்து வித் 
தியாசங்கள் கிடையாது என்று அந்தக் கிழ 
வர் தீர்மானமான 

அடித்துக் கூறி 
னார் . இது இக்காலக் கருத்து . ஒரு பெண் 
ணுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் பிடிக்கவில்லை 
என்றால் 

உன்னை விட்டுப் போ 
கிறேன் என்று சொல்கிறாள் . விவசாயிகளிடம் 

இந்தப் புது நாகரிகம் பரவிவிட்டது . 
‘ இந்தா ! உன் சட்டை துணிமணிகளை எடுத்துக் 
கொள் . நான் வாங்காவோடு போகிறேன் . 
அவன் தலை முடி சுருள் சுருளாக இருக்கிறது 
என்கிறாள் . இந்த நிலைமைக்கு நாம் வந்துவிட் 
டோம் . முதலாவதாக ஒரு பெண்ணுக்கு அச்சம் 
இருக்க வேண்டும் . 

கடைச் சிப்பந்தி வழக்குரைஞரைப் பார்த்த 
பிறகு அந்தப் பெண்ணையும் என்னையும் பார்த் 
தார் . அவர் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கிக் 
கொண்டிருந்தார் . வர்த்தகரின் கருத்துக்க 
ளுக்கு என்ன வரவேற்புக் கிடைக்கிறது என்று 
பார்த்த பிறகு அவற்றை ஆதரிக்கவோ அல் 
லது ஏளனமாகச் சிரிப்பதற்கோ அவர் தயா 
ராக இருந்தார் . 

என்ன அச்சம் வேண்டியிருக்கிறது ? என்று 
அந்தப் பெண் கேட்டாள் . 

என்ன அச்சமா ? தன் கண -- வ -னுக்குப் 
பயப்பட வேண்டும் ! அது தான் அச்சம் . 
இல்லை , 

, ஐயா , அந்தக் காலம் போய்விட் 


660 


ஏவாள் 


அவள் 
பாள் , 


டது என்று அந்தப் பெண் நறுக்கென்று பதி 
லளித்தாள் . 

பெண்மணியே ! அந்தக் காலம் ஒருபோ 
தும் மறையாது . ஆணின் விலா எலும்பைக் 
கொண்டு தான் 

படைக்கப்பட்டாள் . 
கடைசிவரை அப்படியே தான் இருப் 

என்று அந்தக் கிழவர் கண்டிப்பான 
முறையில் இதில் சந்தேகமென்ன என்று கேட் 
பதைப் போல 

தலையை ஆட்டிக்கொண்டு 
கூறினார் . அதைப் பார்த்த கடைச் சிப்பந்தி 
அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று முடிவு 

கடகடவென்று சிரித்தார் .. 
ஆண்களான நீங்கள் 

மட்டுமே அப்படி 
நினைக்கிறீர்கள் என்றாள் அந்தப் பெண் . 
பார்வை 

தோற்றுவிடவில்லை 
என்று சொல்வதைப் போல இருந்தது . எல்லா 
சுதந்திரத்தையும் உங்களுக்கே வைத்துக் 
கொண்டு பெண்களை 

வைத்திருக்க 
விரும்புகிறீர்கள் . உங்களுடைய விருப்பம் 
போல எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு 
உங்களுக்கு 

உரிமை கொடுத்துக் கொள்கிறீர் 


செய்து 


அவள் 


நான் 


அடக்கி 


கள் . , 


" 


ஆனால் 


யாரும் எங்களுக்கு உரிமை கொடுக்க 
வில்லை . ஒரு ஆண் தன்னுடைய வீட்டுக்குக் 
குழந்தைகளைக் கொண்டுவரவில்லை . 
பெண் எப்படியோ ஒரு குழந்தையைக் கொண்டு 
வர முடியும் . ஏனென்றால் அவள் பலவீனமான 
பிறவி என்று அந்தக் 

அந்தக் கிழவர் அதே தீர் 

பாணியில் தொடர்ந்து வற்புறுத் 
தினார் . 


மானமான 


661 


என்று 


அவருடைய தொனி கேட்பவர்களை அவர் 
கருத்துக்களை நம்ப வைத்தது . அந்தப் பெண் 
தன்னுடைய நிலை பாதிக்கப்பட்டதை உணர்ந் 
தாள் . எனினும் அவள் சரணடையவில்லை . 

ஆனால் பெண்ணும் மனிதப் பிறவி தான் , 
ஆணைப் போலவே அவளுக்கும் 

உணர்ச்சிகள் 
இருக்கின்றன என்பதை நீங்கள் 

நீங்கள் நிச்சயமாக 
ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று நினைக்கிறேன் . 
அவள் தன்னுடைய கணவனைக் காதலிக்கவில்லை 
என்றால் அவள் என்ன செய்ய வேண்டும் ? 
கணவனைக் 

காதலிக்கவில்லையா ! 
அந்த வர்த்தகர் தன்னுடைய புருவங்களையும் 
உதடுகளையும் சுழித்துக் கொண்டு கடுமையான 
குரலில் திருப்பிச் சொன்னார் . நடத்துகிறபடி 
நடத்தினால் கணவனை நிச்சயமாகக் காதலிப் 
பாள் ! 

இந்த எதிர்பாராத வாதம் கடைச் சிப்பந் 
திக்கு மிகவும் பிடித்திருந்தது . அதைப் பாராட் 
டுவதைப் போல அவரிடமிருந்து சத்தம் கேட் 
டது . 

ல்லை . அப்படி ஒன்றும் செய்ய முடியாது . 
அவள் கணவனைக் 

காதலிக்கவில்லை யென்றால் 
அவளை பலவந்தப்படுத்த முடியாது என்றாள் . 

ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செய் 
கிறாள் என்றால் ? என்று வழக்குரைஞர் கேட் 
டார் . 


" அதை அனுமதிக்க முடியாது . அப்படித் 
தவறு நடக்காமற் கண்காணிக்க வேண்டும் 
என்றார் கிழவர் . 


562 


என்று 


" அப்படி நடந்தால் என்ன செய்வது ? அப் 
படியும் நடக்கிறதல்லவா ? 

ஒருவேளை சிற்சில பகுதியினரிடம் அப்படி 
நடக்கலாம் . நம்மைப் போன்றவர்களிடம் அது 
நடக்காது என்றார் கிழவர் . 
யாரு ம் 

ஒரு வார்த்தை கூடப் பேசவில்லை . 
கடைச் சிப்பந்தி காலை மாற்றிக்கொண்டார் , 
அருகில் வந்து சிரித்தார் . அந்தப் பேச்சில் 
தனக்குப் 

இல்லாமற் போய்விடக் 
கூடாது 

கவலைப்படுபவரைப் போலப் 
பேசத் தொடங்கினார் : 

ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தில் இப்படிப் 
பட்ட அவமானகரமான சம்பவம் நடைபெற் 
றது . அதற்கு யார் காரணம் என்று சொல் 
வது கஷ்டம் . அவனுடைய மனைவி ஒழுக்கக் 
குறைவான பெண்ணாக இருந்தாள் . அவள் தன் 
னுடைய தந்திரங்களை ஆரம்பித்தாள் . அவர் 
கௌரவமான இளைஞர் , திறமை 

முத 
லில் 

கணக்குப் பிள்ளையோடு 
பந்தம் வைத்துக் கொண்டாள் . அவர் அவ 
ளுக்குப் புத்தி சொல்லித் திருத்துவதற்கு 
முயற்சி செய்தார் . 

செய்தார் . அதனால் நன்மை ஏற்பட 
வில்லை . 

மிகவும் மோசமாக 

நடந்து 
கொண்டாள் . அவருடைய பணத்தைத் திருட 
ஆரம்பித்தாள் . அவர் அவளை அடித்தார் . 

மேலும் மோசமாக நடந்து கொண் 
டாள் . ஞான ஸ்நானம் செய்விக்கப்படாதவன் , 
அதாவது ஒரு யூதனோடு ( இந்தப் பெயரைச் 
சொன்னதற்காக நீங்கள் கோபித்துக் கொள் 
ளக் கூடாது ) அவள் சம்பந்தம் வைத்துக் 


சாலி . 


அவள் 


சம் 


அவள் 


அவள் 


663 


கொண்டாள் . இனிமேல் அவர் என்ன செய்ய 
முடியும் ? அவளை விட்டுப் போய்விட்டார் . இன் 
றைக்கும் கூட அவர் கல்யாணமாகாத நபரைப் 
போல இருக்கிறார் . அவள் தெருக்களைச் சுற்றிக் 
கொண்டிருக்கிறாள் . 

அவர் முட்டாள் . அவர் ஆரம்பத்திலி 
ருந்தே அவளுக்கு இடம் கொடுக்காமலிருந் 
திருந்தால் , அவளை எப்படி நடத்த வேண்டு 
மோ அப்படி நடத்தியிருந்தால் இன்றைக்கும் 
அவள் அவரோடு வசித்துக் கொண்டிருப்பாள் 
என்பதில் சந்தேகமில்லை . ஆரம்பத்திலிருந்தே 
அவர்களை விருப்பம் போல விட்டுவிடுவது தப் 
பாகும் . வயலில் 

நிற்கும் குதிரையையும் 
வீட்டிலிருக்கும் மனைவியையும் நம்பாதே 
என்று கூறினார் கிழவர் . 

அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்குபவர் 
களுடைய பயணச் சீட்டுகளை வாங்குவதற்காக 
நடத்துநர் அந்த நேரத்தில் வந்தார் . கிழவர் 
தன்னுடைய பயணச் 
கொடுத்தார் . 

ஆமாம் . பெண்களை ஆரம்பத்திலிருந்தே 
அடக்கி வைத்திருக்க வேண்டும் . இல்லையென் 
றால் எல்லாமே கெட்டுப் போய்விடும் . 

குனாவினோவில் நடைபெற்ற சந்தையின் 
போது திருமணமான உங்களைப் போன்றவர் 
கள் நடத்திய திருவிளையாடல்களைப் பற்றிச் 
சிறிது நேரத்துக்கு முன்பு 

சொன்னீர்களே . 
அதைப் பற்றி என்ன கூறுகிறீர்கள் ? என்று 
என்னைக் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் 
கேட்டேன் . 


சீட்டை 


அவரிடம் 


664 


என்று 


" அது வேறு விஷயம் 

சொல்லி 
விட்டு அந்த வர்த்தகர் இரட்டை ஓட்டுச் 
சிப்பியைப் போல வாயை மூடிக் கொண்டார் . 

இரயிலின் விசில் சத்தம் கேட்டதும் அந்தக் 
கிழவர் எழுந்தார் , ஆசனத்துக்குக் கீழே வைக் 
கப்பட்டிருந்த சாக்கு மூட்டையை இழுத்தார் ,, 
கம்பளிக்கோட்டை மாட்டிக்கொண்டார் , 
தொப்பியைத் தூக்கி விடைபெற்றுக் கொண்டு 
வெளியே சென்றார் . 


2 


அவர் இரயில் வண்டியிலிருந்து இறங்கிய 
வுடன் பலர் ஒரே சமயத்தில் பேச ஆரம்பித் 


தார்கள் . 


“ பழைய காலத்து மனிதர் என்றார் 
கடைச் சிப்பந்தி . 

டொமஸ்த்ரோயின் * வாழும் பிரதிநிதி . 
பெண்களையும் திருமணத்தையும் பற்றி எவ் 
வளவு காட்டுத்தனமான கருத்துக்களைக் கொண் 
டிருக்கிறார் ! என்றாள் அந்தப் பெண்மணி . 

ஆமாம் . திருமணத்தைப் பற்றி ஐரோப் 
பியர்களுடைய கருத்துக்களிலிருந்து நாம் மிக 
வும் பின் தங்கியிருக்கிறோம் என்றார் வழக் 
குரைஞர் . 


- 


* டொமஸ்த்ரோய் பதினாறாம் 

நூற்றாண் 
டில் ருஷ்யக் குடிமக்கள் பின்பற்றுவதற்காக 
வகுக்கப்பட்ட சட்டம் . கணவனின் முழு அதி 
காரத்துக்கு மனைவி உட்பட வேண்டுமென்று 
இந்தச் சட்டம் விதித்தது . 


665 


விஷ 


" இப்படிப்பட்டவர்கள் முக்கியமான 
யத்தைப் புரிந்து கொள்ளத் தவறுகிறார்கள் . 
திருமணத்தில் காதல் இல்லையென் 
அது 
திரு மணமேயல்ல . காதல் தான் திருமணத்தைப் 
புனிதப்படுத்துகிறது , காதலால் புனிதமடைந்த 
திருமணம் ஒன்று மட்டுமே உண்மையான திரு 
மணம் 

என்றாள் அந்தப் பெண்மணி . 
கடைச் சிப்பந்தி இதைக் கேட்டுக்கொண் 
டிருந்தபொழுது புன்னகை செய்தார் . அவர் 
இந்தப் பொன்மொழிகளை எதிர்காலத்தில் 
பயன்படுத்துவதற்காக இயன்றவரை அவற்றில் 
பலவற்றை மனப்பாடம் செய்ய முயற்சித்துக் 
கொண்டிருந்தார் . 

அந்தப் பெண்ணுடைய பேச்சுக்கு நடுவில் 
எனக்குப் பின்னால் ஏதோ 

ஒரு சத்தம் கேட் 
டது . சிரிப்பை அல்லது அழுகையை அடக்கிக் 
கொள்வதைப் போல அது ஒலித்தது . நாங்கள் 
வேகமாகத் திரும்பிய பொழுது 

திரும்பிய பொழுது எங்களுக்குப் 
பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ,, பிரகாசமான 
கண்களும் நரை முடியும் உள்ள , கூச்சமான 
சுபாவம் கொண்ட கனவானைப் பார்த்தோம் . 
எங்களுடைய உரையாடலின் 

அவர் 
எங்கள் பேச்சில் அக்கறை கொண்டவராக எங் 
களுக்குப் பக்கத்தில் வந்துவிட்டதை நாங்கள் 
கவனிக்கவில்லை . அவர் தன் ஆசனத்தின் முது 
கின் மீது கைகளை வைத்துக்கொண்டு நின்று 
கொண்டிருந்தார் . அவர் மிகவும் பதட்டமடைந் 
திருப்பது 

தோன்றியது . 

அவர் 
முகம் சிவப்பேறியிருந்தது , அவருடைய 

கன் 
னங்கள் துடித்துக் கொண்டிருந்தன . 


போது 


போலத் 


666 


என்று 


என்பது 


காதல் ... எந்தக் காதல் .... திருமணத்தைப் 
புனிதப்படுத்துகின்ற காதல் என்பது என்ன ? 
என்று அவர் நாக்குளறிப் பேசினார் . 
அவர் உணர்ச்சி 

வசப்பட்டிருப்பதைப் 
பார்த்த அந்தப் பெண்மணி பதமாகவும் கவன 
மாகவும் பதிலளித்தாள் . 

உண்மையான காதல் ..... ஒரு ஆணுக்கும் 
பெண்ணுக்குமிடையே அத்தகைய காதல் 
இருந்தால் திருமணம் சாத்தியம் என்றாள் .. 

சரி . உண்மையான காதலை நாம் புரிந்து 
கொள்வது எப்படி ? 

பிரகாசமான 
கண்களைக் கொண்ட அந்த கனவான் தயக்கத் 
தோடும் தன்னுணர்ச்சியோடும் புன்சிரிப்போ 
டும் கேட்டார் . 
உண்மையான காதல் 

என்ன 
எல்லோருக்குமே தெரியும் என்று 
அந்த உரையாடலை முடிவுக்குக் கொண்டுவரும் 
விருப்பத்தோடு அந்தப் பெண் கூறினாள் . 
ஆனால் 

எனக்குத் தெரியவில்லை . நீங்கள் 
எப்படிப் புரிந்து கொள்கிறீர்கள் 
வரையறுத்துச் சொல்வது அவசியம் . என் 
அந்த கனவான் கூறினார் . 
எப்படி முடிவு செய்வது ? ஓ ! அது 
காரியம் தான் 

சால்லிவிட்டு 
அந்தப் பெண் சற்று நேரம் சிந்தித்தாள் . 
காதல் ? காதல் என்பது மற்ற எல்லோரை 
யும் காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஆணையோ 
அல்லது பெண்ணையோ அதிகமாக 

விரும்பு 
வதைக் குறிக்கும் என்றாள் . 
அந்த அதிகமான விருப்பம் 

எவ்வளவு 


வென்று 


என்பதை 


சுலப 


மான 


என்று 


667 


வேறு 


காலத்துக்கு இருக்கும் ? ஒரு மாதமா ? இரண்டு 
நாட்களா ? அரை மணி நேரமா ? என்று அந்த 
நரைத்த தலை மனிதர் சிரித்துக் கொண்டே 
கேட்டார் . 
‘ அவசரப்படாதீர்கள் . நீங்கள் முற்றிலும் 

எதைப் பற்றியோ பேசுகிறீர்கள் 
போலும் . 

இல்லை . நான் அதே விஷயத்தைப் பற்றித் 
தான் பேசுகிறேன் . 

அவர்கள் சொல்வது என்று தொடங்கிய 
வழக்குரைஞர் அந்தப் பெண்மணியைச் சுட்டிக் 
காட்டிப் பேசினார் . என்னவென்றால் திருமணம் 
எல்லாவற்றுக்கும் 

அன் 
பின்--காதல் என்று வேண்டுமானால் வைத்துக் 
கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இருக்க 
வேண்டும் . அது இருந்தால் மட்டும் தான் திரு 
மணத்தை ஓரளவுக்காவது புனிதமான தாகக் 
கருத முடியும் . மேலும் இந்தப் பரஸ்பர அன்பு 
காதல் என்று வேண்டுமானால் சொல்லுங்கள் 
இல்லாத எந்தத் திருமணத்துக்கும் சமூகக் 
கடமைகள் கிடையாது . நான் சொல்வது சரி 


என்பது , 


மேலாக , 


தானே ? , 


அந்தப் பெண் இதை ஏற்றுக்கொள்கின்ற 
முறையில் தலையை அசைத்தாள் . 

அதன் பிறகு ... என்று தொடங்கினார் 
வழக்குரைஞர் . ஆனால் அந்த கனவான் அவ 
ருடைய பேச்சில் குறுக்கிட்டார் . இப்பொழுது 
அவருடைய கண்கள் நெருப்புக் கங்குகளைப் 
போல எரிந்து கொண்டிருந்தன . அவர் மிகவும் 
அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டிருந்தபடியால் 


668 


இல்லை . 


அவர் வழக்குரைஞரைப் பேசவிடாமல் தானே 
பேசத் தொடங்கினார் . 

இல்லை , அதைப் பற்றித்தான்- மற்ற எல் 
லோரையும் காட்டிலும் குறிப்பிட்ட 
நபரை அதிகமாக விரும்புவதைப் பற்றித்தான் 
- நானும் பேசிக்கொண்டிருக்கிறேன் . ஆனால் 
எவ்வளவு காலத்துக்கு ? நான் கேட்பது இது 
தான் . 
எவ்வளவு 

காலத்துக்கா ? மிகவும் நீண்ட 
காலத்துக்கு , சில சமயங்களில் வாழ்க்கை முழு 
வதற்குமே என்று அந்தப் பெண்மணி தோள் 
களைக் குலுக்கிக்கொண்டு பதிலளித்தாள் . 

ஆனால் அந்த மாதிரி நாவல்களில் தான் 
நடக்கிறது . வாழ்க்கையிலே ஒருபோதும் 

வாழ்க்கையில் ஒருவர் மீதுள்ள அதிக 
மான விருப்பம் சில அபூர்வ மான உதாரணங் 
களில் வருடக் கணக்கில் நீடிக்கலாம் . ஆனால் 
பெரும்பாலும் அது சில 

சில 

மாதங்களுக்கும் சில 
சமயங்களில் சில வாரங்கள் அல்லது நாட்கள் 
அல்லது மணிகளுக்கு மட்டுமே இருக்கும் 
என்றார் . தன்னுடைய கருத்து எல்லோருக்கும் 
அதிர்ச்சியைக் 

கொடுக்கிறது 
ருக்குத் தெளிவாகப் புரிந்திருக்க வேண்டும் . 
அப்படி அதிர்ச்சியைக் கொடுப்பது அவருக்கு 
திருப்தியாக இருந்திருக்கும் . 

என்ன இப்படிச் சொல்கிறீர்கள் ? அப்படி 
எதுவும் கிடையாது . இதைக் கேளுங்கள் 
என்று நாங்கள் மூவரும் ஒரே குரலில் பேசத் 
தொடங்கினோம் . கடைச் சிப்பந்திகூட தன் 


என்பது 


669 


நான் 


அதிருப்தியைக் காட்டுகின்ற வகையில் 
முணு 
முணுத்தார் . 

ஆம் , நீங்கள் என்ன சொல்லப்போகிறீர் 
கள் என்று எனக்குத் தெரியும் என்று அந்த 
நரைத்த தலைக் கனவான் எங்களைவிட உரத்த 
குரலில் பேசினார் . ஏதோ ஒன்று இருப்பதாகக் 
கற்பனை செய்கிறார்களே , அதைப் பற்றி நீங் 
கள் பேசுகிறீர்கள் . உண்மையில் இருப்பதைப் 
பற்றி பேசுகிறேன் . 

அழகான 
பெண்ணைப் பார்க்கும் பொழுது நீங்கள் குறிப் 
பிடுகின்ற உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் 
ஏற்படுகின்றது . இதை நீங்கள் காதல் என்று 
அழைக்கிறீர்கள் . 

நீங்கள் சொல்வது அபத்தம் . எப்படிப் 
பார்த்தாலும் இரண்டு நபர்களுக்கிடையில் 

காதல் என்று சொல்கின்ற உணர்ச்சி 
இருக்கிறதே , அது மாதக் கணக்கில் , வருடக் 
கணக்கில் அல்ல , வாழ்க்கை முழுவதுமே நீடிக் 
கிறது , இல்லையா ? 

இல்லை . அப்படி ஒன்றுமில்லை . ஒரு ஆண் 
ஒரு குறிப்பிட்ட பெண்ணைத் தன் வாழ்க்கை 
முழுவதுமே நேசிப்பது சாத்தியம் என்று ஒத் 
துக்கொண்டால் கூட அந்தப் பெண் வேறொரு 

நேசிப்பதற்கு அதிகமான சாத்தியம் 
உண்டு என்று தோன்றுகிறது . இந்த நிலைமை 
தான் 

உலகத்தில் எப்போதுமே இருந்திருக் 
கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சிகரெட் 
பெட்டியை எடுத்துப் புகைபிடித்தார் . 
அப்படியானால் அது பரஸ்பர உணர்ச்சி 
இருக்கலாம் என்றார் வழக்குரைஞர் .. 


நாம் 


வரை 


யாக 


670 


இல்லை . அப்படி இருக்க முடியாது என்று 
அவர் மறுத்தார் . இரண்டு பட்டாணிகளை 
எடுத்துக் கொள்வோம் . ஒரு வண்டி முழுவதும் 
பட்டாணிகளைப் போடும் பொழுது நாம் தேர்ந் 
தெடுத்த அந்த இரண்டு 

பட்டாணிகளும் 
அடுத்தடுத்தாற்போல இருக்கும்படி வைக்க 
முடியுமா ? அதைப் போலவே இதுவும் நடக்கப் 
போவதில்லை . இதைத் தவிர ஆணையும் பெண் 
ணையும் பொறுத்தவரையிலும் நிகழக்கூடியன 
வற்றின் விதிப் பிரகாரம் அங்கே நிலைமை 
நிர்ணயிக்கப்படுவதில்லை . காய்ச்சப் பாடு தான் 
அதை நிர்ணயிக்கிறது . ஆணை அல்லது 
ஒரு பெண்ணை வாழ்க்கை முழுவதும் காதலிப் 

மே- வாழ்க்கை முழுவதும் ஒரு மெழுகு 
வர்த்தி எரியும் என் 

று எதிர்பார்ப்பதைப் 
போன்றதே இதுவும் என்று சொல்லிவிட்டு 
அவர் சிகரெட்டுப் 

புகையை ஆர்வத்தோடு 
இழுத்தார் . 
“ ஆனால் நீங்கள் உடற் பசியைப் 

பசியைப் பற்றி 
மட்டுமே பேசுகிறீர்கள் . கருத்து ஒற்றுமை 
யால் , ஆன்மிக இணைப்பால் காதல் ஏற்படு 
வதுண்டா , இல்லையா ? சொல்லுங்கள் என்று 
அந்தப் பெண் கேட்டாள் . 
ஆன்மிக இணைப்பு ! கருத்து ஒற்றுமை ! 

று அவர் திருப்பிச் சொன்னார் . முன்பு நான் 
குறிப்பிட்டதைப் போன்ற சத்தம் அவரிட 
மிருந்து மறுபடியும் வந்தது . அப்படியானால் 
அவர்கள் ஒன்றாகப் படுக்க வேண்டியதில்லையே ? 
( பச்சையாகப் பேசுவதற்கு என்னை மன்னியுங் 
கள் ) . கருத்து ஒற்றுமை ஒரே படுக்கையில் 


என் 


671 


செல்வதாக 


நாம் 


க்கின்றன . 


புரளுவதற்கு இட்டுச் 
கேள்விப்பட்டிருக்கிறோமா ? என்று அவர் கூச்ச 
மில்லாமல் சிரித்துக்கொண்டே கேட்டார் . 

பொறுங்கள் என்றார் வழக்குரைஞர் . அன் 
றாட நிகழ்ச்சிகள் உங்கள் கருத்தை மறுக்கின் 
றன . தாம்பத்திய உறவுகள் இருக்கின் 
மனிதகுலம் முழுமையுமே அல்லது குறைந்த 
பட்சம் பெரும்பான்மையினராவது இப்படித் 
தான் வாழ்கிறார்கள் . அவர்களில் பெரும்பா 
லோர் தங்களுடைய கடைசி நாட்கள் வரை 
நேர்மையான ல்வாழ்க்கையை நடத்துகிறார் 
கள் . 
நரைத்த தலைக் கனவான் மறுபடியும் சிரித் 


தார் . 


காதலை 


. 


என்பது 


திருமணம் 

அடிப்படையாகக் 
கொண்டது என்று முதலில் சொன்னீர்கள் . 
உடற்பசியைத் தவிர வேறுவிதமான காதல் 
இருக்கிறதா என்று என்னுடைய சந்தேகத் 
தைத் தெரிவித்தபொழுது திருமணம் இருப் 
பதைச் சுட்டிக் காட்டிக் காதல் இருப்பதை 
நிரூபிக்கிறீர்கள் . இந்தக் காலத்தில் திருமணம் 
மோசடியைத் 

தவிர 

வேறொன்று 
மில்லை ! 

இல்லை , பொறுங்கள் என்றார் வழக்குரை 
ஞர் . திருமணங்கள் 

இருக்கின்றன , 

அவை 
என்றுமே இருந்து வந்திருக்கின்றன என்று மட் 
டுமே நான் 

கூறினேன் . 
ஆம் . அவை இருக்கின்றன . ஆனால் அவை 
ஏன் இருக்கின்றன ? திருமணத்தை மர்மமான 
தாக , அந்த மர்மம் விதிக்கும் கடமைகளுக்குத் 


672 


எனவே 


பல 


களை 


தாங்கள் கடவுளிடம் பதிலளிக்க 

வேண்டிய 
வர்கள் என்று கருதுகின்ற மக்கள் 

மக்கள் மத்தியில் 
திருமணங்கள் இருக்கின்றன , எல்லாக் காலத் 
திலும் இருந்திருக்கின்றன . அவர்களிடம் அவை 
இருக்கின் 

எறன , நம்மைப் போன்ற மக்களிடம் 
அவை இல்லை . திருமணத்தில் உடலின்பத்தைத் 
தவிர வேறு எதையுமே பார்க்காமல் நம்மவர் 
திருமணம் செய்து கொள்கிறார்கள் . 
அது மோசடி அல்லது பலாத்காரம் என்றாகி 
விடுகிறது . இந்த இரண்டில் ஏமாற்று சற்று 
குறைவான தீமையே . கணவனும் மனைவியும் 
உண்மையில் 

தார வாழ்க்கையை நடத் 
திய போதிலும் தாங்கள் ஒரு தார வாழ்க் 
கையை நடத்துவதாக நினைக்கும்படி மற்றவர் 

ஏமாற்றுகிறார்கள் . அது அருவருப்பான 
தென்றாலும் அதைச் சகித்துக் கொள்ளலாம் . 

உதாரணத்தைப் 
பார்ப்போம் . பெரும்பாலானவர்களின் வாழ்க் 
கையில் 

இதைப் பார்க்கலாம் . கணவனும் 
மனைவியும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் சேர்ந் 
திருக்கும் சம்பிரதாயமான கடமையைத் தங் 
கள் மீது சுமத்திக்கொண்டு முதல் மாதத் 
துக்குப் பிறகு ஒருவரையொருவர் வெறுக்கிறார் 
கள் , பிரிந்து போக விரும்புகிறார்கள் . எனினும் 
அவர்கள் இன்னும் சேர்ந்து தான் இருக்கிறார் 
கள் . இதன் விளைவாக ஏற்படும் வர்ணிக்க 
முடியாத சித்திரவதை அவர்களைக் குடிக்கச் 
செய்கிறது , துப்பாக்கியை உபயோகித்துத் 
தற்கொலை செய்து கொள்ளத் தூண்டுகிறது , 
தங்களையும் மற்றவர்களையும் கொலை செய்ய 


ஆனால் 


வேறு 


வகையான 


43- 2442 


673 


ஆமாம் . 


வும் விஷங் கொடுக்கவும் தூண்டுகிறது என்று 
அவர் அதிகமான உணர்ச்சியோடு பேசினார் . 
யாரும் குறுக்கிட்டு ஏதாவதொரு வார்த்தை 
சொல்லிவிடலாம் என்று அஞ்சியவராக மென் 
மேலும் வேகமாகப் பேசினார் . அவர் பேச்சை 
நிறுத்திய பொழுது அங்கே எல்லோரிடமும் ஒரு 
சங்கடமான அமைதி நிலவியது . 

இல்வாழ்க்கையில் நெருக்கடி 
யான சம்பவங்கள் ஏற்படுகின்றன என்பதில் 
சந்தேகமில்லை என்றார் வழக்குரைஞர் . அவர் 
இந்த உணர்ச்சிகரமான , நாசூக்கில்லாத உரை 
யாடலை இதோடு நிறுத்திவிட விரும்பினார் . 

என்னை அடையாளம் தெரிந்து கொண்டீர் 
கள் அல்லவா ? என்று அந்த நரைமுடிக் கன 
வான் மென்மையாகவும் அமைதியின் சாயலோ 
டும் கூறினார் . 
இல்லை . தங்களை 

அறிந்து கொள்வதில் 
எனக்கு மகிழ்ச்சியே . ஆனால் தாங்கள் யாரென்று 
எனக்குத் தெரியவில்லையே . 

அதில் பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது . 
என் பெயர் போ ஸ்த்நிஷெவ் . நீங்கள் குறிப் 
பிட்ட நெருக்கடியான 

கட்டம் எனக்கு ஏற் 
பட்டு அதனால் மனைவியைக் கொலை செய்த 

என்று சொல்லி விட்டு அவர் எங்கள் 
ஒவ்வொருவரையும் அவசரமாகப் பார்த்தார் . 

என்ன பேசுவதென்று தோன்றாததால் நாங் 
கள் 

எல்லோருமே 
அமைதியாக உட்கார்ந் 
திருந்தோம் . 

எது எப்படியிருந்தாலும் சரி என்றார் . 
அந்த விசித்திரமான ஒலி மறுபடியும் அவரிட 


வன் 


674 


நான் 


3 , 


(ெ 


மிருந்து வந்தது . என்னை மன்னியுங்கள் . ஆ ! .. 
உங்களைச் சங்கடப்படுத்த 

நினைக்க 
வில்லை . 

அதற்கென்ன , அதாவது . என்றார் வழக் 
குரைஞர் . அதாவது என்று தொடங்கிய 
பொழுது என்ன சொல்ல விரும்பினார் என்பது 
அவருக்கே தெரியாது . 
போ ஸ்த்நிஷெவ் 

அவரைப் புறக்கணித்து 
விட்டு வேகமாகத் திரும்பி அவருடைய இட 
தில் உட்கார்ந்தார் . கனவானும் அந்தப் பெண் 
மணியும் தங்களுக்கிடையே முணுமுணுத்துக் 
கொண்டிருந்தார்கள் . போ ஸ்த்நிஷெவுக்குப் 
பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நான் ஒன்றும் 
பேசவில்லை . அதிகமாக இருட்டியிருந்தபடியால் 
படிக்க முடியவில்லை . 

என்ன பேசுவதென்று 
தெரியாததால் கண்களை மூடிக்கொண்டு தூங்கு 
வதைப் போலப் பாசாங்கு செய்தேன் . 
அடுத்த ரயில் நிலையம் வரை நாங்கள் இப் 
படியே அமைதியாகப் பிரயாணம் செய்தோம் . 

அந்த கனவானும் அந்தப் பெண்மணியு ம் 
நடத்துநரோடு ஏற்பாடு செய்துகொண்டு 
வேறு வண்டிக்கு மாறிக்கொண்டார்கள் . கடைச் 
சிப்பந்தி பெஞ்சில் உடம்பை நீட்டிப்படுத்துத் 
தூங்கிவிட்டார் . போஸ்த்நிஷெவ் 

சிகரெட்டுகளைப் புகைத்துக் 
கொண்டிருந்தார் . இரயில் நிலையத்தில் வண்டி 
நின்றபொழுது தயாரித்த தேநீரைக் குடித் 
தார் . 

நான் கண்களைத் திறந்து அவரைப் பார்த்த 
பொழுது அவர் திடீரென்று துணிவும் எரிச்ச 


முடிவே 


இல்லாதபடி 


43 * 


675 


( கு 


என் 


லும் கலந்த தொனியில் என்னிடம் பேசினார் : 

" நான் யாரென்று தெரிந்து கொண்டபடி 
யால் என்னோடு ஒன்றாக உட்கார உங்களுக்கு 
அருவருப்பாக இருக்கிறதா ? அப்படியானால் 
நான் போய்விடுகிறேன் . 
“ அப்படி எதுவும் இல்லை . 
" அப்படியானால் இதைக் கொஞ்சம் குடியுங் 
கள் . ஆனால் இது மிகவும் காட்டமாக இருக் 
ம் 

று சொல்லிக்கொண்டு தேநீரை 
ஊற்றி என்னிடம் கொடுத்தார் . 

" பேச்சு , அவர்களுடைய பேச்சு ... அத்தனை 
யும் பொய்கள் ... என்று அவர் கூறினார் . 

எதைச் சொல்கிறீர்கள் ? என்று நான் 
கேட்டேன் . 

" அவர்கள் சொன்னதைப் பற்றித்தான் . 
அவர்கள் காதல் என்று பேசினார்களே , அது 
உண்மையில் என்ன என்பதைப் பற்றித்தான் . 
அதிகமாகக் களைப்படைந்து விட்டீர்களா ? 
நிச்சயமாக இல்லை . 

அப்படியானால் நான் என்ன செய்தேனோ 
அதைச் செய்யும்படி அந்தக் காதல் எப்படித் 
தூண்டியது என்பதைச் சொல்கிறேன் . கேட் 
கிறீர்களா ? 

அதனால் உங்களுக்கு அதிகமான வேதனை 
ஏற்படாதென்றால் சொல்லுங்கள் . 

எதுவும் பேசாமலிருப்பது தான் எனக்கு 
அதிகமான வேதனையைக் கொடுக்கிறது . 
தே நீரைக் குடியுங்கள் . மிகவும் காட்டமாக 
இருக்கிறதா ? 
அந்தத் தேநீர் பீரைப் போல இருந்தது 


3 ) 


>> 


676 


என்பது 


சகா 


உண்மையே . எனினும் நான் 
கிளாஸ் தேநீர் குடித்தேன் . அந்த நேரத்தில் 
நடத்துநர் எங்களைக் கடந்து சென்றார் . என் 
னுடைய 

நெருப்பைப் போல எரிந்து 
கொண்டிருந்த கண்களால் அவர் போவதைப் 
பார்த்துக் கொண்டிருந்தார் . அவர் மறையும் 
வரை காத்திருந்துவிட்டுக் கதையைத் தொடங் 
கினார் . 

3 


நான் 


ஆரம் 


சரி . உங்களிடம் 

கதையைச் 

சொல் 
கிறேன் ..... நீங்கள் நிச்சயமாக அதைக் கேட்க 
விரும்புகிறீர்களா ? 

நான் மிகவும் கேட்க விரும்புவதாக மறுபடி 
யும் கூறினேன் . அவர் ஒரு நிமிடம் பொறுத்த 
பிறகு , தன் கைகளால் முகத்தைத் தேய்த்துக் 
கொண்டு பேசத் தொடங்கினார் : 

" அதைச் சொல்வதென்றால் 
பத்திலிருந்து தொடங்க வேண்டும் . நான் ஏன் , 
எப்படித் திருமணம் செய்து கொண்டேன் , திரு 
மணத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந் 
தேன் என்பதைச் சொல்ல வேண்டும் . 

எனுடைய திருமணத்துக்கு முன்பு எல் 
லோரையும் , அதாவது நம் வர்க்கத்திலுள்ள 
எல்லோரையும் போல நானும் வாழ்ந்தேன் . 
நான் ஒரு நிலவுடைமையாளன் . பல்கலைக்கழ 
கத்தில் படித்தேன் , முதுகலைப் பட்டம் பெற் 
றேன் . மேன் மக்களுக்கு மார்ஷலாகவும் இருந் 
தேன் . என்னுடைய திருமணத்துக்கு முன்பு 
எல்லோரையும் போலவே நானும் வாழ்க்கை 


677 


என் 


நானும் 


வமான , 


அதுவும் 


நடத்தினேன் , அதாவது ஊதாரித்தனமான 
வாழ்க்கை நடத்தினேன் . நம் வர்க்கத்தைச் 
சேர்ந்த எல்லோரும் அப்படிப்பட்ட வாழ்க் 
கைதான் சரியானது 

நினைப்பதைப் 
போலவே 

உறுதியாக நினைத்தேன் . 
என்னை நற்பண்புகளுடையவனாக , ஒழுக்க நெறி 
யுள்ளவனாக நினைத்தேன் . நான் மற்ற பெண் 
களைக் கெடுக்கவில்லை . பண்புக்குறைவான விருப் 
பங்கள் என்னிடமில்லை . என் வயதைச் சேர்ந்த 
பலரைப் போல இதையே என்னுடைய வாழ்க் 
கையின் பிரதான நோக்கமாக ஆக்கிக் கொள்ள 
வில்லை . என்னுடைய காம உணர்ச்சியை கௌர 

கண்ணியமான முறையில் தீர்த்துக் 
கொண்டேன் . 

என்னுடைய 

உடல் 
நலத்துக்காகத் தான் . குழந்தைகள் உள்ள 
பெண்கள் எனக்குச் சுமையாக இருப்பார்கள் 
என்பதனால் அவர்களோடு நான் சம்பந்தம் 
வைத்துக் கொள்ளவில்லை . யாரோடும் மிகவும் 

உறவுகளைத் தவிர்த்தேன் . உண்மை 
யைச் சொல்வதென்றால் குழந்தைகளும் பிறந் 
திருக்கலாம் , 

உறவுகளும் ஏற்பட் 
டிருக்கலாம் . ஆனால் நான் அவற்றைப் பார்க் 
காமல் கண்களை மூடிக்கொண்டேன் . இது மிக 
வும் ஒழுக்கமானது 

கருதியதோடு 
அதைப் பற்றி நானே பெருமைப்பட்டேன் . 

அவர் பேச்சை நிறுத்தினார் . தொண்டை 
யிலிருந்து வழக்கமான சப்தம் கேட்டது . புதிய 
சிந்தனை ஏற்படும்பொழுதெல்லாம் அப்படி சத் 
தம் செய்வது அவருடைய பழக்கம் போலும் . 

அது தான் எல்லாவற்றையும் காட்டிலும் 


பலமான 


பலமான 


என்று 


>> 


678 


என் 


மிகவும் அருவருப்பானது என்று இரைந்து 
பேசினார் . உடலுறவில் 

உடலுறவில் ஒழுக்கக் கேடானது 
ஒன்றுமில்லை . நீங்கள் 

உடலுறவு வைத்துக் 
கொள்ளும் பெண்ணைப் பொறுத்தமட்டில் 
எல்லா வகையான தார்மிகப் பொறுப்பையும் 
உதறிவிடுவதில் தான் ஒழுக்கக்கேடு , அதிலும் 
உண்மையான ஒழுக்கக்கேடு அடங்கியிருக்கிறது . 
இந்த தார்மிகப் பொறுப்பை நான் உதறிவிட 
முடிந்ததை என்னுடைய தனிப்பெருமைக்குரிய 
சாதனையாகக் கருதினேன் . ஒரு பெண் 
மீது ஏற்பட்ட காதல் மயக்கத்தில் தன்னை 
எனக்கு அர்ப்பணித்தாள் . அவளுக்குப் பணம் 
கொடுக்க மறந்துவிட்டது என் மனச்சாட்சியை 
உறுத்தியது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது . 
அவளுக்குப் 

பணத்தைக் கொடுத்தனுப்பிய 
பிறகு அதன்மூலம் அவளைப் பொறுத்தவரை 
எல்லாவிதமான தார்மிகப் பொறுப்பிலிருந்தும் 
என்னை விடுவித்துக் கொண்ட பிறகுதான் என் 
னிடம் மறுபடியும் மன அமைதி ஏற்பட்டது . 
சொல்வதை 

ஒத்துக்கொள்வதைப் 
போலத் தலையை ஆட்டாதீர்கள் என்று அவர் 
திடீரென்று 

என்னை மிரட்டினார் . 

என்னை 
ஏமாற்ற முடியாது . நீங்கள் நீங்கள் எல் 
லோருமே -- ஒரே மாதிரியானவர்கள் தான் . 
நீங்கள் ஒரு அபூர்வமான விதிவிலக்காக இருந் 
தால் அது வேறு விஷயம் . நான் என்ன கருத்துக் 
களைக் கொண்டிருந்தேனோ அதே கருத்துக்கள் 
தான் உங்களிடமும் இருக்கும் . அதனாலென்ன ? 
என்னை மன்னித்துவிடுங்கள் என்றார் . நான் 
எப்படிச் சொல்வேன் ? ஓ ! அது பயங்கர 


நான் 


679 


வம் 


மானது , 

பயங்கரமானது , பயங்கரமானது ! 
எது பயங்கரமானது ? என்று நான் கேட் 
டேன் . 

‘ பெண்கள் மற்றும் அவர்களோடு நமது 
உறவுகளைப் பொறுத்தவரை தவறு என்ற படு 
குழியில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோமே 
அது : ஆமாம் . இந்த விஷயத்தைப் பற்றி 
என்னால் நிதானமாகப் பேச முடியாது . சம்ப 
வம் என்று அந்த கனவான் கூறினாரே அந்த 
சம்பவம் அதற்குக் காரணமல்ல ; அந்த சம்ப 

எனக்கு ஏற்பட்டதிலிருந்து என்னுடைய 
கண்கள் திறந்து விட்டன , நான் எல்லாவற்றை 
யுமே முற்றிலும் வேறு விதமாகப் பார்க் 
கிறேன் என்பதால் தான் . உள்ளே இருப்பதை 
வெளியே கொண்டு வருகிறேன் . உள்ளே இருப் 
பது வெளியே ! .. , 

அவர் சிகரெட்டைப் பற்ற வைத்தார் . 
முழங்கைகளை முழங்கால்களின் மேல் வைத்துக் 
குனிந்து கொண்டு பேச்சைத் தொடர்ந்தார் . 

அந்த இருளில் என்னால் அவருடைய முகத் 
தைப் பார்க்க முடியவில்லை. ஆனால் இரயில் 
வண்டியின் கடகட சத்தத்தை மீறிக் கொண்டு 
அவருடைய மனமார்ந்த இனிமையான குரல் 
என் காதில் விழுந்தது . 


4 


ஆம் . எனக்கேற்பட்ட அதிகமான துன் 
பங்களையெல்லாம் அனுபவித்த பிறகு தான் 
அதன் விளைவாக மட்டுமே - தீமையின் மூல 


680 


வேர்கள் எங்கே இருக்கின்றன என்பதை நான் 
உணர்ந்தேன் , அவை எப்படி இருக்க வேண் 
டும் என்பதை உணர்ந்தேன் , இன்றைய நிலை 
மையின் பயங்கரம் முழுவதையும் நேரில் கண் 
டேன் . 

அந்த சம்பவம் , என்னை இட்டுச் சென்ற 
எல்லாமே எப்படி , எப்பொழுது தொடங்கின 
என்பதை உங்களிடம் 

கூற அனுமதியுங்கள் . 
என்னுடைய பதினாறாவது 

வயதில் 

அவை 
தொடங்கின . நான் உடற்கலைப்பள்ளியில் மாண 
வனாக இருந்தேன் . என் மூத்த சகோதரர் பல் 
கலைக்கழகத்தில் முதல் வருடம் படித்துக்கொண் 
டிருந்தார் . அப்பொழுது அது நடந்தது . நான் 
இன்னும் கன்னிமை நிலைமையில் தான் இருந் 
தேன் . ஆனால் நம்முடைய வர்க்கத்தில் துர 
திர்ஷ்டம் பிடித்த எல்லாக் குழந்தைகளையும் 
போல 

ஒன்றும் அறியாதவனல்ல . 
இரண்டு வருட காலமாக நான் மற்ற இளைஞர் 
களால் 

கெட்டுப்போய்க் கொண்டிருந்தேன் . 
ஏற்கெனவே பெண் ( ஏதாவதொரு குறிப்பிட்ட 
பெண்ணல்ல , இனிமையான மோகத்தைத் 
தருபவர்கள் என்ற முறையில் பொதுவாகப் 
பெண் ) மற்றும் அவளுடைய நிர்வாணம் என் 
னைத் துன்புறுத்திச் சித்திரவதை செய்தது . 
தனிமையாக இருந்த நேரங்களில் நான் குற்ற 
மில்லாதவனாக இருக்கவில்லை . நம் இளைஞர் 
களில் தொண்ணூற்று ஒன்பது சதவிகிதத்தின 
ருக்கு ஏற்படும் உடல் வாதைகள் எனக்கும் ஏற் 
பட்டன . எனக்கு பீதியேற்பட்டது , நான் துன் 
பமடைந்தேன் , பிரார்த்தனை செய்தேன் , கடை 


நானும் 


681 


ல் 


நான் 


என்று 


சியில் பலியானேன் . கற்பனையிலும் செய்கை 
யிலும் நான் பாவம் செய்தேன் . ஆனால் 
இன்னும் அந்தக் கடைசிக் காலடியை எடுத்து 
வைக்கவில்லை . என்னை அழித்துக்கொண்டேனே 
தவிர , வேறு எந்தப் பிறவியையும் இன்னும் 
நான் கெடுத்துவிடவில்லை . ஆனால் என் சகோ 
தரரின் நண்பரான ஒரு மாணவர் அவர் மிக 
வும் உல்லாசமானவர் , குடிப்பதற்கும் சீட்டாடு 
வதற்கும் மற்றவர்களுக்குச் சொல்லித் தரு 
கின்ற முதல் தரமான போக்கிரிகளில் ஒருவர் , 
ஆனால் நல்லவர் என்று கருதப்படுபவர்களில் 
ஒருவர் -- என்னுடைய சகோதரரின் இந்த 
நண்பர் ஒரு நாள் மாலையில் மதுபான விருந் 
துக்குப் பிறகு அங்கே போகலாம் 
ஆலோசனை கூறினார் . நாங்கள் அங்கே சென் 
றோம் . என் சகோதரரும் கன்னிமை நிலையில் 
தான் இருந்தார் , அன்றிரவில் அவரும் வீழ்ச்சி 
யடைந்தார் . பதினாறு வயதுப் பையனாகிய 
நான் என்னைக் கறைப்படுத்திக் கொண்டதோடு 
மட்டுமல்லாது நான் என்ன செய்கிறேன் என் 
பதைப் புரிந்து கொள்ளாமல் மற்றொரு பெண் 
ணையும் களங்கப்படுத்தினேன் . அந்தக் காரி 
யம் தவறு என்று என்னுடைய பெரியவர்கள் 
சொல்லி நான் ஒரு காலத்திலும் கேட்டது கிடை 
யாது . இன்றும் கூட யாரும் கூறிக் கேட்டதில்லை .. 
அது தவறான காரியம் என்று பத்துக் கட்டளை 
கள் கூறுவது உண்மையே . ஆனால் பாதிரியாரி 
டம் பைபிள் பாடத்தில் கேள்விகளுக்குச் சரியாக 
பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத் 
துக்காகத்தான் நாம் பத்துக் 

நாம் பத்துக் கட்டளைகளைப் 


682 


எனவே 


வம் 


டைய 


படிக்கிறோம் . 

அதில் அறிவு முக்கி 
யமானதல்ல . வாக்கிய அமைப்புகளில் உட் 
எங்கே உபயோகிக்க வேண்டும் என்று தெரிந்து 
கொள்வதைக் காட்டிலும் அதன் முக்கியத்து 

குறைவே . 
ஆகவே யாருடைய கருத்துக்களுக்கு நான் 
மதிப்பளித்தேனோ அந்தப் பெரியவர்களில் 
ஒருவர் கூட நான் செய்யும் காரியம் தவறு 
என்று எந்தக் காலத்திலும் என்னிடம் கூறிய 
தில்லை . அதற்கு மாறாக நான் மதித்தவர்கள் 
அது சரியான காரியமே என்று சொல்லக் கேட் 
டிருக்கிறேன் . அதைச் செய்த பிறகு 

என் 
போராட்டங்களும் துன்பங்களும் 
நின்று விடும் என்று சொன்னார்கள் . இதைக் 
கேட்டேன் . இதையே அனுசரித்தேன் . அது என் 
னுடைய உடல் நலத்துக்கு நல்லது என்று பெரிய 
வர்கள் சொல்லக் கேட்டேன் . இதில் 

ஒரு 
மான தகுதி , வீரம் இருப்பதாக என்னுடைய 
நண்பர்கள் கூறினார்கள் . ஆகவே மொத்தத் 
தில் அதில் ஏதாவது தவறு இருப்பதாக நான் 
பார்க்க முடியவில்லை . நோய்கள் ஏற்படக்கூடிய 
ஆபத்து ? எல்லாவற்றையும் முன்பே சிந்தித் 
திருக்கிறார்கள் . இதைப் பொறுத்தவரை கரு 
ணையுள்ள 

அரசாங்கம் முன்பே நடவடிக்கை 
எடுத்திருக்கிறது . பள்ளிக்கூடப் பையன்கள் 
கள் காமவெறியை ஆபத்தில்லாமல் தீர்த்துக் 
கொள்ள வேண்டுமென்பதற்காக அரசாங்கம் 
விபசார விடுதிகளில் மருத்துவ சோதனையைக் 
கட்டாயமாக்கியது . இதற்காக டாக்டர்களுக்கு 
மாத ஊதியம் கொடுத்தது . அதுவும் இயற்கை 


தங் 


683 


யான 


காரியம் தான் . ஒழுக்கக்கேடு உடல் 
ஆரோக்கியத்துக்கு நல்லது என்று அரசாங்கம் 
கருதியதால் தீமையில்லாத , சுத்தமான ஒழுக் 
கக்கேட்டை உருவாக்குகின்ற நிலைமைகளை அர 
சாங்கம் தானே ஏற்படுத்த வேண்டும் . தங் 
கள் 

பையன்கள் விஷயத்தில் இவற்றையும் 
கவனித்துக் கொண்ட தாயார்களை எனக்குத் 
தெரியும் . விஞ்ஞானம் இளைஞர்களை விபசார 
விடுதிகளுக்கு அனுப்புகிறது . 

‘விஞ்ஞானமா ? என்று நான் கேட்டேன் . 
டாக்டர்கள் விஞ்ஞானிகளில்லையா ? அவர் 
கள் விஞ்ஞானத்தின் குருநாதர்கள் அல்லவா ? 
நம்முடைய இளைஞர்களின் உடல் நலத்துக்கு 
அது அவசியம் என்று வற்புறுத்தி அவர்களி 
டையே ஒழுக்கக்கேட்டை ஏற்படுத்துபவர்கள் 
யார் ? அவர்களே . பிறகு அவர்கள் முகத்தைக் 
கடுகடுப்பாக வைத்துக் கொண்டு கிரந்தி 
நோய்க்குச் சிகிச்சை அளிக்கிறார்கள் . 

“ அவர்கள் கிரந்தியைக் குணப்படுத்தக் 
கூடாதா ? ஏன் ? 

“ கிரந்தியைக் குணப்படுத்துவதற்குச் செய் 
யப்படும் முயற்சியில் பத்தில் ஒரு பங்கை ஒழுக் 
கக்கேட்டை அடியோடு ஒழிப்பதற்குப் பயன் 
படுத்தியிருந்தால் கிரந்தி நோய் நெடுங்காலத் 
துக்கு முன்பே மறைந்திருக்கும் . ஆனால் ஒழுக் 
கக்கேட்டை ஒழிப்பதற்கல்ல , அதை 
விப்பதற்கே , பாதுகாப்பான தாக்குவதற்கே 
நாம் பாடுபடுகிறோம் . ஆனால் நான் சொல்ல 
வந்தது அதுவல்ல . என்னுடைய வர்க்கத்தில் 
மட்டுமல்ல , விவசாயிகள் மற்றும் எல்லா வர்க் 


ஊக் 


684 


நான் 


சமூ 


படக் 


மில்லாதது 


கங்களையும் சேர்ந்த இளைஞர்களில் பத்தில் 
ஒன்பது பங்கினரைப் போல ( இதற்கும் கூடுத 
லாகவே இருக்கலாம் ) நானும் அந்தப் பயங் 
கரமான பாவத்தைச் செய்தேன் . ஒரு குறிப் 
பிட்ட பெண்ணின் உடலழகில் மயங்கிப் போன 
தனால் அல்ல . இல்லை . எந்தப் பெண்ணும் என் 
னைக் கெடுக்கவில்லை . 

வாழ்ந்த 
கத்தின் காரணமாகவே நான் பாவம் செய் 
தேன் . என்னைச் 

சுற்றிலுமிருந்த சிலர் என் 
னுடைய உடல் நலத்தைப் பாதுகாப்பதற்கு 
அதைத் தக்க நடவடிக்கையாகக் கருதியதால் , 
மற்றவர்கள் அதை ஒரு இளைஞனுக்குரிய தீங் 
கில்லாத பொழுதுபோக்கு 

போக்கு - அது மன்னிக்கப் 
கூடியது மட்டுமல்ல முற்றிலும் குற்ற 

கூட - என்று கருதியதால் 
பாவம் செய்தேன் . நான் அதைப் பாவச் செயல் 
என்று கருதவில்லை . பகு தியளவுக்கு இன்பமாக 
வும் , பகுதியளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு 
உரிய 

அவசியத்தைத் ( அப்படித் தான் 
என்னிடம் கூறினார்கள் ) திருப்தி செய்கின்ற 
காரியம் என்ற எண்ணத்தில் தான் நான் அதில் 
ஈடுபட்டேன் . அதற்கு முன்பு நான் புகைபிடிக்க , 
குடிக்கத் தொடங்கியதைப் போல என் காம 
வெறியைத் தணித்துக் கொள்வதிலும் ஈடுபட் 
டேன் . எனினும் இந்த முதல் வீழ்ச்சியில் உள் 
ளத்தைத் தொடக் கூடிய , தனிச் சிறப்பான 
அம்சம் ஏதோ ஒன்று இருந்தது . அந்த நேரத் 
தில் , அந்த விடுதியின் அறையை விட்டு வெளியே 
வருவதற்கும் முன்பாகவே நான் மிக அதிக 

வருத்தப்பட்டது எனக்கு நினைவிருக் 


நான் 


மாக 


685 


டைய 


கையான , 


கிறது . நான் கதறியழ விரும்பினேன் . என்னு 

தூய்மையை இழந்ததற்காக , பெண் 
களோடிருந்த பரிசுத்தமான உறவு இனி நிரந் 
தரமாக 

மறைந்து விட்டதே என்பதற்காக 
நான் கதறியழ விரும்பினேன் . ஆம் . ஒரு இயற் 

எளிமையான உறவு நிரந்தரமாக 
மறைந்து விட்டது . அந்த நேரத்திலிருந்து அது 
பரிசுத்தமாக இருக்கவில்லை , இருக்கவும் முடி 
யாது . அந்த நேரத்திலிருந்து நான் ஒரு காமு 
கனானேன் . 

. 

காமுகனாக இருப்பதென்றால் கஞ் 
சாக் குடியன் , குடிகாரன் , புகை பிடிப்பவன் 
ஆகியோரை ஒத்திருக்கின்ற உடல் நிலையில் 
இருப்பதென்று பொருளாகும் . கஞ்சாக் குடி 
யன் , குடிகாரன் , புகை பிடிப்பவன் இயல்பான 
மனிதன் அல்ல என்பதைப் போல பல பெண் 
களிடம் உடலின்பம் அடைந்த நபரும் இயல் 

மனிதர் அல்ல . அவர் நிரந்தரமாகக் 
கெட்டுப் 

போனவர் , ஒரு காமுகன் . குடி 
காரனை அல்லது கஞ்சாக் குடியனை அந்த நப 
ரின் முகத்தையும் நடத்தையையும் வைத்துக் 
கண்டுபிடித்து விடலாம் என்பதைப் போல 
காமுகனையும் கண்டுபிடித்துவிட முடியும் . ஒரு 
காமுகன் தன்னுடைய ஒழுக்கக்கேட்டுக்கு எதி 
ராகப் போராடலாம் , திருந்த முயற்சிக்கலாம் . 
ஆனால் பெண்களோடு அந்தப் பரிசுத்தமான , 
ஒளிமயமான , எளிமையான 

உறவை , 

சகோ 
தர உறவை அவர் மறுபடியும் ஒருக்காலும் 
அடைய முடியாது . 

ஒரு இளம் பெண்ணைப் 
பார்க்கின்ற முறையிலேயே காமுகனை 
டியாகக் கண்டுபிடித்து விட முடியும் . இப்படி 


பான 


உடன 


686 


நான் ஒரு காமுகனானேன் , அன்றிலிருந்து காமு 
கனாக இருந்தேன் . அதனால் தான் எனக்கு அழிவு 
ஏற்பட்டது . 


5 


செய்து 


கடவுளே ! 


என்று 


ஆம் , இதுதான் , 
இது தான் , ஐயா . சிறிது 

காலம் 
வரை இப்படியே போய்க் கொண்டிருந்தது . 
பிறகு இது மேலும் மேலும் தொடர்ந்தது . 
நான் ஒரே அனுபவத்தை விதம் விதமாகச் 

கொண்டிருந்தேன் . அட 
என்னுடைய எல்லா மிருகத்தனத்தையும் 
நினைத்துப் பார்த்தால் கூட பயத்தில் மூழ்கிப் 
போய்விடுகிறேன் ! ஒரு காலத்தில் என்னுடைய 
பரிசுத்தமான தன்மையைக் கண்டா என் நண் 
பர்கள் கேலியாகச் சிரித்தார்கள் 
நினைத்துப் பார்க்கிறேன் . உயர்குடி இளைஞர் 
கள் , இராணுவ அதிகாரிகள் , பாரிஸ் நகரவாசி 
கள் ! இந்த கனவான்கள் அனைவரையும் என்னை 
யும் , முப்பது வயதான 

ஒழுக்கக்கேடர்கள் , 
பெண்களுக்கு எதிராக மிகவும் பயங்கரமான 
நூற்றுக் கணக்கான , மற்றும் பல்வேறு வித 
மான குற்றங்களைச் செய்தவர்களை நினைத்துப் 
பார்க்கிறேன் . முப்பது வயதான ஒழுக்கக்கேடர் 
களாகிய 

நாங்கள் , நன்றாகக் ளித்து முகச் 
சவரம் செய்து , சுத்தமான வாசனைத்தைலம் 
தெளித்த உள் கோட்டுகளையும் உடைகளையும் 
அணிந்து உபசரிப்பு அறைகளிலும் நடன அறை 
களிலும் மிகவும் அழகாக -- பரிசுத்தத்தின் வடி 
வங்களாக மிடுக்காக 


நடை 


பயின்றதை 


687 


நினைத்துப் பார்க்கிறேன் . ஓ ! அவர்கள் எவ் 
வளவு அழகாக இருக்கிறார்கள் ! 

“ எல்லாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் ,, 
ஆனால் அவை எப்படி இருக்கின்றன என்பதை 
ஒரு வினாடி சிந்தியுங்கள் . இப்படிப்பட்ட ஒரு 
கனவான் என் சகோதரியை அல்லது மகளைப் 
பார்க்க வரும் பொழுது அவர் எப்படிப்பட்ட 
வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார் என் 
பதைத் தெரிந்திருக்கும் நான் அவரிடம் சென்று , 
தனியாகக் கூட்டிக் கொண்டு போய் , அருமை 
நண்பரே ! கேளுங்கள் . நீங்கள் எப்படிப்பட்ட 
வாழ்க்கை நடத்துகிறீர்கள் , இரவு நேரங்களை 
யாரோடு , எங்கே கழிக்கிறீர்கள் என்பது 
எனக்குத் தெரியும் . இது உங்களுக்குத் தகுந்த 
இடமல்ல . இங்கே பரிசுத்தமான , ஒன்று மறி 
யாத பெண்கள் இருக்கிறார்கள் . போய் விடுங் 
கள் என்று மெதுவாகச் சொல்ல வேண்டும் . 
இப்படி நடக்க வேண்டும் . ஆனால் அப்படிப் 
பட்ட கனவான் உண்மையாகவே வந்து என் 
சகாதரியோடு அல்லது மகளோடு நடனமாட 
ஆரம்பிக்கும் பொழுது தன் கரத்தால் அவள் 
இடையை அணைக்கும் பொழுது , அவர் பணமும் 
உயர்ந்த தொடர்புகளும் உள்ள 
இருந்தால் நான் பரவசமடைகிறேன் . அவர் 
ஏதோ ரிகல்போஷ் என்ற பெண்ணோடு இர 
வைக் கழித்துவிட்டு வந்திருக்கலாம் . ஆனால் 
என் மகளிடம் அக்கறை காட்ட மாட்டாரா 
என்று நினைக்கிறேன் . அவர் கறை பட்டவராக 
அல்லது நோய் உள்ளவராக இருந்தாலும் அது 
முக்கியமல்ல . இக்காலத்தில் அவற்றை குணப் 


கனவானாக 


688 


படுத்திவிட முடியும் . ஏன் ? பிரபலமான குடும் 
பங்களைச் சேர்ந்த பெற்றோர்கள் கிரந்தி நோய் 
உள்ளவர்களுக்குத் தங்கள் பெண்களைத் திரு 
மணம் செய்து வைப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி 
அடைந்தார்கள் என்பது எனக்குத் தெரியும் . 
ஓ ! என்ன அசிங்கம் ! இத்தகைய அசிங்கமும் 
பொய்யும் அம்பலப்படுத்தப்படும் காலம் நிச் 
சயமாக வரும் . 

அவர் சில தடவைகள் அந்த விசித்திரமான 
சப்தத்தை எழுப்பிய பிறகு தேநீர் அருந்தத் 
தொடங்கினார் . தேநீர் மிகவும் காட்டமாக 
இருந்தது . அதை 

நீராளமாக்குவதற்குத் 
தண்ணீர் இல்லை . அந்தத் தே நீரில் இரண்டு 
டம்ளர் குடித்ததன் பலனாக எனக்குத் தூக்கம் 
வரவில்லை . 

தேநீர் அவரையும் 

அவரையும் அதேபோல 
பாதித்ததாகத் தோன்றியது . ஏனென்றால் 
அவர் மென்மேலும் அதிகமாக உணர்ச்சி வசப் 
பட்டார் . அவர் குரல் இனிமையான பாடலைப் 
போல மென்மேலும் இழுவையாகச் சென்றது . 
அவர் தன்னுடைய நிலைகளை அடிக்கடி மாற்றிக் 
கொண்டிருந்தார் , 

ஒரு சமயத்தில் தொப்பி 
யைத் தலையிலிருந்து எடுப்பார் , மற்றொரு 
சமயத்தில் அதைத் தலையில் வைப்பார் . நாங் 
கள் உட்கார்ந்திருந்த இடத்தின் அரை இருளில் 
அவருடைய முகத்தில் விசித்திரமான பாவங் 
கள் தோன்றி மறைந்தன . 

எனக்கு முப்பது வயதாகும் வரை நான் 
இப்படித்தான் வாழ்ந்தேன் . ஆனால் திருமணம் 
செய்து கொண்டு மிகவும் உயர்ந்த , பரிசுத்த 

குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண் 


மான 


44-2442 


689 


கூட 


நான் 


நான் 


டும் என்ற உத்தேசத்தை ஒரு வினாடி 

கைவிடவில்லை . அந்த நோக்கத்தோடு 
அதற்குப் பொருத்தமான 

பெண்ணை 
தேடிக்கொண்டிருந்தேன் . உடற்கலவி என்னு 
சேற்றில் நான் மூழ்கிக் கிடந்த அதே சமயத் 
தில் எனக்கு மனைவியாகும் 

தகுதியைக் 
கொண்ட பரிசுத்தமான 

பெண்ணைத் 
தேடிக்கொண்டிருந்தேன் . நான் எதிர்பார்த்த 
அளவு க்குப் பரிசுத்தமில்லை என்ற காரணத்துக் 
காகப் பல பெண்களை நிராகரித்தேன் . கடை 
சியில் பெண்ணைக் கண்டேன் . அவள் தகுதி 
உடையவள் என்று கருதினேன் . ஒரு காலத்தில் 
பெரும் பணக்காரராகக் கருதப்பட்ட - ஆனால் 
தன் பணம் எல்லாவற்றையும் இழந்துவிட்ட 

பேன்ஸா என்ற நகரத்தைச் சேர்ந்த ஒரு 
நிலவுடைமையாளருடைய ரண்டு பெண்மக் 
களில் ஒருத்தி அந்தப் பெண் . 

நாங்கள் பகல் முழுவதும் உல்லாசமாகப் 
படகு ஓட்டிக்கொண்டிருந்துவிட்டு இரவில் நில 
வின் வெளிச்சத்தில் வீடு திரும்பிக் கொண் 
டிருந்தோம் . நான் அவளுக்குப் பக்கத்தில் உட் 
கார்ந்திருந்தேன் . இறுக்கமான கம்பளி ஜெர்ஸி 
எடுத்துக்காட்டிய அவளுடைய எடுப்பான 
உடலமைப்பையும் சுருள் சுருளான தலை முடி 
யையும் நான் ரசித்துப் பார்த்துக்கொண்டிருந் 
தேன் . அவளையே திருமணம் செய்து கொள்வ 
தென்று திடீரென்று முடிவு செய்தேன் . அன்று 
மாலையில் என்னுடைய எல்லா உணர்ச்சிகளை 
யும் சிந்தனைகளையும் அவள் புரிந்து கொண்ட 
தாக , அவை மிகவும் உயர்ந்த மட்டத்தை 


690 


நாள் 


அடைந்துவிட்டதாக நான் கற்பனை செய்தேன் . 
உண்மையில் அந்த ஜெர்ஸியும் சுருள் முடியும் 
அவளுக்கு அதிகமான அழகைக் கொடுத்தன , 

முழுவதும் அவளுக்குப் பக்கத்திலேயே 
இருந்த பிறகு இன்னும் அதிக நெருக்கமாக 
ருக்க வேண்டுமென்று நான் விரும்பினேன் . 

அழகானவை அனைத்துமே நல்லவை என்ற 
பிரமை எவ்வளவு நீக்கமற நிறைந்திருக்கிறது 
என்பதை நினைக்கும் பொழுது ஆச்சரியமேற் 
படுகிறது . ஒரு அழகான பெண் அபத்தங்களைப் 
பேசலாம் . நீங்கள் அதைக் கேட்டுக் கொண் 
டிருக்கிறீர்கள் , அவள் பேசுவது அபத்தங்கள் 
அல்ல , அறிவார்ந்த விஷயங்கள் என்று கற்பனை 
செய்கிறீர்கள் . அவள் அருவருப்பான விஷயங் 
களைப் பேசுகிறாள் , செய்கிறாள் . 

அவற்றில் 
ஏதோ அழகு இருப்பதாக நினைக்கிறீர்கள் .. 
அவள் தற்செயலாக , அபத்தமான , அருவருப் 
விஷயங்களுக்குப் பதிலாக 

அழகான 
விஷயங்களைப் 

பேசிவிட்டாலோ அவ்வளவு 
தான் , அவள் அதிசயமான அழகி மற்றும் அறி 
வின் சொரூபம் என்று நீங்கள் உடனே நம்பி 
விடுகிறீர்கள் . 

குற்றமில்லாத அறச்செல்வி , 
எனவே 

மனைவியாகும் தகுதி உள்ள 
வள் என்ற நம்பிக்கையில் நான் பரவசத்தோடு 
வீட்டுக்குத் திரும்பினேன் . நான் அவளைத் திரு 
மணம் செய்து கொள்ள விரும்புவதை மறு 

அவளிடம் தெரிவித்தேன் . 

து என்ன குழப்பம் ! ஆயிரம் பேர்கள் 
திருமணம் செய்து கொண்டால் ( நம்முடைய 


பான 


அவள் 


எனக்கு 


நாள் 


691 


என்று 


வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல , கீழ் 
வர்க்கங்களைச் சேர்ந்தவர்களும் தான் என்பது 
துரதிர்ஷ்டமே ) அதற்கு முன்பே பத்துத் தட 
வைகள் , ஒருவேளை டோன் ஜுவனைப் போல 
நூறு அல்லது ஆயிரம் தடவைகள் திருமணம் 
செய்து கொள்ளாத ஒருவரைப் பார்ப்பது கூட 
அநேகமாகக் கஷ்டமே . ( இது அற்பமான விஷ 
யமல்ல , மாபெரும் முக்கியத்துவத்தைக் 
கொண்ட நடவடிக்கை 

அறிந்த , 
உணர்ந்த பரிசுத்தமான மனிதர்கள் இப்பொ 
ழுது இருக்கிறார்கள் என்பதை நான் கேள்விப் 
பட்டிருக்கிறேன் , கவனித்திருக்கிறேன் 
என் 
உண்மையே . 

கடவுள் அவர்களை ஆசீர் 
வதிக்கட்டும் ! ஆனால் என் காலத்தில் அப்படிப் 
பட்டவர்கள் பத்தாயிரத்தில் ஒருவர் 

கூடக் 
கிடையாது . ) எல்லோருக்கும் இது தெரியும் 
என்றாலும் அதைத் தெரியாதவர்களைப் போல 
நடிக்கிறார்கள் . எல்லா நாவல்களும் கதாநாய 
கர்களுடைய உணர்ச்சிகளை , அவர்கள் தடா 
கங்கள் , பூச்செடிகளுக்கு அருகே உலாவுகிறார் 
கள் என்பதை நுணுக்கமாக வர்ணிக்கின்றன . 
ஆனால் இந்த அழகான கதா நாயகன் ஒரு இளம் 
பெண்ணிடம் கொண்டிருக்கு 

மாபெரும் 
காதலை வர்ணிக்கும் பொழுது இந்தச் சுவார 
சியமான கதாநாயகன் அதற்கு முன்பு எப்படி 
இருந்தார் என்பதைச் சொல்வதில்லை , விபசார 
விடுதிகளுக்குச் சென்றதையும் பணிப்பெண்களை 
யும் , சமையற்காரிகளையும் அடுத்தவர்களு 

மனைவிகளையும் கெடுத்ததைப் பற்றி 
ஒன்றுமே சொல்வதில்லை . இவற்றை 

வற்றை விவரிக் 


டைய 


692 


நம்ப 


பழகிப் 


கின்ற தரக்குறைவான நாவல்கள் இருக்கின் 
றன என்றாலும் அவற்றைப் படிப்பதும் அம் 
மாதிரியான விஷயங்களைத் தெரிந்து கொள் 
வதும் யாருக்கு மிகவும் அவசியமோ அவர் 
களிடம் அவை கொடுக்கப்படுவதில்லை , அதா 
வது இளம் பெண்களிடம் அவை கொடுக்கப் 
படுவதில்லை . முதலில் , நம்முடைய நகரங்களி 
லும் கிராமங்களிலும் கூட பாதியளவுக்கு இருக் 
கின்ற இந்தச் சிற்றின்ப வாழ்க்கை என்பதே 
ல்லாததைப் போல நம் இளம் 

ளம் பெண்கள் 
தொடக்கத்தில் 

வேண்டுமென்று 

நம் 
பெரியவர்கள் பாசாங்கு செய்கிறார்கள் . பிறகு 
அவர்களே 

இந்தப் பாசாங்குக்குப் 
போகிறார்கள் . கடைசியில் 

அவர்கள் ஆங்கி 
லேயர்களைப் போல , மிகவும் அறவழிப்பட்ட 
இந்த உலகத்தில் உயர்ந்த அற 

நெறிகளைப் 
பின்பற்றும் மக்கள் தாங்கள் என்று மனப்பூர்வ 

நம்புகிறார்கள் . பாவம் ! இந்த இளம் 
பெண்கள் இதை மிகத் தீவிரமாக நம்புகிறார் 
கள் . என்னுடைய துரதிர்ஷ்டம் பிடித்த மனைவி 

தை நம்பினாள் . நான் மணமகனாக இருக் 
கும் பொழுது என்னுடைய நாட்குறிப்பை அவ 
ளிடம் காட்டியது நினைவுக்கு வருகிறது . அந்த 
நாட்குறிப்பிலிருந்து என் கடந்த காலத்தைத் 
தெரிந்துகொள்ள முடியும் ; குறைந்தபட்சம் 
சமீபத்தில் எனக்கு ஏற்பட்டிருந்த தொடர் 
பைப் பற்றி அவள் தெரிந்து கொள்ள முடி 
யும் ; அவள் அதைத் தெரிந்து கொள்ள வேண்டு 
மென்று நான் மிகவும் விரும்பினேன் . அதைப் 
பற்றி மற்றவர்கள் அவளிடம் சொல்லக்கூடும் 


மாக 


FnL 


693 


என்பதால் நானே அதைப் பற்றிச் சொல்வது 
உசிதமானது என்று நினைத்தேன் . அவள் அதைத் 
தெரிந்து கொண்ட பொழுது , புரிந்து கொண்ட 
பொழுது அவளுக்கேற்பட்ட பீதியும் மனக்கு 
ழப்பமும் திகைப்பும் எனக்கு நினைவிருக்கிறது . 
அவள் அந்த நேரத்திலே 

என்னிடமிருந்து 
போய்விட விரும்பியதை நான் கண்டேன் . 
ஓ ! அவள் ஏன் அப்படிப் போகவில்லை ! 

அந்த வழக்கமான சப்தம் அவரிடமிருந்து 
வந்தது , பேச்சை நிறுத்தினார் , தேநீரை ஒரு 
மிடறு விழுங்கினார் . 


6 


இல்லை ! அவள் போயிருந்தால் எவ்வளவு 
நன்றாக இருந்திருக்கும் ! நன்றாக இருந்திருக் 
கும் ! என்று அவர் உரத்த குரலில் கூறினார் . 
அது எனக்கு வேண்டியது தான் . ஆனால் நான் 
இப்பொழுது கதையைத் தொடர்கிறேன் . துர 
திர்ஷ்டவசமாகப் பெண்கள் மட்டுமே ஏமாற் 
றப்படுகிறார்கள் என்பதையே சொல்ல விரும் 
பினேன் . அவர்களுடைய தாயார்களுக்கு 
குறிப்பாகத் தங்கள் கணவர்களால் நன்றாகப் 
பயிற்றுவிக்கப்பட்ட தாயார்களுக்கு எல்லா 
மே தெரியும் . 

அவர்கள் 

ஆண்களின் 
நம்புவதாக நடிக்கிறார்கள் , 
அவர்கள் உண்மையில் அதற்கு முற்றிலும் எதி 
ரான முறையில் நடந்து கொள்கிறார்கள் . தங் 
களுக்காகவும் தங்கள் பெண்களுக்காகவும் ஆண் 
களைப் பிடிப்பதற்கு எந்தத் தூண்டிலைப் பயன் 


மையை 


தூய் 
ஆனால் 


694 


படுத்த வேண்டும் என்பது அவர்களுக்குத் தெரி 


யும் . 


ஆண்களாகிய நமக்கு மட்டுமே அது தெரி 
யாது . நாம் அதைத் தெரிந்து கொள்ள விரும் 
பாததால் அது நமக்குத் தெரிவதில்லை . மிகவும் 
மேன்மையான , கவித்துவம் நிறைந்த காதல் 
என்று சொல்கிறீர்களே அது அறப்பண்புகளால் 
ஏற்படுவதில்லை , உடல் உரசுவதால் , முடியலங் 
காரத்தால் , உடையின் நிறத்தால் , அதன் சிறப் 
பால் ஏற்படுகிறது என்பது பெண்களுக்கே நன் 
றாகத் தெரியும் . ஒரு குறிப்பிட்ட நபரைப் 
பிடித்துவிட வேண்டும் என்று பாடுபடுகின்ற 
அலங்காரியிடம் அந்த மனிதனுக்கு முன்னால் 
பொய் , கொடுமை ( விபசார நடத்தை கூட ) 
ஆகியவற்றுக்காகக் குற்றஞ் சாட்டப்படுதல் 
அல்லது 

அவலட்சணமான , தன் உடலுக்குச் 
சரியில்லாத கவுனை அணிந்து அவருக்கு முன்னால் 
தோன்றுதல் , இந்த இரண்டில் எந்த ஆபத்தை 
தேர்ந்தெடுப்பாள் 

கேட்டுப் 
பாருங்கள் . அவள் நிச்சயமாக முதலில் சொன் 
னதையே தேர்ந்தெடுப்பாள் . ஆண்களாகிய 
நாம் மேன்மையான உணர்ச்சிகளைப் பற்றிப் 
பேசும்பொழுது வெறும் பொய்யைத் தான் 
பேசுகிறோம் என்பது அவளுக்குத் தெரியும் . 
அவளுடைய உடல் தான் அவனுக்கு வேண் 
டும் . அவன் அவளுடைய பாவச் செயல்களை 
மன்னிப்பான் . ஆனால் அவலட்சணமான , அவள் 
உடலுக்குச் சரியில்லாத , 

கலை நயமில்லாத 
கவுனை அவன் ஒருக்காலும் மன்னிக்க 

மாட் 
டான் . ஒரு விபசாரி இதை உணர்வு பூர்வமாகத் 


அவள் 


என் 


695 


தெரிந்து கொண்டிருக்கிறாள் . ஆனால் எதுவும் 
தெரியாத இளம் பெண் , மிருகங்களைப் போல 
உள்ளுணர்ச்சி மூலமாகவே தெரிந்து கொள் 
கிறாள் . 

அருவருப்புத் தருகின்ற ஜெர்ஸிகளுக்கும் , 
பின்புறங்களைத் துருத்திக் காட்டும் தந்திரங் 
களுக்கும் திறந்த தோள்களுக்கும் கைகளுக் 
கும் அநேகமாகத் திறந்திருக்கும் மார்புகளுக் 
கும் காரணம் இதுவே . உயர்ந்த விஷயங்களைப் 
பற்றிய பேச்சு வெறும் பேச்சு , உடலையும் அந்த 
உடலின் கவர்ச்சியை அதிகப்படுத்துகின்றவை 
களையும் தான் உண்மையில் ஆண் விரும்புகிறார் 
என்பது பெண்களுக்கு , குறிப்பாக ஆண்களிட 
மிருந்து தங்களுடைய அறிவைப் பெற்றவர் 
களுக்குத் தெரியும் . எனவே அதையே அவர் 
களும் கொடுக்கிறார்கள் . மேல் வர்க்கத்தின 
ருடைய வாழ்க்கையை வாடிக்கையான அணுகு 
முறை - அது நமக்கு இரண்டாவது இயற்கை 
யாகிவிட்டது -- என்ற முப்பட்டைக் கண்ணாடி 
யின் வழியாகப் பார்க்காமல் அதன் உண்மை 
யான ஒளியில் நாம் பார்க்க முடியுமானால் அது 
மெய்யாகவே ஒரு விபச்சார விடுதி என்பதைப் 
பார்ப்போம் . நீங்கள் ஒத்துக் கொள்ளவில்லை 
யா ? இப்பொழுதே நான் அதை நிரூபிக்க 
முடியும் என்று நான் பேசுவதற்குச் சந்தர்ப் 
பம் கொடுக்காமல் அவர் கூறினார் . நம் வர்க் 
கத்துப் பெண்களிடம் விபசார விடுதிப் பெண் 
களிடமிருந்து வித்தியாசமான வேறு அக்கறை 
கள் இருக்கின்றன என்று நீங்கள் சொல்கிறீர் 
களா ? இல்லை என்று நான் சொல்கிறேன் . இப் 


696 


வேறு 


வரும் 


இளம் 


பொழுதே நான் நிரூபிக்கிறேன் . மக்களுக்கு 
வாழ்க்கையில் 

இலட்சியங்கள் இருந் 
தால் , அவர்களுடைய அக உணர்வுகள் வேறு 
விதமாக இருந்தால் இந்த வேறுபாடு நிச்சய 
மாக வெளித் தோற்றங்களில் பிரதிபலிக்கும் . 
அந்த வெளி மனிதனும் வேறுவிதமாக இருப் 
பான் . நாம் வெறுத்தொதுக்கும் துரதிர்ஷ்டம் 
பிடித்த பெண்களையும் மிகவும் உயர்ந்த சமூ 
கத்திலிருந்து 

பெண்களையும் 
பாருங்கள் : அதே உடைகள் , அதே நவ நாகரி 
கம் , அதே வாசனைத் தைலங்கள் , அதே போல 
துணிகளால் மறைக்கப்படாத கரங்கள் , தோள் 
கள் , மார்புகள் , அதே மாதிரி செயற்கைப் 
பின்புறங்கள் , விலையுயர்ந்த வைரங்களுக்கும் 
அதிகமான விலையுள்ள , பளபளப்பான 

நகை 
களுக்கும் அதே விதமான ஆசை , அதே உல் 
லாசங்கள் , நடனங்கள் , 

சங்கீதம் , பாட்டு . 
கவர்ந்திழுப்பதற்கு விபசாரிகள் 
பயன்படுத்தும் அதே 

உயர்ந்த 
குடும்பப் பெண்களும் வேறு வழிகளில் 
யோகிக்கிறார்கள் . எந்த வேறுபாடும் கிடை 
யாது . அவர்களுக்கிடையே கண்டிப்பாக வேறு 
படுத்திக் காட்ட 

வேண்டுமென் 
கால விபச்சாரிகளை நாம் வழக்கமாக வெறுத்து 
ஒதுக்குகிறோம் , ஆனால் நீண்ட கால விபச்சாரி 
களான உயர்குடும்பப் பெண்களை மதிக்கிறோம் 
என்று தான் சொல்ல வேண்டும் . 


ஆண்களைக் 


முறைகளை 


குறுகிய 


697 


7 


லும் 


காம 


ஜெர்ஸிகள் , சுருள் முடிகள் , உடையலங் 
காரங்கள் என்ற வலையில் நான் இப்படி சிக்கி 
னேன் . வெப்ப அறைகளில் வளரும் வெள்ளரிக் 
காயைப் போல இளைஞர்களிடம் காதல் உணர்ச் 
சியை வளர்க்கின்ற விசேஷமான நிலைமைகளில் 
நான் வளர்ந்தபடியால் என்னைச் சிக்கவைப்பது 
எளிதாகவே இருந்தது . காம உணர்ச்சியைத் 
தூண்டும் 

உணவுகளை நாம் மிக அதிகமாகச் 
சாப்பிடுகிறோம் . அது மட்டுமல்லாமல் முற்றி 

சோம்பேறித்தனமான வாழ்க்கையை 
நடத்துகிறோம் . இவை 

உணர்ச்சியை 
இடைவிடாமல் தூண்டுகின்றன . 

உங் 
ளுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம் அல்லது ஏற் 
படுத்தாதிருக்கலாம் ; ஆனால் இது 

உண்மை . 
நானே சமீபகாலம் வரை இதை உணரத் தவறி 
னேன் . இப்பொழுது இந்த உண்மையை உணர் 
கிறேன் . அதனால் தான் மற்றவர்கள் இந்த உண் 

உணராமலிருப்பதைப் பார்க்கும் 
ழுது , இங்கே 

உட்கார்ந்திருந்த அந்தப் 
பெண்மணி பேசிய மாதிரி அபத்தமாகப் பேசு 
வதைக் கேட்கும் பொழுது எனக்கு ஆத்திர 
மேற்படுகிறது . 

ஆம் , ஐயா , இந்த வசந்தகாலத்தின் போது 
சில விவசாயிகள் என் ஊருக்குப் பக்கத்தில் ஒரு 
யில் பாதையைச் செப்பனிட்டுக் கொண்டிருந் 
தார்கள் . ஒரு இளம் விவசாயியின் வழக்கமான 
உணவு ரொட்டியும் க்வாசும் வெங்காயமும் 
தான் . அவன் உயிரோடிருந்து , உற்சாகமாக , 


மையை 


பொழுது , 


698 


பொழுது 


பவுண்ட் 


மணி 


ஆரோக்கியமாக இருந்து , 

, இலேசான வெளி 
வேலையைச் சுறுசுறுப்பாகச் செய்வதற்கு இந்த 
உணவு போதும் . அவன் ரயில்வேயில் வேலை 
செய்கின்ற 

கூழும் 
இறைச்சியும் அவனுடைய அன்றாட உணவாக 
இருக்கிறது . முப்பது 

பூடுகள் எடையுள்ள 
சரக்கு வண்டியை அன்றாடம் 

பதினாறு 
நேரம் இழுப்பதற்கு இந்த இறைச்சியைச் செல 
விடுகிறான் . அந்த உணவு அவனுக்குச் சரியாக 

ருக்கிறது . ஆனால் நாம் இரண்டு பவுண்டு 
இறைச்சியும் கோழியும் , ஊட்டமான 

தர 
உணவு வகைகளும் மதுபானங்களும் சாப்பிடு 
கின்றோம் . அதை எப்படிச் செலவிடுகிறோம் ? 
உடலின்பத்தில் செலவிடுகிறோம் . அதைச் செல 
விட்டு விட்டோமென்றால் நல்லதே . ஏனென் 
றால் குறுக்கு வழி திறந்தே இருக்கிறது . எந்த 
ஆபத்துமில்லை . ஆனால் எனக்கு அந்தச் குறுக்கு 
வழி அவ்வப்பொழுது மூடியிருந்ததைப் போல 
இருந்தால் அது வெறியை ஏற்படுத்து 
கிறது ; நமது செயற்கையான வாழ்க்கை என்ற 
முப்பட்டைக் கண்ணாடி வழியாக அது வெளி 
வரும் பொழுது , மிகவும் நயமான 

காதல் 
உணர்ச்சியில் 

-சில சமயங்களில் கருத்தியலான 
காதல் கூட- வெளிப்படுகிறது . 

எல்லோரை 
யும் போலவே நானு காதலித்தேன் . என் 
காதலில் பரவசங்கள் , போற்றுதல் , கவிதை 
ஆகிய எல்லா அம்சங்களும் இருந்தன . உண் 
மையில் என்னுடைய இக்காதல் ஒரு பக்கத்தில் 
அவளுடைய தாயார் மற்றும் உடை தயாரிப் 
பாளர்களாலும் மறு பக்கத்தில் சோம்பேறித் 


காம 


699 


இல்லாவிட்டால் , அவளுடைய 
தனமான வாழ்க்கையை நடத்திக் 

கொண்டி 
ருந்த நான் சாப்பிட்ட மிகை உணவினாலும் 
ஏற்பட்டது . ஒரு பக்கத்தில் படகுப் பயணங் 
யும் மற்ற அம்சங்களையும் எடுப்பாகக் காட்டக் 
கூடிய உடை தயாரிப்பாளர்கள் இல்லாதிருந் 
தால் , என்னுடைய எதிர்கால மனைவி உருவமற்ற 
கவுனை அணிந்து கொண்டு வீட்டில் உட்கார்ந் 
திருந்தால் , மறு பக்கத்தில் தான் செய்கின்ற 
வேலைக்கு அவசியமான 

மட்டுமே 
சாப்பிடுகின்ற மனிதனின் வாடிக்கையான 
நிலைமைகளில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் 
என்றால் , என்னுடைய குறுக்கு வழி திறந்திருந் 
தால் ( அது அந்த சமயத்தில் மூடப்பட்டிருந் 
தது ) நான் காதலில் சிக்கியிருக்க மாட்டேன் . 
மற்ற விளைவுகளும் ஏற்பட்டிருக்க மாட்டா . 


உணவை 


8 


ஆனா 


ல் அன்று தற்செயலாக எல்லாமே 
என்னுடைய மன நிலையும் அவளுடைய ஒப்பனை 
யும் படகுப் பயணமும் - பொருந்தியிருந்தன . 
அதற்கு முன்பு இருபது தடவைகள் 
அவை 
பொருந்திவிடவில்லை . ஆனால் இம்முறை அவை 
பொருந்திவிட்டன . பொறியில் அகப்படுவதைப் 

நான் வேடிக்கையாகப் பேசவில்லை . 
நம் காலத்தில் திருமணங்கள் பொறிகளைப் 
போல முன்னரே தயாராக வைக்கப்படுகின் 
றன . இயற்கையாக என்ன இருக்கிறது ? ஒரு 
பெண் பருவமடைகிறாள் , அவளுக்குத் திரு 


போல . 


700 


--- 


கிறது . 


மணம் செய்ய வேண்டும் . அந்தப் பெண் குரூபி 
யாக இல்லாவிட்டால் திருமணத்துக்குத் துடிக் 
கும் ஆண்கள் இருக்கின்ற வரை இது மிகச் 
சாதாரண விஷயம் தான் என்று தோன்றுகிறது . 
பழங்காலத்தில் அப்படித்தான் நடந்தது . ஒரு 
பெண் பருவமடைந்ததும் அவள் பெற்றோர் 
கள் அவளுக்குத் தகுந்த 

தகுந்த கணவனைத் 

கணவனைத் தேர்ந் 
தெடுத்தார்கள் . எல்லா மக்களினங்களிலும் 
சீனர்கள் , இந்தியர்கள் , முகம்மதியர்கள் மற் 
றும் நம் மக்களிடம் இப்படித் தான் நடை 
பெற்றது , இன்றும் 

இப்படியே 

நடைபெறு 
உலகத்தில் குறைந்த பட்சம் 
தொண்ணூற்று ஒன்பது சதவிகிதத்தினரிடம் 
இப்படித் தான் நடைபெறுகிறது . ஆனால் ஒரு 
சதவிகித மக்கள் , நம்மைப் போன்ற ஒழுக்கக் 
கேடர்கள் . இது சரியல்ல என்று முடிவு செய்து 
விட்டார்கள் , ஒரு புதிய முறையைத் தேர்ந் 
தெடுத்திருக்கிறார்கள் . அந்தப் புதிய முறை 
என்ன ? பெண்களை உட்கார்த்திவைத்து அவர் 
களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஆண்களை நடக்க 
வைப்பது --- எல்லாம் சந்தை மாதிரித்தான் 
அந்தப் புதிய முறையாகும் . அவர்கள் தங் 
களுக்குப் பிடிக்கும் பெண்ணைத் தேர்ந்தெடுக் 
கிறார்கள் . பெண்கள் 

உட்கார்ந்து 
கொண்டு ஐயா , என்னைத் தேர்ந்தெடுங்கள் , 
என்னையே ! அவள் வேண்டாம் ! என்னைத் தேர்ந் 
தெடுங்கள் ! எவ்வளவு அழகான தோள்கள் , 
இன்னும் மற்றவைகளைப் பாருங்கள் 
( பலமாகச் சொல்வதற்குப் பயந்தவர்களாக ) 
மனதுக்குள் சொல்லிக் கொள் கிறார்கள் . ஆண் 


அங்கே 


என்று 


701 


-- 


களாகிய நாம் அவர்களுக்கு முன்னாலும் பின் 
னாலும் நடந்து கொண்டு அவர்களை உற்றுப் 
பார்க்கிறோம் . நமக்காக நடத்தப்படும் இந்தக் 
கண் காட்சியைப் பற்றி மிகவும் மகிழ்ச்சி அடை 
கிறோம் . ஓ ! எனக்குத் தெரியும் . நான் சிக்கிக் 
கொள்ள மாட்டேன் என்று ஆண்கள் நினைக் 
கிறார்கள் . ஒரே ஒரு வினாடி மட்டும் , அப்புறம் - 
அவன் கவனமாக இல்லையென்றால் டப் ! 
பொறியில் சிக்கிக்கொண்டான் . 

அது வேறு எப்படி இருக்க முடியும் ? பெண் 
ஆணைத் தேர்ந்தெடுக்கலாமா ? என்று நான் 
கேட்டேன் . 

எப்படி இருக்கலாம் என்று எனக்குத் தெரி 
யாது . சமத்துவம் வேண்டுமென்றால் உண்மை 
யான சமத்துவம் இருக்கட்டும் . பெற்றோர்கள் 
திருமணங்களை நிச்சயிப்பது சரியல்ல என்றால் 
அதைக் காட்டிலும் 
காட்டிலும் ஆயிரம் 

மடங்கு 
மோசம் . முதல் உதாரணத்திலாவது உரிமை 
களும் சந்தர்ப்பங்களும் குறைந்த பட்சம் சம 

ருக்கின்றன . இந்த உதாரணத்தில் 
பெண் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்ற 
அடிமையாக அல்லது பொறியில் வைக்கப்படும் 
இரையாக இருக்கிறாள் . அந்தப் பெண்ணின் 
ஒரே வேலை ஒரு மாப்பிள்ளையை வலை போட்டுப் 
பிடிப்பது தான் என்று ஒரு தாயாரிடம் அல்லது 
பெண்ணிடமே சொல்லிப் பாருங்கள் . அட கட 
வுளே ! என்ன அநியாயம் ! ஆனால் உண்மையில் 
அந்த ஒரு வேலையை மட்டுமே அவர்கள் எல் 
லோரும் செய்கிறார்கள் , அவர்கள் செய்வதற்கு 


மாக 


702 


ருத் 


வேறொன்றுமில்லை . இளம் பெண்கள் , 
தவறும் அறியாதவர்கள் இந்த வேலையில் ஈடு 
பட்டிருப்பதைப் பார்க்க பயங்கரமாக 
கிறது . அதிலும் இதை பகிரங்கமாகச் செய் 
கிறார்கள் , இருக்கட்டும் . ஆனால் இது எல்லாம் 
மோசடி . ஆ ! உயிரினங்களின் தோற்றம் எவ் 
வளவு சுவாரசியமானது ! ஆ ! என் லீஸாவுக்கு 
ஓவியத்தில் அதிகமான பிரியம் ! நீங்களும் கண் 
காட்சிக்கு வருகிறீர்களா ? மிகவும் அறிவூட்டக் 
கூடியது ! மூன்று குதிரைச் சறுக்கு வண்டிப் 
பயணங்களும் நாடகமும் 

ஸிம்பனியும் ? ஆ , 
எவ்வளவு 

அற்புதமானது ! என் லீஸாவுக்கு 
என்றால் 

பைத்தியம் . நீங்கள் இந்தக் 
கருத்துக்களை ஏன் ஒத்துக் கொள்ளாதிருக்கிறீர் 
கள் ? படகுப் பயணங்கள் ! .. ஆனால் இந்தப் 
பேச்சு முழுவதிலும் அவளுடைய ஒரே எண் 
ணம் : என்னை எடுத்துக் கொள் , எடுத்துக் கொள் , 
அல்லது என்னுடைய 

லீஸாவை எடுத்துக் 
கொள் ! இல்லை , என்னையே ! குறைந்த பட்சம் 
தடவை மட்டுமாவது ..... சீ ! 

என்ன 
போலித்தனம் ! எவ்வளவு அருவருப்பு ! என்று 
சொல்லி விட்டு அவர் கடைசியாக மிச்சமிருந்த 
தேநீரைக் குடித்த பிறகு 

குடித்த பிறகு கோப்பைகளையும் 
பாத்திரங்களையும் ஒதுக்கி வைக்கத் தொடங் 


சை 


கினார் . 


9 


இந்த உலகத்துக்குத் துன்பத்தைத் தரு 
கின்ற பெண்களின் ஆட்சி என்ற மூலவேர் 
இதற்குக் காரணம் 

உங்களுக்குத் 


என்பது 


703 


மான 


தெரிந்திருக்கும் என்று தேயிலையையும் சர்க் 
கரையையும் பைக்குள் வைத்துக் கொண்டு 
அவர் பேசத் தொடங்கினார் . 

எந்தப் பெண்களின் ஆட்சி ? உரிமைகள் , 
அந்த உரிமைகளின் 

உரிமைகளின் பலன்கள் ஆண்களுக்குச் 
சாதகமாக அல்லவா இருக்கின்றன என்றேன் . 

ஆமாம் , ஆமாம் . அது தான் என்று அவர் 
என் பேச்சில் குறுக்கிட்டார் . இதைப் பற்றித் 
தான் நான் உங்களிடம் பேச விரும்பினேன் . 
அதாவது ஒரு பக்கத்தில் , பெண்ணை மிகவும் 
கீழான நிலைமைக்குத் தள்ளிவிட்ட போதிலும் 
அவள் ஆதிக்கம் செலுத்துவது அசாதாரண 

நிகழ்வு தான் . மறு பக்கத்தில் , அதை 
விளக்குவது 

சட்ட நிலைமையே . ஒன்றின் 
விளைவாக மற்றொன்று ஏற்பட்டிருக்கிறது . 
யூதர்கள் அடக்குமுறைக்கு ஆளானபோதிலும் 
பணத்தின் அதிகாரம் தங்களுக்குக் கிடைத் 
திருப்பதில் திருப்தி அடைவதைப் போல . ஆ ! 
நாங்கள் வர்த்தகர்களாக மட்டும் தான் இருக்க 
வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா ? 
மிகவும் சரி . அப்படியே ஆகட்டும் . வர்த்தகர் 
கள் என்ற முறையில் உங்களை அடக்கி ஆளு 
வோம் 

யூதர்கள் சொல்கிறார்கள் . 
ஓகோ , நாங்கள் போகப் பொருளாகத்தான் 
இருக்க வேண்டுமென்று நீங்கள் விரும்புகிறீர் 
களா ? சரி . போகப் பொருள் என்ற முறையில் 
உங்களை எங்கள் அடிமைகளாக்குவோம் என்று 
பெண்கள் சொல்கிறார்கள் . ஒரு பெண்ணுக்கு 
உரிமைகள் இல்லை என்பது எதில் அடங்கியிருக் 
கிறது ? நீதிபதியைத் தேர்ந்தெடுக்க வாக்களிக்க 


என்று 


704 


அல்லது தானே நீதிபதியாக அவளுக்கு உரிமை 
யில்லை என்பது முக்கியமல்ல-- இம்மாதிரியான 
செயல்களை உரிமை என்று சொல்ல முடியாது . 
தாம்பத்திய வாழ்க்கையில் ஆணோடு அவளுக்குச் 
சமத்துவம் கிடையாது ; தன் விருப்பம் போல 
ஒரு ஆணோடு இன்பம் அனுபவிப்பதற்கு அல்லது 
அந்த நபருக்குத் தன்னைக் கொடுக்க மறுப் 
பதற்கு அவளுக்கு உரிமையில்லை , ஒரு ஆணால் 
தேர்ந்தெடுக்கப்படுவதற்குப் பதிலாகத் தன் 
விருப்பத்துக்குரிய ஆண் மகனைத் தேர்ந்தெடுத் 
துக்கொள்ள அவளுக்கு உரிமையில்லை என்ப 
தில் அது அடங்கியிருக்கிறது . இதை இழிவு 
என்று சொல்கிறீர்களா ? சரி . அப்படியானால் 
ஆணுக்கும் அப்படிப்பட்ட உரிமைகள் இருக்கக் 
கூடாது . இப்பொழுது ஆணுக்குத் தரப்பட் 
டிருக்கும் உரிமை பெண்ணுக்குக் கிடையாது . 
எனவே இந்த உரிமையை இழந்ததை ஈடு 
செய்வதற்காக அவள் ஆண் மகனின் உணர்ச் 
சிகளைத் தூண்டுகிறாள் . அவருடைய உணர்ச்சி 
களை முடுக்கிவிட்டு அவர் தேர்ந்தெடுப்பதென் 
பதே வெறும் சம்பிரதாயம் என்று சொல்லக் 
கூடிய அளவுக்கு அவரை அடிமைப்படுத்தி விடு 
கிறாள் . அவள் தான் உண்மையில் தேர்ந்தெடுக் 
கிறாள் . தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற் 
றிக் கொள்வதற்கு இந்த வழியைக் கண்டுபிடித் 
ததும் அவள் எல்லோர் மீதும் பயங்கரமான 
அதிகாரத்தைச் செலுத்துவதற்கு இதைப் 
பயன்படுத்துகிறாள் . 

இந்த விசேஷமான அதிகாரம் எங்கே இருக் 
கிறது ? என்று நான் கேட்டேன் . 


- 


45- 2442 


705 . 


கடை 


" எங்கே இருக்கிறதா ? எங்குமே , எல்லாவற் 
றிலுமே இருக்கிறது . ஒவ்வொரு முக்கியமான 
நகரத்திலுமுள்ள பெரிய கடைகளைப் போய்ப் 
பாருங்கள் . 

இவற்றில் கோடிக் கணக்கான 
ரூபிள்கள் செலவிடப்படுகின்றன . 

நம்மால் 
கணக்கிட முடியாத அளவுக்கு அதிகமானவர் 
கள்- பாடுபட்டுத் தயாரித்த பொருள்கள் 
அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன . 
ஆனால் நன்றாகப் பாருங்கள் : இந்தக் 
களில் பத்தில் ஒன்பது பங்கில் ஆண்களின் உப 
யோகத்துக்குரிய 

எந்தப் பொருளையாவது 
பார்க்க முடியுமா ? வாழ்க்கையின் ஆடம்பரப் 
பொருள்கள் எல்லாமே பெண்களுக்காகத் 
தயாரிக்கப்பட்டு அவர்களாலே வாங்கப்படு 
கின்றன . எல்லாத் தொழிற்சாலைகளையும் எண் 
ணுங்கள் . 

மிகவும் அதிகப் பெரும்பான்மை 
யான தொழிற்சாலைகள் பெண்களுக்காக 
யோகமில்லாத ஆபரணங்களையும் வண்டிகளை 
யும் நாற்காலிகளையும் விளையாட்டுப் பொருட் 
களையும் தயாரித்துக் கொண்டிருக்கின்றன . 
பெண்களின் சபலத்தைத் திருப்தி செய்வதற் 
காக நடைபெறுகின்ற இந்த இரக்கமற்ற 
தொழிற்சாலை உழைப்பில் கோடிக் கணக்கான 
வர்கள் - பல தலைமுறைகளாக அடிமைகளாக 
இருப்பவர்கள் - தங்களையே அழித்துக் கொள் 
கிறார்கள் . பெண்கள் 

அரசிகளைப் 
மனிதகுலத்தில் பத்தில் ஒன்பது பகுதியினரைச் 
சிறையிலடைத்துத் தங்களுக்கு அடிமைகளாகப் 
பாடுபடுமாறு கட்டாயப்படுத்துகிறார்கள் . 
ஆண்களோடு பெண்களுக்குச் சம உரிமைகளைத் 


உப 


போல , 


706 


காம 


தர மறுத்து அவர்களை அவமதித்ததற்காக நம் 
முடைய சிற்றின்ப உணர்ச்சிகளை முடுக்கிவிட்டு , 
பொறியில் நம்மைச் சிக்கவைத்து அவர்கள் 
பழிவாங்குகிறார்கள் . ஆம் , எல்லாமே அதற் 
காகத் தான் . 

உணர்ச்சியைத் தூண்டு 
வதற்குத் தங்களை ஒரு கருவியாகப் பெண் 
கள் ஆக்கிக் கொண்டிருப்பதால் அவர்களுக்கு 
முன்பாக ஆண் தன்னுடைய நிதானத்தைக் 
காத்துக்கொள்ள முடிவதில்லை . ஒரு ஆண் ஒரு 
பெண்ணுக்குப் பக்கத்தில் வந்தவுடனே அவன் 
அவளுடைய போதையில் மயக்கமடைந்து தடு 
மாறுகிறான் . அலங்காரமான நடன கவுனை 
அணிந்து கொண்டிருக்கும் பெண்ணைப் பார்த்த 
வுடன் முன்பு நான் ஒரு வகையான சங்கடத் 
துக்கு ஆளானேன் , அவர்களிடம் கெஞ்சினேன் . 
ஆனால் இப்பொழுது நான் பீதியடைகிறேன் .. 
ஏனென்றால் நான் அந்தப் பெண்ணிடம் ஆபத் 
தான , சட்டத்துக்குப் புறம்பான ஏதோ ஒன் 
றைக் காணுகிறேன் . உதவி ! 

கத்த , 
இந்த அபாயகரமான பொருளிடமிருந்து 
( பெண்ணிடமிருந்து ) என்னைக் 

காப்பாற்றுங் 
கள் 

போலீசைக் கூப்பிடுவதற்கு , 
அவளைச் சிறையில் தள்ளுங்கள் என்று 
வதற்குத் துடிக்கிறேன் . 
நீங்கள் சிரிக்கிறீர்களா ? 

அவர் 
என்னை அதட்டினார் . “ இது வேடிக்கையல்ல .. 
ஆண்களின் உணர்ச்சிகளைத் தூண்டுகின்ற நேர 
டியான உத்தேசத்தோடு பெண் தன் உடலை 
அலங்கரித்துக் கொள்வதைப் போல கலவரத் 
தை உண்டாக்குகின்ற ஒன்றை அனுமதிக்கக் 


என்று 


என்று 


கோரு 


என்று 


45+ 


707 


காலம் 


கூடிய சமூகம் எப்படி இருக்க முடிந்தது என்று 
மக்கள் அதிசயப்படுகின்ற , இதைப் புரிந்து 
கொள்கின்ற 

வரும் - அது சீக்கிரத் 
திலேயே வரப் போகிறது என்று நான் உறு 
தியாகச் சொல்வேன் . ஆண்கள் நடந்து செல் 
லும் பாதைகளில் பொறிகளை வைப்பதைப் 
போன்றது தானே இதுவும் . அதைக் காட்டிலும் 
ஆபத்தானது ! சூதாட்டத்துக்குத் தடை விதிப் 
பதும் ஆண்களின் காம உணர்ச்சியைத் தூண்டு 
வதற்காக விபச்சாரியைப் போல ஆடையணி 
களால் பெண்கள் தங்கள் உடலை அலங்கரித்துக் 
கொள்வதற்குத் தடைவிதிக்காமல் இருப்பதும் 
ஏன் ? அதைக் காட்டிலும் இது ஆயிரம் மடங்கு 
ஆபத்தாயிற்றே ! 

10 


" ஆகவே இப்படி நான் சிக்கிக்கொண்டேன் . 
காதலில் மூழ்கிவிட்டதாகச் சொல்கிறார்களே , 
அந்த நிலையில் நான் இருந்தேன் . அவளைத் 
தூய்மையின் சிகரம் என்று நான் கருதியது 
மட்டுமல்ல , எங்கள் திருமணம் நிச்சயிக்கப்பட் 
டிருந்த அந்தக் கட்டத்தில் நானும் தூய்மை 
யின் சிகரமாக இருந்தேன் . ஒருவர் கயவனாக 

ருக்கலாம் ; ஏதாவது ஒரு அம்சத்தில் தன்னைக் 
காட்டிலும் மோசமான ஒருவன் இருப்பது 
அந்தக் கயவனுக்குக் 

தன்னைப் பற்றி 
மகிழ்ச்சியடைவதற்கும் பெருமைப்படுவதற்கும் 
காரணமாக இருக்கிறது . என்னுடைய நிலைமை 
யும் அப்படித்தான் இருந்தது . நான் பணத் 
துக்காகத் திருமணம் செய்து கொள்ளவில்லை . 


கூட , 


708 


நான் 


எனக்குப் பேராசை கிடையாது . என்னுடைய 
நண்பர்கள் பலரும் பணத்துக்காக அல்லது 
பெரிய இடத்துத் தொடர்புகளுக்காகத் திரு 
மணம் செய்து கொண்டிருந்தார்கள் . 
பணக்காரன் . அவளோ ஏழை . அது ஒரு விஷ 
யம் . அதோடு திருமணத்துக்கு முன்பிருந்ததைப் 
போல பல பெண்களோடு வாழ்க்கை நடத்து 
வதைத் தொடரும் உத்தேசத்தோடு மற்றவர் 
கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் . நானோ 
திருமணத்துக்குப் பிறகு கண்டிப்பாக ஒரு தார 
வாழ்க்கை நடத்துவதென்று உறுதியாக முடிவு 
செய்திருந்தேன் . இது 

து என்னைப் பற்றி நானே 
மிக அதிகமாகப் பெருமைப்படச் செய்தது . 
ஆம் . நான் ஒரு அருவருக்கத்தக்க பன்றியாக 
இருந்தேன் . ஆனால் நான் ஒரு தேவன் என்று 
கற்பனை செய்துகொண்டேன் . 

“ என் திருமண நிச்சயதார்த்தக் கட்டம் 
அதிகக் காலம் நீடிக்கவில்லை . அந்தக் காலத் 
தைப் பற்றி நினைப்பதற்கே எனக்கு வெட்கமாக 
இருக்கிறது ! எவ்வளவு கேவலம் . அப்பொழுது 
உடற் காதலல்ல , ஆன்மிகக் காதல் இருப்ப 
தாக நாம் நினைக்கிறோம் . அது ஆன்மிகக் காதல் , 
ஆன்மிக உறவு என்றால் நம்முடைய வார்த்தை 
களும் பேச்சுக்களும் உரையாடல்களும் அந்த 

உறவைப் பிரதிபலிக்க வேண்டும் . 
ஆனால் என் விஷயத்தில் அப்படி நடக்கவில்லை . 
நாங்கள் இருவரும் தனியே இருந்த சந்தர்ப் 
பங்களில் பேசுவதே எனக்குக் கஷ்டமாக இருந் 
தது . ஏதாவது பேசுவதற்கு மாபெரும் முயற்சி 
அவசியமாக இருந்தது . ஏதாவது பேசுவதற் 


ஆன்மிக 


709 


வாழ 


குக் கூட நான் நெடுநேரம் சிந்தித்துக் கொண் 
டிருப்பேன் . அதைப் பேசிய பிறகு மௌனத் 
தில் மூழ்கிவிடுவேன் , இனி எதைப் பற்றிப் 
பேசலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருப்பேன் . 
எங்களுக்கிடையே பேசுவதற்கு 

ஒன்றுமே 
இல்லை . நாங்கள் இருவரும் சேர்ந்து 
வேண்டிய எதிர்கால வாழ்க்கையைப் பற்றி , 
எங்கள் திட்டங்களையும் ஏற்பாடுகளையும் 
பற்றிப் பேசக்கூடிய எல்லாவற்றையுமே பேசி 
முடித்துவிட்டோம் . வேறு என்ன இருக்கிறது ? 
நாங்கள் மிருகங்களாக இருந்தால் நாங்கள் 
பேச முடியாது என்பதைப் புரிந்துகொண்டிருப் 
போம் . ஆனால் மனிதப் பிறவிகள் என்ற முறை 
யில் நாங்கள் பேசிக் கொள்வோம் என்று எதிர் 
பார்க்கப்பட்டது . ஆனால் நாங்கள் ஒன்றுமே 
பேசவில்லை . ஏனென்றால் நாங்கள் மனதில் 
நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் உரையாட 
லுக்குரிய பொருளல்ல . இவை எல்லாவற்றோ 
டும் அருவருக்கத்தக்க மரபு சாக்கலேட்டு 
கள் , இனிப்புத்தீனியை வயிற்றில் அடைத்துக் 
கொள்வது , வீட்டைத் தயாரித்தல் , படுக்கை 
அறை , மெத்தைகள் , 

கவுன்கள் , உடைகள் , 
பீரோ முதலிய அருவருக்கத்தக்க திருமணத் 
தயாரிப்புகள் -- சேர்ந்து கொண்டது . அந்தக் 
கிழவர் வற்புறுத்திப் பேசிய ‘ டோமஸ்த்ரோய் 
முறையின் கீழ் சீர் வரிசை , கட்டில் , இறகு 
மெத்தைகள் -- இவை அனைத்துமே அந்த 
மர்மச் சடங்கில் சில விவரங்கள் . ஆனால் இப் 
பொழுது திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து 
கொண்டிருப்பவர்களில் பத்தில் ஒன்பது நபர் 


710 


நானும் 
கள் கூட அந்த மர்மத்தில் நம்பிக்கை வைப்ப 
தில்லை , அல்லது தான் செய்யப் போகின்ற 
காரியம் சமூகப் பொறுப்பைக் கொண்டிருக் 
கிறதென்று நம்புவதுமில்லை . திருமணத்துக்கு 
முன்பே உடலுறவில் ஈடுபடாத நபரை நூறில் 
ஒருவராகக் கூடப் பார்க்க முடியாதிருக்கும் 
பொழுது , தனக்குக் கிடைக்கக் கூடிய முதல் 
சந்தர்ப்பத்தில் மனைவியை ஏமாற்றத் துணியா 
தவர் ஐம்பதில் ஒருவர் கூட ல்லாதிருக்கும் 
பொழுது திருமணம் செய்து கொள்ளும் பெரும் 
பான்மையானவர்கள் மாதா கோவிலில் நடை 
பெறும் திருமணச் சடங்கை ஒரு குறிப்பிட்ட 
பெண்ணைத் தன்னுடைய உடைமையாக்கிக் 
கொள்வதற்கு விதிக்கப்படுகின்ற நிபந்தனை 

மட்டுமே கருதும் பொழுது இவை 
அனைத்தையும் நீங்கள் நினைத்துப் பார்க்கின்ற 
பொழுது - இத்தயாரிப்புகளின் பயங்கரமான 
அர்த்தம் தெளிவாகத் தெரிகிறது . 
அனைத்துமே தம்மளவில் 

முடிவாகத் 
தோன்றுகின்றன . அது ஒரு விற்பனை என்று 
தெரிந்து கொள்கிறோம் . ஒரு அறியாப் பெண்ணை 

குறைவான ஒரு ஆணுக்கு விற்பனை 
செய்கிறார்கள் . அந்த விற்பனை 

அதற்குப் 
பொருத்தமான சடங்குகளோடு நடைபெறு 
கிறது . 

11 
எல்லோரும் இப்படித்தான் 

திருமணம் 

இப்படியே 
திருமணம் செய்து கொண்டேன் . 

பிறகு எல் 


யாக 


வை 


ஒழுக்கக் 


711 


லோரும் போற்றிப் புகழும் தேநிலவுக்குப் புறப் 
பட்டேன் . அந்தப் பெயரே எவ்வளவு இழி 
வாக இருக்கிறது ! என்று அவர் அருவருப் 
போடு சீறினார் . ஒரு சமயம் பாரிசில் 
விசித்திரங்களைச் சேகரித்து வைத்திருக்கும் 
கண்காட்சிக்குப் போயிருந்தேன் . அங்கே தாடி 
வளர்ந்துள்ள பெண்ணையும் பாதி மீனாகவுள்ள 
நாயையும் பார்த்தேன் . ஒரு ஆண் பெண்ணு 
டைய உடைகளை அணிந்து கொண்டு தாடிப் 
பெண்ணாகத் தோன்றினான் . ஒரு நாயின் உட 
லில் ஸீல் மீனின் தோலைக் கட்டி தண்ணீர்த் 
தொட்டிக்குள் நீந்தவிட்டிருந்தார்கள் என் 
பதை 

அறிந்தேன் . அந்தக் கண்காட்சியில் 
சுவாரசியமாக ஒன்றுமே இல்லை . ஆனால் நான் 
வெளியே வந்தபொழுது அந்தக் கண்காட்சி 
யை விளம்பரம் செய்பவன் என்னைச் சுட்டிக் 
காட்டியபடியே பொது மக்களிடம் பேசினான் : 
இந்தக் கண்காட்சியைப் பார்க்கலாமா வேண் 
டாமா என்று இந்த கனவானிடம் கேளுங்கள் ! 
அனுமதிச் சீட்டுகளை வாங்குங்கள் ! அனுமதிச் 
சீட்டுகளை வாங்குங்கள் ! விலை 

ஒரு பிராங்க் 
தான் ! என்றான் . அந்தக் கண்காட்சி பார்க்கத் 
தகுதியில்லாதது என்று கூறுவதற்கு 

கூறுவதற்கு எனக்கு 
வெட்கமாக இருந்தது . அந்த விளம்பரக்கார 
னுக்கு அது புரிந்திருக்க வேண்டும் . தே நிலவு 
என்னும் 

அருவருப்பான அனுபவத்துக்கு 
ஆளானவர்களும் இதே மாதிரியானவர்கள் 
தான் என்று கருதுகிறேன் . மற்றவர்களின் நம் 
பிக்கையைக் கெடுப்பதற்கு அவர்கள் விரும்பு 
வதில்லை . நானும் மற்றவர்களுடைய நம்பிக் 


712 


மாக , 


கையைக் குலைக்காமல் தான் இருந்தேன் . ஆனால் 
இப்பொழுது உண்மையை மறைப்பதற்கு ஒரு 
காரணமும் கிடையாது என்பதைப் 

என்பதைப் பார்க்கி 
றேன் . உண்மையை எடுத்துக் கூறுவது என் 
னுடைய கடமை 

கடமை என்றும் கருதுகிறேன் . என் 
னுடைய தே நிலவு சங்கடமான தாக , அவமான 

அருவருப்பாகவும் பரிதாபகரமாகவும் 
எல்லாவற்றையும் காட்டிலும் சலிப்புத் 
தருவதாகவும் இருந்தது ! வர்ணிக்க முடியாத 
அளவுக்குச் சலிப்பாக இருந்தது . இதே மாதிரி 
யான அனுபவம் முதன் முதலாகப் புகை பிடித்த 
பொழுது எனக்கு ஏற்பட்டது , எனக்கு வாந்தி 
வந்தது . ஆனால் அதை விழுங்கிக் 

கொண்டு 
மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல நடித்தேன் . 
புகை பிடிப்பதை ரசிப்பது - அது 

அது முடியுமா 
அனுபவமடைந்த பிறகு தான் ஏற்படு 
கிறது . இதுவும் அதைப் போன்றதே . இந்தத் 
தீயொழுக்கத்திலிருந்து தம்பதிகள் ஏதேனும் 
ன்பமடைய வேண்டுமென்றால் அதற்குத் தங் 
களைப் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் . 

தீயொழுக்கம் என்று சொல்கிறீர்களா ? 
என்று நான் கேட்டேன் . மிகவும் இயற்கை 
யான மனித நடவடிக்கையைப் பற்றியல்லவா 
பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் . 

இயற்கையானதா ? என்று அவர் கேட் 
டார் . இயற்கையானதா ? இல்லை . 
இதற்கு எதிரான முடிவுக்கு வந்திருக்கிறேன் 
என்பதைச் சொல்லி விட வேண்டும் . அது இயற் 
கைக்கு எதிரா - னது , மிகச் செயற்கை - யா - ன - து . 
குழந்தைகளைக் கேளுங்கள் . ஒன்றுமறியாத 


னால் 


. 


நான் 


713 


ளம் பெண்ணைக் கேளுங்கள் . என் தங்கை 
மிகவும் இளம் பெண்ணாக இருந்த பொழுது 
அவளைக் காட்டிலும் இரண்டு மடங்கு வயதான 
ஒரு ஒழுக்கக்கேடனுக்கு அவளைத் திருமணம் 
செய்து வைத்தோம் . திருமணம் முடிந்த இர 
வில் 

அவள் வெளுத்துப் போய்க் கண்ணீர் 
வடிய , மாட்டேன் 

முடியாது- 
என்று சொல்லிக் கொண்டு அவனிடமிருந்து 
நடுங்கியபடி ஓடி வந்தபொழுது நாங்கள் எவ் 
வளவு ஆச்சரியமடைந்தோம் என்பது எனக்கு 
நினைவிருக்கிறது . அவன் எப்படி நடந்து கொண் 

என்பதை அவளால் வர்ணிக்கக் 


-முடியவே 


டான் 


கூட 


முடியவில்லை . 


, 


இதை இயற்கையானது 

என்று 

நீங்கள் 
சொல்கிறீர்கள் ! இயற்கையான விஷயங்கள் 
இருக்கின்றன . உதாரணமாக 

சாப்பிடுவது 
தொடக்கத்திலிருந்தே இனிமையாகவும் மகிழ்ச் 
சியூட்டுவதாகவும் அவமானம் இல்லாதது மான 
விஷயம் . ஆனால் இது அப்படிப்பட்டதல்ல . 
இது அருவருப்பானது . வெட்கக் கேடானது , 
வேதனையளிப்பது . இல்லை , 

இயற் 
கையானதல்ல ! ஒழுக்கங்கெடாத பெண் 
எப்பொழுதும் இதை வெறுக்கிறாள் என்பதில் 
எனக்குச் சந்தேகம் கிடையாது . 

ஆனால் மனித இனம் நீடிப்பது எப்படி ? 
என்றேன் நான் . 

" மனித இனம் கடலின் அடிமட்டத்துக்குப் 
போய்விடாது ! இந்த 

இந்த வழக்கமான , நேர்மை 
யற்ற மறுப்பை அவர் எதிர்பார்த்துக் கொண் 
டிருந்ததைப் போல அதைக் கிண்டலாகத் 


714 


என் 


திருப்பிச் சொன்னார் . ஆங்கிலப் பிரபுக்கள் 
அதிகமாகச் சாப்பிட வசதி செய்வதற்காக நீ 
கருத் தடையைப் பிரச்சாரம் செய்ய முடியும் . 
விரும்பத்தகாத விளைவுகள் ஏற்படாமல் உட 
லின்பத்தை அனுபவிப்பதற்காகக் கருத் தடை 
யை நீ பிரச்சாரம் செய்ய முடியும் . ஆனால் 
ஒழுக்கத்தின் பெயரால் கருத் தடையைப் பிரச் 
சாரம் செய்ய ஒருவர் வாயைத் திறந்தால் 
போதும் , பாவம் ! ஓ ! எவ்வளவு கூச்சல் ! ஒன்று 
அல்லது இரண்டு டஜன் நபர்கள் தாங்கள் 
பன்றிகளாக இருந்தது போதும் என்று முடிவு 
செய்தால் , உடனே மனிதகுலம் நீடிப்பது எப் 
படி என்று கேட்கப்படுகிறது . மன்னியுங்கள் . 
அந்த விளக்கு 

கண்ணை 

உறுத்துகிறது . 
அதற்கு மேல் திரையைப் போடுவதில் உங் 
களுக்கு ஆட்சேபமில்லையே ? என்று விளக்கைச் 
சுட்டிக் காட்டிக் கொண்டு அவர் கேட்டார் . 
அதனால் எனக்குச் சிரமம் கிடையாது என்று 

கூறினேன் . அவர் தனக்குரிய நடுக்க 
மான முறையில் பெஞ்சின் மீது ஏறி நின்று 
திரையை இழுத்து விளக்கை மறைத்தார் . 
உங்கள் 

கருத்தை எல்லோரும் பின்பற் 
றினால் மனித இனம் பூண்டற்றுப் போய்விடும் 
என்று நான் கூறினேன் . 
அவர் உடனடியாக பதில் சொல்லவில்லை . 
" மனித இனம் நீடிப்பதைப் பற்றி நீங்கள் 
கவலைப்படுகிறீர்களா ? அவர் மறுபடியும் 
எனக்கு எதிராக உட்கார்ந்து கொண்டு , கால் 

அகலமாக விரித்து வைத்துக் கொண்டு 
குனிந்து முழங்கால்களின் மீது முழங்கைகளை 


நான் 


களை 


715 


வைத்துக் கொண்டு கேட்டார் . 

“ மனிதகுலம் 
ஏன் நீடிக்க வேண்டும் ? 

ஏன் கேட்கிறீர்கள் ? இல்லையென்றால் நீங் 
களும் நானும் இருக்க மாட்டோமே .. 

நாம் எதற்காக இருக்க வேண்டும் ? 
எதற்காக ? வாழ்வதற்காக . 
நாம் எதற்காக வாழ வேண்டும் ? வாழ்க்கை 
யில் குறிக்கோள் ல்லையென்றால் , வாழ்வது 
மட்டுமே குறிக்கோளாக இருந்தால் வாழ்க்கை 
யில் எந்த நோக்கமும் இல்லாமற் போய்விடு 
கிறது . இது உண்மையென்றால் ஷோப்பென் 
ஹாவுரும் ஹார்த்மானும் பௌத்தர்களும் 
சொல்வது முற்றிலும் சரியானதே . 

ஆனால் 
வாழ்க்கையில் 

குறிக்கோள் இருந்தால் 
அந்தக் குறிக்கோள் நிறைவேறியதும் வாழ்க் 
முடிவடைந்து விட 

வேண்டும் என்பது 
தெளிவாகும் . அதுதான் ஒரே முடிவு என்று 
அவர் உணர்ச்சிவசப்பட்டுக் கூறினார் . இந்தக் 
கருத்தை அவர் மிகவும் முக்கியமாகக் கருதினார் 
என்பது வெளிப்படையாகும் . அது தான் ஒரே 
முடிவு . இதைச் சிந்தியுங்கள் . மனித வாழ்க்கை 
யின் நோக்கம் நன்மையும் நலமும் காதலும் 
என்றால் , மத நூல்களில் சொல்லப்பட்டிருப் 
பவை-- எல்லா மக்களையும் அன்பு ஒன்று படுத் 
தும் , போர்வாளுக்குப் பதிலாகக் கலப்பைகள் 
வரும் , இன்னும் இதரவை- மனித வாழ்க்கை 
யின் குறிக்கோள் என்றால் இந்தக் குறிக்கோளை 
நாம் சாதிக்க முடியாதபடி தடுப்பது என்ன ? 
நம்முடைய பேராசைகள் தான் . எல்லாப் 
பேராசைகளிலுமே மிகவும் வலிமையானது , 


கை 


716 


மிகவும் தீங்கானது , விடாப்பிடியானது சிற் 
றின்ப வேட்கையே , பாலுணர்ச்சியே . எனவே 
பேராசைகளை குறிப்பாக அவற்றிலேயே 
மிகவும் வலிமையான உடலின்ப உணர்ச்சியை 
கட்டுப்படுத்திவிட்டால் 

மத 

நூல்களில் 
சொல்லப்பட்டிருக்கும் முன்னறிவிப்புகள் நிறை 
வேறும் , மனிதகுலம் ஒன்றாக இணைக்கப்படும் , 
மனித வாழ்க்கையின் குறிக்கோள் நிறைவே 
றும் . அதற்குப் பிறகு மனிதகுலம் வாழ்வதற்கு 
எந்த இலட்சியமும் எஞ்சியிருக்காது . மனிதகு 
லம் இருக்கும் வரை ஒரு இலட்சியம் அதற்கு 

ச்சியைத் தருகிறது . அது இயன்றவரை 
குட்டிகளைப் பெற வேண்டும் என்ற பன்றிகள் , 
முயல்களின் இலட்சியம் அல்ல . உடலுறவின் 
மூலம் மிகவும் நயமான இன்பத்தை அனுபவிக்க 
வேண்டும் என்ற குரங்குகள் மற்றும் பாரிஸ் 
நகரவாசிகளின் இலட்சியமாகவும் இருக்காது . 
புலனடக்கத்தாலும் தூய்மையாலும் சாதிக்கப் 
படும் நல்லனவே அந்த இலட்சியமாகும் . மனி 
தர்கள் எப்பொழுதுமே இந்த இலட்சியத்தை 
அடைய முயன்று வந்திருக்கிறார்கள் , இனியும் 
எப்பொழுதும் முயற்சி செய்வார்கள் . ஆனால் 
அதிலிருந்து வருவது என்ன என்று பாருங்கள் . 

அதிலிருந்து இது தான் வருகிறது . உடற் 
பசி ஒரு பாதுகாப்பு விசை என்று கருதுவதாகத் 
தோன்றுகிறது . இன்றைய தலை முறையால் 
மனிதகுலத்தின் இலட்சியத்தை அடைய முடிய 
வில்லை . அதன் பேராசைகளால் தான் அந்த 

லட்சியத்தை அடைய முடியவில்லை . அந்தப் 
பேராசைகளில் மிகவும் வலிமையானது பாலு 


717 


தலை 


தலை 


ணர்ச்சியே . பாலுணர்ச்சி ஒரு புதிய 

புதிய தலை 
முறையை உற்பத்தி செய்கிறது . இந்த இலட் 
சியத்தை அடைகின்ற வாய்ப்பு இந்தப் புதிய 
தலை முறைக்குத் தரப்படுகிறது . ஆனால் அந்தப் 
புதிய முறையாலும் 

இலட்சியத்தை 
அடைய முடியவில்லை , எனவே அந்த வாய்ப்பு 
அடுத்த தலை முறைக்கு , அதற்கடுத்த மற்றும் 
அதற்கடுத்த 

முறைக்குக் கொடுக்கப் 
படுகிறது . இது இலட்சியத்தை அடைகின்ற 
வரை , முன்னறிவிப்புகள் நிறைவேறும் வரை , 
மனிதகுலம் ஒன்றாகச் சேரும் வரை இப்படியே 
தொடர்கிறது . வேறு எப்படி நடைபெற முடி 
யும் ? ஒரு குறிப்பிட்ட இலட்சியத்தை அடை 
வதற்காகக் கடவுள் மனிதர்களை - ஆனால் 
அவர்களை அழியக் கூடியவர்களாகவும் 
பாலுணர்ச்சி இல்லாதவர்களாகவும் அல்லது 
அழிவில்லாதவர்களாகவும் படைத்திருக் 
கிறார் என்று வைத்துக் கொள்வோம் . அவர் 
களை அழியக் கூடியவர்களாகவும் பாலுணர்ச்சி 
இல்லாதவர்களாகவும் படைத்திருந்தால் 
என்ன விளைவு ஏற்படும் ? அவர்கள் இலட்சியத் 
அடையாமல் 

வாழ்ந்து கொண்டிருப்பார் 
கள் , பிறகு மடிந்து விடுவார்கள் . இலட்சியத் 
தை அடைவதற்குக் கடவுள் புதிய மனிதர்களைப் 
படைக்க வேண்டியிருக்கும் . 

கடவுள் அவர் 
களை அழிவில்லாதவர்களாகப் படைத்திருந்தால் 
( புதிய மனிதர்கள் 

தங்கள் முன்னோர்களின் 
தவறுகளைத் திருத்திக்கொண்டு 

பூரணத்துவத் 
தை எட்டுவதைக் காட்டிலும் ஒரே விதமான 
மக்கள் தமது தவறுகளைத் திருத்திக் கொள் 


தை 


718 


கான 


தங் 


எல் 


வது கடினம் என்றாலும் ) பல்லாயிரக் கணக் 

வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் 
களுடைய குறிக்கோளை அடைவார்கள் என்பது 
சாத்தியம் , ஆம் , அது சாத்தியமானதே . ஆனால் 
அதற்குப் பிறகு இந்த அழிவில்லாத மனிதர் 
களால் என்ன பலன் ? அவர்களை எதற்குப் பயன் 
படுத்த முடியும் ? ஒரு 

உபயோகமும் இருக் 
காது . அவர்கள் உதவி இல்லாமலேயே 
லாம் நன்றாக இருக்கிறது ... ஆனால் நான் பிரச் 
சினையை இப்படி முன்வைப்பதை நீங்கள் ஆட் 
சேபிக்கிறீர்களா ? ஒரு 

வேளை நீங்கள் பரிணாம 
வாதியா ? எப்படி இருந்தாலும் விளைவு ஒன்று 
தான் . உயிர்ப் பிராணிகளின் உயர்ந்த வடிவ 
மான மனிதர்கள் மற்ற விலங்குகளை எதிர்த்துப் 
போராடி உயிர் வாழ்வதற்குத் தேனீக் 

தேனீக் கூட் 
டத்தைப் போல ஒன்று சேர வேண்டும் . அவர் 
கள் முடிவில்லாத இனப்பெருக்கத்தில் ஈடுபடக் 
கூடாது . தேனீக்களைப் 

போல மனிதர்களும் 
பாலுணர்ச்சி இல்லாத தனிநபர்களை உற்பத்தி 
செய்ய வேண்டும் . அதாவது கற்பைக் காப் 
பாற்ற வேண்டும் . நம் சமூகத்தில் இன்று செய் 
யப்படுவதைப் போல உடலின்பத்தில் மூழ்கி 
விடக் கூடாது . அவர் ஒரு வினாடி பேச்சை 
நிறுத்தினார் . மனிதகுலத்தின் முடிவு ? ஒரு 
வருடைய கருத்துக்கள் எப்படி இருந்த போதி 
லும் எந்த நபராவது மனிதகுலத்தின் முடிவு 
தவிர்க்க முடியாதது என்பதைச் சந்தேகிக்க 
முடியுமா ? அது மரணத்தைப் போல நிச்சய 
மானது . எல்லாப் புனித போதனைகளும் உல 
கத்தின் முடிவை முன்னறிவிக்கின்றன , எல்லா 


719 


விஞ்ஞான போதனைகளும் அதையே கூறுகின் 
றன . அறநெறிப் போதனைகளும் அதே முடி 
வைச் சுட்டிக் காட்டுவது விசித்திரமான தா ? 

இதற்குப் பிறகு அவர் வெகுநேரம் வரை 
அமைதியாக இருந்தார் . மறுபடியும் தேநீர் 
குடித்தார் , சிகரெட்டைப் புகைத்து முடித் 
தார் , தன் பையிலிருந்து இன்னும் சிகரெட்டு 
களை எடுத்துத் தன்னுடைய பழைய , அழுக் 
குப்பிடித்த சிகரெட் பெட்டியில் வைத்துக் 
கொண்டார் . 

உங்கள் கருத்து எனக்குப் புரிகிறது . குவேக் 
கர்களும் இதே மாதிரியான கருத்துக் கொண் 
டிருக்கிறார்கள் . 

அவர்கள் கருத்து சரியானதே . உடலின்ப 
வெறி- எந்த வடிவத்தில் அது வெளிப்பட் 
டாலும் -- ஒரு தீமை , பயங்கரமான தீமை . 
அதை நாம் எதிர்த்துப் போராட வேண்டுமே 
தவிர இப்பொழுது நாம் செய்வதைப் போல 
ஊக்குவிக்கக் கூடாது . 

ஒரு பெண்ணைக் 
காமத்தோடு பார்க்கிறாரோ அவர் ஏற்கெனவே 
அப்பெண்ணோடு கூடா ஒழுக்கத்தில் ஈடுபட்டு 
விட்டார் என்பது மற்ற ஆண்களின் மனைவி 
களுக்கல்ல , முதலாவதாக , நம்முடைய மனைவி 
களுக்காகவும் சொல்லப்பட்டதே . 


யார் ஒரு 


12 


நம் உலகத்தில் எல்லாமே அதற்கு எதிரி 
டையாக இருக்கிறது . ஒரு ஆண் திருமணம் 
செய்வதற்கு முன் புலனடக்கத்தைக் 

கடைப் 


720 


டைய 


கடைசி 


பிடித்தால் , திருமணமானவுடன் புலனடக்கம் 
அவசியமல்ல என்று நினைக்கிறார் . திருமணத் 
துக்குப் பிறகு அவர்களுடைய பிரயாணங்கள் , 
பெற்றோர்களின் ஒப்புதலோடு - அது ஒழுக்கக் 
கேட்டுக்குத் தரப்படுகின்ற ஒப்புதலைத் தவிர 
வேறு ஒன்றுமில்லை- இளம் தம்பதிகள் தனிய 
றைக்குள் போவது , இவையெல்லாம் எதற்கு ? 
ஆனால் ஒழுக்க விதிகளை மீறினால் அவை தம் 
தண்டனையைக் கொடுத்துவிடுகின்றன . எங்களு 

கொண்டாட்டத்தைத் தேநிலவாக 
மாற்றுவதற்கு நான் 

எவ்வளவு 

பாடுபட்ட 
போதிலும் வெற்றி அடையவில்லை . முதலிலி 
ருந்து 

வரை அது வெட்கக்கேடான 
தாக , அருவருப்பானதாக , சலிப்பூட்டுவதாக 
இருந்தது . ஆனால் வெகு சீக்கிரத்தில் அது 
இன்னும் சங்கடம் நிறைந்ததாயிற்று . சீக்கிரத் 
திலேயே , மூன்றாவது நாள் அல்லது ஒருவேளை 
நான்காவது நாள் என் மனைவி சோர்வாக இருப் 
பதைக் கண்டேன் . என்ன காரணம் என்று கேட் 
டேன் . அவளைத் தடவிக் கொடுத்தேன் , அவள் 
அதை விரும்புகிறாள் போலும் என்று நினைத்து . 
ஆனால் அவள் என் கையைத் தட்டிவிட்டு அழத் 
தொடங்கினாள் . ஏன் ? அவளால் சொல்ல முடிய 
வில்லை . அவளிடம் 

மகிழ்ச்சியில்லை , அவள் 
வருத்தத் தோடிருந்தாள் . எங்கள் உறவுகள் 
எவ்வளவு அருவருக்கத் தக்கவை என்ற உண் 

அவளுடைய நாடி நரம்புகள் அவ 
ளுக்குத் தெரிவித்திருக்க வேண்டும் . ஆனால் 
அவள் அதைச் சொல்ல முடியவில்லை . நான் 
அவளை வற்புறுத்தினேன் . தாயாரைப் பார்க்க 


மையை 


46-2442 


721 


அவள் 


நான் 


வேண்டும் என்று ஏதோ முணுமுணுத்தாள் . 
உண்மையைச் சொல்லவில்லை 

என் 
நான் நினைத்தேன் . அவள் பதிலைப் பொருட் 
படுத்தாமல் மேலும் அவளைத் தாஜா செய்யத் 
தொடங்கினேன் . அவள் மன வருத்தமடைந் 

ருக்கிறாள் , தன் தாயாரை ஒரு சாக்காகச் 
சொல்கிறாள் என்பதை நான் புரிந்து கொள்ள 
வில்லை . அவள் தாயாரைப் பற்றிச் சொன்ன 
தை நான் பொருட்படுத்தாததற்காக 
அவளை நம்பவில்லை என்பதைப் போல - அவள் 
என் மீது ஆத்திரமடைந்தாள் . நான் அவளைக் 
காதலிக்கவில்லை என்பது நிச்சயம் என்று சொன் 
னாள் . அவள் ஏறுமாறாக நடந்து கொள்வதாக 
நான் குறை 

கூறினேன் . அவள் முகம் திடீ 
ரென்று அப்படியே மாறிவிட்டது . அவள் முகத் 
தில் வருத்தம் மறைந்து எரிச்சல் ஏற்பட்டது , 

சுய நலமாகவும் இரக்கமில்லாமலும் 
நடந்து கொள்வதாக மிகவும் புண்படுத்தக் 
கூடிய சொற்களால் என்னைக் குற்றஞ்சாட்டத் 
தொடங்கினாள் . நான் அவளை ஏறிட்டுப் பார்த் 
தேன் . அவள் முகம் அப்படியே உறைந்து 
போயிருந்தது , குரோத உணர்ச்சி நிறைந்திருந் 
தது . அவள் 

அநேகமாக என்னை அடியோடு 
வெறுத்தாள் என்பதைக் காட்டியது .. 
எவ்வளவு அதிர்ச்சியடைந்தேன் 

என்பது 
இன்னும் நினைவிருக்கிறது . இது ஏன் ? 
லுக்குப் பதிலாக , ஆன்மாக்கள் இணைவதற்குப் 
பதிலாக இது ஏன் ? இது அசாத்தியம் . அவ 
ளுக்கு ஏதோ ஏற்பட்டிருக்கிறது ! என்று நினைத் 
தேன் . அவளைச் சமாதானப்படுத்த முயற்சி 


நான் 


நான் 


காத 


722 


ஆனால் 


விட்டது . 


செய்தேன் , 

ஈரமில்லாத , 

எரிச்சல் 
நிறைந்த பகைமை என்ற தகர்க்க முடியாத 
சுவர் எனக்கு முன்னால் நிற்பதைப் பார்த்தேன் . 
என்னையறியாமலே எனக்கு ஆத்திரம் பொங்கி 

நாங்கள் ஒருவருக்கொருவர் தாறு 
மாறாகப் பேசிக் கொண்டோம் . அந்த முதல் 
சண்டை என் மீது பயங்கரமான 

விளைவை 
ஏற்படுத்தியது . நான் அதைச் சண்டை என்று 
குறிப்பிட்ட போதிலும் உண்மையில் 

அது 
சண்டை 

அல்ல . எங்களுக்கிடையே இருந்த 
மாபெரும் இடை வெளியை அது 

எடுத்துக் 
காட்டியது . எங்கள் பசி திருப்தியடைந்தவுடன் 
எங்கள் காதல் ஓய்ந்து விட்டது . இப்பொழுது 
எங்களுடைய உண்மையான உறவில் ஒருவருக் 
கொருவர் எதிரே நின்று கொண்டிருந்தோம் . 
ஒருவரிடமிருந்து மற்றொருவர் 

அதிக 
அளவுக்கு உடற்பசியைத் தீர்க்க 
மட்டுமே விரும்பிய முற்றிலும் அந்நியமான , 
சுய நலமான இரண்டு தனி நபர்கள் என்பதே 
அந்த உறவாகும் . எங்களுக்கிடையே நடந்த 
தைச் சண்டை என்று கூறினேன் . ஆனால் அது 
சண்டை அல்ல . எங்கள் உடற்பசி தீர்க்கப் 
பட்ட பிறகு உண்மையான உறவு வெளிப்பட் 
ஈரமேயில்லாத 

என்ற இந்த 
அணுகுமுறை எங்களுக்கிடையே 

சகஜமான 
உறவு என்பதை 

உணரவில்லை . வெகு 
சீக்கிரத்தில் காதல் , உடலின்பம் என்ற புதிய 
அலையில் மூழ்கியபொழுது அது இந்தப் பகை 
மையான அணுகுமுறையை நான் பார்க்க 
லாதபடி தடுத்தது . 


மிக 


மான 


பகைமை 


நான் 


46 * 


723 


டை 


நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டோம் , 
பிறகு சமாதானமாகி விட்டோம் , இனி இப் 
படிப்பட்ட காரியத்தில் ஒருபோதும் ஈடுபட 
மாட்டோம் என்று நான் நினைத்தேன் . ஆனால் 
இந்தத் தேநிலவின் முதல் மாதத்தில் நாங்கள் 
அடுத்தபடியாக ஒரு திகட்டும் கட்டத்தை --- 
அந்தக் கட்டத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் 
இனி அவசியமில்லாதவர்களாகி விட்டோம் 
வெகு சீக்கிரத்தில் அடைந்தோம் . இதுது மறு 
படியும் ஒரு சண்டையைத் தூண்டியது . முதல் 
சண்டையைக் காட்டிலும் இரண்டாவது சண் 
எனக்கு 

அதிகமான வேதனையைக் 
கொடுத்தது . முதல் 

சண்டை தற்செயலாக 
ஏற்படவில்லை ; 

அது எதிர்பார்த்திருக்கப்பட 
வேண்டிய ஒன்று தான் , அது மறுபடியும் நிச்சய 
மாக ஏற்படும் என்று நான் நினைத்தேன் . இரண் 
டாவது சண்டை எனக்கு மிகவும் அதிர்ச்சியைக் 
கொடுத்தது . ஏனென்றால் ஏதோ மிகவும் அற் 
பமான காரணத்துக்காக- பணம் சம்பந்தமாக 
--அது ஏற்பட்டது . பண விஷயத்தில் நான் 

போதும் கஞ்சத்தனமாக நடந்து கொண்ட 
தில்லை . அதிலும் என் மனைவியிடம் அப்படி 
நடந்து கொண்டிருக்க 

மாட்டேன் . 
சொன்னதற்கு அவள் வேறு அர்த்தம் கொடுத் 

என்னுடைய பணத்தினால் அவள் மீது 
எனக்கு அதிகாரம் ஏற்பட்டிருக்கிறது , 
பணத்தை விருப்பப்படி செலவழிக்க 

எனக்கு 
மட்டுமே உரிமையுண்டு அல்லது இவற்றைப் 
போல மோசமாகவும் முட்டாள் தனமாகவும் 
எங்கள் இருவருக்குமே தகுதியற்ற விதத்திலும் 


நான் 


தாள் . 


என் 


724 


லாத 


பகைமையை 


நான் பேசியதைப் போல திரித்துக் கூறினாள் . 
எனக்குக் கோபமேற்பட்டது , மரியாதை இல் 
லா மல் பேசுவதாக அவளைக் குற்றம் சாட்டி 
னேன் . அவள் திருப்பிப் பேசினாள் . மறுபடியும் 
சண்டைதான் . முதல் தடவை எனக்கு அதிர்ச்சி 
யை ஏற்படுத்திய அதே ஈரமற்ற , இரக்கமில் 

அவளுடைய 

வார்த்தை 
களில் , அவளுடைய முகத்திலும் கண்களிலு 
மிருந்த பாவத்தில் நான் மறுபடியும் பார்த் 
தேன் . என்னுடைய சகோதரனோடு , நண்பர் 
களோடு , என் தகப்பனாரோடு கூட- சண்டை 
போட்டுக்கொண்டது எனக்கு நினைவிருக்கிறது . 
ஆனால் இங்கே 

ங்கே பார்த்த அந்தப் பிரத்யேக 
மான , நஞ்சுபோன்ற பகைமை அங்கே ஒருக் 
காலும் இருந்ததில்லை . கால ஓட்டத்தில் இந்தப் 
பரஸ்பர வெறுப்பு காதல் நிலைமையால் அதா 
வது பாலுணர்ச்சியால் மறுபடியும் மறைக்கப் 
பட்டது . அந்த இரண்டு சண்டைகளும் தவறாக 
ஏற்பட்டவை , அவற்றைத் திருத்திக்கொள்ள 
முடியும் என்று மறுபடியும் என்னை சமாதானப் 
படுத்திக் கொண்டேன் . ஆனால் மூன்றாவது , 
நான்காவது சண்டைகளும் ஏற்பட்டன . இவை 
தற்செயலான விபத்துக்கள் அல்ல , அவற்றை 
அப்பொழுது 

மட்டுமல்ல , எதிர்காலத்திலும் 
தவிர்க்க முடியாது என்பது எனக்கு நிரந்தர 
மாகப் புரிந்தது . எதிர்காலத்தைப் பற்றி நினைப் 
பதற்கே எனக்குப் பயமாக இருந்தது . நாங் 
களிருவர் மட்டுமே இப்படி மோசமான குடும்ப 
வாழ்க்கை நடத்துகிறோம் , மற்றவர்களின் திரு 
மணங்கள் வெற்றிகரமாக இருக்கின்றன என்ற 


725 


செய்து 


நான் 


நான் 


எண்ணம் என்னை மேலும் சித்திரவதை செய் 
தது . 

எல்லோருடைய கதியும் இதுவே , என் 
னுடைய துன்பம் ஒரு விதிவிலக்கு என்று நான் 
நினைத்ததைப் போலவே எல்லோரும் நினைக் 
கிறார்கள் , இந்தத் தனிவகையான , அவமான 
கரமான துன்பத்தை ஒத்துக்கொள்ளாமல் மற் 
றவர்களிடமிருந்து மட்டுமல்ல , தங்களிடமிருந் 
தும் மறைத்துக்கொள்கிறார்கள் என்பது அப் 
பொழுது எனக்குத் தெரியாது . 
நாங்கள் திருமணம் 

கொண்ட 
உடனே தொடங்கிய பகைமை மென்மேலும் 
ஆழமாகவும் இரக்கமற்ற வகையிலும் வளர்ச் 
சியடைந்தது . 

முதல் வாரத்திலேயே 
அகப்பட்டுவிட்டேன் . 

திர்பார்த்தது 
நிச்சயமாக இதுவல்ல , திருமணம் ஒரு இன்ப 
மாக இருப்பதற்குப் பதிலாக மாபெரும் துன்ப 
மாகிவிட்டது என்பதை 

என் 

இதயத்தின் 
ஆழத்தில் உணர்ந்தேன் . 

மற்ற எல் 
லோரையும் போலவே , நானும் அதை ஒத்துக் 
கொள்ள விரும்பவில்லை ( அது இப்படி முடிந் 
திருக்காவிட்டால் நான் இப்பொழுதும் அதை 
ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன் ) . நான் உண் 

மற்றவர்களிடமிருந்து மட்டுமல்லா 
மல் என்னிடமும் 

மறைத்துக் கொண்டேன் . 
எவ்வளவு நீண்ட காலம் வரை உண்மையைப் 
பார்க்கத் தவறி விட்டேன் என்பது இப்பொ 
முது எனக்குத் திகைப்பளிக்கிறது . 

எங்கள் 
சண்டைகள் மிக அற்பமான விஷயங்களிலிருந்து 
தொடங்கின , பிறகு எங்களால் , அவற்றை நினை 
வுபடுத்திக் கொள்ளக் கூட முடியவில்லை என்ற 


ஆனால் 


மையை 


726 


பொழுது 


தரக் 


கண் 


உண்மையே எனக்கு எல்லாவற்றையும் தெளி 
வாகக் காட்டியிருக்க வேண்டும் . நாங்கள் நிரந் 
தரமான விரோதியாக இருந்ததற்குக்கனமான 
காரணங்களைக் கண்டு பிடிப்பதற்கு எங்கள் ப 

பகுத் 
தறிவுக்குச் சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை . 
ஆனால் நாங்கள் சமரசம் 

செய்து 

கொண்ட 
சொல்லிக் கொண்ட போலிக் 
காரணங்கள் இதைக் காட்டிலும் 

அதிர்ச் 
சியைத் 

கூடியவை . 

வார்த்தை 
கள் , விளக்கங்கள் ... சில சமயங்களில் 
ணீரும் வடிப்பது முண்டு , ஆனால் மற்ற சமயங் 
களில் ... அட கடவுளே ! அதை நினைப்பதற்கே 
ப்பொழுது கூட அருவருப்பாக இருக்கிறது 
ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பில்லாமல் 
ஏச்சுக்களைப் பரிமாறிக் கொண்ட பிறகு , திடீ 
ரென்று மௌனம் , பார்வைகள் , சிரிப்புகள் , 
முத்தங்கள் , தழுவிக்கொள்ளுதல் ... சீ ! என்ன 
அருவருப்பு ! இந்த அருவருப்பை எல்லாம் 
அப்பொழுது 

எப்படிப் பார்க்கத் 
தவறினேன் ? .. 


நான் 


13 


இரண்டு பிரயாணிகள் உள்ளே நுழைந்து 
வண்டியின் கடைசிக் கோடியிலிருந்த இடங் 
களில் உட்கார்ந்தார்கள் . அவர்கள் உட்கார் 
கின்ற வரையிலும் அவர் பேச்சை நிறுத்தினார் , 
பிறகு ஒரு 

கணம் 

கூட சிந்தனை ஓட்டத்தை 
இழந்துவிடாமல் மறுபடியும் 

மறுபடியும் தொடங்கினார் . 
இதில் மிகவும் அருவருப்பானது என்ன 


727 


என்று 


என்று 


என்று 


வென்றால் 

அவர் தொடங்கினார் . 
காதல் இலட்சியபூர்வமானது , மிகவும் மேன் 
மையானது 

கருதப்படுகிறது , ஆனால் 
அது உண்மையில் மிகக் கீழ்மையானதாகவும் 
பன்றிகளுடைய 

குணமாகவும் இருப்பதால் 
அதைப் பற்றிப் பேசுவது அல்லது சிந்திப்பது 
கூடக் 

கேவலமாகவும் அவமானகரமாகவும் 
இருக்கிறது . இயற்கை அதைக் கேவலமாகவும் 
அவமானகரமாகவும் வைத்திருப்பதற்குக் 
காரணம் இருக்க வேண்டும் . அது கேவலமான 
தாகவும் அவமானகரமானதாகவும் இருந்தால் 
அதை அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண் 
டும் . ஆனால் எது கேவலமானதாகவும் அவமான 
கரமான தாகவும் இருக்கிறதோ 
அது அழ 
கானது , மேன்மையானது 

மக்கள் 
பாசாங்கு செய்கிறார்கள் . என்னுடைய 
லின் முதற் சின்னங்கள் எவை ? சிறிது கூட 
வெட்கமேயில்லாமல் 

மிருகத்தைப் 
போலக் காமவெறியில் மிதந்தேன் . என் 
னுடைய கலவிச் சக்தியைப் பற்றிப் பெருமை 

கூட நினைத்துக் கொண்டேன் . நான் 
அவளுடைய ஆன்மிக அல்லது உடல் நலத்தைப் 
பற்றிச் சிறிதும் கவலைப்படவில்லை . 

எங்களு 
டைய கோபம் எங்கிருந்து வந்தது என்று நான் 
ஆச்சரியமடைந்தேன் . அது வேறு மாதிரியாக 
இருக்க முடியாது . இப்படி மிருக வெறிக்கு 
உட்படுத்தப்படுவதை எங்களுடைய 
இயல்பு 

எதிர்த்தது அந்த எரிச்சலுக்குக் 
காரணமே தவிர வேறொன்றுமில்லை . என் மனைவி 
இந்த மிருகவெறிக்கு உட்பட்டிருந்தாள் . 


காத 


நான் 


யாகக் 


மனித 


728 


தன 


நாங்கள் ஒருவரையொருவர் வெறுத்தது 
எனக்கு வியப்பாக இருந்தது . ஆனால் அதைத் 
தவிர வேறு எதையும் எதிர் பார்த்திருக்க முடி 
யாது . ஒரு குற்றத்தைச் செய்த - ஆம் குற் 
றத்தைத் தூண்டிவிட்டு நிறைவேற்றிய 
ரண்டு தரப்பினரிடமும் ஏற்படுகின்ற பரஸ் 
பர வெறுப்பே அது . அவள் , அந்த அப்பாவிப் 
பெண் முதல் மாதத்திலேயே கர்ப்பமானாள் , 
ஆனால் எங்களுடைய மிருக உறவுகள் தொடர்ந் 

என்றால் அது குற்றமாகத் தோன்ற 
வில்லையா ? இந்தக் கதைக்கு வை அனைத்தும் 
சம்பந்தமில்லாதவை 

என் று நீங்கள் நினைக்கி 
றீர்களா ? இல்லவே இல்லை ! என் மனைவியை 
நான் எப்படிக் கொன்றேன் என்பதையெல் 
லாம் நான் உங்களிடம் சொல்கிறேன் . நீதிமன் 
றத்தில் நான் எப்படி எந்த ஆயுதத்தைக் 
கொண்டு அவளைக் கொன்றேன் என்று கேட் 
டார்கள் . முட்டாள்கள் ! நான் அக்டோபர் 5 ந் 
தேதியன்று ஒரு கத்தியால் 

கத்தியால் அவளைக் கொன் 
றேன் என்று அவர்கள் நினைத்தார்கள் . 
அவளை அப்பொழுது கொலை செய்யவில்லை , 
அதற்கு மிகவும் முன்பாகவே கொன்றுவிட் 
டேன் . எல்லோரும் 

ரும் – ஆம் ! 

ஆம் ! எல்லோரும் 
செய்து கொண்டிருக்கும் அதே முறையில் தான் 
நான் அவளைக் கொன்றேன் ... 

ஏன் அப்படிச் செய்தீர்கள் ? என்று நான் 
கேட்டேன் . 
அது தான் ஆச்சரியம் ! 

யாரும் இந்தச் 
சாதாரணமான , 

எளிமையான உண்மையை 
ஒத்துக்கொள்ள விரும்புவதில்லை . இந்த உண் 


நான் 


729 


ஆனால் 


மை டாக்டர்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் , 
அவர்கள் இதைப் பிரச்சாரம் செய்ய வேண்டும் . 

அவர்கள் இதைப் பற்றி மௌனம் 
சாதிக்கிறார்கள் . இந்தப் பிரச்சினை மிகவும் 
எளிமையானது . தாம்பத்திய உறவின் பலனாகக் 
கரு ஏற்படுகிறது , பிறகு குழந்தைக்குப் பால் 
கொடுக்க வேண்டும் . அந்தக் கட்டத்தில் தாம் 
பத்தியம் தாயார் , குழந்தை இருவருக்குமே 
ஆபத்தானது . இந்த விஷயத்தில் ஆண்களும் 
பெண்களும் மிருகங்களைப் போன்றவர்கள் 
தான் . ஆண்களும் பெண்களும் சம எண்ணிக்கை 
யில் அளவில் இருக்கிறார்கள் . அது எதைச் சுட்டிக் 
காட்டுகிறது ? அது மிகத் தெளிவானது என்று 
நினைக்கிறேன் . விலங்குகள் கண்டுபிடித்திருக் 
கும் முடிவை , அதாவது புலனடக்கம் அவசியம் 
என்ற முடிவுக்கு 

அதிகமான அறிவு 
தேவைப்படாது . ஆனால் நாம் அந்த முடிவுக்கு 
வரவில்லை . 

விஞ்ஞானிகள் எத்தனையோ 
யோகமில்லாத பாருள்களை , உதாரணமாக 
இரத்தத்தில் நீந்திக் கொண்டிருக்கும் 
அணுக்களைக் கூடக் கண்டு பிடிக்கும் மதி நுட் 
பம் பெற்றிருக்கிறார்கள் . ஆனால் அவர்களால் 
இதைக் கண்டு பிடிக்க 

அவர் 
கள் இதைப் பற்றிப் பேசியதைக் குறைந்தபட் 
சம் நான் கேட்கவில்லை . 

எனவே ஒரு பெண் தப்பிக்க வேண்டுமென் 
றால் இரண்டு வழிகள் மட்டுமே உள்ளன . ஒன்று , 
ஒரு பெண் தன் கணவன் விரும்பும் பொழுதெல் 
லாம் இன்பம் அனுபவிக்க வேண்டுமென்பதற் 
காக , பெண்ணாக அதாவது தாயாக இருப்பதற் 


வர 


உப 


முடியவில்லை . 


730 


ஒரு பெண் . 


குரிய தன்னுடைய தகுதியை ஒரேயடியாகவோ 
அல்லது படிப்படியாகவோ அழித்துத் தன்னைச் 
சிதைத்துக் கொள்ள வேண்டும் . இரண்டாவது 
வழி அதை 

அநேகமாக ஒரு வழியென்றே 
சொல்ல முடியாது . 

பச்சையாகச் சொல்வ 
தென்றால் அது இயற்கை விதிகளைக் கீழான 
முறையிலும் நேரடியாகவும் மீறுவதே . சிறந்த 
குடும்பங்கள் என்று சொல்லப்படுகின்ற எல்லாக் 
குடும்பங்களிலும் இதைத்தான் செய்கிறார்கள் . 

அவளுடைய இயல்புக்கு மாறான 
வகையில் 

ஒரே சமயத்தில் கர்ப்பவதியாக 
வும் , குழந்தையை வளர்க்கும் தாயாகவும் தன் 
னுடைய கணவனுக்கு மனைவியாகவும் இருக்க 
வேண்டும் என்பது இதன் பொருள் . இந்தக் 
கட்டளையை ஒரு விலங்கு கூட ஏற்காது . அந்தப் 
பெண்ணிடம் அதற்குத் தேவையான சக்தி 
கூடக் கிடையாது . அதனால் தான் நம்முடைய 
வர்க்கங்களைச் சேர்ந்த பெண்கள் நரம்புத்த 
ளர்ச்சி உடையவர்களாகவும் உணர்ச்சி வசப் 
பட்டவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் . உழைக் 
கும் வர்க்கத்தைச் சேர்ந்த பெண்கள் சண்டைக் 
காரிகளாக இருக்கிறார்கள் . இளம் பெண்கள் , 
ஒன்றும் அறியாத ளம் பெண்கள் 

போதும் 
சண்டைக்காரிகளாக இருப்பதில்லை என்பதை 
கவனியுங்கள் . பெண்கள் , அதிலும் 

கணவர் 
களைக் கொண்ட பெண்கள் மட்டுமே அப்படி 
ஆகிவிடுகிறார்கள் . இது நம் மக்களைப் பற்றிய 
உண்மை . இது ஐரோப்பியர்களுக்கும் பொருந் 
தக்கூடிய உண்மையே . இயற்கை விதிகளை மீறி 
நோயாளிகளாக்கப்பட்ட பெண்கள் மருத்துவ 


731 


ஆனால் 


மனைகள் 

முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் . 

சண்டைக்காரிகளும் டாக்டர் ஷர்கோ 
வின் நோயாளிகளும் முழுப் பைத்தியத்துக்கு 
ஆளாகிவிட்ட பெண்கள் . இன்னும் இந்தக் கட் 
டத்துக்குவராத பெண்கள் உலகத்தில் ஏராள 
மாக இருக்கிறார்கள் . ஒரு பெண் தன் கருப்பை 
யில் சிசுவை வளர்த்து , தான் பெற்ற குழந் 
தைக்குப் பாலூட்டி வளர்க்கும் செயல் 

எவ் 
வளவு புனிதமானது ! நம்முடைய வாரிசுகளை , 
மனிதகுலத்தை நீடிக்கச் செய்பவர்களை அவள் 
படைக்கிறாள் . இந்தப் புனிதச் செயலில் குறுக் 
கிடுவது என்ன ? அதை நினைக்கவே அருவருப் 
பாக இருக்கிறது ! அவர்கள் இன்னும் பெண் 
குலத்தின் விடுதலையைப் பற்றி , உரிமைகளைப் 
பற்றிப் பேசுகிறார்கள் . மனிதர்களைச் சாப்பிடு 
கின்ற காட்டுமிராண்டிகள் தாங்கள் கொலை 
செய்யப் போகின்ற மனிதர்களுக்கு உணவும் 
ஊட்டமும் தருகின்ற பொழுதே உங்களுடைய 
உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பற்றி நாங் 
கள் அக்கறை கொண்டிருக்கிறோம் என்று சொல் 
வதைப் போன்றதே இதுவும் . 

அவருடைய கருத்துக்கள் எனக்குப் புதுமை 
யாகவும் அதிர்ச்சி 

அதிர்ச்சி தருபவையாகவும் இருந் 
தன . 

அப்படியானால் என்ன செய்வது ? நீங்கள் 
சொல்வது உண்மை 

உண்மை என்றால் ஒரு ஆண் தன் 
மனைவியோடு இரண்டு வருடங்களுக்கு ஒரு 
தடவை மட்டுமே சல்லாபிக்க முடியும் . ஆனால் 
ஆண் ... 

ஆண்களுக்கு அது அவசியம் என்று அவர் 


3 


732 


குறுக்கிட்டார் . சிறப்புமிக்க சூனியக்காரர் 
கள் , இதை நம்பும்படி எல்லோரையும் செய்து 
விட்டார்கள் . ஆண்களுக்குப் பெண்கள் அவ 
சியம் என்று சொல்லும் இந்தச் சூனியக்காரர் 
களைப் பெண்களின் கடமைகளை நிறைவேற்று 
மாறு கட்டாயப்படுத்தினால் அவர்கள் என்ன 
சொல்வார்களோ ? ஒரு மனிதனிடம் வோட்கா , 
புகையிலை , கஞ்சா மூன்றும் உனக்கு அவசியம் 
என்று சொல்லிப் பாருங்கள் . அவை அப்படியே 
அவசியமான பொருள்களாகிவிடும் . என்ன 
வேண்டுமென்று கடவுளுக்குத் தெரியாது 
என்பது போல இருக்கிறது . அதனால் தான் இது 
அவசியம் என்று அவர் மோசமாக ஏற்பாடு 
செய்தார் . அந்தச் சூனியக்காரர்களையும் கூட 
அவர் கலந்து கொள்ளவில்லை . இந்த விஷயங் 
கள் ஒன்றுக்குள் ஒன்று பொருந்துவதில்லை என் 
பதைப் பாருங்கள் . ஆண்கள் காமவெறியைத் 
தீர்த்துக் கொள்ளாமல் உயிரோடிருக்க முடி 
யாது என்று சூனியக்காரர்கள் ( டாக்டர்கள் ) 
முடிவு செய்திருக்கிறார்கள் . ஆனால் பிரசவமும் 
குழந்தை வளர்ப்பும் ஆண்களுடைய காமவெறி 
யைத் தீர்ப்பதில் குறுக்கிடுகின்றன . இதற்கு 
என்ன செய்ய வேண்டும் ? சூனியக்காரர்களைக் 
கேளுங்கள் ! அவர்கள் 

எல்லாவற்றையும் 
ஒழுங்கு படுத்திவிடுவார்கள் . அவர்கள் அப்படி 
யே செய்தார்கள் . ஓ ! அப்படிப்பட்ட டாக் 
டர்கள் மற்றும் 

சூனியக்காரர்கள் அவர்களு 
டைய பொய்கள் எப்பொழுது அம்பலமாகும் ? 
அதற்குத் தக்க நேரம் இதுவே ! இதன் காரண 

மக்களுக்குப் பைத்தியமேற்பட்டு அவர் 


மாக 


733 


இதன் 


அரசன் 


கள் தங்களைச் சுட்டுக் கொள்கின்ற கட்டம் 
வந்துவிட்டது . எல்லாவற்றுக்கும் இது தான் 
காரணம் . அது வேறு எப்படி இருக்க முடியும் ? 
தம் இன விருத்திக்காகவே 

விருத்திக்காகவே குட்டிகள் என் 
விலங்குகளுக்குத் தெரிகிறது , 

அவை 
தொடர்பான விதியைக் கடைப்பிடிக்கின் றன . 
இது மனிதனுக்குத்தான் தெரிவதில்லை , இலை 

இதைத் 
தெரிந்து கொள்ளும் அக்கறையும் அவனிடம் 
இல்லை . இயன்றவரை அனுபவிக்க வேண்டும் .. 
இது ஒன்றை மட்டுமே அவன் விரும்புகிறான் . 
அவன் யார் ? மனிதன் , இயற்கையின் அரசன் . 
விலங்குகள் இன விருத்தி செய்யக்கூடிய பரு 
வத்தில் மட்டுமே புணர்ச்சியில் ஈடுபடுகின்றன . 
ஆனால் இந்த இயற்கையின் 

இயற்கையின் நாற்றம் பிடித்த 

தன்னால் இயன்றபொழுதெல்லாம் 
புணர்ச்சியில் ஈடுபடுகிறான் , அதிலும் இன்பத் 
துக்காக மட்டுமே ஈடுபடுகிறான் . அது 
மட்டுமல்ல . காதல் என்ற இந்தக் குரங்கு 
வேலையை படைப்பிலேயே 

மேன் 
மையான உணர்ச்சி என்று அடையாளம் காட்ட 
முயற்சி செய்கிறான் . இந்தக் காதலின் பெயரால் 
அதாவது கேவலத்தின் பெயரால் மனிதகுலத் 
தில் சரிபாதியினரைப் பலியிடுகிறான் . மனிதகு 
லம் நன்மையையும் உண்மையையும் அங்கீ 
கரிக்குமாறு செய்வதில் அவனுக்குத் துணையாக 
இருந்து உதவ வேண்டிய பெண்ணைத் தன் இன் 
பத்தை முன்னிட்டுத் தனக்கு எதிரியாக்கிவிடு 
கிறான் . இந்தக் கேள்விக்குப் பதில் சொல்லுங் 
கள் : எங்கும் மனிதகுலத்தின் முன்னேற்றத் 
தைத் தடுப்பது யார் ? பெண்கள் . அவர்கள் 


734 


ஏன் இப்படி இருக்கிறார்கள் ? இந்தக் காரணத் 
தால் தான் . ஆமாம் , ஐயா , ஆமாம் என்று 
அவர் திரும்பத் திரும்பச் சொல்லிவிட்டு உடலை 
ஆட்டிக்கொண்டு பையில் கையை விட்டு சிக 
ரெட்டைத் தேடி எடுத்துப் புகை பிடிக்கத் 
தொடங்கினார் . அதன் மூலம் தன்னை அமைதிப் 
படுத்த விரும்பினார் போலும் . 


14 



நடத்தினேன் 


குரலில் 


யை 


நான் இப்படிப்பட்ட பன்றி வாழ்க்கையை 

என்று அவர் அதே 
தொடர்ந்தார் . அதில் மோசமான விஷயம் 
என்னவென்றால் , நான் இத்தகைய வாழ்க்கை 

நடத்தினாலும் மற்ற பெண்கள் என்னைக் 
கெடுப்பதற்கு அனுமதிக்காமல் என் மனைவிக்கு 
விசுவாசமாக இருந்ததால் , நான் தார்மிக நெறி 
களைப் பின்பற்றுவதாகவும் குறையே இல்லாத 
மனிதன் என்றும் எங்களுக்கிடையே சண்டை 
கள் ஏற்பட்டால் அதற்குக் காரணம் அவள் 

அவளுடைய குணக் கோளாறுதான் 
என்றும் கற்பனை செய்து கொண்டேன் . 
நிச்சயமாக 

குற்றஞ் 
சொல்ல 

முடியாது . மற்ற எல்லோரிடமிருந் 
தும் , குறைந்தபட்சம் அவர்களில் பெரும்பான் 
மையானவர்களிடமிருந்தும் அவள் 
இருக்கவில்லை . நம் சமூகத்தில் 

சமூகத்தில் பெண்களின் 
லைக்கு ஏற்ற வகையில் , எல்லா மேல் வர்க்கப் 
பெண்களும் வளர்க்கப்படுகின்ற அதே வகை 
யில் , அவர்கள் வளர்க்கப்படுகின்ற இயல்பான 


அல்லது 


ஆனால் 


அவளைக் 


வேறாக 


735 


கும் . 


அந்த ஒரே வகையில் அவளும் வளர்க்கப்பட் 
டிருந்தாள் . பெண்களுக்கு ஏதோ நவீனக் கல்வி 
வசதிகளைப் பற்றி அதிகமாகப் பேசப்படுகிறது . 
அத்தனையும் பொய்யான வார்த்தைகள் . பெண் 
ணைப் பற்றி நம்முடைய அணுகுமுறை 
ப்படியே இருக்கின்ற வரை ( அது எப்படி 
ருக்க வேண்டும் என்று நாம் பாசாங்கு செய் 
கிறோமே அதுவல்ல ) 

பெண்ணின் கல்வியும் 
எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித் தான் 
இருக்கிறது . 

பெண்ணைப் பற்றிய ஆண்களின் அணுகு 
முறைக்கு 

எப்பொழுதும் பொருந்துகின்ற 
முறையில் தான் பெண்ணின் கல்வியும் இருக் 

ஆண் பெண்ணை எப்படிப் பார்க்கிறான் 
என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் . Wein , 
Weiber und Gesang * -- என்றல்லவா கவிஞர் 
கள் பாடியிருக்கிறார்கள் . காதற் பாட்டுக்கள் 
மற்றும் நிர்வாண வீனஸ் சிலைகளில் தொடங்கி 
எல்லாக் கவிதை முழுவதையும் , ஓவியம் மற் 
றும் சிற்பம் முழுவதையும் எடுத்துக் கொள் 
ளுங்கள் . அரண்மனை நடனங்களிலும் அதைப் 
போல ட்ருப்னயா 

சதுக்கம் அல்லது 

கிரச் 
சோவ்கா தெரு வரை- எல்லா இடங்களிலும் 
பெண்ணை போகப் பொருளாகத்தான் நினைத் 
திருக்கிறார்கள் . அதிலும் பிசாசுகளின் தந்திரத் 
தைப் பாருங்கள் . அதாவது , அதில் மகிழ்ச்சி 
யும் இன்பத்தையும் தவிர வேறொன்றுமில்லை 


--- 


ஒயினும் பெண்களும் கவிதைகளும் ( ஜெர் 
மன் ) . 


736 


சில 


தில் 


என்றால் நாமும் அதை அப்படியே மகிழ்ச்சி , 
இன்பம் என்ற அளவில் ஏற்றுக்கொள்ளுவோம் . 
பெண் ஒரு இனிப்புப் பண்டமே 

தவிர , 
வேறொன்றுமல்ல . இல்லை . பெண்ணை வழிபடு 
வதாக முதலில் சொல்லிக் கொண்டவர்கள் 
மேன்மக்கள் தான் ( அவர்கள் அவளை வணங் 
கினாலும் போகப் பொருளாகவே பார்த்தார் 
கள்) . இன்று ஆண்கள் பெண்ணை மதிப்பதாகச் 
சொல்லிக் கொள்கிறார்கள் . 

ஆண்கள் 
பெண் வந்ததும் எழுந்திருந்து தங்களுடைய 
ஆசனங்களைக் 

கொடுக்கிறார்கள் , அவர்கள் 
போட்ட கைக்குட்டைகளை எடுக்கிறார்கள் . 
மற்றவர்கள் நிர்வாகத் துறையிலோ , ஆட்சித் 
துறையிலோ எந்தப் பதவியையும் 

சீக்கிரத் 
வகிப்பதற்குப் பெண்ணின் 

உரிமையை 
அங்கீகரிக்கிறார்கள் — ஆமாம் , எந்தப் பதவி 
யையும் . அவர்கள் சொல்வது அதுதான் ; ஆனால் 
அவளைப் பற்றி அவர்களுடைய அணுகுமுறை 
அதே மாதிரியாகத்தான் இருக்கிறது . அவள் 
ஒரு போகப் பொருள் . 
அவளுடைய உடல் 
ன்பக் கிளர்ச்சியூட்டும் சாதனம் . அது அவ 
ளுக்கும் தெரியும் . 

ஒருவகையான அடி 
மைத்தனம் . அடிமைத்தனம் என்பது மற்ற 
வர்களைக் கட்டாயப்படுத்தி உழைக்குமாறு 
செய்து அதன் 

பலனைச் 

சிலர் அடைகின்ற 
அமைப்பு என்பதைத் தவிர வேறொன்றுமில்லை . 
மற்றவர்களுடைய கட்டாயமான உழைப்பின் 
பலனைச் சிலர் அடைவதை - அது பாவமானது 
அல்லது அவமானகரமானது என்பதால் - இனி 
ஒருபோதும் விரும்பாத நிலையில் மட்டுமே 


47-2442 


737 


அடிமைத்தனம் ஒழிக்கப்பட முடியும் . ஆனால் 
அவர்கள் உண்மையில் என்ன செய்கிறார்கள் 
என்றால் அடிமைகளை விற்பனை 

விற்பனை செய்வதைத் 
தடை செய்து அடிமை முறையின் வெளி வடி 
வங்களை மாற்றுகிறார்கள் . பிறகு அடிமை முறை 
ஒழிக்கப்பட்டு விட்டது என்று அவர்கள் கற் 
பனை செய்கிறார்கள் ( தங்களையும் நம்ப வைத் 
துக் கொள்கிறார்கள் ) . 

அடுத்தவர்களின் 
உழைப்பின் பலனை அடைவதை மக்கள் விரும் 
புவது நீடிப்பதால் அவ்வாறு செய்வது சரி 
யானது , நியாயமானது என்று அவர்கள் கருது 
வதால் அடிமை 

முறை இன்னும் இருந்து 
கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பார்ப் 
பதுமில்லை , பார்க்க விரும்புவதுமில்லை . இது 
சரியானதே என்று கருதப்படுகின்ற வரை மற் 
றவர்களைக் காட்டிலும் அதிகமான வலிமை 
யும் சூழ்ச்சியும் உடையவர்களாக இருக்கின்ற 
வர்கள் 

அடிமை முறையை ஏற்படுத்துவார் 
கள் . பெண்களின் விடுதலையும் 

விடுதலையும் இப்படிப்பட் 
டதே . பெண்ணைத் தன்னுடைய போகத்துக்குப் 
பயன்படுத்துவது சரியானது , விரும்பத்தக்கது 
என்று ஆண்மகனைக் கருதச் செய்வதில் பெண் 
ணின் 

அடிமைத்தனம் அடங்கியிருக்கிறது . 
பிறகு அவளை விடுவிப்பதற்குப் பாடுபடுகிறார் 
கள் . ஆணுக்குத் தரப்பட்டுள்ள அதே உரிமை 

அவளுக்குக் கொடுக்கிறார்கள் , ஆனால் 
அவளை போகப் பொருளாகவே தொடர்ந்து 
கருதுகிறார்கள் , அவளைக் குழந்தைப் பருவத் 
திலேயே இதற்குப் பயிற்றுவிக்கிறார்கள் , 
பொது ஜன அபிப்பிராயத்தின் மூலம் இதைக் 


களை 


738 


தும் 


கற்பிக்கிறார்கள் . அவள் அதே தரக்குறைவான , 
ஒழுக்கமில்லாத 

அடிமையாக நீடிக்கிறாள் , 
ஒழுக்கக் குறைவான அடிமை - உடைமையா 
ளராக ஆண் நீடிக்கிறான் . 

அவர்கள் கல்லூரிகள் , நீதிமன்றங்கள் 
மூலமாகப் பெண்களுக்கு விடுதலையளிக்கிறார் 
கள் . ஆனால் அவளைப் போகப் பொருளாகத் 
தொடர்ந்து கருதுகிறார்கள் . அவள் தன்னை 
இப்படியே கருத வேண்டும் என்று கற்பிக்கப் 
படும் வரை ( நாம் அவளுக்கு அதைத் தானே 
கற்றுக் கொடுக்கிறோம் ) அவள் கீழான பிறவி 
யாகவே 

நீடிப்பாள் . அவள் போக்கிரியான 
டாக்டருடைய உதவியினால் கருத்தரிக்காதபடி 
பார்த்துக் கொள்வாள் . அதாவது அவள் முழு 

விபச்சாரியாகிவிடுவாள் . விலங்குகளின் 
நிலைக்குக் கீழே , வெறும் சடப் 

ளின் 
தரத்துக்கு இறங்கிவிடுவாள் . அல்லது பரிதா 
பகரமான , திடீரென்று உணர்ச்சி வசப்படுகின்ற , 
மன நோயாளியாக , 

ஆன்மிக 

வளர்ச்சிக்குத் 
தகுதியற்றவளாகிவிடுவாள் . பெரும்பாலான 
உதாரணங்களில் அவர்கள் உண்மையிலேயே 
அப்படித்தான் இருக்கிறார்கள் . 

பள்ளிக்கூடமும் கல்லூரியும் இதை மாற்ற 
முடியாது . பெண்களைப் பற்றி ஆண்களின் கருத் 
தும் , தன்னைப் பற்றிய பெண்ணின் கருத்தும் 
மாற்றமடைந்தால் மட்டுமே இது மாற முடி 
யும் . கன்னிமை நிலை என்பது இன்று கருதப்படு 
வதைப் போல வெட்கக்கேடானது , அவமான 
கரமானதல்ல , அது எல்லாவற்றிலும் உயர்ந்த 
நிலை என்று பெண்கள் கருதும் பொழுதே அந்த 


பொரு 


47 * 


739 


மிக 


நிலை மாறும் . அந்த நிலை ஏற்படுகின்ற வரை 
ஒவ்வொரு பெண்ணும் அவள் எந்த அள 
வுக்குப் படித்திருந்தாலும் தன்னாலியன்ற 
வரை அதிகமான ஆண்களைக் கவர்ச்சிப்பதற் 
குத்தான் 

விரும்புவாள் . அப்பொழுது தான் 
அவர்களிடமிருந்து ஒருவரைத் தேர்ந்தெடுப் 
பதற்கு அவளுக்கு வாய்ப்புக் கிடைக்கும் . 
அவள் கணிதம் கற்றிருக்கிறாள் என்பே 

தா 
அல்லது அவளுக்கு வயலின் வாசிக்கத் தெரி 
யும் என்பதோ நிலைமையைச் சிறிதளவு கூட 
மாற்றாது . ஒரு பெண் ஆணை மயக்கிவிட்டால் 
மகிழ்ச்சி அடைகிறாள் , தன்னுடைய 
உயர்ந்த நோக்கம் நிறைவேறி விட்டதாகக் 
கருதுகிறாள் . ஆகவே ஒரு ஆணை மயக்குவதே 
வாழ்க்கையில் அவளுடைய முக்கியமான நோக் 
கமாக இருக்கிறது . கடந்த காலத்தில் அப்படித் 
தான் இருந்தது , எதிர்காலத்திலும் அப்படியே 
இருக்கும் . இது திருமணமாகாத பெண்களுக்கு 
மட்டுமல்ல , திருமணமான பெண்களுக்கும் 
பொருந்தக் கூடியதே . திருமணமாகாத பெண் 
கள் தமக்கென்று ஒரு ஆணை அடைவதற்கு 
இதைச் செய்யத் தெரிந்திருக்க வேண்டும் . 
திருமணமான பெண்கள் தங்களுடைய 
வர்கள் மீது ஆட்சி செலுத்துவதற்கு 

தைச் 
செய்ய வேண்டும் . 

இந்தத் திசையில் ஒரு பெண்ணின் முயற்சி 
களை நிறுத்துவது அல்லது தற்காலிகமாக ஒத்தி 
வைப்பது குழந்தைப் பேறாகும் . அதுவும் அவள் 
அரக்கியாக இருக்கக் 

தன்னுடைய 
குழந்தைகளுக்குத் தானே பாலூட்டி வளர்க்க 


கண 


கூடாது , 


740 


என்று 


என்று 


வேண்டும் . ஆனால் இங்கே டாக்டர்கள் மறுபடி 
யும் குறுக்கிடுகிறார்கள் . 

என் மனைவி தன் குழந்தைகளைத் தானே 
பாலூட்டி வளர்க்க விரும்பினாள் . ஐந்து குழந் 
தைகளைத் தானே பாலூட்டி வளர்த்தாள் . 
முதல் குழந்தை பிறந்த பிறகு அவள் உடல் 
நலமில்லாதிருந்தாள் . டாக்டர்கள் சிறிதும் 
வெட்கமில்லாமல் அவள் உடைகளை 

நீக்கி 
அவள் உடல் முழுவதும் தடவிப் பார்த்தார் 
கள் ( அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி தெரி 
விக்க வேண்டும் , கட்டணமும் செலுத்த வேண் 
டும் எதிர்பார்க்கப்பட்டது ) . 

அந்த 
கௌரவமான டாக்டர்கள் அவள் தன்னுடைய 
முதல் குழந்தைக்குப் பாலூட்டக் 

கூடாது 
கூறினார்கள் . எனவே முதல் தடவை 

அவளுடைய சல்லாபத்தை அகற்றக் 
கூடிய 

சாதனமும் பிடுங்கப்பட்டது . 
அந்தக் குழந்தைக்குப் பாலூட்டி 

வளர்ப் 
பதற்கு ஒரு செவிலித்தாய் நியமிக்கப்பட்டாள் . 
அதாவது ஒரு பெண்ணின் வறுமையையும் அறி 
யாமையையும் உபயோகப்படுத்தி அவளுடைய 
சொந்தக் குழந்தையிடமிருந்து அவளை ஆசை 
காட்டிப் பிரித்து நம்முடைய குழந்தையைப் 
பராமரிக்கச் செய்வது என்று அர்த்தம் . அதற் 
காக அவளுக்குச் சீருடையும் தொப்பியும் தந் 
தோம் . ஆனால் அது பிரச்சினையல்ல . என் மனை 
வியின் தாய்மைக் காலம் முடிந்ததும் தன் குழந் 
தையைப் பாலூட்டி வளர்க்க 

வேண்டிய 
பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் அவ 
ளிடம் உறங்கிக் கிடந்த பாலுணர்ச்சி அசா 


யாக 


ஒரே 


741 


தாரணமான வேகத்தோடு வெளிப்பட்டது . 
அது தான் பிரச்சினை . 

அவளுடைய 

சல்லாபத் 
துக்கு நேரடியான விகிதத்தில் என்னுடைய 
திருமணத்தின் முதல் நாளிலிருந்து ஒரு வினாடி 
கூட எனக்கு அமைதியைத் தராத பொறாமை 
உணர்ச்சி என்னைச் 

சித்திரவதை செய்தது . 
நானோ என் 

என் மனைவியோ வாழ்க்கை நடத்திய 
தைப் போல - அதை ஒழுக்கக் குறைவான 
வாழ்க்கை என்று தான் சொல்ல வேண்டும் 
வாழ்க்கை நடத்துகின்ற மற்ற கணவர்களையும் 
அந்தப் பொறாமை உணர்ச்சி தவிர்க்க முடி 
யாதபடி சித்திரவதை செய்யும் . 


15 


நான் 


இருக்க 


மை 


என்னுடைய திருமண வாழ்க்கை முழுவதி 
லும் ஒரு நிமிடம் கூட பொறாமை உணர்ச்சி 
யால் 

துன்புறுத்தப்படாமல் 
வில்லை . ஆனால் சில சமயங்களில் இப் பொறா 

மிகவும் தீவிரமடைந்தது . அதில் என் 
முதல் குழந்தை பிறந்தபிறகு வந்த கட்டமும் 
ஒன்றாகும் . அப்பொழுது என் மனைவி குழந் 
தைக்குப் பாலூட்டி வளர்க்கக் கூடாதென்று 
டாக்டர்கள் கூறியிருந்தார்கள் . அப்பொழுது 
நான் மிகவும் அதிகமாகப் பொறாமை உணர்ச் 
சிக்கு ஆளாகியிருந்தேன் . அதற்கு சில காரணங் 
கள் இருந்தன . முதலாவதாக , எந்த விதமான 
சரியான காரணமும் இல்லாமல் இயற்கையான 
முறையில் குறுக்கிடுவதைப் பற்றி -- எல்லாத் 
தாய்களைப் போலவே -என் மனைவி மிகவும் 


742 


வளவு 


என்பதை 


கவலைப்பட்டாள் . இரண்டாவதாக , ஒரு தாயா 
ருக்குரிய தார்மிகக் கடமைகளை அவள் 

அவள் எவ் 
சுலபமாகக் கைவிட்டாள் 

க் 
கண்டதும் அவள் தன்னுடைய தாம்பத்தியக் 
கடமைகளையும் அதைப் போல சுலபமாகவே 
கைவிட்டு விடுவாள் என்று நான் நியாயமாக 

வே 
( அல்லது என்னை அறியாமலே ) முடிவு செய் 
தேன் . அதிலும் அப்பொழுது அவள் நல்ல 
ஆரோக்கியத்தோடிருந்தாள் ; கௌரவ மிக்க 
டாக்டர்கள் தடை விதித்திருந்தாலும் தன் 
னுடைய மற்ற 

குழந்தைகளை எத்தகைய 
பாதகமான விளைவும் ல்லாமல் 

வளர்த் 
தாள் . 
உங்களுக்கு டாக்டர்களிடம் 

டாக்டர்களிடம் சிறிது கூட 
அன்பு கிடையாதா ? என்று நான் கேட்டேன் . 
டாக்டர்களைப் பற்றிக் குறிப்பிடுகின்ற பொழு 
தெல்லாம் அவருடைய கண்களில் மிகவும் அதி 

விரோத உணர்ச்சியைப் பிரதிபலிக் 
கும் ஒளி தென்படுவதை நான் கவனித்திருந் 
தேன் . 

அவர்களை விரும்புகிறோமா அல்லது வெறுக் 
கிறோமா என்பது இங்கே பிரச்சினை அல்ல . 
அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் , 

ஆயிரக் 
கணக்கானவர்களின் 

வாழ்க்கையைக் கெடுப் 
பதைப் போல , 

என்னுடைய வாழ்க்கையை 
யும் கெடுத்தார்கள் . என்னால் காரணத்தையும் 
விளைவையும் தனியே பிரிக்க முடியாது . வழக் 
குரைஞர்களைப் போல , எல்லோரையும் போல 
டாக்டர்கள் பணத்தைக் கறக்க விரும்புகிறார் 
கள் என்பது எனக்குத் தெரியும் . என்னுடைய 


கமான 


743 


ஒதுக்கி 


யோடு 


கூட 


ஆனால் 


குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் குறுக்கிடாமல் 

வைத்திருக்க முடியுமென்றால் என் 
னுடைய வருமானத்தில் பாதியை மகிழ்ச்சி 
அவர்களுக்கு 

க் கொடுத்திருப்பேன் 
( உண்மையான நிலைமையைப் புரிந்து கொண்ட 
மற்றவர்கள் அதையே செய்திருப்பார் 
கள் ) . நான் புள்ளிவிவரங்களைச் சேகரிக்கவில்லை, 
டாக்டர்கள் தாயார் 

குழந்தையைப் 
பெற்றெடுக்க முடியாதபடி பலவீனமாக இருக் 
கிறாள் என் 

என்று சொல்லி ( ஆனால் அவள் பிறகு 
பல குழந்தைகளை மிகவும் சுலபமாகப் பெற் 
றெடுத்திருப்பாள் ) கருப்பையிலேயே குழந்தை 
யைக் கொன்ற அல்லது ஏதோ ஒரு அறுவைச் 
சிகிச்சை செய்து தாயாரைக் கொன்ற டஜன் 
கணக்கான ( அவை எண்ணற்றவை ) உதாரணங் 

எனக்குத் தெரியும் . மத்திய காலத்தில் 
மத நீதி விசாரணை மன்றங்கள் செய்த கொலை 

யாரும் 

பரும் கொலை என்று சொல்வதில்லை ; 
ஏனென்றால் 
அவை மக்களின் 

நலனுக்காகச் 
செய்யப்பட்டவை 

சொல்லப்பட்டது . 
அதைப் போல 

இத்தகைய கொலைகளையும் 
யாரும் கொலை என்று கூறுவதில்லை . டாக்டர் 
கள் செய்யும் குற்றங்கள் எண்ண முடியாத 

ஆனால் குறிப்பாகப் பெண்கள் 
சாதனத்தின் மூலம் பொருள் முதல்வாதத்தைக் 
கொண்டு உலகத்தின் தார்மிகப் பண்பை அவர் 

சீர்குலைப்பதோடு ஒப்பிடும் 
இந்தக் குற்றங்கள் முக்கியமில்லாதவை என்று 
தான் சொல்ல வேண்டும் . மேலும் அவர்களு 
டைய அறிவுரையைக் கேட்பதென்றால் நாம் 


கள் 


களை 


என்று 


வை . 


என்ற 


கள் 


பொழுது 


744 


டும் . 


பிரிந்து 


ஒருவருக்கொருவர் தனித்தே இருக்க வேண் 

ஏனென்றால் தொத்து நோய் ஆபத்து 
எங்கும் எல்லாவற்றிலும் இருக்கிறது . எனவே 
நாம் மனித குலத்தின் ஒற்றுமைக்காகப் பாடு 
படுவதற்குப் பதிலாக ஒருவருக்கொருவர் 

வாழ்கின்ற நிலைமைக்கே முயற்சி 
செய்ய வேண்டியதாகிவிடும் . அவர்கள் போ 
னையைக் கேட்டால் நாம் ஒவ்வொருவருமே 
கார்பாலிக் அமிலம் கலந்த மருந்தை வாயில் 
ஊற்றிக் கொண்டு தனியாக உட்கார்ந்திருக்க 
வேண்டும் ( ஆனால் சமீபகாலத்தில் இந்த மருந் 
தினால் பலனில்லை என்று கண்டு பிடித்திருக் 
கிறார்கள் ) . ஆனால் அது கூட முக்கியமல்ல . 
அவர்கள் மக்களை , குறிப்பாகப் பெண்களைக் 
கெடுத்துவிடுகிறார்கள் என்பது தான் முக்கியம் . 

‘ நீ மோசமான பழக்கங்களைப் பின்பற்று 
கிறாய் . உன் போக்கை மாற்றிக் கொள்ள வேண் 
டும் என்று இந்தக் காலத்தில் சொல்லக் 
கூடாது . இதைத் தன்னிடமோ அல்லது மற்ற 
வர்களிடமோ சொல்ல 

முடியாது . நீங்கள் 
தவறு செய்தால் உங்களுடைய நரம்பு மண்ட 
லத்தில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண் 
டும் அல்லது அப்படிப்பட்ட ஏதோ ஒன்றைச் 
சொல்கிறோம் . நீங்கள் டாக்டர்களிடம் போக 
வேண்டும் . அவர்கள் முப்பத்தைந்து கோபெக் 
விலையுள்ள ஒரு மருந்தை எழுதிக் கொடுப் 
பார்கள் . நீங்கள் அதை 

வாங்கிச் 

சாப்பிட 
வேண்டும் . உங்கள் உடல் நிலை மேலும் மோச 
மடையும் . நீங்கள் மேலும் பல டாக்டர்களி 
டம் போக வேண்டும் . இன்னும் அதிகமான 


745 


ஒரே 


மருந்தைச் சாப்பிட வேண்டும் . எவ்வளவு பிர 
மாதமான தொழில் ! 

ஆனால் நான் சொல்ல வந்தது அதுவல்ல . 
அவள் மற்ற குழந்தைகளை நன்றாக வளர்த்தாள் , 
அவளுடைய 

பிரசவ காலமும் குழந்தை 
வளர்ப்புக் காலமும் தான் பொறாமையின் 
வேதனைகளிலிருந்து 

என்னைக் காப்பாற்றிய 
காலங்கள் 

என்பதைத்தான் சொல்ல 
விரும்பினேன் . அவை மட்டும் இல்லாதிருந் 
தால் பின்னால் நடைபெற்றது மிகவும் முன்பா 
கவே நடைபெற்றிருக்கும் . குழந்தைகள் அவ 
ளையும் என்னையும் காப்பாற்றின . எட்டு வருடங் 
களில் அவளுக்கு ஐந்து குழந்தைகள் பிறந்தன . 
ஐந்து குழந்தைகளையும் தானே வளர்த்தாள் . 

“ உங்கள் குழந்தைகள் இப்பொழுது எங்கே 
இருக்கிறார்கள் ? என்று நான் கேட்டேன் . 

‘ என்னுடைய குழந்தைகளா ? என்று அவர் 
பயந்துவிட்டதைப் போல திருப்பிக் கேட்டார் . 

“ என்னை மன்னித்துவிடுங்கள் . அவர்களை 
நினைப்பது ஒருவேளை உங்களுக்கு வேதனையைக் 
கொடுக்கலாம் . 

இல்லை . அப்படி எதுவுமில்லை . என் மனை 
வியின் சகோதரரும் அவரது மனைவியும் என் 
குழந்தைகளைக் கூட்டிக் கொண்டு போய்விட் 
டார்கள் . குழந்தைகள் என்னோடிருப்பதற்கு 
அவர்கள் விடவில்லை . நான் அவர்களுக்கு என் 
சொத்து முழுவதையும் கொடுத்தேன் . ஆனால் 
குழந்தைகள் என்னோடிருக்கக் கூடாதென்று 
அவர்கள் சொல்லிவிட்டார்கள் . எனக்குப் 
பைத்தியம் பிடித்திருப்பதாகச் சொல்கிறார் 


746 


பேன் , 


கள் . நான் அவர்களைப் பார்த்துவிட்டுத் தான் 
இப்பொழுது திரும்பிக் கொண்டிருக்கிறேன் .. 
அவர்களிடம் பேசினேன் . ஆனால் குழந்தைகளை 
என்னிடம் ஒப்படைக்க அவர்கள் மறுத்துவிட் 
டார்கள் . மற்ற பெற்றோர்களிடமிருந்து வித் 
தியாசமானவர்களாக நான் அவர்களை வளர்ப் 

அவர்கள் வித்தியாசமானவர்களாக 
வளரக் கூடாது . சரி . என்ன செய்வது ? அவர் 
கள் குழந்தைகளை என்னிடம் கொடுக்க மாட் 
டார்கள் , என்னை நம்ப மாட்டார்கள் என்பது 
இயற்கையே . குழந்தைகளை வளர்க்க என்னி 
டம் சக்தி இருக்கிறதா என்பதும் எனக்கு நிச் 
சயமில்லை . என்னால் முடியாதென்று தான் நினைக் 
கிறேன் . நான் அழிந்துவிட்டேன் , பாழாகிவிட் 
டேன் . அது எனக்குப் புரிகிறது . ஆம் . எனக் 
புரிந்த 

விஷயங்களை மற்றவர்கள் கற்றுக் 
கொள்ள நெடுங்காலம் பிடிக்கும் . 
‘ என் 

குழந்தைகள் உயிரோடிருக்றார்கள் . 
மற்றவர்கள் எல்லோரையும் போலக் காட்டு 
மிராண்டிகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் 
கள் . நான் அவர்களை மூன்று தடவைகள் பார்த் 
தேன் . அவர்களுக்கு நான் செய்யக் கூடிய உத வி 
ஒன்றுமில்லை . ஒன்றுமே இல்லை . நான் தெற்கே 
போய்க் கொண்டிருக்கிறேன் . அங்கே எனக்கு 
ஒரு சிறு வீடும் தோட்டமும் இருக்கிறது . 

ஆம் , எனக்குத் தெரிந்திருக்கும் விஷயங் 
களை மற்றவர்கள் அறிந்து கொள்ள நெடுங் 
காலம் பிடிக்கும் . சூரியனிலும் மற்ற நட்சத் 
திரங்களிலும் எவ்வளவு இரும்பு இருக்கிறது , 
மற்ற உலோகங்கள் எவ்வளவு இருக்கின்றன 


747 


ஆனால் 


என்ற கண்டுபிடிப்பதற்கு நமக்கு நெடுங்காலம் 
பிடிப்பதில்லை . 

நம்முடைய 

பன்றித் 
தனத்தை அம்பலப்படுத்தும் விஷயங்களைக் 
கண்டு பிடிப்பது கடினமானது , மிகவும் கடின 
மானது . 

நீங்களாவது நான் சொல்வதைக் கேட்கி 
றீர்கள் . உங்களுக்கு என் நன்றி . 


16 


வரு 


தவிர 


இதோ , என் குழந்தைகள் நினைவு 
கிறது . குழந்தைகளைப் பற்றி நம்முடைய அணு 
குமுறை எவ்வளவு போலித்தனமானது . குழந் 
தைகள் கடவுளின் அருட்கொடை என்று சொல் 
கிறார்கள் , குழந்தைகள் என்றால் பேரானந்தம் , 
பொய் . ஒரு காலத்தில் குழந்தைகள் அப்படி 
இருந்திருக்கலாம் . ஆனால் இப்பொழுது அப்படி 
ல்லை . குழந்தைகள் ஒரு துன்பம் என்பதைத் 

வேறொன்றுமில்லை . பெரும்பாலான 
தாயார்களுக்கு இது நன்றாகத் தெரியும் . அவர் 
கள் எப்பொழுதாவது ஒரு சமயத்தில் தங்களை 
மறந்து இதைச் சொல்லிவிடுவதும் உண்டு . 
மேல் வர்க்கங்களைச் சேர்ந்த பெரும்பான்மை 

தாய்மார்களைக் கேட்டுப் பாருங்கள் . 
குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுவதாலும் இறந் 
துவிடுவதாலும் பாலூட்டி வளர்க்க நாங்கள் 
விரும்பாததாலும் எங்களுக்குக் குழந்தைகளே 
வேண்டாம் என்று அவர்கள் உங்களிடம் 
சொல்லுவார்கள் . அவர்களுக்குக் குழந்தைகள் 
பிறந்தால் , அந்தக் குழந்தைகளிடம் அதிகமான 


யான 


748 


பிரியம் ஏற்பட்டுவிடும் , அதனால் துன்பமடைய 
நேரும் என்ற பயத்தினால் அந்தக் குழந்தை 
களை வளர்க்க அவர்கள் விரும்புவதில்லை . ஒரு 
குழந்தையின் சிறுகைகளும் கால்களும் உடலும் 
அழகானவையே . ஆனால் அந்தக் குழந்தையி 
னால் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி அந்தக் குழந்தை 
நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடும் பொழுது ஏற் 
படுகின்ற துன்பம் மட்டுமல்லாமல் அது அப்படி 
நோய் வாய்ப்படுமோ , இறந்துவிடுமோ என்று 
ஏற்படும் பயத்தைக் காட்டிலும் குறைவானதே . 
குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய சாதகங்களை 
யும் பாதகங்களையும் எண்ணிப் பார்த்தால் எப் 
பொழுதுமே சாதகங்களைக் காட்டிலும் பாத 
கங்களே அதிகமாக இருக்கின்றன . 

றன . அதனால் 
தான் குழந்தைகள் இல்லா திருப்பது நல்லது . 
பெண்கள் தங்களுடைய உணர்ச்சிகள் குழந்தை 
கள் மீதுள்ள 

பாசத்தினால் ஏற்படுவதாகக் 
கற்பனை செய்து கொண்டு இதைப் பச்சையாக ,, 
தைரியமாகச் சொல்கிறார்கள் . அது நல்ல , 
பாராட்டத்தக்க உணர்ச்சியே . அதைப் பற்றி 
அவர்களுக்குப் பெருமையும் உண்டு . இப்படிச் 
சிந்திப்பது அன்பை நிராகரித்து , சுயநலத்தை 
வற்புறுத்துவது என்பதை அவர்கள் உணரத் 
தவறுகிறார்கள் . ஒரு குழந்தையினால் ஏற்படு 
கின்ற ஆனந்தம் அந்தக் குழந்தையினால் அவர் 
களுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தைக் காட்டிலும் 
குறைவானதே . எனவே தாங்கள் நேசிக்கக் 
கூடிய குழந்தையை அவர்கள் வேண்டாம் என் 
கிறார்கள் . அன்புக்குரிய குழந்தைக்காக அவர் 
கள் தங்களைத் தியாகம் செய்யவில்லை , ஆனால் 


749 


அன்பு 


என்பது 


கடினம் . 


உடல் 


நலத் 


தங்களுக்காக அன்பைத் தந்திருக்கக் கூடிய 
குழந்தையைத் தியாகம் செய்கிறார்கள் . 
இது 

அல்ல , சுயநலம் 
தெளிவு . ஆனால் இந்தச் சுயநலத்துக்காகப் 
பணக்காரத் தாயார்களைக் 

குறை 

கூறுவது 
உயர்ந்த வட்டாரங்களைச் 

சேர்ந்த 
குடும்பங்களில் 

குழந்தைகளின் 
தைப் பாதுகாப்பதற்கு 

எவ்வளவு 

செலவா 
கிறது ( இதற்கும் டாக்டர்களே காரணம் ) என் 
பதை நினைத்துப் பார்த்தால் ஒரு வார்த்தை 
யாவது மறுப்புத் தெரிவிக்காமல் இருக்க முடி 
யாது . அந்த ஆரம்ப நாட்களில் என் மனைவி 
யின் நேரத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் 
அவளுடைய சக்தியில் ஒவ்வொரு அவுன்சை 
யும் மூன்று அல்லது நான்கு குழந்தைகள் பறித் 
துக் கொண்ட பொழுது , அவளுடைய வாழ்க் 
கையையும் மனோ நிலைமையையும் நான் ஒவ் 
வொரு முறை நினைக்கும் பொழுது இன்று கூட 
என் உடல் நடுங்குகிறது . எங்களுக்கு வாழ்க் 
கையே இல்லை . எந்த நேரத்தில் ஆபத்து ஏற் 
படுமோ என்ற பயத்தில் , இந்த ஆபத்திலி 
ருந்து காப்பாற்றப்படுவதும் மறுபடியும் 
ஆபத்து திரும்புவதும் அதைத் தடுப்பதற்குத் 
தீவிரமான முயற்சிகளைச் செய்வதும் ம 

மறுபடி 
யும் காப்பாற்றப்படுவதுமாக -- மூழ்கிக் கொண் 
டிருக்கும் கப்பலில் இருப்பதைப் போல - நாங் 
கள் வாழ்ந்தோம் . இந்தச் சூழல் 

இந்தச் சூழல் வேண்டு 
மென்றே ஏற்படுத்தப்பட்டது , 

மனைவி 
குழந்தைகளைப் பற்றிக் கவலைப் படுவதாக 
நடிப்பது என் மீது அவளுடைய வெற்றியை 


என் 


750 


என்று 


சில 


துமே 


நிரந்தரமாக்குவதற்கே 

சமயங் 
களில் எனக்குத் தோன்றும் . ஏனென்றால் எல் 
லாப் பிரச்சினைகளையும் அவளுக்குச் சாதகமான 
முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு அது மிகச் 
சுலபமான , ஆசையூட்டுகின்ற வழியாக இருந் 
தது . அவள் செய்தவை , பேசியவை அனைத் 
போலித்தனமாகச் 

செய்யப்படுபவை , 
பேசப்படுபவை என்று சில சமயங்களில் எனக் 
குத் தோன்றியது . ஆனால் இப்படி இருந்த 
தில்லை . அவள் உண்மையாகவே பயங்கரமான 
துன்பத்துக்கு ஆளாகியிருந்தாள் , குழந்தை 
களைப் பற்றி , அவர்களுடைய உடல் நலத்தைப் 
பற்றி , நோய்களைப் பற்றி நிரந்தரமாகக் 
கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள் . அது அவ 
ளுக்கு மட்டுமல்ல எனக்கும் சித்திரவதையா 
கவே இருந்தது . அவள் அந்தக் கொடுந் துன் 
பத்தை அனுபவிக்காமல் எப்படி இருக்க முடி 
யும் ? தன் குழந்தைகளைப் பற்றிய கவலை , அவர் 
களுக்கு உணவூட்ட வேண்டும் , சமாதானப் 
படுத்த வேண்டும் , பாதுகாக்க வேண்டும் என்ற 
மிருகத்தைப் போன்ற கவலை பெரும்பான்மை 
பெண்களிடம் இருப்பதைப் போலவே 

வலுவாக இருந்தது . ஆனால் மிரு 
கங்களிடம் இல்லாத பகுத்தறிவும் கற்பனையும் 
அவளிடம் இருந்தது . கோழிக்குஞ்சுக்கு என்ன 
ஏற்பட்டுவிடுமோ என்று கோழி கவலைப்படு 
வதில்லை . அதற்கு ஏற்படக் கூடிய பல நோய் 
களைப் பற்றி கோழிக்குத் தெரியாது . அல்லது 
நோயையும் மரணத்தையும் தடுக்கக் கூடியவை 
என்று மக்கள் கற்பனை செய்யும் எல்லாவித 


யான 


அவளிடம் 


751 


அதைச் 


குஞ்சு 


மான மருந்துகளைப் பற்றியும் அதற்குத் தெரி 
யாது . ஆகவே கோழிக்குக் குஞ்சுகளால் துன் 
பம் கிடையாது . குஞ்சுகளுக்கு என்ன செய்ய 
வேண்டுமோ 

செய்கிறது , அதை 
மகிழ்ச்சியோடு செய்கிறது . அதற்குக் குஞ்சு 
களினால் மகிழ்ச்சிதான் ஏற்படுகிறது . குஞ்சுக்கு 
நோய் ஏற்பட்டால் துல்லியமாக என்ன செய்ய 
வேண்டுமென்பது கோழிக்குத் தெரியும் ; குஞ் 
சுக்கு உணவு கொடுத்துக் கதகதப்பாக வைத் 
திருக்கிறது . இதைச் செய்யும் பொழுது அவ 
சியமான எல்லாவற்றையும் 

ற்றையும் செய்வதாக அது 
நினைக்கிறது . 

செத்துப்போனால் 
அது 
ஏன் செத்தது , எங்கே போய்விட்டது என்று 
கோழி தன்னைக் கேட்டுக் கொள்வதில்லை . 
சற்று நேரம் கிளக் , கிளக் என்று சத்தம் போடு 
கிறது , பிறகு தன்னைச் சமாளித்துக் கொண்டு 
பழைய மாதிரி வாழ்க்கையை நடத்துகிறது . 
ஆனா 

னால் துரதிர்ஷ்டம் பிடித்த நம்முடைய பெண் 
களுக்கு , குறிப்பாக என் 

மனைவிக்கு , 
மட்டும் போதுமானதல்ல . 

குழந்தைகளின் 
கல்வி , வளர்ப்பு சம்பந்தமாக- குழந்தைகளின் 
நோய்களையும் அவற்றின் 

அவற்றின் நிவாரணத்தையும் 
பற்றி சொல்லத் தேவையில்லை மிகவும் அதிக 
மாக வேறுபடுகின்ற , மாற்றப்படக் கூடிய எண் 
ணற்ற விதிகளைப் பற்றி அவள் கேள்விப்பட் 
டிருக்கிறாள் , படித்து மிருக்கிறாள் . அவர்களுக்கு 
இதைக் கொடுக்க வேண்டும் , அதைக் கொடுக்க 
வேண்டும் , இல்லை , அதுவும் இதுவும் கூடாது , 
தையும் அதையும் தான் கொடுக்க வேண்டும் . 
குழந்தைகளுக்கு உடை அணிவிக்க வேண்டும் , 


752 


தாக 


எப்படி . உணவு கொடுக்க வேண்டும் , தூங்கச் 
செய்ய வேண்டும் , உலாவக் கூட்டிப் போக 
வேண்டும் , காற்றோட்டமாக எப்படி வைத் 
திருக்க வேண்டும் என்பதைப் பற்றி நாங்கள் , 
குறிப்பாக என் மனைவி , வாரந்தோறும் புதிய 

ஏதாவதொன்றைத் தெரிந்து கொண் 
டோம் . நேற்றுத்தான் குழந்தைகள் பிறக்கத் 
தொடங்கியதைப் போல . எங்கள் குழந்தை 
களில் ஒன்றுக்கு நோய் வந்தால் அது சரியாக 
உணவு 

கொடுக்காததால் அல்லது சரியாகக் 
குளிப்பாட்டாததால் அல்லது அவற்றை நேரப் 
படி செய்யாததால் தான் ஏற்பட்டிருக்கிறது . 
சுருக்கமாகச் சொல்வதென்றால் அந்தக் குழந் 
தைக்கு நோய் ஏற்பட்டிருப்பதற்கு என் மனை 
வியே காரணம் , ஏனென்றால் என்ன செய்ய 
வேண்டுமோ அதை அவள் செய்யவில்லை . 

குழந்தைகள் சுகமாக இருக்கும் பொழுதும் 
நிலைமை 

மோசமாகத்தான் இருந்தது . அவர் 
களுக்கு நோய் வந்துவிட்டால் வாழ்க்கை நரக 
வேதனை தான் . நோய்களைக் குணப் படுத்திவிட 
முடியும் , இது சம்பந்தமாக ஒரு விஞ்ஞானப் 
பிரிவு இருக்கிறது , நோயை எப்படி குணப் 
படுத்துவது என்று அறிந்துள்ள சிலர்-- டாக் 
டர்கள் ருக்கிறார்கள் 

கருதப்படு 
றது . அவர்கள் எல்லோ 

ருக்கு மே 

அது தெரி 
யும் என்று சொல்ல முடியாது . ஆனால் அவர் 
களில் மிகவும் திறமைசாலிகளுக்கு அது தெரி 
யும் . இங்கே , நம் குழந்தைக்கு நோய் வந்து 
விட்டது ; அந்த மிகத் திறமைசாலியான டாக் 
டரை , எப்படி குணப்படுத்த வேண்டும் என்று 
அறிந்திருக்கும் நபரை 

கண்டுபிடிக்க 


என்று 


நாம் 


48--2442 


753 


நாம் 


உடனே 


வேண்டும் , அப்பொழுது தான் அந்தக் குழந் 
தையைக் காப்பாற்ற முடியும் . நம்மால் அந்த 
டாக்டரைக் கண்டு பிடிக்க 

முடியவில்லை 
என்றால் அல்லது அவர் வசிக்கின்ற பகுதியில் 

வசிக்கவில்லை என்றால் குழந்தை பிழைக் 
காது . இதை நம்பிய ஒரே பெண் என் மனைவி 
மட்டுமே என்று சொல்ல முடியாது . 

எங்கள் 
வகுப்பைச் சேர்ந்த எல்லாப் பெண்களுமே இதை 
நம்பினார்கள் . இவான் ஸ ஹாரவிச்சை 
கூட்டிக் கொண்டு வராததால் தான் எக்கதெரீனா 
செமியோனவ்னாவின் இரண்டு குழந்தைகள் 
இறந்து போய்விட்டன . ‘ மரீயா இவானவ்னா 
வின் மூத்த பெண்ணை இவான் ஸஹாரவிச்தான் 
காப்பாற்றினார் . டாக்டருடைய ஆலோசனை 
யின் பேரில் பெத்ரோவ்கள் வெவ்வேறு ஹோட் 
டலுக்குப் போய்த் தங்கினார்கள் . 

அதனால் 
குழந்தைகள் பிழைத்துக் கொண்டன . இல்லை 
யென்றால் குழந்தைகள் இறந்திருக்கும் . இன் 
னாருடைய குழந்தை மிகவும் மெலிந்து போயி 
ருந்தது , டாக்டருடைய ஆலோசனையின் பேரில் 
அவர்கள் தெற்கே ஒரு இடத்துக்குப் போனார் 
கள் . குழந்தை பிழைத்துக் கொண்டது . எங்கு 
திரும்பினாலும் அவள் காதில் இது தான் கேட் 
டது . அவள் எல்லா மிருகங்களையும் போலவே 
தன்னுடைய குழந்தையின் நலத்தைப் பற்றிக் 
கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தாள் ; அக் 
குழந்தைகளின் நலம் ஒரு குறிப்பிட்ட விஷயத் 
தைப் பற்றி , அதிகக் காலதாமதமாவதற்குள் 
இவான் ஸஹாரவிச் கவனித்துச் சொல்வதைப் 
பொறுத்திருக்கிறது என்றால் அவள் நிரந்தர 


754 


என்று 


மாகக் 

கவலைப்படாமலும் துன்பமடையாம 
லும் எப்படி இருக்க முடியும் ? ஆனால் இவான் 
ஸஹாரவிச் என்ன சொல்வார் என்பது யாருக் 
கும் தெரியாது , அவருக்கோ கடுகளவு கூடத் 
தரியாது . ஏனென்றால் தனக்கு ஒன்றும் தெரி 
யாது , தான் செய்யக் கூடியதும் ஒன்றுமில்லை 
என்பது அவருக்கு மிக நன்றாகத் தெரியும் . 
எல்லாவற்றையும் அறிந்த 

டாக்டர் 
தன்னைப் பற்றிக் கொண்டிருக்கும் நம்பிக்கையை 
மக்கள் இழந்துவிடாமலிருக்கும் வகையில் தற் 
செயலான ஒரு சாதகத்தைச் செய்வதற்கு மட் 
டுமே அவருக்குத் தெரியும் . அவள் முற்றிலும் 
மிருகமாக இருந்திருந்தால் இந்தத் துன்பங் 
களை அனுபவித்திருக்க மாட்டாள் . அவள் முற் 
றிலும் மனிதப் 
மனிதப் பிறவியாக 

பிறவியாக இருந்திருந்தால் 
கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருப்பாள் . கட 
வுள் கொடுத்தார் , கடவுள் எடுத்துக் கொண் 
டார் . கடவுள் சித்தத்தைத் தவிர நாம் செய்யக் 
கூடியது ஒன்றுமில்லை என்று நம்பிக்கை உடை 
யவர்கள் நினைப்பதையும் பேசுவதையும் போல 
அவளும் நினைத்திருப்பாள் , பேசியிருப்பாள் . 
தன்னுடைய குழந்தைகள் உட்பட எல்லோரு 
டைய வாழ்க்கையும் மரணமும் மனிதனுடைய 
சக்திக்கு உட்பட்டதல்ல , கடவுளின் சக்திக்கு 
உட்பட்டது என்று நினைத்திருப்பாள் . தன் 
னுடைய குழந்தைகளுக்கு நோய் ஏற்படுவதை 
யும் மரணத்தையும் தன்னால் தடுக்க முடியும் 
என்று நினைத்து சித்திரவதைத் துன்பத்தை 
அனுபவித்திருக்க மாட்டாள் , அவ்வாறு தடுப் 
பதற்கும் முயற்சி செய்திருக்க மாட்டாள் .. 


48 * 


755 


ஆனால் 


பணம் 


ஆனால் இந்த விஷயத்தைப் பற்றி அவள் இப் 
படித்தான் நினைத்தாள் . மிக அதிகமான அள 
வுக்கு பலவீனமான , மென்மையான உயிர்கள் , 
எண்ணற்ற நோய்களுக்கு ஆளாகக்கூடிய உயிர் 
கள் அவளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன , 
அந்த உயிர்களிடம் அவளுக்கு உணர்ச்சி மய 
மான , மிருகத்தனமான அன்பு ஏற்பட்டிருந் 
தது . அந்த உயிர்களுக்கு அவள் பொறுப்பு , 
அவர்களைப் 

பாதுகாத்து வளர்க்கும் 
வழி சில பண்டிதர்களைத் தவிர வேறு யாருக் 
கும் தெரியாது . அவர்களுடைய ஆலோசனை 
யையும் உதவியையும் அதிகமான 
கொடுத்துத்தான் பெற முடியும் . அது மட்டு 
மல்ல , பணம் கொடுத்தால் கூட எல்லா நேரங் 
களிலும் அவற்றைப் பெற முடியாது . 

“ குழந்தைகளோடு என்னுடைய மனைவியின் 
வாழ்க்கை - ஆகவே என்னுடைய வாழ்க்கை 
யும் கூட -- சித்திரவதையாக இருந்ததே தவிர 
மகிழ்ச்சி நிரம்பியதாக இருக்கவில்லை . அது 
வேறு எப்படி இருக்க முடியும் ? அவள் எப் 
பொழுதுமே வேதனைப்பட்டுக் கொண்டிருந் 
தாள் . சில சமயங்களில் ஒரு பொறாமையான 
சம்பவம் அல்லது சாதாரணமான சண்டைக்குப் 
பிறகு ஏற்படும் அமைதியில் நான் ஓய்வெடுக்க 
வேண்டுமென்று நினைப்பேன் ; படிக்க வேண்டு 
மென்று , சிந்திக்க வேண்டுமென்று ஏங்குவேன் . 
எதைப் பற்றியாவது சிந்தித்துக் கொண்டிரு க் 
கும் பொழுது , வாஸ்யா வாந்தியெடுத்துவிட் 
டான் , மாஷாவின் மலத்தில் இரத்தத் துளிகள் 
இருக்கின்றன , அந்திரியூஷாவின் உடலில் தடிப்பு 


756 


இனி 


கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று தகவல் கிடைக் 
கும் - அவ்வளவு தான் முடிந்துவிட்டது . 
வாழ்க்கை இல்லை . நான் எங்கே போக வேண் 
டும் ? எந்த டாக்டர்களைக் கூட்டிக் கொண்டு 
வர வேண்டும் ? குழந்தையை எங்கே தனியாக 
வைப்பது ? பிறகு- மருந்து , உஷ்ணமானிகள் , 
குடலைக் கழுவுதல் , டாக்டர்கள் . இந்த முற்று 
கை முடிவதற்கு முன்பே மற்றொரு முற்றுகை 
தொடங்கிவிடும் . முறையான , நன்கு ஒழுங்கு 
படுத்தப்பட்ட குடும்ப வாழ்க்கை 

என்பதே 
கிடையாது . அதற்குப் பதிலாக-- நான் முன் 
னர் கூறியதைப் போல- உண்மையான ஆபத் 
துக்களிலிருந்தும் கற்பனையான ஆபத்துக்களி 
லிருந்தும் எங்களைக் 

காப்பாற்றிக் கொள்வ 
தற்கு முடிவே இல்லாமலிருந்தது . பெரும்பான் 
மையான குடும்பங்களில் இப்படித்தான் நடக் 
கிறது . என் குடும்பத்தைப் பொறுத்தவரை 
இது மிகவும் உண்மையாக இருந்தது . ஏனென் 
றால் என் மனைவி எதையும் நம்பக் கூடியவளாக 
வும் குழந்தைகள் மீது அதிகமான பிரியமுள்ள 
வளாகவும் இருந்தாள் . 

ஆகவே குழந்தைகள் எங்களுடைய குடும்ப 
வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த 
வில்லை , அதற்கு பதிலாக அதில் விஷத்தைக் 
கலந்தன . மேலும் குழந்தைகள் புதிய பிரிவினை 
களுக்குக் காரணமாக இருந்தன . குழந்தைகள் 
பிறந்த உடனே இது தெளிவாயிற்று , அவர்கள் 
வளர்ந்து 

கொண்டிருந்த பொழுது எங்களுக் 
கிடையே கருத்து மாறுபாடுகளுக்குக் காரணமாக 
வும் இலக்காகவும் மிக அதிகமாக இருந்தார் 


757 


உப 


கு 


கள் . அவர்கள் கருத்து மாறுபாடுகளின் இலக்கு 
மட்டுமல்ல , போராட்டக் கருவியாகவும் இருந் 
தார்கள் . நாங்கள் 

ஒருவரோடொருவர் 
சண்டை போடுவதற்குக் குழந்தைகளை 
யோகித்துக் கொண்டோம் . ஒவ்வொருவருக் 
தம் ஒரு குழந்தை மீது அதிகமான பிரியம் 
ருந்தது . அந்தக் குழந்தை அந்த நபரின் 
ஆயுதமாகப் பயன்பட்டது . நான் வாடிக்கை 
யாக மூத்த மகன் வா ஸ்யாவைத் திட்டினேன் . 
அவள் லீஸாவைத் திட்டுவாள் . குழந்தைகள் 
வளர்ச்சியடைந்து அவர்களுடைய குணாதிசயங் 
கள் உருப்பெற்ற பிறகு அவர்களை எதிர்கால 
நேச சக்திகளாகக் கருதினோம் . ஒவ்வொருவ 
ரும் தன்னுடைய தரப்புக்கு அந்தக் குழந்தை 
களை இழுப்பதற்கு முயற்சி செய்தோம் . பாவம் ! 
இதனால் அவர்கள் பயங்கரமான துன்பத்துக்கு 
ஆளானார்கள் . ஆனால் நாங்கள் எங்களுடைய 
நிரந்தரமான போரில் மூழ்கிப் போயிருந்த 
காரணத்தால் அவர்களைப் பற்றிச் சிந்திக்க 
வில்லை . எங்கள் மகள் என்னை ஆதரித்தாள் , 
என்னுடைய மூத்த மகன் ( அவன் என் மனை 
வியைப் போலவே தோற்றமுடையவன் , அவ 
ளுடைய செல்லக் குழந்தை ) அவள் தரப்பில் 
ருந்தான் . அவன் மீது எனக்கு அடிக்கடி 
வெறுப்பு ஏற்பட்டது . 


17 


“ இப்படியே நாங்கள் வாழ்ந்தோம் . 

எங் 
களுடைய பகைமை மென்மேலும் முற்றியது . 


758 


பகைமை 


அவள் 


கடைசியில் கருத்து வேறுபாடுகள் 
யைத் தூண்டவில்லை , பகைமை கருத்து வேறு 
பாடுகளை ஏற்படுத்தியது . 

ஏதாவது 
சொல்லப்போகும் பொழுது அவள் 

அதைச் 
சொல்வதற்கு முன்பாகவே நான் அதை மறுத் 
தேன் . அவளும் அப்படியே நடந்து 

கொண் 


டாள் . 


நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள் 
ளவும் முடியாது , ஒற்றுமையாக இருக்கவும் 
முடியாது என்று நான்காவது வருடத்தில் இரு 
தரப்புமே சுயேச்சையாக முடிவுக்கு வந்தோம் . 
அதற்குப் பிறகு நாங்கள் ஒத்துப் போக முயற்சி 
செய்வதில்லை . மிகச் சாதாரணமான விஷயங் 
களில் கூட - அதிலும் அவை குழந்தைகளைப் 
பொறுத்தவையாக இருந்தால் - ஒவ்வொருவ 
ரும் தன்னுடைய அசைக்க முடியாத அபிப்பிரா 
யத்தில் உறுதியாக நின்றோம் . இன்று அவற்றை 
நினைத்துப் பார்க்கும் பொழுது , நான் ஆதரித்த 
கருத்துக்கள் எனக்கு அவ்வளவு முக்கியமல்ல , 
அவற்றைச் சுலபமாகக் கைவிட்டிருக்க முடி 
யும் என்று தோன்றுகிறது . ஆனால் அவளுடைய 
கருத்துக்கள் வேறுவிதமாக இருந்தன , எனவே 
நான் மறுக்காதிருந்தால் அவளுக்கு விட்டுக் 
கொடுத்தது மாதிரியாகிவிடும் . அது என்னால் 
முடியாது . அவளுக்கும் அது முடியாது .. ஒரு 
வேளை தான் சொல்வது தான் சரியானது என்று 
அவள் நினைத்திருக்கலாம் . நான் சொல்வது 
தான் சரி என்று நான் நிச்சயமாகக் கருதி 
னேன் . நாங்கள் இருவரும் தனியாக இருக்கும் 
பொழுது நாங்கள் மளனமாக இருப்போம் 


759 


அல்லது அநேகமாக மிருகங்களைப் போல உரை 
யாடலை நடத்துவோம் : ‘ இப்பொழுது என்ன 
நேரம் ? தூங்குவதற்கு நேரமாயிற்று . இன்று 
மாலையுணவு என்ன ? நாம் எங்கே போகலாம் ? 
பத்திரிகையில் என்ன செய்தி ? மாஷாவுக்குத் 
தொண்டையில் ஏதோ வலிக்கிறதாம் . டாக் 
டரைக் கூட்டி வர வேண்டும் . இந்த அளவுக்கு 
மிகவும் குறுகலான உரையாடல் தலைப்புகளி 
லிருந்து மயிரிழை அளவுக்கு விலகினால் கூட 
எங்களுக்கிடையே எரிச்சல் ஏற்படும் என்பது 
நிச்சயம் . நாங்கள் திடீரென்று சீறுவோம் . 
காபியைப்பற்றி , மேசை விரிப்புத் துணியைப் 
பற்றி , வண்டியைப் பற்றி , சீட்டாட்டத்தில் 
ஒரு வெட்டைப் பற்றி நாங்கள் திட்டிக் கொள் 
வோம் . ஆனால் அவளுக்கோ , எனக்கோ இவை 
மிகக் குறைவான முக்கியத்துவத்தைப் பெற் 
றிருப்பது கூட சாத்தியமல்ல . சில சமயங்களில் 
அவளைப் பற்றி என்னுடைய வெறுப்பு மிகவும் 
நம்ப முடியாத எல்லையைக் கூட எட்டியது 
என்று என்னைப் பொறுத்தவரை நான் சொல் 
லிக் கொள்ள முடியும் . சில சமயங்களில் அவள் 
தேநீர் ஊற்றுவதை , காலை ஆட்டுவதை , கரண் 
டியை வாயின் அருகில் கொண்டு போவதை 
அல்லது தேநீரை உறிஞ்சிக் குடிப்பதை நான் 
பார்க்கும் பொழுது - அந்த பாவனைகள் உலகத் 
திலேயே மிகவும் கொடிய குற்றங்களைப் போல 

அவற்றுக்காக அவளை வெறுத்தேன் . நான் 
அவளை வெறுக்கின்ற கட்டங்கள் காதல் என்று 
சொல்லப்படுகின்ற கட்டங்களை வாடிக்கையாக 
வும் தவிர்க்க முடியாமலும் பின்தொடர்ந்தன 


760 


என்பதை நான் அப்பொழுது 

அப்பொழுது கவனிக்கத் தவ 
றினேன் . ஒரு காதல் கட்டம் , ஒரு வெறுப்புக் 
கட்டம் ; ஒரு 

பலவீனமான காதல் கட்டம் , 
ஒரு குறுகிய வெறுப்புக்கட்டம் ; ஒரு தீவிரக் 
காதல் கட்டம் , ஒரு நீண்ட வெறுப்புக் கட்டம் . 
இந்தக் காதலும் வெறுப்பும் ஒரே மாதிரியான 
மிருக உணர்ச்சியின் வெவ்வேறான அம்சங்கள் 
என்பதை நாங்கள் அப்பொழுது உணரவில்லை . 
உண்மை நிலையை நாங்கள் புரிந்து கொண் 
டிருந்தால் வாழ்க்கை ஒரு பயங்கரக்கனவாக 
மாறியிருக்கும் . ஆனால் நாங்கள் புரிந்து கொள் 
ளவில்லை . உண்மையான நிலைமை என்ன என் 
பதை நாங்கள் பார்க்கவில்லை . அதில் தான் ஒரு 
மனிதனுக்கு மீட்சியும் அவனுக்குத் தண்டனை 
யும் இருக்கிறது . ஒரு மனிதருடைய வாழ்க்கை 
முறை எவ்வளவு தவறான தாக இருந்தாலும் 
தன்னுடைய நிலைமையின் சோகத்தை மறைப் 
பதற்காக அவர் அதையே தன்னிடமிருந்து 
மறைத்துக் கொள்ள முடிகிறது . அதைத்தான் 
நாங்களும் செய்தோம் . அவள் அலுப்புத் தரு 

குழப்பத்தைக் கொடுக்கின்ற 
வேலைகளில் , அறைகளை ஒழுங்கு செய்வதில் ,, 
தனக்கும் குழந்தைகளுக்கும் உடையலங்காரத் 
தில் , படிப்பதில் , குழந்தைகளின் உடல் நலத் 
தைப் பேணுவதில் கவனம் செலுத்தினாள் . 
எனக்குப் போதையூட்டுவதற்குச் சொந்த வழி 
கள் இருந்தன - வேலை , வேட்டையாடுதல் , 
சீட்டாட்டம் என்ற போதை . நாங்கள் இரு 
வரும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருந் 
தோம் . நாங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக ருக் 


கின்ற , 


வீட்டு 


761 


கிறோமோ , அந்த அளவுக்கு ஒருவருக்கொரு 
வர் எரிச்சலோடு நடந்து கொள்வதற்கு உரிமை 
இருப்பதாக இருவருமே நினைத்தோம் . ‘ என் 
னிடம் உன் அழகான முகத்தைக் காட்ட வேண் 
டியதில்லை . உன் தொந்தரவினால் இரவு முழு 
வதும் நான் தூங்க முடியவில்லை . இப்பொழுது 
நான் மா நாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் 
என்று அவளை நோக்கி மனதுக்குள் சொல்லிக் 
கொண்டேன் . உங்களுக்கு அது வேண்டியது 
தான் . இராத்திரி முழுவதும் குழந்தை என்னைத் 
தூங்கவிடவில்லை 

என்று அவள் மனதுக்குள் 
மட்டுமல்லாமல் வெளியிலும் சொன்னாள் . 

இப்படியே நாங்கள் தொடர்ந்து வாழ்க் 
கை நடத்திக் கொண்டிருந்தோம் . உண்மை 
நிலைமை என்ன என்று பார்க்க முடியாதபடி 
ஒரு வகையான மூடுபனி எங்களைத் தடுத்தது . 
பின்னர் நடைபெற்ற அந்தச் சம்பவம் ஒரு 
போதும் நடக்காதிருந்தால் , முதிர்ந்த கிழப் 
பருவம் வரை நான் வாழ்ந்திருப்பேன் . நான் 
நல்ல வாழ்க்கை - மிகவும் 

நல்ல 

வாழ்க்கை 
அல்ல , ஆனால் போதுமான அளவுக்கு நல்ல 
வாழ்க்கை , எல்லோரும் நடத்துவதைப் 
போன்ற நல்ல வாழ்க்கை நடத்தியதாக 
மரணமடைகின்ற 

வரை 

நினைத்துக் 
கொண்டிருந்திருப்பேன் . துன்பம் , பொய்மை 
என்ற பாதாளத்தில் நான் உழன்று கொண்டிருந் 
ததை ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட் 
டேன் . 

‘ ஒரே சங்கிலியைக் கொண்டு தொழு மரத் 
தில் கட்டப்பட்ட , ஒருவர் வாழ்க்கையை ஒரு 


நாள் 


762 


வர் அழித்துக் கொண்டு , ஆனால் அதை ஒத்துக் 
கொள்ள மறுக்கும் இரண்டு பரமவைரிகளைப் 
போல நாங்கள் இருந்தோம் . எல்லாத் தம் 
பதிகளிலும் தொண்ணூற்று ஒன்பது சதவிகி 
தத்தினர் இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் நடத் 
துகிறார்கள் , இது தவிர்க்க முடியாதது 

என் 
பதை நான் அப்பொழுது தெரிந்து கொள்ள 
வில்லை . என்னைப் பற்றியோ அல்லது மற்றவர் 
களைப் பற்றியோ இந்த விஷயம் அப்பொழுது 
எனக்குத் தெரியாது . 

ஒருவர் சரியாகவோ , தப்பாகவோ எப்படி 
வாழ்ந்தாலும் எவ்வளவு விசித்திரமான நிகழ் 
வுப் பொருத்தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின் 
றன ! தங்களுடைய வாழ்க்கையில் தாங்க முடி 
யாத கட்டத்தைப் பெற்றோர்கள் அடைகின்ற 
பொழுது குழந்தைகளின் கல்வியை முன்னிட்டு 
நகரத்துக்கு மாற்றிக் கொள்ள வேண்டிய அவ 
சியம் ஏற்படுகிறது . எங்களுக்கும் இந்த அவ 
சியம் ஏற்பட்டது . 

அவர் பேசாமல் மௌனமாக இருந்தார் . 
நெஞ்சின் அழுகையை அடக்கிக் கொள்வதைப் 
போன்ற 

சப்தம் அவரிடமிருந்து இரண்டு 
தடவை வெளிவந்தது . 

ஒரு 
ரயில் நிலையத்தை நெருங்கிக் கொண்டிருந் 
தோம் . 

இப்பொழுது நேரம் என்ன ? என்று அவர் 
கேட்டார் . 
நான் 

கடிகாரத்தைப் பார்த்தேன் . அப் 
பொழுது மணி இரண்டு ஆகியிருந்தது . 


நாங்கள் 


763 





தூரம் 


நீங்கள் களைப்படையவில்லையா ? 

என் 
அவர் கேட்டார் . 

இல்லை . ஆனால் உங்களுக்குக் களைப்பாக 
இருக்குமே . 
எனக்கு மூச்சுத்திணறுகிறது . நான் சிறிது 
நடந்து சென்று , த 

ண்ணீர் குடித்து 
விட்டுத் திரும்புகிறேன் . 

அவர் சற்றுத் தள்ளாடிக் கொண்டே நடை 
பாதை வழியாகச் சென்றார் . நான் அங்கே தனி 
யாக உட்கார்ந்து அவர் பேசிய எல்லாவற்றை 
யும் மனதில் நினைத்துக் கொண்டிருந்தேன் . 
அதிகமான சிந்தனையில் மூழ்கிவிட்டபடியால் 
மறு பக்கத்திலிருந்த கதவு வழியாக அவர் 
திரும்பியதை நான் கவனிக்கவில்லை . 


18 


பல 


வை 


ஆம் , என்னால் நிதானமாகப் பேச முடிய 
வில்லை என்று அவர் தொடங்கினார் . 
விஷயங்களைப் பற்றிச் சிந்திப்பதில் நான் அதிக 
மான நேரத்தைச் செலவிட்டிருக்கிறேன் . பல 
விஷயங்களை நான் வித்தியாசமாகப் பார்க்கி 
றேன் . 

எல்லாவற்றையும் தெரிவிக்க 
விரும்புகிறேன் . சரி . நாங்கள் நகரத்தில் வசிக் 
கத் தொடங்கினோம் . மகிழ்ச்சி இல்லாதவர் 
கள் நகரத்தில் வசிப்பது சுலபம் தான் . ஒரு நபர் 
தான் நெடுங்காலத்துக்கு முன்பே 

முன்பே செத்துப் 
போய் மண்ணோடு மண்ணாகச் சேர்ந்துவிட்ட 
தை உணராமலேயே நூறு வருடங்கள் நகரத் 
தில் வாழ்க்கை நடத்த முடியும் . தன்னை அறிந்து 


764 


ரியை 


கொள்ள அங்கே நேரமில்லை . அங்கே எல்லோ 
ருக்கும் அவசரம் தான் . தொழில் பிரச்சினை 
கள் , சமூகச் சந்திப்புகள் , உடல் நலம் , கலை 
கள் , குழந்தைகளின் உடல் நலம் , அவர்களின் 
கல்வி இப்படியே . இன்று நீங்கள் ஒருவருக்கு 
விருந்தளிக்க வேண்டும் . நாளை நீங்கள் ஒரு 
வரைச் சந்திக்க வேண்டும் . இதைப் பார்க்க 
வேண்டும் . அதைக் கேட்க வேண்டும் . நகரத் 
தில் எப்பொழுதுமே ஒரு -- ஒருவேளை இரண்டு 
அல்லது மூன்று கூட--பிரபல ஸ்தர் இருப்பார் . 
அவரைப் புறக்கணிக்க முடியாது . இவர் அல் 
லது அவர் அல்லது மற்றொருவருக்குச் சிகிச்சை 
வேண்டியிருக்கும் . ஆசிரியர் , விளக்கு நர் , ஆசி 

மொத்தத்தில் வாழ்க்கை பீப்பாயைப் 
போல காலியாக இருக்கும் . இப்படித்தான் 
நாங்கள் வாழ்ந்தோம் . நாங்கள் சேர்ந்து வாழ் 
வதிலுள்ள வேதனை அதில் தணிந்தது . புதிய 
நகரத்தில் , புது வீட்டில் குடியிருக்கும் கவர்ச் 
சிகரமான பணியிலும் நகரத்திலிருந்து கிரா 
மத்துக்கும் கிராமத்திலிருந்து நகரத்துக்கும் 
பயணம் செய்வதிலும் நாங்கள் முதல் மாதங் 
களைக் கழித்தோம் . 

“ ஒரு குளிர்காலம் கழிந்தது , அடுத்த குளிர் 
காலத்தின் போது அற்பமான , முக்கியத்துவ 
மில்லாததைப் போலத் தோன்றும் ஒரு சம்ப 
வம் நடைபெற்றது . ஆனால் பின்னால் நடை 
பெற்றதற்கு அது நேரடியான பொறுப்பைக் 
கொண்டிருந்தது . அவளுக்கு உடல் நலமில்லை . 
அவள் இனிமேல் குழந்தை பெறக் கூடாதென்று 
அந்த ராஸ்கல்கள் சொன்னதோடு குழந்தை 


765 


பிறக்காமல் நிறுத்துவது எப்படி என்றும் அவ 
ளுக்குக் கற்பித்தார்கள் . எனக்கு இது 
வருப்பாக இருந்தது . அதைத் தடுப்பதற்கு 
என்னாலியன்ற எல்லாவற்றையும் நான் செய் 
தேன் . ஆனால் அவள் விளையாட்டுத்தனமான 
பிடிவாதத்தோடு அதை வற்புறுத்தினாள் . நான் 
விட்டுக் கொடுத்தேன் . எங்களுடைய மிருக 
வெறிக்குக் கடைசிச் சாக்கு- குழந்தை - இப் 
பொழுது அகற்றப்பட்டு விட்டது . வாழ்க்கை 
முன் எப்போதுமிருந்ததைக் காட்டிலும் அருவ 
ருப்பான தாயிற்று . 

‘ விவசாயிக்கும் உழைப்பாளிக்கும் குழந்தை 
கள் அவசியம் . தங்கள் குழந்தைகளுக்கு உணவு 
கொடுப்பது எவ்வளவு 

கடினமாக இருந்த 
போதிலும் குழந்தைகள் அவனுக்கு அவசியமே . 
அவனுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் ஒரு 
நியாயம் இருக்கிறது . ஆனால் மேல் வர்க்கங் 
களைச் சேர்ந்த நமக்குக் குழந்தைகள் இருக்கும் 
பொழுது இன்னும் அதிகமான குழந்தைகள் 
வேண்டியதில்லை . குழந்தைகள் என்றால் அவர் 
களுக்குக் கவனிப்பும் செலவும் ஏற்படுகிறது ; 
அவர்கள் பரம்பரைச் சொத்தின் விரும்பப் 
படாத வாரிசுகள் ; அவர்கள் ஒரு சுமை . ஆகவே 
நம்முடைய மிருக வெறிக்கு எத்தகைய நியாய 
கிடையாது . 

குழந்தைகள் இல்லாமற் 
செய்து கொள்வதற்கு நாம் செயற்கை வழி 
களைக் கடைப் பிடிக்கிறோம் . அல்லது அவர்களை 
ஒரு இடையூறாக , அஜாக்கிரதையால் ஏற்பட்ட 
தவறாகக் கருதுகிறோம் . இது எல்லாவற்றை 
யும் காட்டிலும் மிகவும் அருவருப்பானது . 


மும் 


766 


என்று 


இதற்கு எந்த நியாயமும் இல்லை . ஆனால் நாம் 
மிகவும் தாழ்ந்துவிட்டபடியால் நியாயப்படுத் 
துவதற்கு எத்தகைய அவசியமும் இருப்ப 
தாகப் பார்ப்பதில்லை .. கல்வி 

கற்றவர்களில் 
மிகப் பெரும்பான்மையினர் இன்று மனச்சாட்சி 
உறுத்தல் எவ்விதத்திலுமில்லாமல் ஒழுக்கக் 
கேட்டில் மூழ்கியிருக்கிறார்கள் . 

மனச்சாட்சியே ஒருக்காலும் இல்லாமல் 
இருக்கும் பொழுது நமக்கு மனச்சாட்சி உறுத் 
தல் எப்படி ஏற்படும் . பொது ஜன அபிப்பி 
ராயத்தையோ அல்லது கிரிமினல் சட்டத் 
தையோ நாம் ஒருவகையான மனச்சாட்சி 

சொல்லிக் கொள்ள வேண்டியதே . 
ஆனால் அப்படிச் சொன்னாலும் இதுவும் பாதிக் 
கப்படப் போவதில்லை , 

அதுவும் பாதிக்கப் 
படப் போவதில்லை . எல்லோரும் --- மரீயா பாவ் 
லவ்னாவும் இவான் ஸ ஹாரவிச்சும் 
அப்படி நடந்து கொள்வதால் பொது ஜன அபிப் 
பிராயம் ஆட்சேபிக்க முடியாது . ( என்ன இது ? 
நாங்கள் ஏராளமான பிச்சைக்காரர்களை உரு 
வாக்க வேண்டுமென்று சொல்கிறீர்களா ? அல் 

உயர்ந்த வட்டாரங்களில் 
பொழுது போக்குகின்ற வாய்ப்பை இழக்க 
வேண்டுமென்று சொல்கிறீர்களா? ) கிரிமினல் 
சட்டமா அதைப் பற்றி இங்கே அச்சப்படு 
வதற்கு ஒன்றுமில்லையே . கீழ் நிலையிலுள்ள 
பெண்களும் படைவீரர்களின் இரவுராணிகளும் 
தான் தங்களுடைய குழந்தைகளைக் குளங்களி 

ணறுகளிலும் தூக்கிப்பொடுகிறார்கள் . 
அவர்களைச் சிறையிலே தள்ள வேண்டும் என் 


கூட 


லது 


நாங்கள் 


லும் 


767 


பது சரிதான் . நாங்கள் எல்லாவற்றையும் தக்க 
நேரத்தில் நோய்கள் ஏற்படாதபடி பாதுகாப் 
போடு செய்கிறோம் . 
நாங்கள் 

இப்படியே இன்னும் இரண்டு 
வருடங்கள் வாழ்ந்தோம் . அந்த ராஸ்கல்களு 
டைய முறைகள் சிறந்த பலனளித்தன . பிந்திய 
கோடைகாலத்தின் போது தோன்றும் பூவைப் 
போல அவள் மலர்ந்தாள் , இன்னும் ஆரோக் 
கியமாகவும் அழகாகவும் மாறினாள் . இதை 
உணர்ந்து அவள் தன்னைப் பற்றி மேலும் அதிக 
மான அக்கறை எடுத்துக் கொள்ளத் தொடங் 
கினாள் . அவளுடைய அழகில் சவால் 
வதைப் போன்ற , கலக்க மூட்டுகின்ற ஏதோ 
ஒரு அம்சம் இருந்தது . அவள் முழுவளர்ச்சி 
அடைந்த , முப்பது வயதான , குழந்தை பெறாத , 
வாளிப்பான , எழுச்சி நிறைந்த இளம் பெண் . 
அவளை ஒரு தடவை பார்த்தாலே ஆண்களின் 
இதயம் படபடக்கும் . அவள் ஆண்கள் மத்தி 
யில் சென்ற பொழுது அவர்களுடைய பார் 
வையைக் கவர்ந்தாள் . நிறையச் சாப்பிட்ட , 
வேலை வாங்கப்படாத குதிரைக்குப் பூரணமான 
அலங்காரங்களைச் செய்து திடீரென்று கடி 
வாளத்தை விட்டுவிட்டால் அந்த மாதிரி 
அவள் இருந்தாள் . நம்முடைய சமூகத்தில் 
தொண்ணுற்று ஒன்பது சதவிகிதப் பெண் 
களுக்குக் கடிவாளம் 

இல்லாதிருப்பதைப் 
அவளுக்கும் 

கிடையாது . 
நான் இதை உணர்ந்தபொழுது எனக்கு பயம் 
ஏற்பட்டது . 


போல 


கடிவாளம் 


768 


19 


என்னை 


விட்டு 


அவர் திடீரென்று எழுந்து சன்னலுக்குப் 
பக்கத்தில் உட்கார்ந்தார் . 
மன்னியுங்கள் என்று 

சொல்லி 
முகத்தைத் திருப்பிக் கொண்டார் . 
அங்கே உட்கார்ந்து சன்னல் வழியாக அமை 
தியாகப் பார்த்துக் கொண்டிருந்தார் . மூன்று 
அல்லது நான்கு நிமிடங்கள் கழிந்தன . பிறகு 
பெருமூச்சு விட்டுக் கொண்டே எனக்கு எதிரில் 
உட்கார்ந்தார் . அவர் முகம் முற்றிலும் மாறி 
விட்டது , கண்களில் பரிதாபகரமான பார்வை 
தென்பட்டது , 

அவருடைய உதடுகள் 
பதைப் போல 

ஒரு மாதிரியாகச் சுளித்துக் 
கொண்டிருந்தன . 


எனக்குச் சற்றுக் களைப்பாக இருக்கிறது , 
இருந்தாலும் தொடர்ந்து சொல்கிறேன் . விடி 
வதற்கு இன்னும் எவ்வளவோ நேரம் இருக் 
வெளிச்சம் இன்னும் 

வரவில்லையே . 
ஆமாம் என்று சொல்லிக் கொண்டே அவர் 
சிகரெட்டைப் பற்ற வைத்தார் . குழந்தை 
பிறப்பதை நிறுத்திய பிறகு அவள் சற்று உயர 

குண்டாக மாறினாள் . இந்த நோய் 
குழந்தைகளினால் ஏற்பட்ட அந்த 
டாத துன்பம் குணமடைந்தது . அது முற்றி 
மறைந்துவிட்டதென்று 

சொல்ல முடி 
யாது . குடிமயக்கத்திலிருந்து விழித்துக் கொள் 
கின்ற நபரைப் போல அவள் தன்னைச் சுற்றி 
யிருந்த உலகத்தையும் அதன் உல்லாசங்களை 
யும் திடீரென்று பார்த்தாள் . அந்த உலகத் 


கிறது . 


மாக , 


டைவி 


லும் 


49-2442 


769 


அவள் 


தை , தன்னால் 

பாராட்ட முடியாத , புரிந்து 
கொள்ள முடியாத உலகத்தை அவள் மறந்து 
போய் விட்டிருந்தாள் . நான் இதை நழுவ 
விடக்கூடாது ! காலம் ஓடிக் கொண்டிருக்கிறது , 
அது ஒருக்காலும் திரும்பாது ! அப்படித்தான் 
அவள் ஓரளவுக்கு நினைத்திருக்க வேண்டும் அல் 
லது உணர்ந்திருக்க வேண்டும் என்று எனக்குத் 
தோன்றுகிறது ; அவள் வேறு விதமாக நினைத் 
திருக்கவோ , உணர்ந்திருக்கவோ முடியாது . 
இந்த உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்காக , 
காதலுக்காக மட்டுமே நாம் வாழ்கிறோம் என்று 
நம்பும்படியாக 

வளர்க்கப்பட்டிருந் 
தாள் . அவள் திருமணம் செய்து கொண்டாள் . 
அந்தக் காதலிலிருந்து சிறிதளவு அவளுக்குக் 
கிடைத்தபோதிலும் அவள் எதிர்பார்த்ததற்கு , 
அவளுக்குத் தரப்பட்ட வாக்குறுதியிலிருந்து 
அது மிகவும் தள்ளியிருந்தது . அதற்கு மாறாக 
அது அதிகமான ஏமாற்றத்தையும் துன்பத்தை 
யும் - குழந்தைகள் என்ற வடிவத்தில் முற்றி 
லும் எதிர்பார்க்கப்படாத சித்திரவதையையும் 

அவளுக்குக் கொடுத்தது ! அந்தச் 
சித்திரவதை 

உருக்கிவிட்டது . இப் 
பொழுது பரிவுமிக்க டாக்டர்களின் உதவியால் 
குழந்தை பெறாமல் தடுக்க முடியும் என்பதை 
அவள் தெரிந்து கொண்டாள் . அவள் பரவசம் 
டைந்தாள் , இதை ரசித்தாள் , வாழ்க்கையில் 
அவளுக்குத் தெரிந்த ஒரே ஒரு இலட்சியத்துக் 
காக- காதலுக்காக அவள் மீண்டும் புத்துயிர் 
பெற்றாள் . ஆனால் கறைபடிந்த , பொறாமை 
யான , திடீர் திடீரென்று எரிச்சலமடைகின்ற 


சேர்த்து 


அவளை 


770 


பொழுது 


கணவனோடு காதலுக்காக அல்ல . அவள் வேறு 
விதமான காதலைப் பற்றி , புதுமையும் தூய் 
மையும் நிறைந்த 

நிறைந்த ஒன்றைப் பற்றிக் கனவு 
காணத் தொடங்கினாள் . குறைந்த பட்சம் 
அவளைப் பற்றி அப்படித்தான் நான் கற்பனை 
செய்து கொண்டேன் . அவள் யாரையோ எதிர் 
பார்ப்பதைப் போல , தன்னைச் சுற்றிப் பார்க்கத் 
தொடங்கினாள் . இதைக் கண்ட 
எனக்குக் கலவரம் ஏற்பட்டது . அவள் வழக் 
கப்படி மற்றவர்கள் மூலமாக என்னிடம் பேசும் 
பொழுது ( அதாவது அவள் மற்றவர்களிடம் 
பேசும்பொழுது 

அவளுடைய வார்த்தைகள் 
எனக்குச் சொல்லப்பட்டவையாக இருக்கும் ) 
தாயார் தன் குழந்தைகளுக்காக வாழ்கிறாள் 
என்பது ஒரு பொய் , ஒரு பெண் இளமையாக 
வும் வாழ்க்கையை அனுபவிக்கக் கூடியவளாக 
வும் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக 
தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வது 
சரியல்ல ( அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்பு 
இதற்கு எதிரிடையான கருத்தைச் சொன்ன 
தை மறந்துவிட்டு ) என்று துணிவுடனும் பாதி 
கேலியாகவும் அவள் திரும்பத் திரும்பச் சொல் 
வதுண்டு . அவள் குழந்தைகளிடம் காட்டிய 
அக்கறை குறைந்தது . அந்தக் குறைவான அக் 
கறையில் கூட முன்பிருந்த மன முறிவான தீவி 
ரம் இல்லை . 

கவனித்துக் 

கொள்வதி 
அலங்கரித்துக் கொள்வதிலும் மென் 
மேலும் அதிக நேரத்தைச் செலவிட்டாள் . 
ஆனால் வேடிக்கைகளிலும் சுய- முன்னேற்றத் 
திலும் அந்த உண்மையை மறைக்கப் பாடுபட் 


தன்னை 


லும் 


49 * 


771 


தொ 


மறு 


படியும் 


டாள் . அவள் பியானோ வாத்தியத்தை மறந்து 
நெடுங்காலமாகிவிட்டது . மறுபடியும் பியானோ 
இசைப் பயிற்சியை உற்சாகத்துடன் 
டங்கினாள் . எல்லாமே இதிலிருந்து தொடங் 
கியது . 
அவருடைய களைப்படைந்த 

கண்கள் 
சன்னலைப் பார்த்தன . 

கதையைத் 
தொடருமாறு தன்னை நிர்ப்பந்தித்துக் கொள் 
வதைப் போலத் தோன்றியது . 

ஐயா , அதற்குப் பிறகு தான் அந்த ஆள் 
வந்தான் . அவர் தயங்கினார் . அந்த விசித்திர 
மான சப்தம் இரண்டு அல்லது மூன்று தடவை 
கள் அவரிடமிருந்து கேட்டது . 

அந்த நபரின் பெயரைக் கூறுவது , அவரை 
நினைவு கூர்வது , அவரைப் பற்றிப் பேசுவது 
அவருக்கு வேதனையளிப்பதை நான் பார்த் 
தேன் . அவர் சிரமப்பட்டுப் பேசினார் . ஆனால் 
அவர் குரலில் தடைகளை நொறுக்குவதைப் 
போல ஒரு உறுதி நிறைந்திருந்தது . 

என்னுடைய கருத்தில் , மதிப்பீட்டில் 
அவன் ஒரு இழி பிறவி . என்னுடைய வாழ்க்கை 
யில் 

அவன் நடத்திய ருவிளையாடலினால் 
அல்ல , அவன் உண்மையிலேயே இழி பிறவி . 
அதோடு அவன் இழி 

N பிறவியாக இருந்தது 
எவ்வளவு 

பொறுப்பற்றவளாகிவிட் 
டாள் என்பதை நிரூபிக்கிறது . அவன் இல்லை 
யென்றால் வேறு யாராவது வந்திருப்பார்கள் 

அது நடப்பது திண்ணம் . அவர் மறுபடியும் 
கதையை நிறுத்தினார் . ஆம் , அவன் ஒரு பாட 


அவள் 


772 


தைகள் 


அவனைப் 


என்ற 


கன் , வயலின் வித்வான் தொழில் முறை 
யில் வயலின் வித்வான் அல்ல , பாதி பாடகன் , 
பாதி சமூகப் பிரமுகர் . 

அவன் தகப்பனார் ஒரு நிலவுடைமையா 
ளர் , என் தகப்பனாருக்குப் பக்கத்து வீட்டுக் 
காரர் . அவன் தகப்பனார் தன் பணம் முழுவ 
தையும் இழந்துவிட்டார் , அவருடைய குழந் 

மூன்று பையன்கள் வேலை செய் 
தார்கள் , அதாவது கடைசிப் பையனைத் தவிர ; 

பாரிசிலிருந்த ஞானத்தாயிடம் 
அனுப்பிவைத்தார்கள் . அவனுக்கு இசைத்திறமை 
இருந்தபடியால் இசைப் பள்ளியில் 

சேர்த் 
தார்கள் . அவன் வயலின் வித்வானானான் . இசை 
கழ்ச்சிகளில் வயலின் வாசித்தான் . 

வாசித்தான் . மனிதன் 
முறையில் அவன் .... அவர் 

கடு 
மையான ஏதோ ஒரு வார்த்தையைச் சொல்ல 
விரும்பியிருக்க வேண்டும் , 

அவர் 
ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு வேகமாகத் 
தொடர்ந்தார் : அங்கே 

எப்படிப் 
பட்ட பாழ்க்கை நடத்தினான் என்று எனக்குத் 
தெரியாது . அந்த வருடத்தில் ருஷ்யாவுக்கு 
வந்தான் , என்னுடைய வீட்டுக்கு வருகையளித் 
தான் என்பது தான் எனக்குத் தெரியும் . 
‘ ‘ ஈரம் புலர்ந்த , 

வாதுமைக் 

கொட்டை 
மாதிரியான கண்கள் , சிரிப்புத் தவழும் சிவந்த 
உதடுகள் , முறுக்கிவிடப்பட்ட 

மீசை , 

மிகச் 
சமீபத்திய நாகரிக பாணியில் தலையலங்காரம் 
- கீழ்த்தரமான முறையில் -அவன் அழகான 
வன் , பெண்கள் பாதகமில்லை என்று சொல் 
கிறார்களே அந்த அழகான தோற்றம் ; நோஞ் 


ஆனால் 


அவன் 


773 


நான் 


யோடு 


டை 


சலான ஆனால் அவலட்சணமில்லாத உடலமைப்பு , 
பெண்களுக்கு இருப்பதைப் 

போல நன்கு 
வளர்ச்சியடைந்த பின்புறம் ; 

ஹாட்டென் 
டாட்டுகளுக்கும் அதே மாதிரி முதுகு இருப் 
பதாகச் சொல்கிறார்கள் . ஹாட்டென்டாட்டு 
களும் இசைத் திறமை உடையவர்கள் என்று 

கேள்விப்பட்டிருந்தேன் . சந்தர்ப்பம் 
கொடுத்தால் அவன் நெருங்கிப் பழகக் கூடிய 
வன் ; ஆனால் கூருணர்ச்சி உடையவனாதலால் 
லேசாக முகத்தைச் சுளித்தால் கூடப் பின் வாங் 
கிவிடுவான் . அவன் விறைப்பாகப் பெருமை 
நிற்பான் . பிரத்யேகமான 

பாரிஸ் 
பாணியில் பொத்தான்கள் வைத்த பூட்சுகள் , 
பளிச்சென்று தெரிகின்ற 

மற்றும் 
வெளிநாட்டுக்காரர்கள் பாரிசில் வாங்கக் கூடிய 
பொருள்களை பெண்கள் எப்பொழுதுமே 
இவற்றின் புதுமை மற்றும் கற்பனை உயர்வி 

கவர்ச்சிக்கப் படுவார்கள் -- அணிந்திருந் 
தான் . அவனிடம் எப்பொழுதுமே ஒரு போலி 
யான , மேலெழுந்த வாரியான குதூகலம் இருந் 
தது . அவன் அங்கொன்றும் இங்கொன்றுமாக , 
அரை குறையாக , அவன் 

என்ன சொல்ல 
விரும்புகிறான் என்பது எல்லோருக்குமே தெரி 
யும் , வாக்கியத்தை 

அவர்களே பூர்த்தி 
செய்து கொள்ளலாம் என்பதைப் போலப் 
பேசுவான் . 

" அவனும் அவனுடைய இசையுமே எல்லா 
வற்றுக்கும் காரணம் . விசாரணையில் எல்லாமே 
பொறாமையின் விளைவாக நடைபெற்றன என்று 
எடுத்துக் காட்ட முயற்சி செய்யப்பட்டது . 


னால் 


774 


யான 


நான் 


அப்படியல்ல - அதாவது அவர்கள் சொன்ன 
மாதிரி அல்ல - 

அல்ல ஆனாலும் , அந்த விதத்தில் 
அல்ல . நீதி விசாரணையில் நான் வஞ்சிக்கப் 
பட்ட கணவன் , என் கௌரவத்தைக் ( அதற்கு 
அவர்கள் அப்படித்தான் பெயர் சூட்டினார்கள் ) 
காப்பதற்காக என் மனைவியைக் 

மனைவியைக் கொன்றேன் 
என்று முடிவு செய்யப்பட்டது . எனவே என்னை 
விடுதலை செய்தார்கள் . விசாரணையின் போது 
எல்லா விஷயங்களையும் அவற்றின் உண்மை 

சொரூபத்தில் விளக்குவதற்கு 
முயற்சி செய்தேன் . ஆனால் அவர்களோ , என் 
மனைவியின் நற்பெயரைக் காப்பாற்ற முயற்சி 
செய்வதாகக் கருதினார்கள் .. 

" அந்தப் பாடகனோடு அவளுடைய உறவு 
கள் எப்படியிருந்தபோதிலும் அவை 

எனக்கு 
எந்த முக்கியத்துவத்தையும் கொண்டிருக்க 
வில்லை . அவளுக்கும் அப்படியே தான் . எனக் 
முக்கியமானதாக இருந்த ஒரே ஒரு விஷயத் 
தைப் பற்றி என்னுடைய மிருக வெறியைப் 
பற்றி நான் உங்களிடம் ஏற்கெனவே சொன் 
னேன் . எங்களுக்கிடையே பயங்கரமான பிளவு 

அதைப் பற்றி உங்களிடம் முன்பே கூறி 
னேன் --- 

- ஏற்பட்டிருந்தது தான் எல்லாவற்றுக் 
குமே காரணம் . எங்களுக்கிடையே பரஸ்பர 
வெறுப்பு மிக அதிகமாக முறுக்கியிருந்தபடி 
யால் எல்லாவற்றையும் உச்சகட்டத்துக்குக் 
கொண்டு வருவதற்கு ஒரு சாதாரண வார்த் 

கூடப் போதுமானதாக இருந்தது . எங் 
களுக்கிடையே பயங்கரமான சண்டைகள் ஏற் 
பட்டன . அதிலும் தீவிரமான மிருக வெறிக் 


தை 


775 


களாக 


கட்டங்களோடு 

அவை 

மாறி மாறி வந்து 
கொண்டிருந்தபடியால் அவை மேலும் அதிக 
பயங்கரமாக இருந்தன . 

அந்த நபர் வந்திருக்காவிட்டால் இன்னொ 
ருவன் வந்திருப்பான் . பொறாமை உந்தித் தள் 
ளுகின்ற சக்தியாக இருந்திருக்காவிட்டால் 
அதற்குப் பதிலாக வேறொன்று வந்திருக்கும் . 
என்னைப் போல வாழ்க்கை நடத்துகின்ற எல் 
லாக் கணவர்களுமே முற்றிலும் கெட்டவர் 
இருக்க வேண்டும் 

அல்லது தங்கள் 
மனைவிகளை விட்டுப் பிரிந்து விட வேண்டும் 
தங்களையோ தங்களுடைய 

மனைவி 
களையோ- என்னைப் போல - கொலை செய்ய 
வேண்டும் . நான் 

என் மனைவியைக் கொன் 
றேன் . யாராவது இந்த நிலைமையிலிருந்து தப்ப 
முடிந்தால் அது அபூர்வமான விதிவிலக்காகத் 
தான் இருக்க முடியும் . இந்தச் சிக்கலை இந்த 
விதமாக நான் முடிவுக்குக் கொண்டு வருவ 
தற்கு முன்பு தற்கொலை செய்து கொள்ளும் 
கட்டத்துக்குச் சில முறை வந்து 

வந்து விட்டேன் . 
அவளும் விஷத்தைக் குடித்துச் சாக முயற்சி 
செய்தாள் . 

20 


அல்லது 


ஆம் , முடிவுக்குச் சற்று முன்பாக இருந்த 
நிலைமை இதுதான் . 

நாங்கள் ஒரு வகையான போர் நிறுத்தக் 
கட்டத்தில் இருந்தோம் . அந்த சமாதானத 
தைத் தொடர்ந்து காப்பாற்றியிருக்க வேண் 
டும் . ஆனால் ஒரு நாள் கண்காட்சியில் ஏதோ 


776 


அவள் 


நாங்கள் 


னொரு 


> 


சாக 


தை 


நான் 


ஒரு நாய்க்குப் பதக்கம் கொடுத்திருப்பதாகச் 
சொன்னேன் . பதக்கம் கொடுக்கவில்லை ; நற் 
சான்றிதழ்தான் கொடுத்திருக்கிறார்கள் என் 
கூறினாள் . 

விவாதிக்கத் 
தொடங்கினோம் . ஒரு விஷயத்திலிருந்து இன் 

விஷயத்துக்குத் தாவினோம் . ஒருவரை 
யொருவர் ஏசிக் கொண்டோம் . எல்லோருக் 
குமே தெரியும் . எப்பொழுதுமே இப்படித் 
தான் . நீங்கள் சொன்னது ..... நான் அப்படிச் 
சொல்லவில்லை . அப்படியானால் நான் பொய் 
சொல்கிறேனா? .. அவளைக் கொல்ல வேண்டும் 
அல்லது நான் வேண்டும் என்ற வெறி 
யைத் தூண்டுகின்ற பயங்கரமான சண்டையின் 
விளிம்புக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்ப 

உணர்ந்தேன் . அதன் விளிம்பில் 
நிற்கிறோம் 

நிச்சயம் . நெருப்பைப் 
போல அதைக் கண்டு அஞ்சினேன் . என்னைக் 
கட்டுப் படுத்திக் கொள்ள விரும்பினேன் . ஆனால் 
என் உடல் முழுவதும் நெருப்பு 

கொழுந்து 
விட்டு 

எரிந்தது . அவளும் அதே நிலைமையில் 
அல்லது அதைக் காட்டிலும் 

மோசமான 
நிலைமையில் இருந்தாள் . நான் சொன்னதை 
அவள் வேண்டுமென்றே திரித்துக் கூறினாள் , 
என்னுடைய வார்த்தைகளுக்குத் தவறான 
அர்த்தத்தைக் கொடுத்தாள் . அவள் பேசிய 
ஒவ்வொரு 

வார்த்தையும் நஞ்சில் தோய்ந் 
திருந்தது . என்னிடம் மிகவும் பலவீனமான 
அம்சங்களை அவள் தேடினாள் . அங்கே அவள் 
என்னைத் தாக்கப் போவது நிச்சயம் . வாயை 
மூடு என்று அல்லது அதைப் போல எதையோ 


என்பது 


777 


ஓடினாள் . 


நான் 


நான் கத்தினேன் . அவள் குதித் தெழுந்து 
குழந்தைகள் அறைக்கு 
சொல்ல வந்ததைச் சொல்லி முடிப்பதற்காக 
அவளை நிறுத்த முயற்சி செய்தேன் . அவள் 
கையைப் பிடித்து இழுத்தேன் . அவள் காயம 
டைந்தவளைப் போலப் பாசாங்கு செய்துகொண்டு 
‘ குழந்தைகளே ! உங்கள் அப்பா என்னை 
அடிக்கிறார் என்று கத்தினாள் . பொய் சொல் 
லாதே ! என்று நான் அதட்டினேன் . 
முதல் தடவையல்ல ! என்று அல்லது அந்த 
மாதிரியாக அவள் திருப்பிக் கத்தினாள் . குழந் 
தைகள் அவளை நோக்கி ஓடிவந்தார்கள் . அவள் 
குழந்தைகளை அமைதிப் படுத்த முயற்சி செய் 
தாள் . பாசாங்கு செய்யாதே ! என்று நான் 
சொன்னேன் . உங்களுக்கு எல்லோமே பாசாங்கு 
தான் . ஒருவரைக் கொன்றுவிட்டு அந்த நபர் 
பாசாங்கு செய்வதாகக் கூட நீங்கள் சொல் 
வீர்கள் . இப்பொழுது எனக்கு எல்லாமே புரி 
கிறது . நீங்கள் அதைச் செய்ய விரும்புகிறீர் 
கள் ! நீ ஒழிந்து போ ! என்று நான் கத்தி 
னேன் . என்னுடைய வார்த்தைகளைக் கேட்டு 

எவ்வளவு பயந்துவிட்டேன் 
இப்பொழுது எனக்கு நினைவிருக்கிறது . 
அவ்வளவு மூர்க்கமான , பயங்கரமான வார்த்தை 
களை நான் உச்சரிக்க முடியும் என்று நான் கரு 
தியதில்லை . என்னுடைய வாயிலிருந்து தான் அந்த 
வார்த்தைகள் வந்தன என்று 

என்னால் 
நம்ப முடியவில்லை . அவ்வாறு கூக்குரலிட்ட 
பிறகு நான் என்னுடைய படிப்பறைக்குள் 
ஓடினேன் , 

உட்கார்ந்தேன் , புகை பிடிக்கத் 


நானே 


என்பது 


கூட 


கூட 


778 


தொடங்கினேன் . 

அவள் 

ஹாலுக்குள் போய் 
உடைகளை மாற்றிக் கொள்கின்ற ஓசை எனக்குக் 
கேட்டது . எங்கே போகிறாய் என்று அவளைக் 
கேட்டேன் . அவள் பதிலளிக்கவில்லை . எங்கா 
வது தொலையட்டும் என்று நான் மனதுக்குள் 
சொல்லிக் கொண்டேன் . 

படிப்பறைக்குத் 
திரும்பினேன் . அங்கே படுத்துக் 

கொண்டு 
மறுபடியும் புகை பிடிக்கத் தொடங்கினேன் . 

. 
அவளைப் பழிவாங்குவதற்கு , ஒழித்து விடுவ 
தற்கு , நிலைமையை ஒட்டுப் போட்டு ஒன்றும் 
நடக்காததைப் போல வாழ்க்கையைத் தொடர் 
வதற்கு ஓராயிரம் திட்டங்கள் என் மூளையில் 
தித்தன . அங்கே படுத்தபடியே சிந்தித்துக் 
கொண்டு புகைபிடித்துக் கொண்டிருந்தேன் , 
தொடர்ந்து புகைபிடித்துக் கொண்டேயிருந் 
தேன் . அவளை விட்டு ஓடிப் போய்விடலாமா , 
மறைந்து 

விடலாமா , அமெரிக்காவுக்குப் 
போய்விடலாமா என்று யோசித்தேன் . அவள் 
குறுக்கிடாத வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக் 
ம் என்று 

கற்பனை செய்யும் கட்டத்துக்கு 
வந்துவிட்டேன் . ஆ ! அது அற்புதமாக இருக் 
கும் ! இன்னொரு பெண்ணோடு , அழகான பெண் 
ணோடு , முற்றிலும் வேறுவிதமான பெண்ணோடு 
என் வாழ்க்கையை இணைத்துக் கொள்ள வேண் 
டும் . அவளை சாகடிப்பதன் மூலம் அல்லது விவா 
கரத்துச் செய்வதன் மூலம் அவள் தொல்லையே 
இல்லாமற் செய்துவிட வேண்டும் . இதை எப்படி 
நிறைவேற்ற வேண்டும் என்று திட்டமிடுவ 
தற்குத் தொடங்கினேன் . நான் நினைக்கக் 
கூடாத 

விஷயங்களை நினைப்பதை உணர்ந் 


779 


எப் 


- 


மாலைப் 


பொழுது 


தேன் . அந்த உணர்வைச் சந்திக்காதிருப்பதற் 
காகப் புகை பிடித்தேன் . 

" வழக்கம் போல வீட்டில் எல்லாக் காரியங் 
களும் நடைபெற்றன . ஆசிரியை வந்தாள் ; 
எசமானி 

எங்கே போயிருக்கிறார்கள் , 
பொழுது திரும்புவார்கள் என்று கேட்டாள் . 
வேலைக்காரன் வந்து மாலைத் தேநீர் தயாரிக் 
கட்டுமா என்று கேட்டான் . நான் உணவருந் 
தும் அறைக்குள் சென்றேன் . குழந்தைகள் 
குறிப்பாக அவற்றைப் புரிந்து கொள்கின்ற 
அளவுக்கு வளர்ந்தவளான லீஸா- என்ன நடந் 
தது என்று கேட்பதைப் போல ஈரமற்ற முறை 
யில் என்னைப் பார்த்தார்கள் . நாங்கள் மௌன 
மாகத் தேநீர் அருந்தினோம் . அவள் திரும்பி 
வரவில்லை . 

மறைந்தது . 
அதற்குப் பிறகும் அவள் திரும்பவில்லை . வீட் 
டுக்குத் திரும்ப 

வேண்டியது தான் 
தெரிந்திருந்த போதிலும் வராமலிருப்பதன் 
மூலம் என்னையும் குழந்தைகளையும் அவள் சித் 
திரவதை 

நினைத்துக் கோபம் , 
அவள் திரும்பி வராமல் தற்கொலை செய்து 
கொள்வாளோ என்ற அச்சம் இப்படி 
இரண்டு விதமான உணர்ச்சிகள் எனக்குள் சண் 
டையிட்டுக் கொண்டன . நான் அவளைத் தேடிப் 
போயிருப்பேன் . 

ஆனால் எங்கே 
அவளுடைய சகோதரியின் வீட்டுக்கா ? நான் 
அங்கே சென்று அவளைப் பற்றி விசாரித்தால் 
அது அசட்டுத்தனமாக இருக்கும் . 
அதைத்தானே எதிர்பார்க்கிறாள் , தொலையட்டும் ! 
யாரையாவது துன்புறுத்த வேண்டுமென்று 


என்று 


செய்வதை 


போவது ? 


அவள் 


780 


குள் 


தனியே 


அவள் மிகவும் விரும்பினால் தன்னையே துன் 
புறுத்திக் கொள்ளட்டும் . இல்லையென்றால் அடுத்த 
சண்டை இதைக் காட்டிலும் 

மோசமாக 
இருக்கும் . ஆனால் அவள் சகோதரி வீட்டில் 
இல்லாமல் தன் உயிரைப் போக்கிக் கொள்ள 
உத்தேசித்தால் அல்லது ஏற்கெனவே அப் 
படிச் செய்திருந்தால் ? .. இரவுமணி பதினொன்று , 
பனிரண்டு , ஒரு மணி . நான் படுக்கை அறைக் 

போகவில்லை. அங்கே போய் 
படுத்துக் கொண்டு அவளுக்காகக் காத்திருப் 
பது அசட்டுத்தனம் . படிக்கும் அறையிலும் என் 
னால் படுக்க முடியவில்லை . சுறுசுறுப்பாக எதை 
யாவது 

செய்ய , கடிதங்கள் எழுத , படிக்க 
விரும்பினேன் ; ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய 
முடியவில்லை. என் படிப்பறையில் தனியாக , என் 
சிந்தனைகளால் சித்திரவதை செய்யப்பட்டவனாக , 
ஏதாவது சிறு சத்தம் 
எதிர்பார்த்து உட்கார்ந்திருந்தேன் . 

மூன்று 
மணி , நான்கு - அவள் இன்னும் வரவில்லை . விடி 
வதற்குச் சிறிது முன்னால் நான் தூங்கிவிட்டேன் . 
நான் கண் விழித்தேன் . அவள் வரவில்லை . 

‘ ‘ வீட்டில் வாழ்க்கை தொடர்ந்தது . ஆனால் 
ஒவ்வொருவரும் என்னை விசாரிப்பதைப் போல 
வும் கண்டிப்பதைப் போலவும் பார்த்துக் 
கொண்டிருந்தார்கள் . என்னுடைய தவறுகளே 
எல்லாவற்றுக்கும் காரணம் என்று அவர்கள் 
முடிவு செய்துவிட்டார்கள் . என் மனதில் அதே 
மாதிரியான போராட்டம் 

நடைபெற்றுக் 
கொண்டிருந்தது : என்னைத் துன்புறுத்துவதற் 


கேட்காதா 


என் 


781 


5 . 


காக அவள் மீது ஆத்திரமும் அவளைப் பற்றிக் 
கவலையும் எனக்கு ஏற்பட்டது . 

சுமார் பதினொரு மணிக்கு அவளுடைய 
சகோதரி அவளிடமிருந்து தூது வந்தாள் . 
அவள் பயங்கரமான நிலைமையில் இருக்கிறாள் . 
என்ன நடந்தது ? என்று வழக்கமான முறை 
யில் தொடங்கினாள் . ஏன் ? ஒன்றும் நடக்க 
வில்லையே என் நான் பதிலளித்துவிட்டு 
அவள் குணம் மிகவும் மோசம் , மற்றபடி நான் 
ஒன்றுமே செய்யவில்லை என்று சொன்னேன் . 

ஆனால் இப்படியே நிலைமை நீடிக்க முடி 
யுமா ? என்று அவள் சகோதரி கேட்டாள் . 

அதை அவள் தான் முடிவு செய்ய வேண் 
டும் , நானல்ல . முதல் முயற்சியை நான் செய்ய 
முடியாது . பிரிந்து விடுவதுதான் சரியென்றால் 
நாங்கள் பிரிந்துவிட வேண்டியது தான் என்று 
நான் கூறினேன் . 

என் மனைவியின் சகோதரி திருப்தியில்லா 
மல் திரும்பிப் போனாள் . நான் முதல் முயற்சி 
யைச் செய்ய முடியாது என்று துணிச்சலாகச் 
சொல்லிவிட்டேன் . அவள் போன பிறகு நான் 
வெளியே வந்தேன் . என்னுடைய குழந்தை 
கள் அச்சமடைந்து பரிதாபமாக நிற்பதைப் 
பார்த்த பொழுது அதைப் பற்றி மறுபடியும் 
சிந்திப்பதற்கு நான் முற்றிலும் தயாராக இருந் 
தேன் . நான் மகிழ்ச்சியோடு முதல் முயற்சியைச் 
செய்திருப்பேன் . 

எப்படிச் செய்ய 
வேண்டுமென்று எனக்குத் தெரியவில்லை . மறு 
படியும் அறையில் நடந்து கொண்டே புகை 
பிடித்தேன் . 

சிற்றுண்டியின் போது 


ஆனால் 


காலைச் 


782 


நிலை 


என்பதை 


மணி 


நான் 


வோட்காவும் ஒயினும் சாப்பிட்டேன் . தன் 
னுணர்ச்சியில்லாமல் நான் எதற்காக ஏங்கிக் 
கொண்டிருந்தேனோ அதைப் படிப்படியாக 
அடைந்தேன் : என்னுடைய 

எவ்வளவு 
வானது , முட்டாள் தனமானது 
மறந்துவிட்டேன் . 
சுமார் மூன்று 

அளவில் அவள் 
வீட்டுக்குத் திரும்பினாள் . என்னைப் பார்த்த 
பொழுது அவள் ஒன்றும் பேசவில்லை . அவள் 
தன்னுடைய தவறுக்கு வருந்துவதாக 
நினைத்துக் கொண்டு என்னுடைய விளக்கத்தைத் 
தொடங்கினேன் . 

அவளுடைய 

பேச்சு 

என் 
னுடைய ஆத்திரத்தைத் தூண்டிவிட்டது , அத 
னால் தான் அப்படிப் பேசிவிட்டதாகக் கூறினேன் . 
நான் விளக்கம் கூறுவதற்காக வரவில்லை , குழந் 
தைகளைக் கூட்டிக் கொண்டு போவதற்காகத் 
தான் வந்திருக்கிறேன் , நாம் இனிமேல் ஒன்றாக 
வாழ்க்கை நடத்த முடியாது என்று அதே கண் 
டிப்பான முறையில் , கனிவில்லாத முகத்தோற் 
றத்தோடு அவள் கூறினாள் . அது என்னுடைய 
தவறு அல்ல , என்னை 

மன முறிவுக் கட்டத் 
துக்குத் துரத்தியது அவள் தான் என்று சொல்ல 
முயற்சி செய்தேன் . அவள் ஒரு வினாடி நேரம் 
என்னை எரிச்சலோடு , வெறுப்புக் கலந்த மகிழ்ச் 
சியோடு பார்த்தாள் . 

என்னிடம் இதற்கு மேல் பேச வேண்டாம் . 
பிறகு நீங்கள் தான் வருத்தப்பட 

வேண்டியி 
ருக்கும் என்றாள் . 

இந்த நாடகமெல்லாம் என்னிடம் வேண் 
டாம் என்று நான் கூறினேன் . உடனே அவள் 


. 


783 


லீஸா 


. 


புரிய முடியாதபடி ஏதோ கத்திவிட்டுத் தன் 
னுடைய அறைக்குள் ஓடினாள் . கதவில் சாவி 
யைத் திருப்புகின்ற சத்தம் எனக்குக் கேட் 
டது . 

அவள் உள்ளேயிருந்தபடியே கதவைப் 
பூட்டிக் கொண்டாள் . நான் கதவைத் தட்டி 
னேன் , பதில் இல்லை . எனக்கு வந்த ஆத்திரத் 
தில் கதவை ஓங்கி மிதித்தேன் . அரை மணி 
நேரத்துக்குப் பிறகு 

கண்ணீரோடு 
என்னிடம் ஓடி வந்தாள் . 

என்ன ? என்ன நடந்தது ? 

அம்மாவின் அறையிலிருந்து எந்த சத்த 
மும் இல்லை . 


‘ நாங்கள் அறைக்குச் சென்றோம் . நான் 
முழு பலத்தோடும் கதவைப் பிடித்து இழுத் 
தேன் . பூட்டு உடைந்தது . இரு பகுதிக் கதவு 
களும் திறந்து கொண்டன . நான் கட்டிலுக்குப் 
பக்கத்தில் சென்றேன் . அவள் ஸ்கர்ட் , பூட்ஸ் 
அணிந்தவாறு 

அலங்கோலமான நிலையில் 
மயக்கமாகக் கிடந்தாள் . மேசையின் மேல் 
ஒரு அபின் குப்பி காலியாக இருந்தது . நாங்கள் 
அவளை சுய நினைவுக்குக் கொண்டுவந்தோம் . 
மறுபடியும் கண்ணீர் , 

கடைசியில் 
ஆனால் அது 

அது உண்மையான சமரசமல்ல . எங் 
கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் பழைய 
பகைமை நீடித்தது . இந்தச் சண்டைக்கு ஒவ் 
வொருவரும் அடுத்தவர் காரணம் என்று கூறி 
னோம் . அந்தச் சண்டை எங்கள் ஒவ்வொரு 
வருக்கும் ஏற்படுத்திய துன்பத்தினால் வந்த 
எரிச்சலும் அதோடு 
அதோடு சேர்ந்து 

கொண்டது . 


சமரசம் . 


784 


எனவே 


ஆனால் நாங்கள் அந்த எரிச்சலை நிரந்தரமாக 
வைத்துக் கொண்டிருக்க முடியாது . 
வாழ்க்கை மறுபடியும் பழைய பாதையில் சென் 
றது . இதைப் போன்ற சச்சரவுகள் -- அல்லது 
தைக் காட்டிலும் மோசமானவை 

எப் 
பொழுதும் மாதத்துக்கு ஒரு தடவை , வாரத் 
துக்கு ஒரு தடவை , ஒவ்வொரு நாளும் ஒரு 
தடவை நடைபெற்றன . அதே 

அனுபவம் 
திரும்பத் திரும்ப ஏற்பட்டது . ஒரு சமயம் 
நான் வெளிநாட்டுக்குப் போவதற்காகப் பிர 
யாண அனுமதிக்கு மனுக் கொடுத்தேன் ( எங் 
கள் சச்சரவு இரண்டு நாட்களாக நீடித்தது ) ; 
ஆனால் அதற்குப் பிறகு பாதி விளக்கமும் பாதி 
சமரசமும் ஏற்பட்டது , நான் வெளிநாட்டுக்குப் 
போகவில்லை . 


21 


எங்களிருவருக்குமிடையே உறவுகள் இப் 
படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது 
தான் அவன் ( த்ருஹசேவ்ஸ்கி என்பது அவ 
னுடைய பெயர் ) எங்கள் வீட்டுக்கு வந்தான் . 
மா ஸ்கோவுக்கு வந்தவுடனே என்னைப் பார்ப்ப 
தற்காகக் காலை நேரத்தில் வந்தான் . நான் அவனை 
வரவேற்றேன் . ஒரு காலத்தில் நானும் அவனும் 
மிகவும் நெருங்கிப் பழகியபொழுது , நீ , வாடா , 
போடா என்று பேசிக் கொள்வோம் . எங்கள் உரை 
யாடலின் போது அந்தப் பழைய நெருக்கமான 
நட்பை மறுபடியும் ஏற்படுத்த , ஓரிரு தடவை 
கள் என்னை நீயென்று கூப்பிட அவன் முயற்சி 
செய்தான் . ஆனால் நான் ஆரம்பத்திலிருந்தே 


50-2442 


785 


தே 


அவனைப் 


நீங்கள் என்று அவனைக் கூப்பிட்டு , அவனோடு 
நெருக்கமான 

உறவை நான் விரும்பவில்லை 
என்பதை நேரடியாகத் தெளிவுபடுத்தி விட் 
டேன் . என்னுடைய வெடுக்குப் பேச்சுக்குத் 
தகுந்தவாறு அவன் தன்னை மாற்றிக்கொண் 
டான் . அவனைப் பார்த்த முதல் வினாடியிலிருந் 
எனக்கு 

பிடிக்கவில்லை . 
ஆனால் அவனிடம் முகத்தை முறித்துக் கொள் 
ளாமல் , அவனைத் திருப்பி அனுப்பாமல் ஏதோ 
ஒரு விசித்திரமான , ஆபத்தான சக்தி என்னைத் 
தடுத்ததோடு , அதற்கு மாறாக அவனை ஊக்கு 
விக்கு மாறு செய்தது . அவனை வெறுப்போடு 
பார்த்து , என் மனைவியை அவனுக்கு அறிமுகப் 
படுத்தாமல் அவனைத் திருப்பி அனுப்பியிருக்க 
முடியும் . அது சுலபமான காரியம் தான் . ஆனால் 
ஏனோ நான் அவனுடைய இசைத் தொழிலைப் 
பற்றிப் பேசினேன் , அவன் 
பதை நிறுத்திவிட்டதாக யாரோ 

சொன்ன 
தாகவும் கூறினேன் . அவன் அதை மறுத்தான் . 
முன்னைக் காட்டிலும் இப்பொழுது அதிகமாக 
வயலின் வாசிப்பதாகக் கூறினான் . ஒரு காலத் 
தில் நான் வயலின் வாசித்ததை அவன் நினைவு 
படுத்தினான் . நான் இப்பொழுது அதை விட்டு 
விட்டேன் , 

மனைவி நன்றாக 
பியானோ வாசிப்பாள் 

என்றேன் . 
ஒரு ஆச்சரியமான விஷயம் ! அவனுடைய 
வருகையின் விளைவு எப்படி இருக்கப் போகிறது 
என்று நான் முன்னறிந்ததைப் போல முதல் 
நாளிலிருந்து , முதல் மணியிலிருந்தே அவனோடு 
என்னுடைய உறவுகள் இருந்தன . எங்களுக் 


வயலின் 

வாசிப் 


ஆனால் 


என் 


786 


கிடையே ஒரு வகையான இறுக்கம் நிலவியது . 
நாங்கள் உபயோகித்த ஒவ்வொரு வார்த்தை 
யையும் ஒவ்வொரு பாவத்தையும் நான் கவன 
மாகப் பார்த்தேன் . அவை விசேஷ முக்கியத்து 
வத்தைக் கொண்டிருப்பதாகக் கருதினேன் . 

அவனை என் மனைவிக்கு அறிமுகம் செய் 
தேன் . பேச்சு உடனடியாக இசையைப் பற்றித் 
திரும்பியது . அவன் அவளுக்கு இசைப்பயிற்சி 
தருவதற்கு முன்வந்தான் . என் மனைவி சிறப் 
பாகவும் கவர்ச்சிகரமான முறையிலும் உடை 
யணிந்திருந்தாள் ( சமீப காலமாக அவள் எப் 
பொழுதுமே அப்படித்தான் உடையணிந்தாள் ) . 
மனதில் கிளர்ச்சியூட்டும் வகையில் அழகாகத் 
தோன்றினாள் . ஆரம்பத்திலிருந்தே அவளுக்கு 
அவனைப் பிடித்துவிட்டது போலத் தோன்றியது . 
மேலும் பியானோ மற்றும் வயலின் இருரு குர 
லிசை வாய்ப்பும் அவளுக்கு மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது . ஏனென்றால் அவள் இதை மிகவும் 
விரும்பினாள் . தன்னோடு வாசிப்பதற்காக நாடக 
அரங்கத்திலிருந்து 

ஒரு 

வயலின் வித்வானை 
அவள் அடிக்கடி கூப்பிடுவதும் அவருக்கு சன் 
மானமளிப்பதுமுண்டு . அவள் முகம் மகிழ்ச்சி 
யைக் 

காட்டியது . அவள் என் முகத்தைப் 
பார்த்தபொழுது நான் அதைப் பற்றி என்ன 
நினைக்கிறேன் என்பதைப் புரிந்துகொண்டாள் , 
உடனே தன்னுடைய முகபாவத்தை மாற்றிக் 
கொண்டாள் . 

ஒருவரை 
ஏமாற்றிக் கொள்ளும் விளையாட்டு ெதொடங் 
கியது . நான் புன்சிரிப்போடு உட்கார்ந்திருந் 

மகிழ்ச்சியடைந்ததைப் போலப் 


நாங்கள் 


ஒருவர் 


தேன் , 


50+ 


787 


கல 


பாசாங்கு செய்தேன் . எல்லாக் காமுகர்களும் 
பெண்களைப் பார்க்கின்ற அதே முறையில் 
அவன் என் மனைவியைப் பார்த்தான் . ஆனால் 
நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் விஷயத்தைப் 
பற்றி மட்டுமே அக்கறை கொண்டிருப்பதைப் 
போல நடித்தான் . அதாவது , அதைப் பற்றி 
அவனுக்குச் சிறிதும் அக்கறை கிடையாது . 
அவளும் அக்கறை இல்லாதவளைப் போலத் 
தோன்றுவதற்கு முயற்சி செய்தாள் . எனினும் 
பொறாமை உணர்ச்சியுடைய தன்னுடைய கண 
வரின் போலிச் சிரிப்பும் ( அந்தச் சிரிப்பைப் 
பற்றி அவளுக்கு நன்றாகத் தெரியும் ) விருந் 
தினரின் காமப் 

பார்வையும் அவளிடம் 
வரத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் . அவள் 
முதல் தடவை அவனைப் பார்க்கும் பொழுது 
அவளுடைய கண்களில் ஒரு விசேஷமான பிர 
காசம் ஏற்பட்டதை நான் கவனித்தேன் . அவர் 
களுக்கிடையே ஏற்பட்ட மின்சாரப் 

பாய்ச் 
சலுக்கு , அவர்கள் புன்சிரிப்புக்களையும் பார் 
வைகளையும் அர்த்தம் நிறைந்த பாவங்களை 
யும் பரிமாறிக் கொண்டதற்கு ஒருவேளை என் 
னுடைய பொறாமை காரணமாக இருந்திருக் 
கலாம் . அவள் நாணத்தைக் காட்டினாள் 
அவனும் வெட்கப்படுவது போல இருந்தான் . 
அவள் புன்னகை செய்தாள் -- அவனும் புன்ன 
கை செய்தான் . நாங்கள் இசையைப் பற்றி , 
பாரிசைப் பற்றி , பல்வேறு அற்பமான விஷ 
யங்களைப் பற்றிப் பேசினோம் . அவன் புறப் 
படுவதற்காக எழுந்தான் , தன்னுடைய துடிக் 
கும் பின்காலின் சதைப் பகுதிக்குப் பக்கத்தில் 


788 


என்று 


என் 


என்று 


அவனை 


நோக்கி 


தொப்பியை நீட்டிக்கொண்டு புன்னகை செய் 
தவாறு நின்றான் . நாங்கள் 

என்ன செய்யப் 
போகிறோம் 

எதிர்நோக்குபவரைப் 
போல 

அவளையும் என்னையும் பார்த்தான் . 
அந்தத் தருணம் என்னுடைய நினைவில் விசேஷ 
மாகப் பதிந்துவிட்டது . ஏனென்றால் அந்தத் 
தருணத்தில் அவனை மறுபடியும் வீட்டுக்கு வரு 
மாறு அழைக்காமலிருந்திருக்க முடியும் . அப் 
படித் தவிர்த்திருந்தால் பின்விளைவுகள் ஏற் 
பட்டிருக்காது . ஆனால் நான் அவனைப் பார்த் 
தேன் , பிறகு அவளைப் பார்த்தேன் . நான் 
பொறாமைப்படுவதாக நினைக்காதே 
அவளிடம் மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன் . 
நான் உன்னிடம் பயப்படுவதாக நினைக்க வேண் 
டாம் 

மனதுக்குள் 
சொல்லிக் கொண்டேன் . பிறகு அவனிடம் வய 
லினை எடுத்துக் கொண்டு ஒரு நாள் மாலையில் 
வர வேண்டும் , என் மனைவியோடு கூட்டாக 
வயலின் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் 
கொண்டேன் . 

ஆச்சரியமடைந்து 
என்னைப் பார்த்தாள் , நாணமடைந்தாள் ; 
எதைப் பற்றியோ அஞ்சுவதைப் போல , என் 
னுடைய வாசிப்பு மிகவும் மோசமாக இருக் 
கும் , கூட்டாக வாசிக்க முடியாது என்று மறுத் 
தாள் . அவள் பியானோ வாசிக்க 

மறுத்தது 
எனக்கு மேலும் எரிச்சலை ஏற்படுத்தியது . கண் 
டிப்பாக வர வேண்டும் என்று அவனைக் கேட்டுக் 
கொண்டேன் . அவன் அறையிலிருந்து போகும் 
பொழுது அவனுடைய தலையின் பின்புறத்தைப் 
பார்த்துக்கொண்டிருந்த நேரத்தில் எனக்கே 


அவள் 


789 


பட்ட விசித்திரமான உணர்ச்சி இன்னும் எனக்கு 
நினைவிருக்கிறது . அவன் பறவையைப் போலத் 
தவ்விக் கொண்டு இழுப்பு வந்தவனைப் போல 
நடந்து சென்ற பொழுது கறுப்புத் தலைமுடிக்கு 
வெளியே வெள்ளைக் கழுத்தின் 

கழுத்தின் சிறு கீற்று 
தெரிவதும் மறைவதுமாக இருந்ததை கவனித் 
தேன் . இவனோடு உட்கார்ந்திருப்பது பெருந் 
துன்பம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண் 
டேன் . இவனை நான் மறுபடியும் பார்ப்பது 
என்னைப் பொறுத்த விஷயம் தானே என்று 
நினைத்தேன் . ஆனால் அவனைப் பார்க்கவில்லை 
என்றால் நான் அவனைப் பற்றி பயப்படுவதாகக் 
கருதப்படுமே . இல்லை , நான் அவனைக் கண்டு 
பயப்படவில்லை ! அது எனக்கு மிகவும் தரக்கு 
றைவாகும் என்று நான் மனதுக்குள் சொல்லிக் 
கொண்டேன் . அந்த ஹாலில் - நான் சொல் 
என் மனைவிக்குக் கேட்கு 

கேட்கும் என்பதைத் 
தெரிந்து கொண்டே - அன்று 

மாலையிலேயே 
அவன் வயலினோடு வர வேண்டும் என்று வற் 
புறுத்தினேன் . அவன் வருவதாக வாக்குறுதிய 
ளித்து விட்டுச் சென்றான் . 

அன்று மாலையில் அவன் வயலினை எடுத்துக் 
கொண்டு வந்தான் . அவர்களிருவரும் சேர்ந்து 
வாசித்தார்கள் . ஆனால் அது சோபிக்கவில்லை . 
அவனுடைய வயலின் வாசிப்பும் 

வாசிப்பும் என் மனைவி 
யின் பியானோ வாசிப்பும் சரியாகச் சேரவில்லை 
( என் மனைவிக்குப் பயிற்சி இல்லாததனால் அந்தப் 
பாட்டை வாசிக்க முடியவில்லை ) . 

எனக்கு 
இசைப்பற்று மிக அதிகம் ; என்னாலியன்றவரை 

உதவி செய்தேன் . நிலைமேடை 


வது 


அவனுக் 


790 


சில 


டைய 


பண்பு 


அமைத்துக் கொடுத்ததோடு பாட்டுப் புத்தகத் 
தின் பக்கங்களைப் புரட்டுவதிலும் உதவி செய் 
தேன் . அவர்கள் சிலவற்றை வார்த்தைகள் 
இல்லாத 

பாடல்களையும் ஒரு சிறிய 
மோஸார்ட் சொனாட்டாவையும் - வாசித்தார் 
கள் . அவன் அருமையாக வாசித்தான் ; அவனு 

வயலினிலிருந்து மிக மேன்மையான 
நாதம் வெளிப்பட்டது . அவன் காட்டிய கலை 
நயப் 

அவனுடைய குணாம்சத் 
துக்குச் சிறிதும் பொருத்தமில்லாததாக 
இருந்தது . 

அவனுடைய வாசிப்பு என் மனைவியின் 
வாசிப்பைக் காட்டிலும் மிகவும் சிறந்து விளங் 
கியது . அது நிச்சயம் . அவன் அவளுக்கு உதவி 
செய்தான் , அதே சமயத்தில் 

மரியாதை 
நிறைந்த முறையில் அவளைப் பாராட்டினான் . 
அவன் அற்புதமாக நடந்து கொண்டான் . என் 
மனைவி 

வி இசையில் மட்டுமே அக்கறை கொண்ட 
வளாகத் தோன்றினாள் . அவளுடைய 
கள் எளிமையாகவும் செயற்கைத் தன்மை இல் 
லாமலும் இருந்தன . 

இசையில் 
மட்டுமே அக்கறை கொண்டிருப்பதைப் போல 
நடித்தேன் . ஆனால் அந்த மாலைப் பொழுது 
முழுவதும் பொறாமை 

உணர்ச்சி என்னைச் 
சித்திரவதை செய்தது . 

அவர்களுடைய கண்கள் சந்தித்துக் 
கொண்ட உடனே அவர்களிருவருடைய பார் 
வைக்குள்ளும் மிருகம் பதுங்கியிருப்பதைக் 
கண்டேன் . அவர்களுடைய சமூக அந்த ஸ்தின் 


பாவனை 


நானும் 


791 


உடையவளாக 


வில்லை , 


மையான 


விதிகளை மீறி சம்மதமா ? என்று கேட்பதும் 

த - ம் என்று பதிலளிப்பதையும் 
கண்டேன் . என் மனைவி , மா ஸ்கோவைச் சேர்ந்த 
பெண் இவ்வளவு 

கவர்ச்சி 
இருப்பாள் என்று அவன் முதலில் எதிர்பார்க்க 

அவளுடைய பார்வையில் பரவச 
மடைந்து விட்டான் என்பதைக் கண்டேன் , 
அவள் தன்னை விரும்புவாளா என்பதைப் பற்றி 
அவன் ஒரு வினாடி கூடச் சந்தேகிக்கவில்லை . 
அந்தப் பொறுக்க முடியாத கணவரை எப்படி 
ஏமாற்றுவது என்பதில் தான் மொத்தப் பிரச் 
சினையுமே அடங்கியிருந்தது . நான் தூய்மை 
யான நபராக இருந்திருந்தால் இதைப் புரிந்து 
கொண்டிருக்க மாட்டேன் . ஆனால் பெரும்பான் 
மற்றவர்களைப் போலவே 

நானும் 
என்னுடைய திருமணத்துக்கு முன்பு பெண் 
களைப் பற்றி 

எண்ணத்தைத் தான் 
கொண்டிருந்தேன் . எனவே ஒரு புத்தகத்தைப் 
போல 

அவளுடைய இதயத்தைப் படிக்க 
என்னால் முடிந்தது . உடலின்பத்தில் ஈடுபட் 
டிருக்கும் குறுகிய வினாடிகளைத் தவிர என் 
மீது அவளுக்கு ஏற்படக் கூடிய ஒரே உணர்ச்சி 
எரிச்சல் தான் ; 

இவன் தன்னுடைய 
புதுமையான , நாகரிகமான தோற்றத்தின் 
மூலம் குறிப்பாக இசைத்துறையில் தன் 
னுடைய தனிச்சிறப்பு மிக்க திறமையின் மூலம் 
- அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாசிப் 
பது மற்றும் கூருணர்ச்சி உடைய இதயங்களின் 
மீது இசையின் ( குறிப்பாக வயலின் இசையின் ) 
தாக்கத்தினால் அவள் தன்னை விரும்புமாறு 


இதே 


எனவே 


792 


செய்வான் ; அது மட்டுமல்லாமல் , ஒரு வினாடி 
கூடச் சிந்திக்காதபடி அவளை வெற்றி கொள் 
வான் , பிரமிக்கச் செய்வான் , தன்னுடைய 
சுண்டு விரலின் அசைவுக்கு அவளை ஆட வைப் 
பான் , தன்னுடைய எந்த விருப்பத்தையும் 
அவள் நிறைவேற்றும்படி செய்வான் 

என்ப 
தைச் சிறிது கூட சந்தேகிக்க இடமில்லாதபடி 
நான் தெரிந்து கொண்ட பொழுது என்னுடைய 
வேதனைகள் அதிகரித்தன . என்னால் இதைப் 
பார்க்காதிருக்க முடியவில்லை , அது எனக்குச் 
சொல்ல முடியாத துன்பத்தைக் கொடுத்தது . 
இதற்கு மாறாக 

அல்லது 

ஒருவேளை அதன் 
காரணமாக , என்னுடைய சித்தத்துக்கு விரோ 
தமான ஏதோ ஒரு சக்தி நான் அவனை விசேஷ 
மான அன்புடன் நடத்துமாறு செய்தது , என்னை 
மென்மையாகக் 

நடந்து கொள்ளுமாறு 
செய்தது . 

அதை 

என் மனைவிக்காக , 
அவனைக் கண்டு நான் பயப்படவில்லை என்று 
என் மனைவியிடம் காட்டுவதற்காகச் செய்தேனா 
அல்லது எனக்காக , என்னை ஏமாற்றுவதற்காகச் 
செய்தேனா என்பதை நான் கூற இயலாது . 
ஆனால் ஆரம்பத்திலிருந்தே அவனோடு சாதா 
ரணமான முறையிலும் நேரடியாகவும் பழகுவ 
தற்கு என்னால் இயலவில்லை . அவனை அப்பொ 
ழுதே கொலை செய்ய வேண்டும் என்று எனக்கு 
ஏற்பட்ட விருப்பத்தை அவனிடம் பரிவோடு 
நடந்து கொள்வதன் மூலம் நான் மறைத் 
தேன் . மாலையுணவு அருந்திய பொழுது விலையு 
யர்ந்த 

ஒயினை அவனுக்குப் பரிமாறினேன் ; 
அவனுடைய 

வாசிப்பைப் பற்றிப் 


கூட 


நான் 


வயலின் 


793 


பரவசமடைந்தேன் . அவனிடம் பேசும் பொழுது 
கனிவோடு சிரித்தேன் , அடுத்த ஞாயிற்றுக் 
கிழமை எங்களோடு உணவருந்த வேண்டும் , 
மறுபடியும் என் மனைவியோடு வயலின் வாசிக்க 
வேண்டும் என்று அவனை வருந்தியழைத்தேன் . 
அவனுடைய வயலின் வாசிப்பைக் 

கேட்ப 
தற்கு இசையில் ஆர்வமுடைய சில நண்பர்களை 
யும் அழைப்பதாகக் கூறினேன் . அன்றைய மாலைப் 
பொழுது இப்படி முடிந்தது . 

போ ஸ்த்ஷெவ் அதிகமான படபடப்போடு 
உட்கார்ந்திருந்த நிலையை 

மாற்றிக்கொண் 
டார் . அவருக்கே உரிய அந்த ஓசையை வெளி 
யிட்டார் . 

“ அந்த நபர் என்னிடம் ஏற்படுத்திய 
பாதிப்பு விசித்திரமானது தான் என்று அவர் 
தொடங்கினார் . 

நிதானப்படுத்திக் 
கொள்ள 

அவர் முயற்சிப்பது வெளிப்படை 
யாகத் தெரிந்தது . ‘ மூன்று அல்லது நான்கு 
நாட்களுக்குப் 

கண்காட்சிக்குப் 
போய்விட்டு நான் வீட்டுக்குத் திரும்பினேன் . 
ஹாலில் நுழைந்த பொழுது திடீரென்று என் 
இதயம் பாறாங்கல்லாக மாறிவிட்டதைப் 
போன்ற உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது . அது 
ஏன் என்று சொல்வதற்கு என்னால் முடியவில்லை . 
முன்கூடத்தைக் கடந்துவருகின்ற 
அவனை நினைவு படுத்துகின்ற ஏதோ ஒன்றைப் 
பார்த்தேன் . என்னுடைய படிப்பறைக்குள் 
நுழைந்த பிறகுதான் நான் பார்த்தது என்ன 
என்று எனக்குப் புரிந்தது . அதை உறுதிப்படுத் 


தன்னை 


பிறகு 


பொழுது , 


794 


திக் 


நான் 


கொள்வதற்காக முன்கூடத்துக்குத் 
திரும்பிச் சென்றேன் . ஆம் . நான் தவறு செய்ய 
வில்லை . அங்கே அவனுடைய நவ நாகரிகமான 
மேல் கோட்டு தொங்கிக் கொண்டிருந்தது .. 
( அவன் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் 

என்னை அறியாமலேயே குறிப்பாக 
கவனித்துக் கொண்டிருந்தேன் ) . நான் விசாரித்த 
பொழுது அவன் அங்கே இருப்பதாக பதில் 
வந்தது . நான் உபசரிக்கும் அறைக்குச் சென் 
றேன் , வரவேற்பு அறையின் வழியாக அல்ல , 
குழந்தைகள் படிக்கும் அறையின் வழியாகச் 
சென்றேன் . என் மகள் லீஸா புத்தகத்தைப் 
படிப்பதில் மூழ்கியிருந்தாள் . செவிலிப் பெண் 
குழந்தையை த்துக் கொண்டு 

மேசை 
யின்மேல் உட்கார்ந்து ஒரு மூடியை ஆட்டிக் 
கொண்டிருந்தாள் . உபசரிக்கும் அறைக் கதவு 
மூடப்பட்டிருந்தது . உள்ளேயிருந்து arpeggio 
கேட்டது , 

அவனுடைய குரலும் அவளுடைய 
குரலும் ஒலித்தன . நான் உற்றுக் கேட்டேன் , 
ஆனால் தெளிவாக ஒன்றும் கேட்கவில்லை . அவர் 
களுடைய குரல்கள் , ஒருவேளை அவர்களுடைய 
முத்தங்கள் வெளியே கேட்கக் கூடாதென்ற 
நோக்கத்தோடு பியானோவை வாசித்துக் 
கொண்டிருந்தார்கள் 

என்பது 

வெளிப்படை 
யாகத்தெரிந்தது . அட கடவுளே ! அந்த சமயத் 
தில் என்னுடைய நெஞ்சு எப்படிக் குமுறி 
யது தெரியுமா ! அந்த வினாடியில் என்னிடம் ஏற் 
பட்ட மிருக வெறியை இப்பொழுது நினைத்தால் 

என் உடலெல்லாம் நடுங்குகிறது . என் 
இருதயம் சுருங்கிக் 

கொண்டது , 

ருதயத் 


கூ.ட 


795 


பொழுது 


ருக்க 


துடிப்பு நின்றது , பிறகு சம்மட்டியைப் போல 
ஓங்கி அடித்தது . என்னிடம் மேலோங்கியி 
ருந்த உணர்ச்சி என் மீது ஏற்பட்ட பரிதாபமே 
( ஒரு நபரிடம் அதிகமான வெறி ஏற்படும் 
எப்பொழுதும் 

உண்மையா 
கும் ) . குழந்தைகளுக்கு முன்பாகவா ! செவிலிப் 
பெண்ணுக்கு முன்பாகவா என்று நினைத்தேன் . 
என்னுடைய தோற்றம் பயங்கரமாக இருந்தி 

வேண்டும் . ஏனென்றால் லீஸா என்னை 
விசித்திரமான முறையில் பார்த்தாள் . என்ன 
செய்ய வேண்டும் ? என்று என்னைக் கேட்டுக் 
கொண்டேன் . உள்ளே போவதா ? என்னால் முடி 
யாது . நான் என்ன செய்யக்கூடும் என்பது 
கடவுளுக்கு மட்டுமே தெரியும் . ஆனால் நான் 
அங்கிருந்து போவதும் இயலாது . என்னுடைய 
உணர்ச்சிகளைப் புரிந்து கொண்டவளைப் போல 
செவிலிப் பெண் என்னைப் பார்த்துக் கொண் 
டிருந்தாள் . உள்ளே போகாமல் இருக்க முடி 
யாது என்று எனக்குள் சொல்லிக் கொண் 
டேன் . கதவைப் படீரென்று திறந்தேன் . அவன் 
பியானோவுக்கு எதிரில் உட்கார்ந்து கொண்டு 
arpeggio வாசித்துக் கொண்டிருந்தான் . அவ 
னுடைய வளைந்த வெண்மையான விரல்கள் 
புடைத்திருந்தன . அவள் பியானோவின் ஓரத் 
தில் நின்று கொண்டு சில குறிப்புகளைப் பார்த் 
துக் கொண்டிருந்தாள் . நான் உள்ளே 
வதை முதலில் பார்த்ததும் ஓசையைக் கேட்ட 
தும் அவள் தான் . அவள் என்னைப் பார்த்தாள் . 
அவள் ஒருவேளை 

அச்சமடைந்திருக்கலாம் 


வரு 


796 


பொழுது 


ஆனால் அச்சப்படாதது போல அவள் பாசாங்கு 
செய்தாள் அல்லது ஒருவேளை அவள் அச்சப் 
படாமலும் இருந்திருக்கலாம் . அது என்னவாக 
இருந்தாலும் அவள் திடுக்கிடவில்லை அல்லது 
அசையவில்லை . அவள் சற்று நாணமடைந்தாள் ; 
அதுவும் கூட உடனேயல்ல . 

நீங்கள் வந்ததைப் பற்றி நான் மிகவும் 
மகிழ்ச்சி அடைகிறேன் . ஞாயிற்றுக்கிழமை 
யன்று எதை வாசிப்பதென்று நாங்கள் முடிவு 
செய்ய இயலவில்லை என்றாள் . அவள் பேசும் 

உபயோகித்த குழைவை நாங்கள் 
தனியே இருந்திருந்தால் அவள் ஒருபோதும் 
உபயோகித்திருக்க மாட்டாள் . தன்னையும் அவ 
னையும் குறிப்பதற்காக அவள் நாங்கள் என்று 
சொன்னது எனக்கு எரிச்சலேற்படுத்தியது . 
நான் ஒன்றுமே பேசாமல் அவனுக்கு வணக் 
கம் தெரிவித்தேன் . 
அவன் 

என் கையைக் 

குலுக்கினான் . 
ஞாயிற்றுக்கிழமையன்று வாசிப்பவதற்காகச் 
சில பாடற்பகுதிகளைக் கொண்டு வந்திருப்ப 
தாகவும் எதை வாசிப்பது-- கஷ்டமான சாஸ்த் 
ரீயப் பாடலா ( வயலின் , பியானோவுக்கு பீத் 
தோவனின் சொனாட்டா ) அல்லது சில சிறு 
பாடல்களா ? -- என்று அவர்களுக்குள் உடன் 
பாடு ஏற்படவில்லை என்று சிரித்துக் கொண்டே 
விளக்கினான் . அந்தச் சிரிப்பு எனக்குப் போலி 
யாகத் தோன்றியது . அவன் மிகவும் சாதாரண 
மாகவும் இயல்பாகவும் பேசிய காரணத்தால் 
நான் ஆட்சேபிப்பதற்கு ஒன்றுமில்லை . ஆனால் 
அவன் பேசியதெல்லாம் 

பொய் , 

என்னை 


797 


ஏமாற்றுவதென்று அவர்கள் இரகசியமாக 
முடிவு செய்திருக்கிறார்கள் என்று நான் உறு 
தியாகக் கருதினேன் . 

ஆண்களும் பெண்களும் மிகவும் ஆபத்தான 
வகையில் நெருக்கமாகப் பழகுவதை இன்றைய 
சமூக மரபுகள் அனுமதிக்கின்றன ; பொறாமைப் 

கூடியவர்களுக்கு ( நம்முடைய சமூக 
வாழ்க்கையில் எல்லோருமே பொறாமைக்காரர் 
கள் தான் ) இது மிகவும் அதிகமான சித்திரவ 
தைக்குக் காரணமாக இருக்கிறது . நடனங்களில் 
ஆண்களுக்கும் பெண்களுக்கு 

ஏற்படுகின்ற 
உடல் நெருக்கத்தை , டாக்டர்களுக்கும் நோயா 
ளிகளுக்கும் ஏற்படுகின்ற உடல் நெருக்கத்தை , 
கலை , ஓவியம் , குறிப்பாக இசை ஆகியவற்றைப் 
பயில்கின்றவர்களுக்கிடையே ஏற்படும் உடல் 
நெருக்கத்தை யாராவது தடுக்க விரும்பினால் 
அவரை மக்கள் எல்லோரும் பரிகாசம் செய் 
வார்கள் . இங்கே கலைகளிலேயே மிக மேன்மை 
யான இசையை இரண்டு நபர்கள் பயில்கிறார் 
கள் . அவர்களுடைய இசைப் பயிற்சிக்கு அவர் 
கள் நெருங்கியிருக்க வேண்டியிருக்கிறது . இந்த 
உடல் நெருக்கத்தில் அருவருப்பான அம்சம் 
சிறிதுகூட இல்லை . மிகவும் முட்டாள் தனமான , 
பொறாமைக்காரக் கணவன் தான் இதில் ஆட் 
சேபிக்கக்கூடிய 

எதையாவது தேடிக் கண்டு 
பிடிக்க முடியும் . ஆனால் இந்தப் பயிற்சிகள் 
குறிப்பாக இசைப் பயிற்சிதான்- நம் வர்க்கத் 
தைச் சேர்ந்தவர்களிடம் கூடா ஒழுக்கத்தை 
ஏற்படுத்துகின்றன என்பது எல்லோருக்குமே 
தெரியும் . என்னுடைய குழப்பம் அவர்களைக் 


798 


குழப்பிவிட்டது போலத் தோன்றியது . நெடு 
நேரம் வரையிலும் என்னால் ஒரு வார்த்தை 
கூடப் பேச முடியவில்லை . முற்றிலும் நன்றாக 
நிரப்பப்பட்ட பாட்டிலைத் தலைகீழாகக் கவிழ்த் 
தால் அதிலிருந்து ஒன்றுமே கொட்டாது . என் 
னுடைய நிலைமை அதைப் போல இருந்தது . 
நான் அவனைத் திட்ட விரும்பினேன் ; வீட்டை 
விட்டு 

வெளியேற்ற விரும்பினேன் . ஆனால் 
அவனிடம் மறுபடியும் மரியாதையோடு , நடந்து 
கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தேன் . 
அப்படியே நடந்து கொண்டேன் . 

அவர்கள் 
செய்த எல்லாவற்றையும் நான் அங்கீகரிப்ப 
தாகப் பாசாங்கு செய்தேன் . நான் மிகவும் 
பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட மாற்று 
நிலைமையின் காரணமாக அவன் அங்கேயிருப் 
பதைப் பார்ப்பதற்கே எனக்கு மிகவும் வேதனை 

இருந்தது . பாட்டுக்களைப் பற்றி அவ 
னுடைய முடிவுகள் முற்றிலும் சரியாக இருக் 
கும் என்று நான் நம்புவதாகக் கூறினேன் . என் 
மனைவியும் அப்படியே நம்பலாம் என்று நான் 
அவளிடம் ஆலோசனை கூறினேன் . நான் திடு 
மென்று வந்ததாலும் என்னுடைய சங்கடமான 
மௌனத்தாலும் ஏற்பட்ட அதிருப்திகரமான 
நிலைமையைச் சரி செய்வதற்கு அவசியமான 
அளவு நேரத்துக்கு மட்டுமே அவன் அங்கே 
இருந்தான் . மறு நாள் எதை வாசிப்பதென்று 
கடைசியாக 

முடிவு ஏற்பட்டு விட்டதாகப் 
பாசாங்கு செய்துவிட்டு அவன் விடைபெற்றுக் 
கொண்டான் . அவர்கள் எந்த சொனாட்டாவை 
வாசிக்கப் போகிறார்கள் என்பது அவர்களுக்குச் 


799 


சிறிது கூட முக்கியமல்ல என்று நான் நிச்சய 
மாகக் 

கருதினேன் . ஏனென்றால் அவர்கள் 
முற்றிலும் வேறு விதமான ஒன்றில் மூழ்கிப் 
போயிருந்தார்கள் . 

அவனை வரவேற்பு அறை வரை வழியனுப் 
புகின்ற பொழுது நான் மிகவும் அக்கறையோடு 
நடந்து கொண்டேன் ( ஒரு குடும்பத்தின் அமை 
தியையும் மகிழ்ச்சியையும் அழிப்பதற்காக வந் 
திருக்கும் மனிதனை வேறு எந்த முறையில் 
வழியனுப்ப முடியும் ! ) . அவனுடைய மென்மை 
யான வெள்ளைக் கையை நான் மிகவும் அன் 
போடு அழுத்தினேன் . 


22 


அன்றைய பகலில் எஞ்சியிருந்த நேரம் 
முழுவதும் நான் அவளிடம் ஒரு வார்த்தை 
கூடப் பேசவில்லை . என்னால் பேச முடியவில்லை . 
அவள் வீட்டிலிருப்பதே என் மனதில் மிகவும் 
அதிகமான வெறுப்பைத் தூண்டியதால் அதன் 
விளைவுகளைப் பற்றி நான் அச்சமடைந்தேன் . 
மாலையுணவின் போது குழந்தைகளுக்கு முன் 
னால் நான் எப்பொழுது ஊருக்குப் புறப்பட 
உத்தேசிக்கிறேன் ( அடுத்த வாரத்தில் ஒரு 
பிராந்தியக் கூட்டத்தில் நான் கலந்துகொள்ள 
வேண்டியிருந்தது ) என்று அவள் கேட்டாள் . 
நான் அவளிடம் சொன்னேன் . எனக்கு ஏதே 
னும் தயாரிக்க வேண்டுமா 

அவள் 
என்னைக் கேட்டாள் . நான் பதிலளிக்கவில்லை . 


( 


என்று 


800 


மாக 


அவள் 


அவள் 


வரு 


நான் சற்று 

நேரம் எதுவும் பேசாமலே 
மேசைக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தேன் . பிறகு 
எழுந்து ஒன்றும் பேசாமலேயே 

என்னு 
டைய படிப்பறைக்குள் சென்றேன் . சமீப கால 

குறிப்பாக அதிக நேரமான பிறகு 
அவள் என் படிப்பறைக்குள் வருவதில்லை . 
அங்கே என் கோபத்தை வளர்த்துக் கொண்டு 
படுத்திருந்தேன் . திடீரென்று எனக்குப் பழக்க 
மான காலடிச் சத்தம் கேட்டது . உரீயாவின் 
மனைவியைப் போல தன் பாவத்தை மறைப் 
பதற்காக இந்த இரவு நேரத்தில் அவள் என் 
னிடம் வருகிறாள் என்ற பயங்கரமான ,, அரு 
வருப்பான எண்ணம் எனக்கு ஏற்பட்டது . 

காலடிச் சத்தம் நெருங்கிய பொழுது 

உண்மையிலேயே என்னிடம் 
கிறாளா ? என்று நான் நினைத்தேன் . அவள் 
இங்கே வருகிறாள் என்றால் நான் நினைத்தது 
சரியே . அவள் மீது சொல்ல முடியாத வெறுப்பு 
என் இதயத்தில் நிறைந்தது . 

அவளுடைய 
காலடிகள் நெருங்கி , நெருங்கி வந்து கொண் 
டிருந்தன . அவள் கதவைக் கடந்து வரவேற்பு 
அறைக்குப் போய்விடுவாளா ? இல்லை . கதவு 
கிறீச்சிட்டது . அவள் கதவுக்குப் பக்கத்தில் 
நின்று கொண்டிருந்தாள் . உயரமாக , அழகாக 
கண்களில் ஒரு பயந்த பாவம் - அதை அவள் 
மறைக்க முயற்சி செய்தாள் , ஆனால் அதை 
நான் கண்டுபிடித்து விட்டேன் , அதன் அர்த்த 
மும் எனக்குத் தெரியும் . நீண்ட நேரமாக 
மூச்சை அடக்கிக் கொண்டிருந்தபடியால் அநேக 
மாக மூச்சுத் திணறியது . இன்னும் அவளைப் 


51--2442 


801 


நான் 


பார்த்தபடியே நான் சிகரெட் பெட்டியை 
எடுத்து சிகரெட்டைப் பற்ற வைத்தேன் . 

உங்களோடு பேச வந்திருக்கும் 
பொழுது நீங்கள் புகை பிடிப்பது சரியா ? 
என்று சோபாவில் எனக்குப் பக்கத்தில் உட் 
கார்ந்து கொண்டு என்னை நோக்கிச் சாய்ந்து 
கொண்டு கேட்டாள் . 

“ அவள் என் உடல் மீது பட்டுவிடக்கூடாது 
என்பதற்காக நான் விலகிக்கொண்டேன் . 

நான் ஞாயிற்றுக் கிழமையன்று பியானோ 
வாசிக்கப் போவது உங்களுக்குப் பிடிக்கவில்லை 
என்று தெரிகிறது . 

அப்படிச் சிறிதுமில்லை என்று நான் கூறி 
னேன் . 
‘ என்னால் அதைப் புரிந்து கொள்ள 

முடி 
யாதா ? 

அதை நீ புரிந்து கொண்டால் எனக்கு 
மிகவும் மகிழ்ச்சியே . என்னைப் பொறுத்த வரை 
நீ ஒரு சாகசக்காரியைப் போல நடந்து கொண் 
டதைத் தவிர வேறெதையும் நான் பார்க்க 
வில்லை .... 

நீங்கள் குதிரை வண்டிக்காரனைப் போலப் 
பழி சொல்வதாக இருந்தால் நான் போய்விடு 
கிறேன் . 

அப்படியே செய் . ஒன்றை மட்டும் நினை 
வில் வைத்துக் கொள் . நீ குடும்ப கௌரவத்தை 
மதிக்காதிருக்கலாம் , 

எனக்கு 

அது 
மிகவும் முக்கியம் . உன்னைப் பற்றி நான் கவலைப் 
படவில்லை . நீ எப்படிக் கெட்டாலும் எனக்கு 


ஆனால் 


802 


நான் 


அவள் 


ஒன்றுமில்லை . குடும்ப கௌரவத்தைப் பற்றி 

கவலைப்படுகிறேன் . 
என்ன ? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ? 
போ ! கடவுளுக்குப் பயந்தாவது வெளியே 
போ ! 

நான் சொன்னதைப் புரிந்து கொள்ள முடி 
யாதவளைப் போலப் பாசாங்கு செய் 

செய்து கொண்டு 
( அல்லது ஒருவேளை அவள் உண்மையிலேயே 
புரிந்து 

கொள்ளாதிருக்கலாம் ) புண்பட்டவ 
ளாகக் கோபத்தோடு 

எழுந்தாள் . 
ஆனால் அவள் வெளியே போகாமல் அறைக்கு 
நடுவில் நின்றாள் . 

நீங்கள் உண்மையில் மிகவும் மோசமாக 
நடந்து கொள்கிறீர்கள் என்று அவள் தொடங் 
கினாள் . ஒரு தேவதை கூட உங்களோடு வாழ்க் 
கை நடத்த முடியாது . வழக்கம் போல மிக 
வும் பலவீன மான இடத்தில் என்னைத் தாக்கு 
வதற்காக அவள் சகோதரியிடம் நான் பேசிய 
வற்றை அவள் நினைவு படுத்தினாள் ( எனக்கேற் 
பட்டிருந்த ஆத்திரத்தில் அவளிடம் கீழ்த்தர 
மான முறையில் பேசிவிட்டேன் . அதை நினைக் 
கும் பொழுது நான் மிகவும் வேதனைப்பட்டேன் . 
அவளுக்கு ம் அது தெரியும் . அதனால் தான் 
இந்த சமயத்தில் அந்தப் பேச்சை எடுத்தாள் ) . 
அதற்குப் பிறகு நீங்கள் என்ன செய்தாலும் 
நான் ஆச்சரியப்பட மாட்டேன் என்றாள் . 

ஆம் , நீ என்னை அவமதிக்க , சிறுமைப் 
படுத்த , கேவலப்படுத்த விரும்புகிறாய் . பிறகு 
எல்லாவற்றுக்கும் நானே பொறுப்பு என்று 
சொல்வாய் என்று நான் மனதுக்குள் சொல்லிக் 


51 * 


803 


டம் 


ஆகவே 


கொண்டேன் . இதற்கு முன் எப்போதும் 
ஏற்பட்டிராத வெறுப்புணர்ச்சி திடீரென்று 
என்னைப் பற்றியது . 

" என் வெறுப்பைச் செயலில் காட்ட வேண் 
டுமென்று முதல் தடவையாக விரும்பினேன் . 
நான் அவளை நோக்கித் தாவி ஓடினேன் . ஆனால் 
அப்படித் தவ்விய பொழுதே , நான் என்ன 
செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந் 
தேன் , என்னுடைய வெறுப்புக்கு 
கொடுப்பது சரிதானா என்று என்னைக் கேட்டுக் 
கொண்டேன் , அது சரியே , அதன் மூலம் தான் 
அவளை பயமுறுத்த முடியும் என்று பதிலளித் 
துக் கொண்டது என் நினைவுக்கு 

என் நினைவுக்கு வருகிறது . 
என்னுடைய வெறுப்பை அடக்கிக் 
கொள்வதற்குப் பதிலாக நான் அதனிடம் சர 
ணடைந்தேன் . அது என்னிடம் ஏற்படுத்திய 
வெறியில் ஆனந்தமடைந்தேன் . 

நான் உன்னைக் கொலை செய்வதற்கு முன் 
னால் வெளியே போய்விடு ! என்று அவளருகே 
போய் அவள் கையைப் பிடித்து இழுத்தவாறு 
கத்தினேன் . இதைச் சொன்ன பொழுது வேண்டு 
மென்றே என் குரலில் அருவருப்பைக் காட்டி 
னேன் . என் தோற்றம் மிகவும் பயங்கரமாக 
இருந்திருக்க வேண்டும் . ஏனென்றால் அவள் 
மிகவும் பயந்து போய்விட்டாள் . 

அவளால் 
அசையக் கூட முடியவில்லை . 

வாஸ்யா ! ஏன் இப்படி நடந்து கொள் 
கிறீர்கள் ? என்று அவள் கேட்டாள் . 

“ வெளியே போ ! என்று மிகவும் பலமாகக் 
கர்ச்சனை செய்தேன் . உன்னைப் பார்த்தாலே 


804 


டங் 


என்று 


எனக் கு வெறி ஏற்படுகிறது . நான் என்ன செய் 
வேன் என்று சொல்ல முடியாது ! 

“ என்னுடைய ஆத்திரத்துக்கு 
கொடுத்து விட்டபடியால் நான் ஆவேசமடைந் 
தேன் . என்னுடைய ஆத்திரத்தை எடுத்துக் 
காட்டுவதற்காக அசாதாரணமான முறையில் 
எதையாவது 

செய்ய வேண்டுமென்று விரும் 
பினேன் . நான் அவளை அடிக்க வேண்டும் , 
கொல்ல வேண்டும் என்ற வெறி எனக்கு ஏற் 
பட்டது . ஆனால் அது கூடாது என்று எனக்குத் 
தெரியும் . எனவே என்னுடைய ஆத்திரத்தைத் 
தீர்த்துக் கொள்வதற்காகத் தாட்கட்டையை 
எடுத்து ‘ வெளியே போ ! 

கத்திக் 
கொண்டே அவளைத் தாண்டிப் போய் விழும் 
படி வீசினேன் . என்னுடைய 

சரியாக 
இருந்தது ; அது அவள் மீது படாமல் தள்ளி 
விழுந்தது . அவள் வெளியே போனாள் , ஆனால் 
கதவுக்குப் பக்கத்தில் நின்றாள் . அவள் அங்கே 
இன்னும் நின்று என்னைப் பார்த்துக் கொண் 
டிருக்கும் பொழுது ( அவள் நான் செய்வதைப் 
பார்க்க வேண்டுமென்று தான் அப்படி நடந்து 
கொண்டேன் ) என் மேசையின் மேல் இருந்த 
மெழுகுவர்த்தி விளக்குகள் , மசிக்கூடு முத 
லியவற்றை எடுத்துத் தரையின் மேல் வீசி 
எறிந்தேன் . 
வெளியே போ ! 

கத்தினேன் . 
வெளியே போ ! நான் என்ன செய்வேன் என்று 
சொல்ல முடியாது ! 

அவள் அங்கிருந்து போய்விட்டாள் . உடனே 
நான் அமைதியடைந்தேன் . 


குறி 


என்று 


805 


ஒரு மணி நேரத்துக்குப் பிறகு தாதி என் 
னிடம் வந்து என் மனைவி ஜன்னியில் பிதற்றிக் 
கொண்டிருப்பதாகக் கூறினாள் . நான் அவளைப் 
பார்க்கச் சென்றேன் . அவள் அழுவதும் சிரிப் 
பதுமாக இருந்தாள் . 

எதுவும் பேச 

முடிய 
வில்லை . அவள் உடல் 

முழுவதும் துடித்துக் 
கொண்டிருந்தது . அவள் பாசாங்கு 

செய்ய 
வில்லை . அவளுக்கு உண்மையிலேயே 

நோய் 
ஏற்பட்டிருந்தது . 

மறு நாள் காலையில் அவள் உடல் நிலையில் 
அபிவிருத்தி ஏற்பட்டிருந்தது . காதல் என்று 
சொல்கிறோமே , அந்த 

உணர்ச்சியின் 
தாக்கத்தில் எங்களுக்கிடையே சமரசம் ஏற் 


நாம் 


பட்டது . 


அந்த சமரசத்துக்குப் பிறகு த்ருஹசேவ் ஸ் 
கியைக் கண்டு எனக்குப் பொறாமை ஏற்படு 
கிறது என்று நான் ஒத்துக் கொண்ட பொழுது , 
அவள் சிறிதும் மலைக்கவில்லை . உலகத்திலேயே 
மிகவும் இயற்கையான சிரிப்பை உதிர்த்தாள் . 
அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மீது நான் மோகங் 
கொள்வேன் என்று யாராவது கருதினால் அது 
வேடிக்கையே என்றாள் . 

கண்ணியமான எந்தப் பெண்ணும் அப் 
படிப்பட்ட ஒரு மனிதரிடம் மோகங் கொள்ள 
முடியுமா ? இசையிலிருந்து ஏற்படும் ஆனந்தத் 
தைத் தவிர வேறொன்றுமில்லை . நீங்கள் 
சொன்னால் நான் அந்த நபரை இனிமேல் நிரந் 
தரமாகச் சந்திக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழ 
மையையும் சேர்த்துத்தான் . விருந்தினர்களை 
அழைத்திருக்கிறோமென்றாலும் எனக்கு உடம்பு 


806 


எனக்கு 


தைகளின் 


சரியில்லை என்று ஒரு சீட்டில் எழுதி அவருக்கு 
அனுப்பிவிடுங்கள் . 

அதோடு 

முடிந்துவிடும் . 
அந்த நபர் ஆபத்தானவர் என்று யாராவது 
குறிப்பாக நீங்கள் கற்பனை செய்து கொள் 
வதுதான் 

வருத்தத்தைத் தருகிறது . 
என்னால் அதை ஒத்துக் கொள்ள முடியவில்லை . 

அவள் பொய் பேசவில்லை . அவள் என்ன 
பேசினாளோ அதை நம்பினாள் . இந்த வார்த் 

மூலம் அவரை வெறுக்குமாறு 
தன்னைச் செய்து கொள்ள முடியும் , அவருக்கு 
எதிராகத் தன்னைத் தற்காத்துக் கொள்ள முடி 
யும் என்று 
என்று அவள் 

அவள் நம்பினாள் . ஆனால் அவள் 
தோல்வியடைந்தாள் . எல்லாமே அவளுக்கு 
எதிராக இருந்தன . அதிலும் குறிப்பாக அந்தப் 
பாழாய்ப் போன 

அவளுக்கு எதிராக 
இருந்தது . நாங்கள் இதற்கு மேல் அதைப் 
பற்றிப் பேசவில்லை . ஞாயிற்றுக்கிழமையன்று 
விருந்தினர்கள் வந்தார்கள் . என்னுடைய மனை 
வியும் அவனும் அவர்களுக்காகப் 

பியானோ, 
வயலின் 

வாசித்தார்கள் . 


சை 


23 


வேண்டிய 


என்று 


நான் தற்பெருமை உடையவன் என்பதைச் 
சொல்ல 

அவசியமில்லை 
நினைக்கிறேன் ; ஒரு நபருக்குத் தற்பெருமை 
இல்லையென்றால் நமது சமூகத்தில் அவர் வா 
வதற்கு வேறு என்ன காரணம் இருக்கிறது ? 

மாலை விருந்தும் இசை நிகழ்ச்சியும் 
எங்களுக்குப் பெருமையளிக்கின்ற 

வகையில் 


எனவே 


807 


நானே 


தான்கள் 


சிறப்பாக நடைபெறுவதற்குத் தேவையான 
எல்லாவற்றையும் செய்தேன் . விருந்துக்குத் 
தேவையான உணவுப் பொருள்களை 
போய் வாங்கியதோடு விருந்தினர்களை நேரில் 
சென்று அழைத்தேன் . 

ஆறு மணிக்கு விருந்தினர்கள் வந்தார்கள் . 
அவன் மாலை உடையணிந்து வைரப் பொத் 

பிரகாசிக்க வந்தான் . அது அவ 
னுடைய நாகரிகக் குறைவைக் காட்டியது . 
அங்கேயிருந்த எல்லோரைக் காட்டிலும் தன்னை 
உயர்ந்தவராகக் காட்டிக் கொண்டான் . யாரா 
வது தன்னிடம் பேசினால் தன்னைக் காட்டிலும் 
கீழானவர்களிடம் கருணை காட்டுகின்ற முறை 
யில் சிரித்தான் . ஒருவர் என்ன பேசினாலும் 
செய்தாலும் அது அவன் எதிர்பார்த்த விஷயம் 
( ஓ ! அது உங்களுக்குத் தெரியாதா ! ) என்ப 
தைப் போல நடந்து கொண்டான் . 

அவ 
னுடைய பண்புக் குறைவை எடுத்துக் காட்டு 
ஒவ்வொரு அம்சத்தையும் 

நான் 
குறித்துக் கொண்டேன் . ஏனென்றால் அவை 
குறிப்பாக எனக்கு மகிழ்ச்சியைக் கொடுத்தன . 
என் மனைவியே சொன்னதைப் போல , அவள் 
அவன் மீது மோகங் கொள்ள இயலாத அள 
வுக்கு மிகவும் தரக்குறைவானவன் என்பதை 
அவை நிரூபித்தன . அவனைப் பற்றிப் பொறா 
மைப்படுவதற்கு என்னை அனுமதித்துக் கொள் 
ளவில்லை . முதலாவதாக , நான் ஏற்கெனவே 
பொறாமையினால் அதிகமாகத் துன்பமடை 
களைத்துப் போயிருந்தேன் . எனக்கு ஓய்வு அவ 
சியமாக இருந்தது . இரண்டாவதாக , என் 


கின்ற 


808 


சுபாவமாக 


மனைவி சத்தியமாகச் சொன்னவற்றை நான் 
நம்ப விரும்பினேன் ; அப்படியே நம்பவும் செய் 
தேன் . நான் பொறாமைப்படவில்லை என்றாலும் 
விருந்தின் போதும் இசை நிகழ்ச்சிக்கு முந்திய 
மாலைப் பொழுதிலும் என்னால் 
ருக்க முடியவில்லை , அவர்கள் இருவரில் யாரு 
டனும் இயல்பான முறையில் பழக முடியவில்லை . 
அவர்களுடைய செயல்களையும் பார்வைகளை 
யும் நான் மேலும் உன்னிப்பாக கவனித்துக் 
கொண்டிருந்தேன் . 

“ எல்லா விருந்துகளையும் போலவே --- சம்பிர 
தாயமான முறையிலும் சுவாரசியமில்லாம 
லும் -- அந்த விருந்து இருந்தது . இசை நிகழ்ச்சி 
சீக்கிரத்திலேயே தொடங்கிவிட்டது . அன்று 
மாலையில் நடைபெற்ற ஒவ்வொரு சிறு நிகழ்ச் 
சியும் என் மனதில் அப்படியே பதிந்துவிட்டது . 
அவன் வயலின் பெட்டியை எடுத்ததும் , மூடி 
யைத் திறந்ததும் , யாரோ ஒரு ரசிகை சித் 
திரத் தையல் வேலை செய்து கொடுத்திருந்த 
உரையைக் கழற்றியதும் வயலினை 

எடுத்து 
சுருதி மீட்டியதும் என் நினைவுக்கு வருகிறது . 
என் மனைவி தன்னிடம் ஏற்பட்டிருந்த நாணத் 
தை ( விருந்தினர்களுக்கு முன்னால் பியானோ 
வாசிக்க வேண்டுமென்பதே அந்த நாணத்துக்கு 
முக்கிய காரணம் ) மறைப்பதற்காக அலட்சிய 
மான தோரணையை மேற்கொண்டதும் அந்தப் 
போலியான முகபாவத்தோடு உட்கார்ந்ததும் 
என் நினைவுக்கு வருகிறது . பிறகு மத்திமத் 
தை மீட்டுவதும் நரம்புகளைச் சுருதி பார்ப் 
பதும் ஆரம்பமாயிற்று . அவர்கள் பார்வை 


809 


மான 


ஓசைகளைத் 


களைப் பரிமாறிக் கொண்டதையும் உட்கார்ந் 
திருந்த விருந்தினர்களைப் பார்த்ததையும் ஒரு 
வரோடொருவர் குசுகுசுவென்று பேசிக்கொண் 
டதையும் பிறகு வாசிப்பைத் தொடங்கியதை 
யும் நினைத்துப் பார்க்கிறேன் . அவள் முதல் 
கட்டையை அழுத்தினாள் . அவன் பியானோ சுரு 
திக்குத் தகுந்தாற்போல தன்னுடைய கவனம் 
நிறைந்த விரல்களால் நரம்புகளை அழுத்திய 
பொழுது , அதன் சுருதியைக் கேட்டுக் கொண் 
டிருந்த நேரத்தில் அவன் முகத்தில் ஏற்பட்ட 
கவலையான , வலிந்து தோற்றுவிக்கப்பட்ட நய 

பாவனையை நினைத்துப் பார்க்கிறேன் . 
அவர்கள் வாசிக்க ஆரம்பித்தார்கள் ... 
அவர் நிறுத்திவிட்டு அந்த விசித்திரமான 
தொடர்ச்சியாகச் சில 

தடவை 
செய்தார் . அவர் மறுபடியும் பேச முயற்சி 
செய்த பொழுது தொண்டையிலிருந்து கம்மிய 
சத்தம் தான் வெளிவந்தது . எனவே சற்றுத் 
தாமதித்த பிறகு அவர் பேசினார் . 

அவர்கள் பீத்தோவனுடைய கிரேய்ஸர் 
சொனாட்டாவை வாசித்தார்கள் . அந்த முதல் 
பல்லவி உங்களுக்குத் தெரியுமா ? தெரியுமா ?! 
என்று அவர் அதட்டினார் . ‘ ஆ ! .. அந்த 
சொனாட்டா பயங்கரமானது . அதிலும் அந்தப் 
பல்லவியைப் பற்றிச் சொல்லவே வேண்டாம் . 
பொதுவாகவே 

பயங்கரமான 

சமாச் 
சாரம் தான் . இசை என்றால் என்ன ? எனக்குப் 
புரியவில்லை . இசை என்றால் என்ன ? அது ஒரு 
மனிதரை 

என்ன செய்யும் ? ஏன் அப்படிச் 
செய்கிறது ? 

சை ஆன்மாவின் மேல் மிக உயர் 


சை 


810 


வான 


யும் 


தாக்கத்தைக் கொண்டிருப்பதாகச் 
சொல்கிறார்கள் . பிதற்றல் , பொய் ! அது தாக் 
கத்தை ஏற்படுத்துவது உண்மைதான் . அது 
பயங்கரமான தாக்கம் ( நான் என்னைப் பற்றி 
மட்டுமே பேசுகிறேன் ) . அது ஆன்மாவை மேம் 
படுத்தக்கூடிய தாக்கம் அல்ல . அது மேம்படுத் 
துவதும் இல்லை , தாழ்த்துவதும் இல்லை . அது 
வெறுமனே உணர்ச்சிகளைக் 

கிளறிவிடுகிறது . 
அதை நான் எப்படிச் சொல்ல முடியும் ? என்னை 

என் உண்மையான நிலைமையையும் நான் 
மறக்கும்படி செய்கிறது இசை . எனக்குப் பாத் 
தியமில்லாத வேறு எங்கோ என்னைக் கொண்டு 
போய்விடுகிறது . நான் இசையில் மயங்கியிருக் 
கும் பொழுது உண்மையில் எனக்கு ஏற்படாத 
உணர்ச்சிகள் 

எற்பட்டிருப்பதாக , புரிந்து 
கொள்ளாதவற்றைப் புரிந்து கொண்டதாக , 
என்னால் 

ல் செய்ய முடியாதவற்றைச் செய்ய 
முடியும் என்பதாகக் கற்பனை செய்கிறேன் . 
கொட்டாவி விடுவதைப் போல , சிரிப்பதைப் 
போல இசை 

என்னைப் பாதிக்கிறது என்பதே 
இதற்குக் காரணம் என்று தான் நான் விளக்க 
மளிக்க முடியும் . நான் தூக்கக் கலக்கத்தில் 
இல்லை ; ஆனால் ஒருவர் கொட்டாவி விடுவதைப் 
பார்க்கும்பொழுது எனக்கும் கொட்டாவி வரு 
கிறது . சிரிக்க வேண்டிய விஷயம் எதுவுமில்லா 
விட்டாலும் இன்னொருவர் சிரிப்பதைக் கேட் 
டால் எனக்கும் சிரிப்பு வருகிறது . 

" பாடலாசிரியர் பாட்டை எழுதிய பொழுது 
எத்தகைய ஆன்மிக நிலையில் இருந்திருப்பரோ 
அதே நிலைக்கு இசை என்னை உடனடியாக இழுக் 


811 


ஆனால் 


கிறது . என்னுடைய 

ஆன்மா அவருடைய 
ஆன்மாவோடு 

இணைந்து விடுகிறது . 
மனோபாவத்திலிருந்து மற்றொரு மனோபா 
வத்துக்கு நான் அவரோடு போய்க் கொண் 
டிருக்கிறேன் . 

இந்த மனோபாவ 
மாற்றங்களுக்கு நான் ஏன் 

ஆளாக வேண் 
டும் என்பதை என்னால் சொல்ல முடியாது . 
இதற்கு மாறாகப் பாடலாசிரியருக்கு 
கிரேய்ஸர் சொனாட்டாவை எழுதிய பாடலாசி 
ரியரான பீத்தோவன் என்றே சொல்வோம் 
அந்தக் குறிப்பிட்ட மனோபாவத்தில் அவர் ஏன் 
இருந்தார் என்பது தெரியும் . அந்த மனோபா 
வம் அவர் திட்டவட்டமான நடவடிக்கைகளைச் 
செய்வதற்கு இட்டுச் சென்றது , எனவே அந்த 
மனோபாவம் அவருக்கு ஒரு அர்த்தத்தைக் 
கொண்டிருந்தது . ஆனால் எனக்கு எப்படிப் 
பட்ட அர்த்தமும் கிடையாது . இசை எந்த 
நோக்கமும் இல்லாமல் உணர்ச்சியைத் தூண்டு 
கிறது . இராணுவ இசையைப் பாடும் பொழுது 
படைவீரர்கள் அதற்கேற்ப அணி 

அணி வகுத்துப் 
போகிறார்கள் . ஆகவே அந்த இசையின் நோக் 
கம் நிறைவேறுகிறது 

வேறுகிறது என்பது உண்மையே . 
நடன இசையைப் பாடும்பொழுது நான் நடன 
மாடுகிறேன் . இங்கும் சையின் நோக்கம் 
நிறைவேறுகிறது . சமயச் சடங்குக்குரிய 
இசையைப் பாடும் பொழுது நான் திருச் சின் 
னத்தைப் பெறுகிறேன் . எனவே அதிலும் இது 
உண்மையே . மற்றவைகளைப் பொறுத்தவரை 
இது வெறுமனே உணர்ச்சிகளைத் தூண்டுகிறது . 
அந்த உணர்ச்சிக்கு வடிகால் கிடையாது . அத 


812 


னால் தான் இசை இவ்வளவு பயங்கரமான 
சில சமயங்களில் பீதியடையக்கூடிய- தாக்கத் 
தைக் கொண்டிருக்கிறது . சீனாவில் இசை அர 
சாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதாக 
இருக்கிறது . அப்படித்தான் இருக்க வேண்டும் . 
யாராவது ஒரு நபர் இன்னொருவரை ( அல்லது 
பல பேர்களைக் கூட ) வசியம் செய்து தான் 
விரும்பியபடி ஆட்டி வைப்பது அனுமதிக்கக் 
கூடியதா ? இதில் மோசமான விஷயம் என்ன 
வென்றால் 

வசியம் செய்பவர் பெரும்பாலும் 
ஒழுக்கமில்லாத நபராக இருக்கிறார் . 

" தற்செயலான நபர்கள் கையில் அது ஒரு 
பயங்கரமான ஆயுதமாக இருக்கிறது . கிரேய் 
ஸர் சொனாட்டாவின் 

முதல் 

பல்லவியை 
எடுத்துக் கொள்ளுங்கள் . உபசரிப்பு அறையில் 
பெண்கள் கழுத்தை மூடாத உடையணிந்திருக் 
கும் பொழுது அந்தப் பாட்டை வாசிக்க முடி 
யுமா ? அதை வாசித்ததும் கை தட்டிப் பாராட்டி 
ஐஸ்கிரீமைச் சாப்பிட்டுக் கொண்டு சமீபத்திய 
வம்புச் செய்திகளைப் பரிமாறிக் கொள்வதென் 
றால்- எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும் ? 
அந்த இசையை மிகவும் திட்டவட்டமான , 
பொருள் பொதிந்த சந்தர்ப்பங்களில் , அந்த 
இசைக்குப் பொருத்தமான மிகவும் திட்டவட் 
டமான , பொருள் பொதிந்த நடவடிக்கைகளில் 
ஈடுபடப் போகின்ற சமயத்தில் தான் வாசிக்க 
வேண்டும் . அதை வாசித்து விட்டால் அந்த 
மனோபாவத்தின் உத்வேகத்தில் பிறக்கும் நட 

க்கைகளை நிறைவேற்ற வேண்டும் . இல்லை 
யென்றால் - இடத்துக்கும் காலத்துக்கும் பொருத் 


813 


என்று 


தமில்லாத 

செலவிடப்படாத சக்தியும் 
உணர்ச்சியும் அழிவை ஏற்படுத்தும் என்பது 
உறுதி . குறைந்த பட்சம் இந்த இசை என்னைப் 
பாழாக்கியது . நான் அதுவரை முற்றிலும் 
அறிந்திராத புதிய உணர்ச்சிகளையும் புதிய தகு 
களையும் 
அது வெளிக்காட்டுவது 

போல 
எனக்குத் தோன்றியது . இது இப்படிப்பட்டது , 
நீ நினைத்துக் கொண்டிருந்த , வாழ்ந்து கொண் 
டிருந்தபடி ஒன்றும் இல்லை , ஆனால் இது இப் 
படிப்பட்டது என்று அது என்னிடம் சொல்வது 
போல எனக்குத் தோன்றியது . அந்தப் புதிய 
வழி என்ன 

எடுத்துக்கூற எனக்குத் 
தெரியாது ; ஆனால் அந்தப் புதிய நிலைமையின் 
உணர்வு எனக்கு மகிழ்ச்சியைக் கொடுத்தது . 
அதே நபர்களை - அவளையும் அவரையும் 
நான் முற்றிலும் வேறு ஒளியில் பார்த்தேன் . 
அந்தப் பாடலுக்குப் 

பிறகு 

அவர்கள் 
சாதாரணமானதாக இருந்தாலும் குதூகலமளிக் 
கின்ற andante ஐ அதன் 

கொச்சைத்தன 
மாறுபாடுகளுடனும் தேய்ந்து மறையும் 
முடிவுடனும் வாசித்தார்கள் . விருத்தினர் 
களின் 

வற்புறுத்தலுக்கிணங்க அவர்கள் 
இன்னும் சில பாடல்களையும் வாசித்தார்கள் . 
எர்ன் ஸ்தின் இரங்கற்பாட்டு ஒன்று , அதற்குப் 
பிறகு வேறொன்று . அவை நன்றாகவே இருந் 
தன . ஆனால் முதல் இசை என்னிடம் ஏற்படுத் 
திய தாக்கத்தில் பத்தில் ஒரு பங்கைக் 
அவை ஏற்படுத்தவில்லை . முதல் சை என்னி 
டம் ஏற்படுத்திய கிறுகிறுப்பின் பின்னணியில் 
நான் அவற்றைக் கேட்டேன் . எஞ்சியிருந்த 


மான 


கூட 


814 


மாலைப்பொழுது முழுவதிலும் நான் கவலையே 
இல்லாமலும் குதூகலமாகவும் இருந்தேன் . 
அன்று என் மனைவி வசீகரமாகத் தோன்றிய 
தைப் போல அதற்கு முன்பு ஒருபோதும் தோன் 
றியதில்லை . அவளுடைய கண்களில் தென்பட்ட 
பிரகாசம் , பியானோ வாசிக்கும் பொழுது அவ 
ளுடைய தோற்றத்திலிருந்த சிந்தனையும் முக் 
கியத்துவமும் 

வாசிப்பை முடித்த பொழுது 
முற்றிலும் தன் வலுவற்ற உடலும் 

பரவசம் 
நிறைந்த ஆனால் பலவீனமான சிரிப்பும் . நான் 
எல்லாவற்றையும் பார்த்தேன் . என்னைப் 
போல அவளும் நினைவின் அடியாழத்திலிருந்து 
வெளிவந்த புதுமையான , அதுவரை அறிந் 
திராத உணர்ச்சிகளை வெளிக்காட்டினாள் என்று 
மட்டுமே நான் அதைப் புரிந்து கொண்டேன் . 
அன்றைய 

மாலைப்பொழுது வெற்றிகரமாக 
முடிவடைந்தது . எல்லோரும் வீட்டுக்குத் திரும் 
பினார்கள். 

நான் இரண்டு நாட்களுக்குப் பிறகு கூட் 
டத்துக்காக வெளியூருக்குப் போவேன் என்று 
த்ருஹசேவ் ஸ்கிக்குத் தெரியும் . எனவே அவன் 
போகும் பொழுது அன்று மாலையில் தான் அனு 

மகிழ்ச்சி அடுத்த தடவை அந்த 
ஊருக்கு வரும் பொழுதும் தனக்குத் திரும்பக் 
கிடைக்குமென்று நம்புவதாகக் கூறினான் . நான் 
வெளியூருக்குப் போயிருக்கும் பொழுது என்னு 
டைய வீட்டுக்கு அவன் வர முடியாது என்று 
கருதுகிறான் என்பதாக நான் இதைப் புரிந்து 
கொண்டேன் . 

அது 

எனக்கு மகிழ்ச்சியைக் 
கொடுத்தது . 

அவன் ஊரை விட்டுப் போவ 


பவித்த 


815 


தற்கு முன்பாக நான் கூட்டம் முடிந்து திரும்ப 
மாட்டேன் என்பதால் அவனை மறுபடியும் 
பார்க்கப் போவதில்லை என்று நினைத்தேன் . 

நான் முதல் தடவையாக உண்மையான 
மகிழ்ச்சியோடு அவன் கையைக் குலுக்கி நன்றி 
தெரிவித்தேன் . அவன் என் மனைவியை அடுத்த 
தடவை சந்திப்பதற்கு நெடுங்காலமாகும் என் 
பதைப் போல அவளிடமும் விடைபெற்றுக் 
கொண்டான் . அவர்களுடைய செயல்களில் 
மிகவும் இயல்பான , கண்ணியமானவற்றைத் 
தவிர வேறு எதுவுமே இல்லை என்று எனக்குத் 
தோன்றியது . 

எல்லாமே மிக நன்றாக இருந் 
தன . அன்றைய மாலைப் பொழுதைப் பற்றி 
என் மனைவியும் நானும் மிகவும் மகிழ்ச்சி 
அடைந்தோம் . 


24 


இரண்டு நாட்களுக்குப் பிறகு நான் மன 
தில் எந்தக் கவலையும் இல்லாமல் அதிக உற் 
சாகத்தோடு என் மனைவியிடம் விடைபெற்றுக் 
கொண்டு கிராமத்துக்குப் புறப்பட்டேன் . எப் 
பொழுதுமே கிராமத்தில் கவனிக்க வேண்டிய 
வேலைகளுக்கு முடிவே கிடையாது . அது தனக் 
கென்று பிரத்யேகமான வாழ்க்கை முறையைக் 
கொண்ட தனி உலகம் . முதல் இரண்டு நாட் 
களிலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாகப் 
பத்து மணி நேரம் கூட்டத்தில் கலந்து கொண் 
டேன் . மறு நாள் என் மனைவியிடமிருந்து வந்த 
கடிதத்தைக் கொடுத்தார்கள் . நான் உடனே 


816 


தாக 


அதைப் படித்தேன் . அவள் குழந்தைகள் , அவ 
ளுடைய மாமா , செவிலிப் பெண் , அவள் வாங் 
கிய பொருட்கள் ஆகியவற்றைப் பற்றி எழுதி 
விட்டு சுற்றி வளைக்காமல்- மிகவும் சாதாரண 
மான விஷயத்தைப் பற்றி எழுதுவதைப் போல 
-த்ருஹசேவ்ஸ்கி தான் சொல்லியிருந்தபடி 
சைக்குறிப்புகளைக் கொண்டு வந்ததாகவும் , 
அவற்றை வாசிப்பதாகச் சொன்ன பொழுது 
தான் வேண்டாமென்று கூறிவிட்டதாகவும் 
எழுதியிருந்தாள் . அவளிடம் இசைக்குறிப்பு 
களைக் கொண்டு 

கொண்டு வருவதாக அவன் சொன்ன 

எனக்கு நினைவில்லை . அவன் அவளிடம் 
முடிவாக விடைபெற்றுக் கொண்டதாக நான் 
எண்ணியிருந்தபடியால் எனக்கு அது மகிழ்ச் 
சியைத் தராமல் ஆச்சரியத்தைக் கொடுத்தது . 
ஆனால் அப்பொழுது நான் பரபரப்பாக இருந்த 
படியால் அதைப் பற்றி அதிகமாகச் சிந்திக்க 
வில்லை . மாலை நேரத்தில் அறைக்குத் திரும்பிய 
பிறகு தான் அந்தக் கடிதத்தை மறுபடியும் 
படித்தேன் . நான் இல்லாத சமயத்தில் த்ருஹ 
சேவ் ஸ்கி வீட்டுக்கு வந்த அதிருப்தியளிக்கும் 
செய்தியைத் தவிர அந்தக் கடிதத்தின் மொத்த 
தொனியுமே எனக்குப் பாசாங்காகத் தோன்றி 
யது . பொறாமை என்ற வெறி பிடித்த மிருகம் 

உறுமியது ; வெளியே பாய் 
வதற்குத் திமிறியது . ஆனால் அதன் மிருக 
பலம் எனக்கு பயத்தைக் கொடுத்தபடியால் 
நான் அதை பலவந்தமாகப் பின்னால் இழுத் 
தேன் . பொறாமை என்பது எவ்வளவு கீழான 
உணர்ச்சி ! என்று மனதில் சொல்லிக் கொண் 


தன் 


குகையில் 


52- 2442 


817 


டேன் . அவள் எழுதியிருப்பவைகளைக் 

காட் 
டிலும் அதிக இயல்பானவை வேறு என்ன 
இருக்க முடியும் ? 

நான் படுக்கையில் படுத்துக்கொண்டு மறு 
நாள் செய்ய வேண்டிய கடமைகளைப் பற்றிய 
சிந்தனைகளில் மூழ்கினேன் . புதிய இடத்தில் 
படுத்தால் எனக்கு உடனே தூக்கம் 

தூக்கம் வருவது 
கஷ்டம் . ஆனால் அன்றிரவில் நான் 

உடனே 
அயர்ந்து தூங்கிவிட்டேன் . ஆனால் சில சமயங் 
களில் நடப்பதைப் போல , மின்சார அதிர்ச்சி 
ஏற்பட்டதைப் போல திடீரென்று விழித்துக் 
கொண்டேன் . என் மனதில் அவளைப் பற்றிய 
சிந்தனைகளோடு , அவள் மீது உடற்பசியோடு , 
த்ருஹசேவ்ஸ்கி 

அவளிடம் 

விரும்பியதை 
அடைந்துவிட்டான் என்ற உறுதியோடு நான் 
விழித்துக் கொண்டேன் . என் மனதை ஆத்திர 
மும் நடுக்கமும் அடைத்துக் கொண்டன . என் 
னிடமே நான் வாதாடத் தொடங்கினேன் . எல் 
லாம் பிதற்றல் என்று மனதில் சொல்லிக் 
கொண்டேன் . இப்படி நினைத்துக் கொண்டு 
சங்கடப்பட வேண்டியதில்லை . அவர்களுக் 
கிடையே 

எதுவும் நடந்து விடவில்லை , 
போதும் நடக்கவும் இல்லை . இவ்வளவு பயங் 
கரமான ஒன்றைக் கற்பனை செய்து அவளையும் 
என்னையும் நான் எப்படிக் கேவலப்படுத்தலாம் . 
கெட்ட பெயரெடுத்த ஒரு கூலிப் பாடகன் 
அவளோ கௌரவமான பெண் , 

குடும் 
பத்தின் தாய் , என்னுடைய சொந்த மனைவி !! 
என்ன தடுமாற்றம் ! இது விவாதத்தின் ஒரு 
பக்கம் . மறு பக்கத்தில் : அதைத் தவிர வேறு 


பெண் , ஒரு 


818 


சுலபமான் . 


வேறு 


செய்து 


கென்று 


என்ன 

ருக்க முடியும் ? அந்த 
சாதாரணமான விஷயத்தைத் தவிர 
என்ன இருக்க முடியும் ? அதற்காகத் தானே 
நான் அவளைத் திருமணம் 

கொண் 
டேன் . அதனால் தானே அவளோடு வாழ்க்கை 
நடத்திக் கொண்டிருக்கிறேன் . அது ஒன்றைத் 
தானே அவளிடம் நான் விரும்புகிறேன் ; இந்தப் 
பாடகன் உட்பட மற்றவர்களும் அது ஒன்றை 
மட்டும் தானே அவளிடமிருந்து விரும்புகிறார் 
கள் . அவன் திருமணமாகாதவன் , நல்ல ஆரோக் 
கியத் தோடிருக்கிறான் ( அவன் பெரிய இறைச்சித் 
துண்டைப் 

பற்களுக்கிடையே வைத்து நறு 
நறுவென்று கடித்ததையும் தன்னுடைய சிவந்த 
உதடுகளால் ஒரு கிளாஸ் ஒயினை மடக் மடக் 

குடித்ததையும் நினைத்துக் கொண் 
டேன் ) , கச்சிதமான , கொழுத்த உடல் . அவன் 
கொள்கை இல்லாத மனிதன் அல்ல , தனக்குக் 
கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் சாதக 
மாகப் 

பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் 
என்ற கொள்கையை வழிகாட்டியாகக் கொண் 
டவன் . அவனும் என் மனைவியும் இசையினால் 
பிணைக்கப்பட்டவர்கள் . காமவேட்கையைத் 
தூண்டுவதற்கு அதைக் காட்டிலும் அதிக நய 
மான வழி உண்டா ? அவனைத் தடுக்கக்கூடியது 
ஏதேனு முண்டா ? ஒன்றுமில்லை . அதற்கு மாறாக 
அவனை முன்னால் உந்தித் தள்ளுவதற்கு எல் 
லாமே இருக்கின்றன . அவள் ? அவள் யார் ? 
அவள் ஒரு புதிர் . எப்பொழுதுமே புதிராகத் 
தான் இருந்திருக்கிறாள் . நான் அவளைப் புரிந்து 
கொள்ளவில்லை . ஒரு மிருகம் . அவள் எப்பொ 


52 * 


819 


ழுதுமே 


வை 


அப்படிப்பட்ட மிருகமாகத் தான் 
இருந்திருக்கிறாள் . எந்தத் தடையும் ஒரு மிரு 
கத்தை நிறுத்த முடியாது . 
அன்று மாலையில் , கிரேய்ஸர் சொனாட்டா 

வாசித்த பிறகு உணர்ச்சிகரமான ஒரு 
சிறு பாடலை ( அதை எழுதியவர் யார் என்பது 
எனக்கு நினைவில்லை ) , உடலின்ப வெறியூட்டு 
கின்ற ஒரு பாடலை வாசித்த 

வாசித்த பொழுது அவர் 
கள் முகங்களில் தோன்றிய பாவம் அப்பொழுது 
தான் என் நினைவுக்கு வந்தது . அவர்களைத் 
தனியே விட்டுவிட்டு நான் எப்படி வரலாம் ? 
என்று 

அவர்களுடைய முகங்களை நினைத்த 
படியே என்னைக் கேட்டுக் கொண்டேன் . அன்று 
மாலையிலேயே அவர்களுக்கிடையில் எல்லாம் 
நடைபெற்றுவிட்டது என்பது தெளிவாக இல் 
லையா ? அன்று மாலையில் அவர்களைப் பிரிக்கின்ற 
தடை எதுவும் அதற்குப் பிறகு இல்லை . அவர் 
களிருவரும்-- குறிப்பாக அவள் - அவர்களுக் 
கிடையே நடைபெற்றுவிட்ட ஒன்றைப் பற்றி 
வெட்கப்பட்டார்கள் 

தளிவாகத் 
தெரியவில்லையா ? அவள் என்னைப் 

பார்த்து 
இலேசாக , பரிதாபகரமாக , பரவசமான புன் 
சிரிப்பை உதிர்த்ததையும் நான் பியானோவுக்குப் 
பக்கத்தில் போன பொழுது அவள் நாணத்தால் 
சிவந்த , வியர்வைத் துளிகள் தோன்றியிருந்த 
முகத்தை எப்படித் துடைத்தாள் என்பதை 
யும் நான் நினைத்துக் கொண்டேன் . அப்பொ 
ழுது கூட அவர்கள் ஒருவரையொருவர் நேரடி 
யாகப் பார்த்துக் கொள்வதைத் தவிர்த்துக் 
கொண்டார்கள் . இரவு விருந்தின்போது 


என்பது 


தெ 


820 


டைய 


அவன் ஒரு டம்ளரில் 
ஒரு டம்ளரில் தண்ணீரை 

ஊற்றி அவ 
ளிடம் நீட்டிய பொழுது தான் அவர்கள் ஒரு 
வரையொருவர் பார்த்துக் கொண்டு மிக 
லேசாகச் சிரித்துக் கொண்டார்கள் . அவர்களு 

பார்வையையும் தோன்றியவுடனே 
மறைந்து விட்ட புன் சிரிப்பையும் பார்த்ததை 
இப்பொழுது பீதியோடு நினைத்துப் பார்த் 
தேன் . எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒரு 
குரல் என்னிடம் 

கூறியது . ஆனால் இன்னொரு 
குரல் முற்றிலும் வேறான ஒன்றைத் தெரிவித் 
தது . உன்னிடம் ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக் 
கிறது . இது உண்மையாக இருக்க முடியாது 
என்று இன்னொரு குரல் கூறியது . அந்த இருளில் 
படுத்திருப்பது 

எனக்கு 

பயங்கரமாக இருந் 
தது . ஒரு தீக்குச்சியைப் பொருத்தினேன் . மஞ் 
சள் நிறத்தில் 

சுவர்க் 

காகிதம் ஒட்டப்பட் 
டிருந்த அந்தச் சிறிய அறையில் இருக்க எனக்கு 
ஏனோ பயமாக இருந்தது . என்னால் தீர்க்க முடி 
யாத பிரச்சினைகளைப் பற்றித் திரும்பத் திரும் 

சிந்தித்துக் கொண்டிருக்கும் 
புகை பிடிப்பது என்னுடைய பழக்கம் . நான் 
சிகரெட்டை எடுத்துப் பற்ற 

வைத்தேன் . 
எனக் 

கு ஏற்பட்டிருந்த பிரச்சினை தீர்க்கப்பட 
முடியாதது என்பதை என்னுடைய புலன்கள் 
மறந்து விட வேண்டுமென்பதற்காக ஒரு சிக 
ரெட்டுக்குப் பிறகு இன்னொரு சிகரெட் என்று 
தொடர்ச்சியாகப் 

புகை பிடித்துக் கொண் 
டிருந்தேன் . 

அதற்குப் பிறகு அன்றிரவில் என்னால் தூங்க 
முடியவில்லை . 

இந்தச் சுமையை இனியும் என் 
னால் சகித்துக் கொள்ள முடியாது , உடனடி 


பொழுது 


821 


யாக 


வீட்டுக்குப் போக வேண்டுமென் 

று 
முடிவு செய்த பிறகு , ஐந்து மணிக்கு எழுந்து 
சென்று என்னுடைய காவல்காரனை எழுப்பி 
னேன் . குதிரைகளுக்கு ஏற்பாடு செய்யுமாறு 
அவனை அனுப்பினேன் . எதிர்பாராத விதத் 
தில் அவசரமான காரியங்களுக்காக மாஸ்கோ 
வுக்குப் போவதாகவும் எனக்குப் பதிலாக வேறு 
யாராவது ஒருவரை நியமித்துக் கொள்ளுமாறும் 
என்னுடைய சகாக்களுக்கு ஒரு கடிதம் எழுதி 
யனுப்பினேன் . 

எட்டு மணிக்கு வண்டியில் 
புறப்பட்டேன் . 


25 


ரயில் வண்டிப் 
வண்டிப் பரிசோதகர் 

பரிசோதகர் உள்ளே வந் 
தார் . மெழுகுவர்த்தி முற்றிலும் எரிந்து விட் 
டிருந்ததை கவனித்தார் . அதை அணைத்தார் . 
ஆனால் அதற்குப் பதிலாக வேறு மெழுகுவர்த் 
தியை ஏற்றவில்லை . வெளியே வெளிச்சம் அதி 
கரித்துக் கொண்டிருந்தது . போ ஸ்த் நிஷெவ் 
ஆழமாகப் பெருமூச்சுவிட்டார் , ஆனால் அந்தக் 
கண்டக்டர் வண்டியிலிருக்கும் வரை ஒன்றும் 
பேசவில்லை . அவர் வண்டியை விட்டுப் போன 
பிறகு அந்த இருண்ட வண்டியில் சன்னல்கள் 
கடகடக்கும் சத்தமும் கடைச் சிப்பந்தியின் 
குறட்டை ஒலியையும் தவிர 

தவிர வேறு சத்தம் 
கிடையாது . அதன் பிறகு தான் அவர் கதை 
யைத் தொடங்கினார் . அந்த அதிகாலையில் என் 
னால் அவரைச் சரியாகக்கூடப் பார்க்க முடிய 
வில்லை . அவருடைய குரல் 

மட்டும் தான் 
எனக்குக் கேட்டது . அந்தக் குரலில் பரபரப் 


822 


காலைப் 


பும் வேதனையும் மென்மேலும் அழுத்தமாக 
ஒலித்தன . 
நான் குதிரைச் சவாரி செய்து 

சவாரி செய்து முப்பத் 
தைந்து வெர்ஸ்தாக்கள் தூரமும் ரயிலில் எட்டு 
மணி நேரமும் பிரயாணம் செய்ய வேண்டும் . 
குதிரை வண்டியில் பிரயாணம் ஆனந்தமாக 
இருந்தது . அது இலையுதிர் காலம் . உறைபனி 
கலந்த காலைப் பொழுது . சூரியன் பிரகாசித்துக் 
கொண்டிருந்தது . ஈரமான பாதையில் வண்டிச் 
சக்கரங்கள் அழுத்தமாகப் பதிந்து தடம் ஏற் 
படுத்துகின்ற காலை நேரத்தைப் பற்றி உங் 
களுக்குத் தெரியுமே : வளவளப்பான சாலைகள் , 
பொன்னொளி சுடர் விடுகின்ற காலை 

காலை நேரம் . 
எழுச்சியூட்டும் 

காற்று . 

வண்டியில் போகும் 
பரவசமாக இருந்தது . 

தொடங்கிய பிறகு பிரயாணம் 
தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது என் 
மன நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது . போகும் 
வழியில் குதிரைகளையும் வயல்களையும் மக்களை 
யும் பார்த்த பொழுது நான் எங்கே போய்க் 
கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டேன் . 
காலையில் 

காற்று வாங்கப் போவதாகவும் , 
அந்தப் பிரயாணத்தை ஒட்டிய சந்தர்ப்பங் 
கள் முற்றிலும் கற்பனையானவை என்று 
சில சமயங்களில் நான் நினைத்தேன் . அதை 
மறப்பதில் நான் குறிப்பிடத் தக்க அளவில் 
மகிழ்ச்சியும் அடைந்தேன் . 

எங்கே 
போய்க் கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக் 
கும் பொழுதெல்லாம் , அதைப் பற்றி நினைக் 
காதே . எல்லாமே காலப் போக்கில் ெ தளி 


பொழுது 
பொழுது 


கூட 


நான் 


823 


படியாக 


வண் 


வாகும் என்று மனதில் சொல்லிக் கொள் 
வேன் . பிரயாணத்துக்கு நடுவில் என் பயணத் 
தைத் தாமதப்படுத்தி கவனத்தைத் திருப்பும் 
ஒரு சம்பவம் 

நடைபெற்றது . 
வண்டி உடைந்துவிட்டபடியால் 

அதைப் 
பழுது பார்க்க வேண்டியிருந்தது . அந்த விபத்து 
மாபெரும் விளைவுகளைக் கொண்டிருந்தது . 
அதனால் துரித ரயில் வண்டியைப் பிடிக்க முடி 
யாமற் போய் தபால் ரயில் வண்டியில் பிர 
யாணம் செய்யுமாறு நேர்ந்தது , எனவே நான் 
எதிர்பார்த்தது போல ஐந்து மணிக்கு மாஸ் 
கோவுக்கு வந்து சேரவில்லை , இரவு பன்னிரண்டு 
மணிக்குத்தான் வந்து சேர்ந்தேன் . 

டி 
பிரயாணம் , வண்டியைப் பழுது பார்த்தல் , 
கணக்குப் பார்த்துப் 

பணம் 

கொடுப்பது , 
போகும் வழியில் ஒரு தங்கும் நிலையத்தில் 
தேநீர் குடித்தல் , அங்கே ஒரு மூட்டை தூக்கு 
பவனோடு உரையாடல் -- இவற்றினால் என் மூளை 
சுறுசுறுப்பாக இருந்தது . மாலை நேரத்துக்குள் 
எல்லாம் சரியாகிவிட்டபடியால் நான் மறுபடி 
யும் பயணத்தைத் தொடங்கினேன் . பகற் 
பொழுதில் பிரயாணம் செய்ததைக் காட்டி 
லும் அந்தி நேரப் பிரயாணம் மிகவும் ஆனந்த 
மாக இருந்தது . புது நிலா , லேசான உறைபனி , 
வளவளப்பான சாலை , நல்ல குதிரைகள் , உற் 

வண்டிக்காரன் . எனக்காகக் காத் 
திருப்பதைப் பற்றி அநேகமாகச் சிந்திக்காமல் 
அந்தச் சூழலை நான் பூரணமாக அனுபவித் 
தேன் . அல்லது எனக்காகக் காத்துக் கொண் 
டிருப்பது என்ன என்று தெரிந்திருந்தபடியால் 


சாகமான 


824 


- அதனால் வாழ்க்கையின் 

ஆனந்தங்களைக் 
கடைசித் தடவையாக நான் ருசிக்க விரும்பிய 
தால் --- 

அதை நான் பூரணமாக அனுபவித்தேன் 
என்று கூடச் சொல்லலாம் . ஆனால் இந்த அமை 
தியான நிலைமை , என்னுடைய உணர்ச்சியை 
அடக்கிக் கொள்வதற்குரிய ஆற்றல் வண்டிப் 
பிரயாணத்தோடு முடிந்துவிட்டது . ரயில் பெட் 
டிக்குள் நுழைந்த முதல் நிமிடத்திலேயே என் 
உணர்ச்சிகள் முற்றிலும் மாறிவிட்டன . அந்த 
எட்டு மணி நேர ரயில் பிரயாண வேதனையை 
நான் உயிரோடிருக்கின்றவரை என்னால் மறக்க 
முடியாது . 

ரயில் பெட்டிக்குள் நுழைந்த 
உடனே நான் அநேகமாக வீட்டுக்கு வந்துவிட்ட 
தாக நினைத்தது அதற்குக் காரணமாக இருக் 
கலாம் . அல்லது ரயில் பிரயாணங்கள் எப் 
பொழுதும் மக்களின் நரம்புகளை முறுக்கிவிடு 
வது காரணமாக இருக்கலாம் . காரணம் எது 
வாக இருந்தாலும் , ரயில் பெட்டியில் என் 
இடத்தில் உட்கார்ந்த வினாடியிலிருந்து என்னால் 
என் கற்பனையைத் தடுக்க முடியவில்லை . அது 
என் பொறாமையை தூண்டுவதற்கு ஒன் 
றுக்குப் பின் ஒன்றாகச் சித்திரங்களைத் தீட்டிக் 
கொண்டிருந்தது . ஒவ்வொரு புதிய சித்திரமும் 
முந்திய சித்திரத்தைக் காட்டிலும் ஆபாசமான 
தாக இருந்தது . 

இருந்தது . நான் ல்லாத நேரத்தில் 
என்ன 

கொண்டிருந்தாள் , 
என்னை எப்படி. ஏமாற்றிக் கொண்டிருந்தாள் 
என்பதை அந்தச் சித்திரங்கள் அனைத்துமே 
விளக்கின . ஆத்திரமும் ஆவேசமும் 

என்னை 
அழித்தன . இந்தச் சித்திரங்களைப் பற்றிச் சிந் 


அவள் 


செய்து 


825 


மை 


மாக 


திக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட இழிவுணர்ச் 
சியில் நான் 

ஊறித் திளைத்தேன் . என்னால் 
அவற்றை விரட்ட முடியவில்லை , அவற்றி 
லிருந்து என்னுடைய கண்களைப் பிடுங்கவும் 
முடியவில்லை , அவற்றை மனக் கண் முன் 
கொண்டு 

வராதிருக்கவும் என்னால் முடிய 
வில்லை . இந்தக் கற்பனைச் சித்திரங்களைப் பற்றி 
எவ்வளவு 

அதிகமாகச் சிந்தித்தேனோ அந்த 
அளவுக்கு அவை உண்மையானவை 

தான் 
என்று அதிகமாக நம்பத் தொடங்கினேன் . 
அவை என் மூளைக்கு முன்னால் மிகவும் தெளி 
வாகத் தோன்றியதே என் கற்பனைகள் உண் 

என்பதற்கு நிரூபணமாக இருந்தன . 
ஏதோ ஒரு பிசாசு என் சித்தத்துக்கு விரோத 
மிகவும் பயங்கரமான 

கற்பனைகளைத் 
தயாரித்துக் கொண்டிருந்தது , 

என் 

காதுக் 
குள் குசுகுசுவென்று அவற்றைச் சொல்லிக் 
கொண்டிருந்தது . பல வருடங்களுக்கு முன்னால் 
த்ருஹசேவ் ஸ்கியின் சகோதரனுக்கும் 

எனக் 
கும் நடைபெற்ற உரையாடல் என் நினைவுக்கு 
வந்தது . இந்தப் பேச்சை நினைவுபடுத்திக் 
கொண்டு அந்தப் பாடகனுக்கும் என் மனைவிக் 
கும் அதைப் பொருத்திப் பார்த்து ஒரு வகை 
அருவருப்பான பரவசத்தோடு 

என் 
தயத்தைப் புண்படுத்திக் கொண்டேன் 
“ பல வருடங்களுக்கு முன்னர் அந்த உரை 
யாடல் நடைபெற்றது . ஆனால் அது எனக்குத் 
தெளிவாக நினைவிருந்தது . 

விபசார விடுதி 
களுக்குப் போவதுண்டா என்று நான் த்ருஹ 
சேவ் ஸ்கியின் சகோதரரிடம் கேட்டேன் . அது 


யான 


826 


சமா 


பொதுவாகக் கீழ்த்தரமான , அழுக்கு நிறைந்த 
இடம் , மேலும் கௌரவமான பெண் தனக்கு 
எப்பொழுதும் கிடைக்கும் பொழுது நோய் 
தொற்றிக் கொள்ளக் கூடிய இடத்துக்கு கண் 
ணியமான மனிதர் யாரு மே போக மாட்டார் 
கள் என்று 
று அவர் 

பதிலளித்தார் . உண்மை 
தான் . அவர் சகோதரன் என் மனைவியைப் 
பிடித்துவிட்டான் . அவள் புது மலர்ச்சியோடு 
ல்லை என்பது உண்மையே . இடது பக்கத்தில் 
ஒரு பல் விழுந்துவிட்டது , சற்றுத் தடித்து 
விட்டாள் . ஆனால் அதற்கென்ன செய்வது ? ஒரு 
வர் கிடைப்பதைத் தானே பெற்றுக்கொள்ள 
வேண்டும் என்று நான் அவன் சார்பில் 
தானம் கூறிக் கொண்டேன் . ஆமாம் . அவளைத் 
தன்னுடைய 

நாயகியாக வைத்துக் 
கொள்வதன் 

அவளுக்குப் பேருதவி 
செய்கிறான் . மேலும் அவளிடமிருந்து நோய் 
வரக்கூடிய ஆபத்து இல்லை அல்லவா ? என்று 
மனதுக்குள் சொல்லிக் கொண்டேன் . இல்லை , 
து முடியாது ! இதை நினைத்துப் பார்க்கவே 
முடியவில்லையே என்று பீதியோடு எனக்குச் 
சொல்லிக் கொண்டேன் . ஒன்றுமில்லை . அப்படி 
ஒன்றும் நடைபெற்று விடவில்லை . அப்படி 
ஒன்றை நான் கற்பனை செய்வதற்கு மிகச் 
சிறிய ஆதாரம் கூடக் கிடையாது . அப்படிப் 
பட்ட ஒரு நபரைப் பற்றிப் பொறாமைப்படு 

உங்களுடைய தகுதிக்குக் குறைவானது 
என்று அவளே என்னிடம் சொல்லவில்லையா ? 
ஆமாம் . ஆனால் 

பொய் சொல்லிக் 
கொண்டிருந்தாள் , அவள் பேசியதெல்லாம் 


ஆசை 
மூலம் 


வது 


அவள் 


827 


வேகத்தை 


பொய் என்று நான் 

என்று நான் மனத்துக்குள் பலமாகச் 
சொல்லிக் கொண்டேன் . பிறகு அது மறுபடி 
யும் தொடங்கியது ..... அந்தப் பெட்டியில் எங் 
களைத் தவிர இன்னும் இரண்டு பிரயாணி 
கள் தான் இருந்தார்கள் . ஒரு கிழவி மற்றும் 
அவளுடைய கணவன் . அவர்கள் இருவரும் 
ஒன்றுமே பேசாமல் உட்கார்ந்திருந்தார்கள் ,, 
ஏதோ ஒரு ரயில் நிலையத்தில் அவர்கள் இறங்கி 
விட்டார்கள் . நான் தனியே விடப்பட்டேன் . 
நான் கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகத்தைப் 
போல இருந்தேன் . ஒரு நிமிடம் குதித்தெழுந்து 
சன்னலை நோக்கிச் செல்வேன் . மறு நிமிடம் 
வண்டியின் 

அது அதிகப்படுத்து 
வதைப் போல 

த ள்ளாடியபடியே மேலும் 
கீழும் நடப்பேன் . ஆனால் அந்த ரயில் வண்டி 
சன்னல்களும் பலகைகளும் கடகடக்க வழக்க 
மான வேகத்திலேயே போய்க் கொண்டிருந்தது . 
நம் வண்டி இப்பொழுது போவது மாதிரியே ..... 

போஸ்த்ஷெவ் குதித்தெழுந்தார் . இந்தப் 
பக்கமும் அந்தப் பக்கமும் திரும்பினார் . பிறகு 
மறுபடியும் உட்கார்ந்தார் . 

ஓ , ரயில் வண்டிகளை நினைத்தாலே எனக்கு 
பயம் . ஆம் , மிகவும் பயம் ! என்று அவர் 
தொடர்ந்தார் . நான் வேறு எதைப் பற்றி 
யாவது -- உதாரணமாக , பிற்பகலில் தேநீர் 
குடித்த விடுதியைப் பற்றி -- நினைக்க வேண் 
டும் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன் . 
என் மனதில் தாடி வைத்திருந்த அந்த மூட்டை 
தூக்குபவனை , அவனுடைய பேரக் குழந்தை 
யை - அவனுக்கு என் வாஸ்யாவின் வயது தான் 


828 


அதையே 


என்று 


இருக்கும் நினைத்துக் கொள்வேன் . என் 
கண்ணே வா ஸ்யா ! அந்தப் பாடகன் உன் தாயா 
ரை முத்தமிடுவதை நீ ஒரு நாள் பார்க்கப் 
போகிறாய் . பாவம் ! நீ துடிதுடிக்கப் போகிறாய் . 
ஆனால் அவளுக்கு அது ஒன்றுமில்லை ! அவள் 
காதல் மயக்கத்திலிருக்கிறாள் .... மறுபடியும் 

நினைப்பேன் . இல்லை . இல்லை ... 
ஸ்தல மருத்துவ நிலையத்துக்குப் போனதை 
நினைத்துக் கொள்ள வேண்டும் . நேற்று அந்த 
நோயாளி டாக்டரைப் பற்றிப் புகார் செய் 
ததை நினைத்துக் கொள்ள வேண்டும் . அந்த 
டாக்டர் 

த்ருஹசேவ்ஸ்கியைப் போலவே 
மீசை வைத்திருந்தார் . ஊருக்குப் போகிறேன் 
சொல்லிக் கேவலமான 

முறையில் 
அவனும் அவளும் என்னை ஏமாற்றி விட்டார் 
களே . மறுபடியும் அது தொடங்கியது . நான் 
சிந்தித்துப் பார்த்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு 
விஷயமும் என்னை அவனிடமே மறுபடியும் 
கொண்டு சென்றது . நான் பயங்கரமாகத் துன் 
பமடைந்தேன் . பெரும்பாலும் என்னுடைய 
அறியாமை , சந்தேகங்கள் , தீர்மானமின்மை 
அவளை நான் நேசிக்க வேண்டுமா அல்லது 
வெறுக்க வேண்டுமா என்று எனக்குத் தெரி 
யாததனால் துன்பமடைந்தேன் . அந்தத் துன்பங் 
கள் மிகவும் அதிகம் . வண்டியை விட்டுக் கீழே 
இறங்க வேண்டும் , ரயில் தண்டவாளத்தில் 
படுத்துக் கொண்டு வாழ்க்கையை முடித்துக் 
கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை வர 
வேற்றது எனக்கு நினைவிருக்கிறது . இந்த விஷ 
யத்தில் குறைந்த பட்சம் நான் அதிகமாகச் 


829 


சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் . இதைச் செய்ய 
முடியாதபடி என்னைத் தடுத்த ஒரே காரணம் : 
என்னுடைய சுய - அனு தாபம் தான் . அவள் 
மீது மிகவும் அதிகமான வெறுப்பு தவிர்க்க 
முடியாத வகையில் அதைப் பின் தொடர்ந்தது . 
அவன் மீது எனக்கேற்பட்ட வெறுப்பு எனக் 
கேற்பட்டிருந்த அவமானத்தையும் அவ 
னுடைய வெற்றியையும் பற்றிய என் உணர் 
வோடு கலந்திருந்தது . அவளைப் பற்றி வெறுப் 
பைத் தவிர , பயங்கரமான வெறுப்பைத் தவிர 
வேறு எவ்விதமான உணர்ச்சியும் எனக்கு ஏற் 
படவில்லை . நான் தற்கொலை செய்து கொண்டு 
அவள் சுதந்திரத்தை அனுபவிக்க 

விடக் 
கூடாது . அவளும் துன்பமடையுமாறு செய்ய 
வேண்டும் . நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் 
என்பதை அவள் உணரும்படிச் செய்ய வேண் 
டும் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண் 
டேன் . என்னுடைய கவனத்தை மாற்றுவதற் 
காக ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் ரயிலை 
விட்டுக் கீழே இறங்கி நின்றேன் . ஒரு ரயில் 
நிலையத்திலிருந்த உணவருந்தும் நிலையத்தில் 
சிலர் குடித்துக் கொண்டிருப்பதைப் பார்த் 
தேன் . நானும் வோட்கா குடித்தேன் . எனக்குப் 
பக்கத்தில் ஒரு யூதர் நின்று கொண்டிருந்தார் . 
அவரும் குடித்தார் . அவர் என்னோடு பேசத் 
தொடங்கினார் . என்னுடைய பெட்டியில் தனி 
யாக உட்கார்ந்திருக்கப் பிடிக்காமல் நான் அவ 
ருடைய மூன்றாம் வகுப்புப் பெட்டியில் ஏறி 
னேன் . அந்தப் பெட்டி அசுத்தமாகவும் புகை 
மண்டியுமிருந்தது ; தரை முழுவதிலும் சூரிய 


830 


நான் 


காந்தி விதைத் தோல்கள் சிதறிக் கிடந்தன . 
நான் அவருக்குப் பக்கத்தில் உட்கார்ந்தேன் . 
அவர் என்னிடம் பல விஷயங்களைப் பற்றி வம் 
பளந்தார் , பல கதைகளைச் சொன்னார் . அவர் 
பேசுவதை நான் கேட்டுக் கொண்டிருந்தேனே 
தவிர அவர் சொல்வது எனக்குப் புரியவில்லை . 
ஏனென்றால் என்னுடைய சொந்தச் சிந்தனை 
களைப் பற்றித் தொடர்ந்து நினைத்துக் கொண் 
டிருந்தேன் . அவர் இதை கவனித்த பிறகு கவன 
மாகக் கேளுங்கள் என்று என்னிடம் வற்புறுத் 
தினார் . 

அங்கிருந்து புறப்பட்டு என் 
னுடைய பெட்டிக்குத் திரும்பினேன் . இதைப் 
பற்றி நன்றாகச் சிந்திக்க வேண்டும் . நான் 
இப்பொழுது சிந்திப்பது சரிதானா, நான் இவ் 
வளவு துன்பத்தை அனுபவிப்பதற்குத் தகுந்த 
காரணமுண்டா என்பதைத் தெரிந்து கொள்ள 
வேண்டும் என் 

று மனதுக்குள் சொல்லிக் 
கொண்டேன் . நான் அமைதியாகச் சிந்திக்க 
முயற்சித்தேன் ; ஆனால் அமைதியாகச் சிந்திப் 
பதற்குப் பதிலாக மறுபடியும் அதே மாதிரி 
யாகத் தொடங்கினேன் . அறிவுபூர்வமான சிந் 
தனைகளுக்குப் பதிலாக சித்திரங்களும் கற்பனை 
களும் ஏற்பட்டன . இதற்கு முன்பு எத்தனை 
தடவை இப்படிச் சித்திரவதை செய்யப்பட் 
டிருக்கிறேன் என்று பொறாமையில் வெந்த 
மற்ற சந்தர்ப்பங்களை நினைவுபடுத்திக் கொண் 
டேன் . ஒவ்வொரு தடவையுமே அதில் ஒன்று 
மில்லை என்று பிறகு தெரிந்தது . இம்முறையும் 
அப்படித்தானிருக்கும் என்று நம்புகிறேன் 
ல்லை , அது தான் உறுதி . அவள் படுக்கையில் 


831 


தூங்கிக் 


தான் 


அமைதியாகத் 

கொண்டிருப்பதைப் 
பார்க்கப் போகிறேன் . அவள் விழித்துக் கொள் 
வாள் . என்னைப் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி அடை 
வாள் . ஒன்றும் நடந்துவிடவில்லை , 

இவை 
அனைத்தும் கட்டுப்பாடில்லாத கற்பனைகள் என் 
பதை அவளுடைய சொற்களும் பார்வைகளும் 
தோற்றமும் எனக்குத் தெரிவிக்கும் . ஓ ! அது 
எவ்வளவு அற்புதமாக இருக்கும் ! இல்லை . 
அது தடவை அப்படி முடிந்திருக்கிறது . 
ஆனால் இப்பொழுது வேறுவிதமாக முடியப் 
போகிறது என்று ஒரு குரல் பேசியது . உடனே 
எல்லாம் மறுபடியும் தொடங்கின . ஆம் . அதில் 
என்னுடைய தண்டனை 

அடங்கியிருக் 
கிறது ! 

இளைஞனுடைய காமநோயைப் 
போக்குவதற்குப் பெண் நோயை குணப்படுத்து 
கின்ற மருத்துவ மனைக்கு அவனைக் கூட்டிச் 
செல்ல மாட்டேன் . அவனிடம் என்னுடைய 
ஆன்மாவைக் காட்டுவேன் , அதைச் சுக்கல் 
சுக்கலாகக் கிழித்துக் கொண்டிருக்கும் பிசாசு 
களை அவர்கள் பார்க்கட்டும் ! அவளுடைய உடல் 
மீது - அது என்னுடைய 

உடல் 

என்பதைப் 
போல- முழுமையான , கேள்விக்கு இடமில் 
லாத உரிமையைக் கோரினேன் , அதே சமயத் 
தில் அவளுடைய உடலை என் உடைமையாக 
வைத்திருக்க முடியாது , அது என்னுடையது 
அல்ல , அவள் விருப்பம் போல அதை 
யோகித்துக் கொள்ள முடியும் , எனக்கு விருப்ப 
ஒரு வழியில் அவள் 

அதை 
யோகித்துக் கொள்ள விரும்பினாள் என்பது 
தான் அருவருப்பைக் கொடுத்தது . அவளையோ 


உப 


மில்லாத 


உப 


832 


கூட 


அல்லது அவனையோ நான் ஒன்றுமே செய்ய 
முடியாது . அவன் பாட்டில் வருகின்ற வாங் 
காவைப் போல அவளுடைய இனிமை நிறைந்த 
முத்தங்களைப் பற்றிப் பாடிக் கொண்டு தூக்கு 
மேடைக்குச் செல்வான் . மரணத்தில் 
அவன் என்னைக் காட்டிலும் உயர்ந்தவனாக 
இருப்பான் . அவளைப் பொறுத்தவரை அவ 
ளுக்கு இது கூடக் குறைவானதே . அவள் 
இந்தக் குற்றத்தை இதுவரை செய்யாதிருந் 
தால் - அவள் இதைச் செய்ய விரும்புகிறாள் 

எனக்குத் தெரியும் 
அதை இன்னும் மோசமாக்குகிறது . அவள் ஏற் 
கெனவே அதைச் செய்து முடித்திருந்தால் , 
அது எனக்குத் தெரிந்திருந்தால் , அதைப் பற்றி 
இனி எந்தச் சந்தேகத்துக்கும் இடமில்லாதிருந் 
தால் அது மிகவும் நல்லதே . நான் சொல்ல 
விரும்பியதைச் சொல்ல வேண்டிய அவசிய 
மிருக்காது . அவள் எதை விரும்பாமலிருக்க 
முடியாதோ அதை அவள் விரும்பக்கூடாது 
என்று நான் விரும்பினேன் . எல்லாமே முற்றி 
லும் பைத்தியக்காரத்தனமாக இருந்தது ! 


என்பது 


-- 


அதுதான் 


26 


நான் இறங்க வேண்டிய 

இடத்துக்கு 
முந்திய ஸ்டேஷனில் டிக்கெட்டுகளை வாங்கு 
வதற்காகப் பரிசோதகர் வந்த பொழுது , நான் 
என்னுடைய சாமான்களை எடுத்துக் கொண்டு 
ரயில் பெட்டியின் மேடைக்குச் சென்றேன் . 

ஊருக்குத் திரும்பிவிட்டேன் , முடிவுக் 


நான் 


53-2442 


833 


கட்டம் நெருங்கிவிட்டது , என்ற உணர்வு என் 
பரபரப்பை அதிகப்படுத்தியது . என் உடலில் 
குளிர்ச்சி ஏற்பட்டு நடுங்கியது ; பற்கள் கடகடத் 
தன . நான் இயந்திரத்தைப் போலக் கூட்டத் 
தோடு ரயில் நிலையத்தை விட்டு வெளியேறி 
னேன் . ஒரு வண்டியைக் கூப்பிட்டேன் . அதில் 
ஏறி உட்கார்ந்து புறப்பட்டேன் . வண்டியில் 
போய்க் கொண்டிருந்த பொழுது , தெருக்க 
ளிலிருந்த ஒரு சில நபர்களை , மூட்டை தூக்கி 
களை , தெரு விளக்குகளினால் ஏற்பட்ட நிழல் 
களை ( அவை ஒரு சமயத்தில் என் வண்டிக்கு 
முன்னாலும் மறு சமயத்தில் என் வண்டிக்குப் 
பின்னாலும் தெரிந்தன ) என் மூளையில் ஒரு சிந் 
தனையுமே இல்லாமல் பார்த்துக் கொண்டிருந் 
தேன் . அரை வெர்ஸ்தா தூரம் வண்டியில் 
போன பிறகு என் கால்கள் குளிர்ச்சி அடைந் 
திருப்பதை உணர்ந்தேன் . ரயில் பெட்டியில் 
இருந்த பொழுது 

கம்பளிக் 

காலுறைகளை 
அகற்றி என்னுடைய கைப் பெட்டியில் வைத் 
தது என் நினைவுக்கு வந்தது . அந்தக் கைப் 
பெட்டி எங்கே ? இதோ ? இங்கே இருக்கிறது . 
என்னுடைய 

எங்கே ? என்னுடைய 
சாமான்களை முற்றிலும் மறந்துவிட்டேன் . இப் 
பொழுது நினைத்துக் கொண்ட பிறகு சாமான் 
ரசீதைத் தேடிக் கண்டுபிடித்தேன் . ஆனால் இனி 
மேல் அதற்காகத் திரும்பிப் போவது 
னில்லை என்று முடிவு செய்து என் பிரயாணத் 
தைத் தொடர்ந்தேன் . 

" எவ்வளவு முயற்சி செய்த போதிலும் அந்த 
நேரத்தில் நான் எந்த மனோ நிலையில் இருந் 


கூடை 


834 


தேன் என்பதை என்னால் 

நினைவுபடுத்திக் 
கொள்ள முடியவில்லை . நான் எதைப் பற்றி 
நினைத்தேன் ? நான் எதை விரும்பினேன் ? பயங் 
கரமான , மிக முக்கியமான ஒன்று நடைபெறப் 
போகிறது என்ற முன்னுணர்வைத் தவிர வேறு 
எதுவும் எனக்கு நினைவில்லை . எனக்கு ஒன்றுமே 
தெரியவில்லை. இந்த மாபெரும் முக்கியத் 
துவம் கொண்ட சம்பவம் நடைபெற்றது என் 
னுடைய விருப்பங்களினாலா அல்லது முன் 
னுணர்ச்சியினாலா என்பது எனக்குத் தெரியாது . 
அல்லது என் மூளை சூன்யமாகியிருக்க வேண் 
டும் , அத்தகைய துயரமான கருத்துக்கள் 
எனக்கு ஏற்பட்டிருந்தன என்று நான் பிறகு 
கற்பனை செய்திருக்க வேண்டும் . நான் வீட்டு 
வாயிலுக்குப் போய் இறங்கினேன் . அப்பொ 
ழுது காலை சுமார் 

இருக்கும் . 
வீட்டுக்கு முன்னால் சில வண்டிகள் நின்று 
கொண்டிருந்தன . வீட்டில் விளக்குகள் எரிந்து 
கொண்டிருந்தது ( வரவேற்பு அறை மற்றும் 
உபசரிப்பு 

விளக்குகள் 
கொண்டிருந்தன ) 

சன்னல்களின் வழியாகத் 
தெரிந்தபடியால் பிரயாணிகள் வரலாம் என்று 
நம்பிக்கை ஏற்பட்டிருக்க வேண்டும் . இவ்வளவு 
நேரமான பிறகு இன்னும் ஏன் 

ஏன் விளக்குகள் 
எரிந்து கொண்டிருக்கின்றன என்பதைப் பற்றிக் 
கூட ஆச்சரியமடையாமல் நான் வாயிற் படி 
களின் மேல் ஏறி மணியை ஒலித்தேன் . ஏதோ 
பயங்கரமான ஒன்று நடைபெறப் போகிறது 
என்ற முன்னுணர்ச்சி இன்னும் என்னிடமிருந் 
தது . 

எங்கள் வேலைக்காரன் , அன்பான , முட் 


மணி 


அறைகளில் 


எரிந்து 


53+ 


835 


நான் 


நான் 


டாள் தனம் நிறைந்த , கடுமையாக உழைக் 
கின்ற யெகோர் கதவைத் திறத்தான் . நடை 
பாதையில் மற்ற துணிகளோடு 

அவனுடைய 
கோட் தொங்கிக் 

கொண்டிருப்பது தான் 
முதலில் என் 

கண்களில் பட்டது . நான் ஆச் 
சரியமடைந்திருக்க வேண்டும் . ஆனால் 
ஆச்சரியமடையவில்லை . 

அதை 

எதிர் 
பார்த்த மாதிரித் தோன்றியது . நான் நினைத் 
தது சரிதான் என்று மனதுக்குள் சொல்லிக் 
கொண்டேன் . யார் வந்திருக்கிறார்கள் என்று 
நான் யெகோரிடம் கேட்ட பொழுது , த்ருஹ 
சேவ்ஸ்கி என்று அவன் பதிலளித்தான் . வேறு 
யாராவது இருக்கிறார்களா என்று நான் கேட் 
டேன் . 

ஒருவரும் இல்லை , ஐயா என்று அவன் 
பதிலளித்தான் . 
அவன் இதைக் கூறிய 

கூறிய பொழுது அவன் 
குரலில் ஒலித்த மகிழ்ச்சி எனக்கு நினைவிருக் 
கிறது . வேறு யாரும் இருப்பார்களோ என்ற 
என்னுடைய கவலையைப் 

போக்க வேண்டு 
மென்ற அக்கறையோடு பேசினான் . ஒருவரு 

மனதுக்குள் 
சொல்லிக் கொண்டேன் . 
குழந்தைகள் ? 

டவுள் கிருபையால் எல்லோரும் நன்றாக 
இருக்கிறார்கள் . அவர்கள் நெடுநேரத்துக்கு 
முன்பே தூங்கிவிட்டார்கள் . 
என்னால் மூச்சுவிடக்கூட முடியவில்லை , என் 

உதடுகள் துடிப்பதையும் அடக்க 
முடியவில்லை . ஓ ! இந்தத் தடவை வேறு வித 


மில்லையா , 


என்று 


நான் 


ைைடய 


836 


வேறு . 


மாக இருக்கிறது . முந்திய சந்தர்ப்பங்களில் 
துன்பத்தை எதிர்பார்த்தேன் . ஆனால் நடந்தது 
எல்லாமே 

சரியாக முடிந்துவிட்டது . 
ப்பொழுது எல்லாமே தப்பாக இருக்கிறது . 
அது நடந்து விட்டது . இதோ ..... 

அநேகமாக என் மனம் உடைந்துவிட்டது . 
அவர்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாக 
விடைபெற்றுக் கொண்டு தங்களுடைய தவ 
றுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் பிரி 
கின்ற பொழுது நீ அழுது சிணுங்கிக் கொண் 
டிருக்கப் போகிறாயா ? தொடர்ந்து 

தொடர்ந்து சந்தே 
கித்துக் கொண்டு நிரந்தரமான சித்திரவதையை 
அனுபவிக்க நீ விரும்புகிறாயா ? என்று ஏதோ 
ஒரு பிசாசு என் காதுக்குள் முணுமுணுத்தது . 
உடனே என் சுய அனு தாபம் மறைந்து அத 
னிடத்தில் வேறொரு புதிய உணர்ச்சி ஏற்பட் 
டது . நான் சொல்லப் போவதை நீங்கள் நம்பக் 

மாட்டீர்கள் . என்னுடைய துன்பங்க 
ளுக்குக் கடைசியில் முடிவு ஏற்பட்டுவிட்டது , 
இப்பொழுது நான் அவளைத் தண்டிக்க முடி 
யும் , அவளை ஒரேயடியாக ஒழிக்க முடியும் , என் 
னுடைய ஆவேசத்தைத் தீர்த்துக் கொள்ள 
முடியும் என்ற ஆனந்த உணர்ச்சி எனக்கு ஏற் 
பட்டது . என்னுடைய ஆவேசத்தைத் தீர்த்துக் 
கொண்டேன் . நான் ஒரு மிருகமாக , மூர்க்க 

வஞ்சகமான மிருகமாக மாறினேன் . 
பொறு ! என்று உபசரிப்பு அறைக்குள் 
போகத் திரும்பிய யெகோரைத் தடுத்தேன் . 
இந்தா ! ரயில் நிலையத்துக்குப் போய் இந்த 
ரசீதைக் காட்டி என்னுடைய 

சாமான்களை 


In L 


மான , 


837 


கள் 


வாங்கிவா . வாசலில் வண்டி நிற்கிறது என் 
றேன் . 

" அவன் கோட்டை அணிந்து கொள்வதற் 
காக ஹாலுக்குள் சென்றான் . அவன் அவர்களை 
எச்சரிக்கை செய்து விடலாம் என்று நான் 
அஞ்சினேன் . எனவே அவன் அறைக்குள் போன 
பொழுது நானும் கூடவே சென்றேன் . அவன் 
கோட்டை அணிந்து கொள்ளும் வரை காத்துக் 
கொண்டிருந்தேன் . வரவேற்பு அறைக்கு அப் 
பாலிருந்த உணவருந்தும் அறைக்குள்ளிருந்து 
தணிந்த குரலில் பேசுவதும் கத்திகளும் தட்டு 
களும் உரசுகின்ற சத்தமும் கேட்டது . அவர் 

உணவருந்திக் கொண்டிருக்கிறார்கள் , 
வாயிற் கதவு மணி ஒலித்தது அவர்களுக்குக் 
கேட்கவில்லை . அவர்கள் இப்பொழுது வெளியே 
வரக் கூடாதே என்று நினைத்துக் கொண் 
டேன் . அஸ்ட்ரஹன் காலர் உள்ள அந்தக் 
கோட்டை யெகோர் அணிந்து கொண்டு 
வெளியே சென்றான் . நான் கதவு வரையிலும் 
அவனோடு 

அவன் 

போன பிறகு 
கதவைத் தாளிட்டுக் கொண்டேன் . 
தனியே இருக்கிறேன் , இனி நடவடிக்கையில் 
இறங்க வேண்டும் என்பதை 

உணர்ந்த 
பொழுது ஒரு அச்ச உணர்ச்சி எனக்கு ஏற்பட் 
டது . எப்படி என்பதை நான் இன்னும் முடிவு 
செய்யவில்லை . இப்பொழுது எல்லாமே முடிந்து 
விட்டது , 

அவளுடைய குற்றமின்மையைப் 
பற்றி எந்தக் கேள்வியும் இனிமேல் இருக்க 
முடியாது , அவளைத் தண்டிப்பதற்கும் அவ 
ளோடு என்னுடைய உறவுகளுக்கு முடிவு கட்டு 


சென்று 


நான் 


838 


கூட 


அவள் 


வதற்கும் உரிய நேரம் வந்துவிட்டது என்பது 
மட்டுமே எனக்குப் புரிந்தது . 

‘ முன்னர் நான் எப்பொழுதுமே ஊசலாடி 
னேன் . ஒருவேளை அது உண்மையாக இல்லா 
திருக்கும் . ஒருவேளை நான் தவறாகப் புரிந்து 
கொண்டேனோ என்று நினைப்பேன் . இப்பொ 
ழுது நான் அப்படி எதுவும் நினைக்கவில்லை . 
எனக்கு முற்றிலும் புரிந்துவிட்டது . நான் ஊரில் 
இல்லாத பொழுது இரவில் அவனோடு தனியே 
இருக்கிறாள் ! மதியில்லாத செயல் 

அல்லது 
அதைக் 

காட்டிலும் மோசம் . குற்றம் 
செய்யும் பொழுது 

காட்டியிருக்கும் 
இந்தத் துணிச்சல் , விளைவுகளைப் பற்றிக் 
கவலைப்படாத இந்தத் தன்மை தான் குற்றம் 
செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்காக வேண்டு 
மென்றே மேற்கொண்ட அலட்சியமாக இருக்க 
லாம் . 

எல்லாமே தெளிவாக இருக்கிறது . 
இதில் சந்தேகத்துக்கே இடமில்லை . இதற்குப் 
பிறகும் அவர்கள் தப்பிவிடுவார்களோ , எனக்கு 
ஆதாரமில்லாமலும் அவர்களைத் தண்டிக்கின்ற 
வாய்ப்பு இல்லாமற் செய்வதற்கும் புதியதாக 

தந்திரத்தைக் கண்டுபிடித்து விடுவார் 
களோ என்ற ஒரே விஷயத்துக்காக மட்டுமே 
நான் பயந்தேன் . அவர்கள் உட்கார்ந்து கொண் 
டிருந்த அறைக்கு நான் அடிமேலடி வைத்துச் 
சென்றேன்- வரவேற்பு அறையின் வழியாகப் 
போகவில்லை , ஹால் மற்றும் குழந்தைகளின் 
அறை வழியாகச் சென்றேன் . 

‘ முதல் அறையில் என் பையன்கள் தூங்கிக் 
கொண்டிருந்தார்கள் . இரண்டாவது அறையில் 


839 


அடக்க 


செவிலிப் பெண் புரண்டு படுத்தாள் . அவள் 
அநேகமாக விழித்துக் கொண்டாள் என்று 
தான் சொல்ல வேண்டும் . எல்லாம் கண்டு 
பிடிக்கப்பட்ட பிறகு அவள் என்ன நினைப் 
பாள் என்று நான் கற்பனை செய்த பொழுது 
எனக்குள் சுய அனு தாபம் பொங்கி என்னை 
மூழ்கடித்தது . என்னால் 

கண்ணீரை 
முடியவில்லை . குழந்தைகள் விழித்துக் கொண்டு 
விடலாம் என்ற பீதியில் நான் ஹாலுக்குள் 
அடிமேலடி வைத்து ஓடி என்னுடைய படிப் 
பறைக்குள் நுழைந்தேன் . அங்கே சோபாவில் 
பொத்தென்று விழுந்து கண்ணீரைக் கொட்டி 
னேன் . 

நான் நேர்மையான மனிதன் . என் பெற் 
றோர்களுக்குப் பிறந்தவன் . என் வாழ்க்கை 
முழுவதுமே ஆனந்தமான குடும்ப வாழ்க் 
கையைப் பற்றிக் கனவு கண்டவன் . அவளுடைய 
கணவனாகிய 

ஒருபோதும் அவளுக்கு 
துரோகம் செய்யவில்லை... ஆனால் இதோ ! 
அவள் — ஐந்து குழந்தைகளுக்குத் தாய் 
பாடகன் சிவந்த உதடுகளோடிருப்பதனால் அவ 
னோடு காதல் விளையாட்டில் ஈடுபடுகிறாள் ! 
இவள் மனிதப் பிறவியே அல்ல ! இவள் ஒரு 
மிருகம் , அருவருக்கத்தக்க 

பெட்டைநாய் ! 
அடுத்த அறையில் குழந்தைகள் — அவள் எப் 
பொழுதுமே மிகவும் நேசிப்பதாகப் பாசாங்கு 
செய்கின்ற அவளுடைய சொந்தக் குழந்தை 
கள் -- தூங்கிக் கொண்டிருக்கின்றன . எனக்கு 
எப்படிப்பட்ட கடிதம் எழுதினாள் ! இப்பொழுது 
வெட்கமில்லாமல் அவன் மீது விழுந்து கிடக் 


நான் 


840 


கான , 


கிறாளே ! ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுமா ? 
ஒரு 

வேளை எப்பொழுதுமே இப்படித்தாள் 
இருந்து வந்திருக்கிறாளோ , என்னவோ ? ஒரு 
வேளை அவள் வேலைக்காரர்கள் மூலமாகக் குழந் 
தைகளைப் பெற்று என் குழந்தைகள் என்று 
சொல்லிக் கொண்டிருக்கிறாளோ , என்னவோ . 
நான் நாளைக்கு வீட்டுக்குத் திரும்பி வந்திருப் 
பேன் . அவள் தன்னுடைய கவர்ச்சிகரமான 
லையலங்காரத்தோடு மயக்க மூட்டும் அழகிய 
இடை 
டயோடு , நளினமான அசைவுகளோடு 
என்னைச் சந்தித்திருப்பாள் . ( அவளுடைய அழ 

வெறுப் பூட்டுகின்ற முகத்தின் ஒவ் 
வொரு அம்சமும் என் கண்களுக்கு முன்பாகத் 
தோன்றியது ) , பொறாமை மிருகம் திருப்பி 
அனுப்பப்பட்டிருக்கும் . என் இதயத்தைச் சுக் 
கல் சுக்கலாகக் கிழித்துப் போடுவதற்காக என் 
இதயத்திற்குள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் . 
செவிலிப்பெண் என்ன நினைப்பாள் ? யெகோர் 
என்ன நினைப்பான் ? பரிதாபத்திற்குரிய சிறு 
பெண்ணான லீஸா ! இங்கேயுள்ள நிலைமையைப் 
பற்றி அவள் ஏற்கெனவே சூசகமாக அறிந் 
திருக்கலாம் . எத்தகைய வெட்கங்கெட்ட 
செயல் ! எவ்வளவு போலித்தனம் ! அவளுடைய 
மிருக வெறி எனக்கு நன்றாகத் தெரியுமே ! 
என்று நான் மனதில் சொல்லிக் கொண்டேன் . 

" நான் எழுந்திருக்க விரும்பினேன் ; ஆனால் 
என்னால் முடியவில்லை . என்னுடைய இருதயம் 
படபடவென்று அடித்துக் கொண்டிருந்தபடி 
யால் என்னால் நேராக 

நேராக நிற்க முடியவில்லை . 
வலிப்பு வந்தவனைப் போல விழுந்துவிடுவேன் 


841 


என்று எனக்குத் தோன்றியது . அவள் என்னைக் 
கொன்றுவிடுவாள் . அவள் அதைத்தானே 
விரும்புகிறாள் . அவள் என்னைக் கொல்ல நான் 
அனுமதிப்பதா ? ஓ ! 

ஓ ! இல்லை . 

அது அவளுக்கு 
மிகவும் சுலபமானது . அந்த மகிழ்ச்சியை அவ 
ளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் . நான் இங்கே 
உட்கார்ந்திருக்கிறேன் . ஆம் , அவர்கள் சாப் 
பிட்டுக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் 
இன்னும் ஏதோ செய்து கொண்டுமிருக்கிறார் 
கள் ... ஆம் . அவள் ஒரு காலத்தில் எவ்வளவு 
புது மலர்ச்சியோடு இருந்திருப்பாளோ அப்படி 
இல்லாவிட்டால் கூட அவளை அனுபவிப்பதைப் 
பற்றி அவனுக்கு உறுத்தல்கள் 

உறுத்தல்கள் கிடையாது . 
என்ன தானென்றாலும் அவள் கவர்ச்சிகரமாக 
இருக்கிறாள் . இன்னும் முக்கியமான விஷயம் 
அவனுடைய விலைமதிப்பற்ற உடல் நலத்துக்கு 
அவள் மூலம் தீங்கு ஏற்படாது . முந்திய வாரத் 
தில் நடைபெற்ற ஒரு சண்டை என் நினைவுக்கு 
வந்தது . 

நான் அவளை என் படிப்பறையிலி 
ருந்து விரட்டி சாமான்களைத் தூக்கியெறிந் 
தேன் . அப்பொழுதே அவளை ஏன் கொலை 
செய்யாமல் விட்டேன் ? 

என்னைக் 
கேட்டுக் கொண்டேன் . 

என்னுடைய 
மனோநிலை அப்படியே தத்ரூபமாக என் நினை 
வுக்கு வந்தது . அது வெறும் நினைவு மட்டுமல்ல . 
பொருள்களை உடைக்க வேண்டும் , நொறுக்க 
வேண்டும் என்ற அதே வெறி இப்பொழுது 
எனக்கு ஏற்பட்டது . ஏதாவது செய்ய வேண் 
டும் என்று எப்படித் துடித்தேன் 
எனக்கு நினைவிருக்கிறது . செயலுக்கு அவசிய 


என்று 
அன்று 


என்பது 


842 


மானவற்றைத் தவிர மற்ற எல்லாச் சிந்தனை 
களையும் மனதிலிருந்து விரட்டினேன் . ஆபத் 
தான நிலைமையிலிருக்கும் பொழுது ஒரு விலங் 
அல்லது மனிதனுடைய 

புலன்கள் 

கூர்மை 
யடைந்து வேகமாக இயங்குகின் 

யங்குகின்றன . அந்த 
நிலையில் அவை துல்லியமாக , அவசரமில்லாமல் 
ஒரு நிமிடத்தைக் கூட வீணாக்காமல் , எல்லா 
வற்றையும் ஒரே தெளிவான நோக்கத்துக்கு 
உட்படுத்திக் கொண்டு இயங்குகின்றன . நான் 
அந்த நிலைமையில் இருந்தேன் . 


27 


முதல் காரியமாக என்னுடைய பூட்சுகளைக் 
கழற்றிவிட்டு காலுறையணிந்த படியே சோபா 
வுக்கு மேல் சுவரில் அலங்காரமாக மாட்டப் 
பட்டிருந்த துப்பாக்கிகளையும் குத்துவாள்களை 
யும் நோக்கி நடந்து சென்றேன் . ஒரு வளைந்த 
டமாஸ்கஸ் குத்துவாளை எடுத்தேன் . அதை 
இதற்கு முன்பு உபயோகித்ததில்லை ,, மிகவும் 
கூர்மையானது . உறையிலிருந்து குத்துவாளை 
உருவினேன் . 

சோபாவுக்குப் பின்னால் 
விழுந்தது . பிறகு அதை எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . இல்லாவிட்டால் அது தொலைந்து 
போய்விடும் என்று மனதில் சொல்லிக் கொண் 
டது நினைவிருக்கிறது . பிறகு என் கோட்டைக் 
கழற்றினேன் . 

வரையிலும் கோட்டை 
அணிந்து கொண்டுதானிருந்தேன் . காலுறை 
யணிந்த கால்களை அடிமேலடி வைத்து நடந் 
தேன் . 


உறை 


843 


நான் 


அவ 


என்று 


கதவுக்குப் பக்கத்தில் பதுங்கிச் 
சென்று திடீரென்று அதைத் திறந்தேன் . அவர் 
களுடைய முகபாவங்கள் 

எனக்கு நினைவிருக் 
கின்றன . அந்த முகபாவங்கள் எனக்கு ஆனந்த 
மான வேதனையைக் கொடுத்த படியால் அவை 
இன்னும் என் நினைவில் இருக்கின்றன . 
ளுடைய முகத்தில் பீதி தோன்றியது . நான் 
அதைத்தான் விரும்பினேன் . என்னைப் பார்த்த 
அந்த முதல் வினாடியில் அவர்களுடைய முகங் 
களில் பளிச்சிட்ட பீதியையும் ஆபத்திலிருந்து 
தப்ப முடியாது என்ற பாவத்தையும் என் 
வாழ்க்கையின் கடைசி நாட்கள் வரை நினைவில் 
வைத்திருப்பேன் . அவன் மேசைக்கு முன்பாக 
உட்கார்ந்திருந்தான் 

நினைக்கிறேன் , 
ஆனால் என்னைப் பார்த்தவுடன் அல்லது நான் 
வருகின்ற சத்தத்தைக் கேட்டவுடன் குதித் 
தெழுந்து போய் புத்தக அலமாரிக்கு முதுகைக் 
காட்டிய படி நின்று கொண்டான் . அவன் மிக 
வும் பயந்துவிட்டான் என்பது சந்தேகமில் 
லாதபடி முகத்தில் தோன்றியது . அவள் முகத் 
திலும் பேரச்சம் தெரிந்தது . ஆனால் அந்தப் 
பேரச்சம் வேறு ஒன்றுடன் இணைந்திருந்தது . 
அது பேரச்சமாக மட்டும் இருந்திருந்தால் ஒரு 
வேளை பின்னால் நடந்தது . 

நடக்காமல் 
இருந்திருக்கும் . தன்னுடைய காதல் விளையாட் 

ஆனந்தமும் தடைப்பட்டுவிட்டதைப் 
பற்றி ஏமாற்றம் , எரிச்சல் 

ஆகியவற்றின் 
அறிகுறி அவள் முகத்தில் இருந்தது ( அல்லது 
குறைந்த பட்சமாக அந்த முதல் வினாடியின் 
போது இருந்ததாக எனக்குத் தோன்றியது . ) 


டும் 


844 


நான் 


அந்தத் தருணத்தில் ஆனந்தத்தை அனுபவிப் 
பதைத் தவிர வேறொன்றையும் அவள் விரும்ப 
வில்லை என்று தோன்றியது . இந்த பாவங்கள் 
அவர்களுடைய முகங்களில் ஒரு 

ஒரு கண நேரம் 
மட்டுமே இருந்தன . அவன் முகத்தில் தோன் 
றிய பேரச்சம் மறைந்து கேள்விக்குறி வந்தது . 
இவரிடம் பொய் சொல்ல முடியுமா அல்லது 
முடியாதா ? முடியுமென்றால் 

உடனே 
தொடங்க வேண்டும் . முடியாதென்றால் இங்கே 
ஏதோ நடைபெறப் போகிறது . ஆனால் அது 
என்னவாக இருக்கும் ? உனக்குத் தெரியுமா ? 
என்று கேட்பதைப் போல அவன் அவளைப் 
பார்த்தான் . அவன் பார்வையைச் சந்தித்த 
வுடன் அவள் முகத்திலிருந்த ஏமாற்றமும் 
எரிச்சலும் மாறி அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டு 
விடுமோ 

கவலைக்குறி ஏற்பட்டது , 
அல்லது அப்படித்தான் எனக்குத் தோன்றியது . 

நான் குத்துவாளை முதுகுக்குப் பின்னால் 
மறைத்துக் கொண்டு கதவுக்குப் பக்கத்தில் 
ஒரு கண நேரம் தாமதித்தேன் . அந்தக் கணத் 
தில் அவன் புன்சிரிப்போடு பேசினான் . அவன் 
குரல் மிகவும் அலட்சியமாக அநேகமாகக் 
கோமாளித்தனமாக - இருந்தது . 

நாங்கள் ஒரு சொனாட்டாவை வாசித்துக் 
கொண்டிருந்தோம் .... 

எதிர்பாராததாக இருக்கிறதே ..... என்று 
அதே சமயத்தில் அவன் குரலைப் பின்பற்றிய 
படி அவளும் பேசினாள் . 
ஆனால் அவனோ 

அவனோ அல்லது அவளோ வாக் 
கியத்தை முடிக்க சந்தர்ப்பமளிக்கப்படவில்லை . 


என்ற 





. 


845 


அதற்கு முந்திய வாரத்தில் எனக்கு ஏற்பட்ட 
அதே வெறி என்னைப் பற்றிவிட்டது . உடைக்க 
வேண்டும் , அழிக்க வேண்டுமென்னும் ஆவேசம் 
ஏற்பட்டிருப்பதை நான் உணர்ந்தேன் . எனக்கு 
வெறி பிடித்துவிட்டது , அந்த வெறியில் என்னை 
மறந்தேன் . 
அவர்கள் இருவருமே 

வாக்கியத்தை 
முடிக்க இயலவில்லை ... 

எது 

நடைபெறும் 
என்று அவன் பயந்தானோ அது நடைபெற்றுக் 
கொண்டிருந்தது . அவர்களிருவருடைய பேச் 
சையும் அது அந்தக் கணத்திலேயே நிறுத்தி 
விட்டது . நான் குத்துவாளை இன்னும் மறைத்த 
படியே அவள் மீது பாய்ந்தேன் . அவளுடைய 
இடது 

பக்கத்தில் மார்புக்குச் சிறிது கீழே 
அந்தக் குத்துவாளைச் சொருகுவதை ( அந்த 
இடத்தை முதலிலிருந்தே நான் தேர்ந்தெடுத் 
திருந்தேன் ) அவன் தடுத்துவிடுவானோ என்று 
நான் அஞ்சினேன் . நான் அவள்மேல் பாய்ந்த 
வினாடியிலேயே அவன் என்னுடைய நோக்கத் 
தைப் புரிந்து கொண்டு என் கையைப் பிடித்து 
இழுத்தான் . அவன் அப்படிச் செய்வான் என்று 
நான் எதிர்பார்க்கவில்லை . 

என்ன செய்கிறீர்கள் என்று நினைத்துப் 
பாருங்கள் ! உதவி ! என்று அவன் கத்தினான் . 

நான் என் கையை விடுவித்துக் கொண்டு 
அவனை நோக்கிப் பாய்ந்தேன் . அவனுடைய 
கண்கள் என்னுடைய கண்களைச் சந்தித்தன . 
அவன் உடல் - உதடுகள் உட்பட --- வெண்மை 

போர்வையைப் போல வெளுத்துவிட் 
டது . அவன் கண்களில் தனிவகையான ஒளி 


யான 


846 


ஏற்பட்டது . அவன் பியானோ வாத்தியத்துக்குக் 
கீழே குனிந்து கதவை நோக்கி ஓடினான் . அவன் 
இப்படி ஓடிவிடுவான் என்பதையும் நான் எதிர் 
பார்க்கவில்லை . நான் அவனைத் தொடர்ந்து 
சென்றிருப்பேன் . ஆனால் என் இடது கரத்தின் 
மீது ஏதோ ஒரு கனமான பொருள் தொங்கிக் 
கொண்டிருந்தது . 

அது அவள் தான் . என்னை 
விடுவித்துக் 

கொள்ள முயற்சி செய்தேன் . 
அவள் தன்னுடைய பிடியை இறுக்கிக் கொண் 
டாள் , என்னைப் போகவிடவில்லை . எதிர்பாராத 
இந்தத் தடை , என் கரத்தின் மேல் அவளுடைய 
பளு , அவளுடைய ஸ்பரிசத்தினால் ஏற்பட்ட 
அருவருப்பு ஆகியவை என்னுடைய வெறியை 
அதிகப்படுத்தின . நான் முழு வெறியனாகிவிட் 
டேன் . என்னுடைய தோற்றம் பயங்கரமாக 
இருந்திருக்க வேண்டும் என்று நான் உணர்ந் 
தேன் . அது 

எனக்கு மகிழ்ச்சியைக் கொடுத் 
தது . என் 

முழு பலத்தோடும் திமிறி என் 
இடது கையை அவளிடமிருந்து பிடுங்கிக் 
கொண்டேன் . அப்பொழுது என் முழங்கை 
யினால் 

அவளுடைய முகத்தில் அடித்தேன் . 
கூக்குரலிட்டபடியே 

என் 

கையைப் 
பிடித்துக் கொண்டிருந்ததை விட்டாள் . நான் 
ஓடிப்போய் அவனைப் பிடிக்க விரும்பினேன் . 
ஆனால் வெறுங் காலுறையணிந்த கால்களோடு 
என் மனைவியின் காதலனை விரட்டிச் செல்வது 
முட்டாள் தனமானது 

என் மூளையில் 
பளிச்சிட்டது . 

பயங்கரமாக இருக்க 
விரும்பினேனே . தவிர முட்டாள் தனமாக 
நடந்து கொள்ள விரும்பவில்லை . நான் வெறி 


அவள் 


என்று 


நான் 


847 


பிடித்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் மீது 
எத்தகைய விளைவை ஏற்படுத்துகிறேன் என் 
பதைத் தொடர்ச்சியாகக் கவனித்துக் கொண் 
டிருந்தேன் . அது என்னுடைய 

நடவடிக்கை 
களை ஓரளவுக்கு 

நிர்ணயித்தது . நான் அவ 
ளிடம் திரும்பினேன் . அவள் சோபாவில் விழுந்து 
கிடந்தாள் . நான் காயமேற்படுத்திய கண்களைக் 
கையால் பொத்திக் கொண்டு என்னை உற்றுப் 
பார்த்துக் கொண்டிருந்தாள் . அவள் முகம் 
அவளுடைய எதிரியான என் மீது அச்சத்தை 
யும் வெறுப்பையும் காட்டியது . எலி பொறி 
யில் அகப்பட்டிருக்கும் பொழுது யாராவது 
எலிப் பொறியைத் தூக்கினால் அந்த எலியின் 
முகத்தில் காணப்படும் தோற்றம் தான் அது . 
குறைந்த பட்சம் என்னால் அவளுடைய முகத் 
தில் அச்சத்தையும் வெறுப்பையும் தவிர வேறு 
ஒன்றையுமே பார்க்க முடியவில்லை . இன்னொரு 
வன் மீது அவளுக்கு ஏற்பட்டிருந்த காதல் என் 

து அச்சத்தையும் வெறுப்பையும் அவளிடம் 
தூண்டுவது உறுதி . அது தான் அவள் முகத்தில் 
தெரிந்தது . ஆனால் அவள் மட்டும் மௌன 
மாக இருந்திருந்தால் நான் என்னைக் கட்டுப் 
படுத்திக் கொண்டிருந்திருப்பேன் , பின்னால் 

செய்ததைச் செய்யத் துணிந்திருக்க 
மாட்டேன் . ஆனால் அவள் திடீரென்று பேச , 
குத்துவாளை வைத்துக் கொண்டிருந்த என் 
கையைப் பிடித்திழுக்கத் தொடங்கினாள் . 

என்ன காரியம் செய்கிறீர்கள் என்பதை 
நினைத்துப் பாருங்கள் ! அது 

என்ன ? 

உங்க 
ளுக்குப் பைத்தியம் பிடித்துவிட்டதா ? எங்களுக் 


நான் 


848 


வரை 


கிடையில் ஒன்றுமில்லை , ஒன்றுமில்லை , ஒன்று 
மில்லை ..... நான் சத்தியமாகச் சொல்கிறேன் ! 

இதற்குப் பிறகும் கூட நான் தயங்கியிருப் 
பேன் . ஆனால் அந்த வார்த்தைகள் முற்றிலும் 
எதிரான அர்த்தத்தை அதாவது , எங்களுக் 
கிடையே ஏதோ ஒன்று இருந்தது என்ற அர்த் 
தத்தை எனக்குக் கொடுத்தன . எனக்கேற்பட் 
டிருந்த ஆவேசத்துக்குப் பொருத்தமான ஒரு 
செயலை நான் நிறைவேற்ற வேண்டும் . என் 
னுடைய ஆவேசம் வெறியாக வளர்ச்சியடைந்து 
கொண்டிருந்தது . அதன் உச்ச கட்டத்தை 
அடைகின்ற 

அது மேலும் வளர்ச்சி 
யடைய வேண்டும் . வெறிகூட சில விதிகளுக்கு 
உட்பட்டே நடை பெறுகிறது . 
<< < பொய் சொல்லாதே ! 

கழிசடையே ! 
என்று கூச்சலிட்டுக் கொண்டு அவள் கையை 
என் இடது கையால் பிடித்திழுத்தேன் . ஆனால் 
அவள் தன்னை விடுவித்துக் கொண்டாள் . குத்து 
வாளைக் கீழே போடாமலேயே என்னுடைய 
இடது கையால் அவளுடைய கழுத்தைப் பிடித் 
தேன் . அவளை மல்லாக்கத் தள்ளி அவள் கழுத் 
தை நெறிக்கத் தொடங்கினேன் . அவள் கழுத்து 
எவ்வளவு 

விறைத்தது தெரியுமா ? .. 
கழுத்திலிருந்து என் கையைப் பிடுங்குகின்ற 
முயற்சியில் அவள் 

அவள் என் கையைப் பிடித்துக் 
கொண்டாள் . நான் இதற்காகவே காத்துக் 
கொண்டிருந்ததைப் போல அவளுடைய 
லின் இடது பக்கத்தில் விலா எலும்புகளுக்குக் 
கீழ் என் முழு பலத்தோடும் குத்துவாளைப் 
பாய்ச்சினேன் . 


அவள் 


உட 


54- 2442 


849 


ஆவேசத்தில் நாங்கள் என்ன செய்தோம் 
என்று எங்களுக்குத் தெரியாதென்று சொல் 
பவர்களுண்டு . அது வெறும் பிதற்றல் . வெறும் 
பொய் . எல்லாமே எனக்கு நன்றாக நினைவிருந் 
தது . ஒரு கணம் கூட அதைப் புரிந்து கொள்ளா 
திருக்கவில்லை . 

என்னுடைய ஆவேசத்தின் 
வெறி அதிகரித்த பொழுது என்னுடைய அறி 
வின் பிரகாசம் அதிகரித்தது . எனவே நான் 
என்னுடைய 

செயலைப் புரிந்து கொள்ளத் 
தவறியிருக்க முடியாது . ஒவ்வொரு வினாடியும் 
நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என் 
பதை நான் அறிந்திருந்தேன் . அதற்குப் பிறகு 
நான் என்ன 

செய்வேன் என்பது எனக்குத் 
தெரியுமென்று நான் சொல்ல முடியாது . ஆனால் 
அந்த வினாடியில் நான் என்ன செய்து கொண் 
டிருந்தேன் என்பதை நான் அறிந்திருந்தேன் . 
சிறிது முற்கூட்டிய காலத்திலும் கூட எனக்குத் 
தெரிந்திருந்தது என்று தோன்றுகிறது . அது 
ஒருவேளை நான் வருத்தப்பட 

வேண்டும் , 
நான் அவசரப்பட்டிருக்க வேண்டாம் 
எனக்குச் சொல்ல வேண்டும் என்ற காரணத் 
துக்காகவும் இருக்கலாம் . அவளுடைய விலா 
எலும்புகளுக்குக் கீழே குத்துகிறேன் , குத்து 
வாள் அந்த இடத்துக்குக் கீழே காயப்படுத்தும் 
என்பதை நான் அறிந்திருந்தேன் . நான் பயங் 
கரமான ஒன்றைச் செய்கிறேன் , அதற்கு முன்பு 
அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் ஒரு 
போதும் செய்ததில்லை , அதன் விளைவுகள் பயங் 
கரமாக இருக்கும் என்பதை நான் முழுமை 

உணர்ந்திருந்தேன் . அந்த உணர்வு என் 


என்று 


யாக 


850 


மான 


நான் 


பொழுது 


மூளையில் மின்னல் கீற்றைப் போலப் பளிச் 
சிட்டது . அந்த உணர்வு ஏற்பட்டவுடனே செய 
லும் தொடர்ந்தது . அந்தச் செயலை அழுத்த 

தெளிவோடு நான் புரிந்து கொண் 
டேன் . 

அவளுடைய உள்ளாடை மற்றும் 
ஏதோ சில ஒரு கண நேரம் தடைசெய்வதை 
யும் பிறகு குத்துவாளின் முனை மென்மையான 
உடற் பகுதிக்குள் நுழைவதையும் 
உணர்ந்தது எனக்கு நினைவிருக்கிறது . அவள் 
குத்துவாளைத் தன்னுடைய கைகளில் பிடித்த 
கைகளை 

வெட்டிக் கொண்டாள் ; 
ஆனால் அதைத் தடுக்க முடியவில்லை . அதற்குப் 
பிறகு நான் சிறையிலிருந்த காலத்தில் , தார் 
மிக மாற்றத்தை அடைந்த பிறகு அந்தக் கண 
நேரத்தைப் பற்றி நெடுங்காலம் சிந்தித்தேன் ; 
அதைத் திரும்பத் திரும்ப நினைவுக்குக் கொண்டு 
வந்து அதன் அர்த்தத்தைப் புரிந்து கொள்ள 
முயற்சி செய்தேன் . அந்தச் செயலுக்கு ஒரு 
வினாடிக்கு மிகவும் குறுகிய வினாடிக்கு 
முன்பு , 

பெண்ணை , 

ஆதரவற்ற 
பெண்ணை , என் மனைவியைக் கொலை செய்து 
கொண்டிருக்கிறேன் , ஏற்கெனவே கொலை 
செய்துவிட்டேன் என்ற 
என்ற பயங்கரமான 

உண் 
மையை நன்றாக உணர்ந்திருந்தது என் நினை 
வுக்கு வருகிறது . அந்த உணர்வின் பயங்கரம் 
எனக்கு நினைவிருக்கிறது , அதனால் தான் குத்து 

அவளுடைய உடலுக்குள் பாய்ச்சிய 
பிறகு- நான் செய்த காரியத்தை இல்லாமற் 
செய்ய வேண்டுமென்ற விருப்பத்தோடு - நான் 
உடனடியாக அதை 

வெளியே பிடுங்கினேன் 


நான் 


வாளை 


54 * 


851 


என்பதும் கூட எனக்குத் தெளிவில்லாத முறை 
யில் நினைவிருக்கிறது . என்ன நடக்கப் போ 
கிறது என்று பார்ப்பதற்காக , நான் செய்த 
காரியத்தை இல்லாமற் செய்து விட முடியாதா 
என்று ஆச்சரியப்படுவதைப் போல நான் ஒரு 
வினாடி நேரம் 

நேரம் அசையாமல் நின்று கொண் 
டிருந்தேன் . அவள் குதித்தெழுந்தாள் . 
‘ ஐயோ ! அவர் என்னைக் 

என்னைக் கொன்றுவிட் 
டார் ! என்று கத்தினாள் . 

‘ அங்கே ஏற்பட்ட சத்தத்தில் விழித்துக் 
கொண்ட செவிலிப் பெண் கதவுக்குப் பக்கத் 
தில் நின்று கொண்டிருந்தாள் . நான் எதையோ 
எதிர்பார்த்தும் நடந்தவற்றை நம்பாத படியும் 
அங்கே நெடுநேரம் நின்று கொண்டிருந்தேன் . 

அவளுடைய உள்ளாடைக்குக் கீழே 
யிருந்து இரத்தம் பீச்சிக் கொண்டிருந்தது . 
நடந்த காரியத்தை இல்லாமற் செய்ய முடி 
யாது என்பதை அதற்குப் பிறகு தான் நான் 
உணர்ந்தேன் , உடனே அதை மாற்றக் கூடாது , 
அதையே நான் விரும்பினேன் , அது தான் நடை 
பெற்றிருக்க வேண்டும் என்று முடிவு செய் 
தேன் . அவள் கீழே விழுகின்ற வரை , செவிலிப் 
பெண் ‘ ஐயோ , கடவுளே ! என்று அலறிக் 
கொண்டு 

ஓடுகின்றவரை நான் 
அப்படியே நின்று கொண்டிருந்தேன் . அதற்குப் 
பிறகு தான் குத்துவாளைக் கீழே எறிந்துவிட்டுக் 
கதவை நோக்கி நடந்தேன் . 

இனி பதட்டமடையக் கூடாது . என்ன 
செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி நிதான 
மாகச் சிந்திக்க 
சிந்திக்க வேண்டும் 

மனதில் 


ஆனால் 


அவளிடம் 


என்று 


852 


நான் 


யை 


நான் 


என்று 


சொல்லிக் கொண்டேன் . அவளையோ அல்லது 
செவிலிப் பெண்ணையோ 

பார்க்காமல் 
திரும்பிக் கொண்டேன் . செவிலிப் பெண் 
ஓலமிட்டுக்கொண்டு வேலைக்காரியைக கூப்பிட் 
டாள் . நான் ஹாலுக்குச் சென்று வேலைக்காரி 

அவளிடம் அனுப்பிவைத்துவிட்டு என் 
னுடைய அறைக்குள் சென்றேன் . இப்பொழுது 

என்ன செய்ய வேண்டும் ? 
என்னையே கேட்டுக் கொண்டேன் . நான் என்ன 
செய்ய வேண்டும் என்பது எனக்குத் தெரிந் 
திருந்தது . என் படிப்பறைக்குச் சென்று சுவரை 
நோக்கி நடந்தேன் . அங்கே மாட்டப்பட் 
டிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து அதைத் 
திறந்து பார்த்தேன் . தோட்டாக்கள் இருந் 
தன . கைத்துப்பாக்கியை மேசை மேல் வைத் 
தேன் . பிறகு சோபாவுக்குப் பின்னால் விழுந்து 
விட்ட குத்துவாள் உறையை எடுத்தேன் . 
சோபாவில் உட்கார்ந்தேன் . 

" நான் அங்கே வெகு நேரம் உட்கார்ந்திருந் 
தேன் . நான் எதைப் பற்றியும் சிந்திக்கவில்லை . 
எதுவுமே எனக்கு நினைவில்லை . மற்ற அறை 
களிலிருந்து வந்து கொண்டிருந்த சத்தங்களைக் 
கேட்டேன் . யாரோ வண்டியில் வந்து இறங்கி 
வீட்டுக்குள் 

நுழைகின்ற சத்தம் கேட்டது . 
பிறகு இன்னொருவர் வரும் சத்தம் கேட்டது . 
யெகோர் என்னுடைய சாமான்களைத் தூக்கிக் 
கொண்டு என் அறைக்குள் வருகின்ற சத் 
தத்தைக் கேட்டேன் , பார்த்தேன் . இப்பொ 

அவை எனக்கு அவசியமா ? 
என்ன நடந்ததென்று உனக்குத் தெரி 


853 


நான் 


ஆனால் 


வகையான 


யுமா ? போலீசுக்குத் தகவல் தெரிவிப்பதற்குக் 
காவல்காரனை அனுப்பு என்றேன் . 

" அவன் ஒரு வார்த்தை கூடப் பேசாமல் 
வெளியே சென்றான் . நான் எழுந்து அறைக் 

வத் தாளிட்டேன் . ஒரு சிகரெட்டையும் 
சில தீக்குச்சிகளையும் எடுத்தேன் . புகை பிடிக்கத் 
தொடங்கினேன் . 

ஒரு சிகரெட்டைக் 
குடித்து முடிப்பதற்குள் உறக்கம் என்னைத் 
தழுவிக் கொண்டது . நான் இரண்டு 

மணி 
நேரம் தூங்கியிருப்பேன் . நானும் அவளும் நேச 
மாக இருப்பது போலக் கனவு கண்டது எனக்கு 
நினைவிருக்கிறது . நாங்கள் சண்டை போட்டுக் 
கொண்டோம் , 

சமாதானமாகிவிட் 
டோம் . எங்களுக்கிடையே ஒரு 
பிணக்கு ஏற்பட்டிருந்தது . ஆனால் 
நேசமாகவே இருக்கிறோம் . யாரோ கதவைத் 
தட்டும் சத்தம் தூக்கத்திலிருந்து என்னை எழுப் 
பியது . போலீஸாகத் தான் இருக்கும் என்று 
விழித்தவுடன் நினைத்துக் கொண்டேன் . நான் 
அவளைக் கொன்றுவிட்ட மாதிரித் தோன்று 
கிறது . ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை என்பதாக 
வும் அவளே கதவைத் தட்டுவதாகவும் இருக் 
கலாம் . கதவை மறுபடியும் தட்டுகின்ற சத்தம் 
கேட்டது . நான் பதிலளிக்கவில்லை . அது நடந் 
தது உண்மைதானா, இல்லையா என்று முடிவு 
செய்வதில் நான் மும்முரமாக ஈடுபட்டிருந் 
தேன் . ஆம் ! அது உண்மையே . அவளுடைய 
உள்ளாடையின் எதிர்ப்பையும் அதற்குப் 
பிறகு குத்துவாள் ஆழமாகப் பாய்ந்ததையும் 
நினைத்துக் கொண்டேன் . என் முதுகெலும்பில் 


நாங்கள் 


854 


அது உண் 


று நடுக்கம் ஏற்பட்டது . ஆம் . அது 
மைதான் . இப்பொழுது தற்கொலையைப் 
பற்றிச் சிந்திக்க வேண்டும் என்றேன் . ஆனால் 
அப்படிச் சொன்ன பொழுதே நான் தற்கொலை 
செய்து கொள்ள மாட்டேன் என்பது எனக்குத் 
தெரியும் . எனினும் நான் எழுந்து கைத்துப் 
பாக்கியை எடுத்தேன் . ஒரு விசித்திரம் : அன் 
றைய தினம் ரயில் வண்டியில் வந்து கொண் 
டிருந்த பொழுது தற்கொலை செய் கொள் 
வதைப் பற்றி யோசித்ததைப் போல எத்தனை 
தடவைகள் அதைப் பற்றிச் சிந்தித்திருக் 
கிறேன் என்று நினைத்துக் கொண்டேன் . அது 
சுலபமான காரியமாகத் தோன்றியது- அது 
அவளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை என்பது 
தெரிந்திருந்தபடியால் தற்கொலை சுலபமாகத் 
தோன்றியது . இப்பொழுது என்னால் தற் 
கொலையைப் பற்றி நினைக்கக் கூட முடியவில்லை. 
அதைச் செய்வதைப் பற்றிக் கேட்க வேண் 
டுமா ! நான் எதற்காகச் செய்ய வேண்டும் ? 
என்று என்னையே கேட்டுக் கொண்டேன் . பதில் 
இல்லை . கதவைத் தட்டுகின்ற சத்தம் மறு 
படியும் கேட்டது . முதலில் கதவைத் தட்டு 
வது யார் என்று பார்க்க வேண்டும் . அதைப் 
பிறகு கவனிக்கலாம் . கைத்துப்பாக்கியை 
மேசை மேல் வைத்து ஒரு பத்திரிகையினால் 
அதை மறைத்தேன் . கதவுக்குப் போய்த் 
தாழ்ப்பாளை நீக்கினேன் . என் மனைவியின் 
சகோதரி அசட்டுத்தனமான , நல்லெண்ண 
முடைய விதவை- நின்று கொண்டிருந்தாள் . 


855 


வாஸ்யா ! என்ன நடந்தது ? என்று அவள் 
கேட்டாள் . அவள் கண்களில் எப்பொழுதுமே 
தயாராக இருக்கும் கண்ணீர் பெருக்கெடுத்து 
ஓடியது . 

‘ உனக்கு என்ன வேண்டும் ? என்று நான் 
முரட்டுத்தனமாகக் கேட்டேன் . அவளிடம் 
முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது முட்டாள் 
தனம் , மேலும் அது அவசியமற்றது என்று 
எனக்குத் தெரியும் . ஆனால் எனக்கு வேறு வழி 
யில்லை . 

வாஸ்யா , அவள் இறந்து கொண்டிருக் 
கிறாள் ! இவான் ஃபியோதரவிச் அப்படித்தான் 
சொல்கிறார் என்றாள் . இவான் ஃபியோதரவிச் 
ஒரு டாக்டர் , என்னுடைய மனைவியின் டாக் 
டர் , அவளுடைய ஆலோசகர் . 

ஓ ! அவர் வந்திருக்கிறாரா ? அதற்கென்ன 
வாம் ? என்று நான் கேட்டேன் . என்னுடைய 
ஆத்திரம் அதிகரிப்பதை உணர்ந்தேன் . 

‘ வா ஸ்யா , போய் அவளைப் பாருங்கள் . 
மோசம் . படுமோசம் என்று அவள் ஓலமிட்டு 
அழுதாள் . 

‘ அவளைப் பார்க்க வேண்டுமா ? என்று நான் 
மனதுக்குள் திருப்பிச் சொல்லிக் கொண்டேன் . 
அவளைப் போய்ப்பார்க்க வேண்டும் , அது தான் 
சரியான காரியம் , ஒரு ஆண் என்னைப் போல 
தன்னுடைய மனைவியைக் கொன்றால் அவளைப் 
பார்ப்பது தான் சரியான காரியம் . அப்படி 
யானால் நான் போக வேண்டியது தான் என்று 
எனக்குள் சொல்லிக் கொண்டேன் . நான் 
அடுத்த காரியத்தைச் செய்வதென்றால் அதற்கு 


855 


அதிகமான அவகாசம் வேண்டும் என்று கைத் 
துப்பாக்கியை உபயோகித்துத் 

தற்கொலை 
செய்து கொள்ள வேண்டுமென்று உத்தேசித் 
ததை நினைத்தபடி மனதில் சொல்லிக் கொண் 
டேன் . வார்த்தைகள் , முகச்சுளிப்புக்கள் இருக் 
கும் . ஆனால் அவர்கள் என்னைத் தொட மாட் 
டார்கள் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண் 
டேன் . 
‘ பொறு என்று 

அவளுடைய சகோதரி 
யிடம் கூறினேன் . காலுறை அணிந்தபடியே 
நான் சென்றால் அது கோமாளித்தனமாக இருக் 
கும் . குறைந்த பட்சம் செருப்பையாவது நான் 
மாட்டிக் கொள்கிறேன் . 


28 


ம 


விசித்திரமாகத் தோன்றும் ! நான் 
படியும் அந்த அறைக்குப் போன பொழுது 
எனக்கு நன்கு பழகிப்போன அறைகளின் வழி 
யாக நடந்து சென்ற பொழுது , ஒன்றும் நடந்து 
விடவில்லை என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட் 

ஆனால் அங்கே அயோடபாரம் , கார் 
பாலிக் அமிலம் ஆகிய மருந்துகளின் அருவருப் 
பான நெடி இருந்தது . ஆம் . அது நடந்துவிட் 
டது . குழந்தைகள் உறங்கும் அறை வழியாகப் 
போன பொழுது 

லீஸாவைப் பார்த்தேன் . 
அவள் மிரண்டுபோன கண்களோடு என்னைப் 
பார்த்தாள் . என்னுடைய ஐந்து குழந்தை 

மே அங்கே இருக்கின்றார்கள் , அவர்கள் 
எல்லோருமே என்னை 

உற்றுப் 

பார்த்துக் 


857 


கொண்டிருக்கிறார்கள் என்று கூட நான் கற்பனை 
செய்து கொண்டேன் . நான் கதவை நோக்கிச் 
சென்றேன் . நான் 

உள்ளே 

வருவதற்காக 
வேலைக்காரி கதவைத் திறந்தாள் , 

அவள் 
உடனே வெளியே போய்விட்டாள் . என் மனை 
வியின் முத்து நிற உடை 

நாற்காலியின் 
மேல் இரத்தக் கறையோடு கிடப்பதை நான் 
முதலில் பார்த்தேன் . எங்களுடைய இரட்டைக் 
கட்டிலில் என் கட்டில் பகுதியில் ( அவளுடைய 
கட்டில் பகுதி சுவரோரமாக இருந்தது ) அவள் 
முழங்கால்களை மேலே தூக்கிவைத்தபடி படுத் 
திருந்தாள் . தலையணைகளை 

மேடாக வைத்து 
அதன் மீது அவளைப் படுக்க வைத்திருந்தார்கள் . 
அவள் அணிந்திருந்த ஜாக்கெட்டின் பொத் 
தான்கள் 

திறந்திருந்தன . காயத்தின் 
எதையோ வைத்திருந்தார்கள் . அங்கேயிருந்த 
காற்றில் அயோடபாரம் நெடி வீசியது . அவ 
ளுடைய கன்னம் , மூக்கின் ஒரு பகுதி மற்றும் 

கண் காயமடைந்து வீங்கியிருந்ததைத் 
தான் மற்றவற்றைக் காட்டிலும் முதலில் கவ 
னித்தேன் . அவள் என்னைத் தடுக்க முயற்சி 
செய்த பொழுது என் முழங்கையால் அவளை 
இடித்ததன் விளைவாக அந்த வீக்கம் ஏற்பட் 

வேண்டும் . அவளுடைய தோற்றத் 
தில் அழகான அம்சம் ஒன்றுமில்லை . அவளைப் 
பார்க்கும் பொழுது எனக்கு அருவருப்பு கூட 
ஏற்பட்டது . நான் வாயிலிலேயே நின்றுவிட் 
டேன் . 

அவளுக்கு அருகே செல்லுங்கள் . அருகே 
செல்லுங்கள் என்றாள் அவளுடைய சகோதரி . 


டிருக்க 


858 


ஒருவேளை அவள் மன்னிப்புக் கேட்க 
விரும்புகிறாள் போலும் என்று நான் நினைத் 
தேன் . அவளை மன்னித்து விடலாமா ? ஆம் . 
அவள் செத்துக் கொண்டிருக்கிறாள் . ஆகவே 
அவளை மன்னிக்க வேண்டும் என்று நான் 
பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள முடிவு 
செய்தபடியே நினைத்தேன் . நான் நேராக அவ 
ளிடம் 

சென்றேன் . அவள் மிகவும் சிரமப் 
பட்டுத் தன் கண்களைத் திறந்தாள் . ஒரு கண் 
முற்றிலும் வீங்கியிருந்தது . அதிகமான முயற் 
சிக்குப் பிறகு , விட்டு விட்டு அவள் பேசினாள் : 

நீங்கள் விரும்பியதைச் செய்து விட்டீர் 
கள் ... என்னைக் கொன்றுவிட்டீர்கள் . அவளு 
டைய உடல்வே தனைக்கு நடுவே , மரணத்தைப் 
பற்றி அவளுடைய உணர்வுக்கு நடுவே அந்த 
அறிமுகமான , பழைய பாவம் -- ஈரமற்ற , மிருக 
வெறுப்பு - பளிச்சிட்டது . ஆனால் நான் ... உங் 
களிடம் ... குழந்தைகளைக் ... கொடுக்க மாட் 
டேன் ... அவள் ( அவளுடைய சகோதரி ) குழந் 
தைகளை வளர்ப்பாள் .... 

நான் அவளுடைய குற்றத்தை , மோசடி 
யை முக்கியமான தாகக் கருதினேன் . அவள் 
அதைப் பற்றிக் குறிப்பிடக் கூட இல்லை .. 

நீங்கள் செய்த காரியத்தை நன்றாகப் 
பார்த்து ரசியுங்கள் என்று சொல்லிவிட்டுக் 
கதவைப் பார்த்தாள் . உடனே விம்மியழுதாள் . 
அங்கே கதவுக்குப் பக்கத்தில் அவளுடைய 
சகோதரியும் குழந்தைகளும் நின்று கொண் 
டிருந்தார்கள் . நீங்கள் செய்த காரியத்தைப் 
பாருங்கள் . 


859 


வையாக 


நான் குழந்தைகளைப் பார்த்தேன் , பிறகு 
மறுபடியும் அவளை , அவளுடைய காயமடைந்த , 
வீங்கிய முகத்தைப் பார்த்தேன் . முதல் தட 

என்னை , என்னுடைய உரிமைகளை , 
என்னுடைய அகம்பாவத்தை மறந்தேன் . முதல் 
தடவை யாக அவளை ஒரு மனித ஜீவனாகப் 
பார்த்தேன் . என்னுடைய பொறாமை உணர்ச்சி 
யும் என்னுடைய அகம்பாவத்தைப் புண்படுத் 
திய அனைத்துமே அற்பமாகவும் நான் செய்த 
காரியம் மிகவும் மோசமான தாகவும் தெரிந் 
தது . எனவே நான் முழங்காலில் குனிந்து 
அவள் கை மேல் என் முகத்தை வைத்து என்னை 
மன்னித்துவிடு என்று கெஞ்சுவதற்குத் தயா 
ராக இருந்தேன் . ஆனால் என்னால் அந்த வார்த் 
தைகளைச் சொல்ல இயலவில்லை . 

அவள் பேசாமல் கண்களை மூடிக் கொண் 
டாள் . மேலும் ஒரு வார்த்தை பேசுவதற்குக் 
கூட அவளிடம் பலமில்லை என்று தெரிந்தது . 
காயமடைந்த அவளுடைய முகம் துடித்தது , 
சுருங்கியது . அவள் பலவீன மான முறையில் 
என்னைத் தள்ளினாள் . 

ஏன் இப்படிச் செய்தீர்கள் ? ஏன் ? 
என்னை மன்னித்துவிடு என்றேன் நான் . 
உங்களை மன்னிப்பதா ? 

இதெல்லாம் 
பிதற்றல் ! .. நான் மட்டும் மரணமடையாவிட் 
டால் ! .. என்று தன் உடலைச் சற்று மேலே 
உயர்த்தி என்னை உற்றுப்பார்த்தவாறு அவள் 
பேசினாள் . ஆம் . நீங்கள் விரும்பியதைச் 
செய்துவிட்டீர்கள் ! .. நான் உங்களை வெறுக் 
கிறேன் ! .. ஆ ! ஓ ! என்று ஜன்னியில் எதையோ 


860 


பார்த்து பயந்தவளைப் போல அவள் கூக்குரலிட் 
டாள் . என்னைக் கொலை செய்யுங்கள் . என்னைக் 
கொல்லுங்கள் . நான் பயப்படவில்லை ... ஆனால் 
எல்லோரையுமா , எல்லோரையுமா ? அவரை 
யுமா ? அவர் போய்விட்டார் , அவர் போய் 
விட்டார் ! 

“ அவள் இறுதிவரை ஜன்னியில் பிதற்றிக் 
கொண்டிருந்தாள் . அவளுக்கு எங்களில் ஒரு 
வரைக் கூட அடையாளம் தெரியவில்லை . அதே 
தினத்தின் நடுப்பகலில் அவள் மரணமடைந் 
தாள் . அதற்கு நெடு நேரத்துக்கு முன்பே , 
காலை எட்டு மணிக்கு என்னை போலீஸ் நிலையத் 
துக்கும் அங்கிருந்து சிறைச்சாலைக்கும் கூட்டிச் 
சென்றார்கள் . அங்கே , நீதி விசாரணைக்காகக் 
காத்திருந்த பதினொரு 

மாதங்களில் 
என்னைப் பற்றியும் என்னுடைய கடந்த காலத் 
தைப் பற்றியும் சிந்தித்தேன் . அதைப்பற்றி 
எனக்குத் தெளிவு ஏற்பட்டது . மூன்றாம் 
நாளன்று அதைப் புரிந்து கொள்ளத் தொடங் 
கினேன் . மூன்றாவது நாள் அவர்கள் என்னை 
மறுபடியும் அங்கே கூட்டிக் கொண்டு சென் 
றார்கள் ... 

அவர் தொடர்ந்து பேச முயற்சித்தார் . 
ஆனால் தனது அழுகையை அடக்க முடியாமல் 
பேச்சை நிறுத்தினார் . மாபெரும் முயற்சிக்குப் 
பிறகு அவர் தொடர்ந்தார் . 

சவப்பெட்டியில் அவள் உடலைப் பார்த்த 
பிறகே நான் புரிந்து கொள்ளத் தொடங்கி 
னேன் ... அவர் மூச்சுவாங்கிக் கொண்டு 
வேகமாகப் பேச ஆரம்பித்தார் . மரண 


நான் 


861 


மடைந்த நிலையில் 
நிலையில் அவளுடைய 

அவளுடைய முகத்தைப் 
பார்த்த பொழுது தான் நான் என்ன காரியம் 
செய்துவிட்டேன் என்பதை உணர்ந்தேன் . நான் 
தான் அவளைக் கொன்றுவிட்டேன் , அவள் ஒரு 
காலத்தில் உயிரோடு , நேசமாக , துடிதுடிப் 
போடு இருந்தாள் , இப்பொழுது அசைவில் 
லாமல் , குளிர்ந்து போய் , மெழுகு பொம் 
மையைப் போல ஆகிவிட்டாள் , அதற்கு நானே 
காரணம் என்பதை உணர்ந்தேன் . இதை ஒரு 
போதும் - ஒருபோதும் , எங்கும் , யாராலும் 
மாற்ற முடியாது என்பதை உணர்ந்தேன் . அந்த 
வேதனையை அனுபவித்த ஒருவர்தான் அதைப் 
புரிந்து கொள்ள முடியும் ... ஓ ! ஓ ! ஓ ! என்று 
அவர் சில முறை கதறிவிட்டுப் பிறகு மௌன 
மாக இருந்தார் . 

நாங்கள் நெடுநேரம் வரை பேசாமல் உட் 
கார்ந்திருந்தோம் . அவர் அழுகையை அடக்க 
முடியாமல் 

விம்மிக் கொண்டும் 
கொண்டுமிருந்தார் . 
“ என்னை மன்னியுங்கள் ... 
அவர் முகத்தைத் திருப்பிக்கொண்டார் . ஒரு 
போர்வையால் உடலைப் போர்த்திக் கொண்டு 
படுத்தார் . மறுநாள் காலை எட்டு 

எட்டு மணிக்கு 
நான் இறங்க வேண்டிய ரயில் நிலையத்தை 
அடைந்தவுடன் விடைபெற்றுக் கொள்வதற் 
காக நான் அவருக்குப் பக்கத்தில் சென்றேன் . 
அவர் ஆழ்ந்த உறக்கத்திலிருந்தாரா அல்லது 
அப்படிப் பாசாங்கு செய்தாரா என்பது 
எனக்குத் தெரியாது . ஆனால் அவர் அசையாம 
லிருந்தார் . நான் அவருடைய கையைத் தொட் 


குலுங்கிக் 


862 


டேன் . அவர் போர்வையை விலக்கிக் கொண் 
டார் . அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை என் 
பதைக் கண்டேன் . 

“ போய் வருகிறேன் என்று அவரிடம் 
சொல்லிவிட்டுக் கையை நீட்டினேன் . 

அவர் மெலிதான புன்சிரிப்போடு என் 
யைப் பிடித்தார் . அது மிகவும் பரிதாபமாக 
இருந்ததால் நான் நெகிழ்ச்சியடைந்து கண் 
ணீர் வடித்தேன் . 

* என்னை மன்னியுங்கள் என்று தன் கதை 
யை முடிக்கும் பொழுது சொன்ன வார்த்தை 
களை அவர் மறுபடியும் கூறினார் . 

1889 


நடனத்திற்குப் பிறகு 


என்று 


“ நன்மை எது , தீமை எது என்று ஒரு மனிதன் 
தானாகவே முடிவு செய்ய முடியாது , அது சூழ் 
நிலையைப் பொறுத்த விஷயம் - மனிதன் சூழ் 
நிலையால் படைக்கப்படுகிறான் -- என்று நீங்கள் 
சொல்கிறீர்கள் . எல்லாமே தற்செயலான சந் 
தர்ப்பங்களைப் 

பொறுத்திருக்கின்றன 
நான் நினைக்கிறேன் . என்னைப் பற்றி நான் சொல் 
கிறேன் . கேளுங்கள் ... 

தனி நபரை முன்னேற்றுவதைப் பற்றிப் 
பேசுவதற்கு முன்பாக மனிதர்கள் வாழ்கின்ற 
நிலைமைகளை , சூழ்நிலைகளை மாற்ற வேண்டிய 
அவசியத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்துக் 
கொண்டிருந்தோம் . அந்த விவாதம் முடிவடை 
யும் தறுவாயில் எங்கள் மதிப்புக்குரிய நண்பர் 
இவான் வசீலியெவிச் மேலே கூறிய கருத்தைத் 
தெரிவித்தார் . நன்மை , தீமையைப் பற்றி ஒரு 
வர் தானாகவே முடிவு செய்வது இயலாத 
காரியம் என்று யாருமே சொல்லவில்லை . ஆனால் 


864 


டைய 


விவாதத்தினால் தூண்டிவிடப்பட்ட 

தன்னு 
சொந்தச் சிந்தனைகளுக்குப் பதிலளிப் 
பது இவான் வசீலியெவிச்சினுடைய பழக்கம் . 
அந்தச் சிந்தனைகளுக்கு ஏற்ற முறையில் தன் 
னுடைய வாழ்க்கை அனுபவங்களை அவர் விவ 
ரிப்பார் . பெரும்பாலும் கதையில் அதிகமாக 
ஈடுபட்டுவிடுவதால் ( அதிலும் அவர் எப்பொ 
ழுதுமே மிகவும் உணர்ச்சியாகவும் உண்மை 
யாகவும் பேசுவார் ) அந்தக் கதையைச் சொல்ல 
வந்த காரணத்தை மறந்துவிடுவார் . 
இந்தத் தடவையும் அப்படியே நடந்தது . 

என்னைப் பற்றியாவது இதைச் சொல்ல 
முடியும் . என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை 
யாலோ வேறு எந்த சக்தியாலோ உருவாக்கப் 
படவில்லை . அது முற்றிலும் வேறு ஒன்றினால் 
உருவாக்கப்பட்டது . 

அது என்ன ? என்று நாங்கள் கேட்டோம் . 
" அது ஒரு நீண்ட கதை . நான் முழுக் கதை 
யையும் சொன்னால் தான் 

நீங்கள் அதைப் 
புரிந்து கொள்ள முடியும் . 

அப்படியானால் சொல்லுங்கள் . 
இவான் வசீலியெவிச் ஒரு வினாடி சிந்தித் 
தார் . பிறகு தலையை அசைத்தார் . 

சரி . சொல்கிறேன் . என்னுடைய வாழ்க்கை 
முழுவதுமே ஒரு இரவில் , சரியாகச் சொல்வ 
தென்றால் ஒரு 

பொழுதில் மாறி 
விட்டது . 

ஏன் ? என்ன நடந்தது ? 

நான் அப்பொழுது அதிகமாகக் காதலில் 
சிக்கியிருந்தேன் . அதற்கு முன்பு நான் அடிக்கடி 


காலைப் 


55-2442 


865 


கூட 


காதல் 

வயப்பட்டதுண்டு . ஆனால் இந்தத் 
தடவை இது ஆழமான காதலாக இருந்தது . 

து நெடுங்காலத்துக்கு முன்பு நடந்தது 
அவளுடைய பெண்களுக்கு இப்பொழுது திரு 
மணம் முடிந்திருக்கும் . அவள் பெயர் பி ...... 
ஆம் , வாரென்கா பி ... என்பது அவள் பெயர் . 
இவான் வசீலியெவிச் 

அவளுடைய குடும்பப் 
பெயரைக் கூறினார் . ஐம்பது 

வயதில் 
அவள் இன்னும் மிக 

அழகாக இருந்தாள் . 
ஆனால் அவளுடைய இளமையில் , பதினெட்டு 
வயதில் அவள் ஒரு அற்புதக் கனவு ! உயரம் , 
ஒல்லியான உடல் , நளினம் , கம்பீரம் -- ஆம் , 
கம்பீரம் தான் . தன்னால் வளைய முடியாது என் 
பதைப் போல அவள் எப்பொழுதுமே நிமிர்ந்த 
நடையோடிருந்தாள் . அவளுடைய 
லேசாகப் பின்னால் சாய்ந்திருக்கும் . அவள் 
வெறும் எலும்பு என்று சொல்லக் கூடிய அள 
வுக்கு மிகவும் ஒல்லியாக இருந்தாலும் , அதுவும் 
அவளுடைய அழகும் உயரமும் அவளுக்கு ஒரு 
ராணியின் மிடுக்கைக் கொடுத்தன . 

அவளு 
டைய உல்லாசமான , வசீகரமான புன்சிரிப்பு ,, 
அழகான வாய் , ஒளி வீசும் பிரகாசமான கண் 
கள் , உடல் முழுவதும் இளமையின் பொலிவும் 
கவர்ச்சியும் இல்லையென்றால் அவளுடைய மிடுக் 
கான தோற்றமே மற்றவர்களை பயமுறுத்தி 
யிருக்கும் . 

இவான் வசீலியெவிச் அடுக்கிக் கொண்டே 
போகிறாரே ! 

“ நான் எவ்வளவு தான் அடுக்கிக் கொண்டு 
போனாலும் அவள் உண்மையிலேயே எவ்வளவு 


தலை 


866 


யாது ; 


ஆனால் 


அழகாக இருந்தாள் என்பதை உங்களைப் புரிய 
வைக்க முடியாது . ஆனால் அது வேறு விஷயம் . 
நான் சொல்லப் போகும் சம்பவம் நாற்பதுக் 
களில் நடைபெற்றது . அப்பொழுது நான் ஒரு 
மாகாணப் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக 
இருந்தேன் . 

நல்ல விஷயமா அல்லது 
கெட்ட விஷயமா என்பது எனக்குத் தெரி 

அந்தக் காலத்தில் எங்கள் 
பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது இருக்கின்ற 
மாதிரி ஆராய்ச்சி வட்டங்கள் , தத்துவ விவா 
தங்கள் கிடையாது . நாங்கள் இளைஞர்கள் . 
இளைஞர்களைப் போல வாழ்க்கை நடத்தினோம் , 
அதாவது படித்தோம் , உல்லாசமாகப் பொழுது 
போக்கினோம் . நான் மிகவும் மகிழ்ச்சியான ,, 
சுறுசுறுப்பான இளைஞனாக இருந்தேன் . போதாத 
தற்குப் பணக்காரனாகவும் இருந்தேன் . என்னிடம் 
வேகமான குதிரை இருந்தது . கோச்சு வண்டி 
யில் பெண்களை வெளியே கூட்டிக் கொண்டு 
போவேன் ( அந்தக் காலத்தில் சறுக்கும் பைத் 
தியம் இன்னும் ஏற்படவில்லை) . 

என்னோடு 
படித்த மாணவர்களோடு சேர்ந்து குடிப்ப 
துண்டு ( அந்தக் காலத்தில் 
பேனைத் தவிர வேறு எதையும் குடிப்பதில்லை . 
பணம் இல்லையென்றால் குடிக்காமலிருப்போம் . 
இப்பொழுதிருப்பதைப் போல நாங்கள் ஒருக் 
காலும் வோட்கா குடிக்க மாட்டோம்) . நான் 
விருந்துகளையும் நடனங்களையும் அதிகமாக 
ரசித்தேன் . நான் நன்றாக நடனமாடுவேன் . 
என்னை அழகில்லாதவன் என்றும் சொல்ல முடி 
யாது . 


நாங்கள் 


ஷாம் 


55 * 


867 


ஒருவேளை 


இவ்வளவு அடக்கம் வேண்டாமே என் 
றாள் கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் 
பேண் . உங்கள் படத்தை நாங்கள் பார்த் 
திருக்கிறோம் . இளமையில் மிகவும் அழகாக 
இருந்திருக்கிறீர்கள் . 

அப்படி இருந்திருக்கலாம் . 
ஆனால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது 
அதுவல்ல . என்னுடைய காதல் உச்ச கட்டத் 
திலிருந்த பொழுது குளிர்காலத் திருவிழாவின் 
போது மேன்மக்கள் மார்ஷல் நடத்திய நடன 
நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் . அவர் நல்ல 
சுபாவத்தைக் கொண்ட கிழவர் , செல்வந்தர் , 
கேளிக்கைகளில் ஈடுபாடுடையவர் . அவரைப் 
போலவே இனிய குணத்தைக் கொண்ட அவ 
ருடைய 

மனைவி அவரோடு நின்று கொண்டு 
எங்களை 

வரவேற்றாள் . அவள் வெல்வெட் 
கவுன் அணிந்திருந்தாள் . தலையில் வைர கிரீ 
டம் . அவளுடைய வயோதிகமான கழுத்தும் 
தோள்களும் சதைப் பிடிப்போடு வெண்மை 
யாக இருந்தன . சக்கரவர்த்தி யெலிஸவேத்தா 
பெத்ரோவ்னாவின் உருவப் படங்களில் இருப் 
பதைப் போல அவளுடைய கழுத்தும் தோள் 
களும் மூடப்படாமல் தெரிந்தன . அது மிக 
அற்புதமான நடன நிகழ்ச்சி . நடனம் நடை 
பெற்ற அறை 

அழகாக இருந்தது . பிரபல 
பாடகர்களும் 

இசைக் 

குழுவினரும் 
அங்கே இருந்தார்கள் . அவர்கள் பண்ணையடி 
மைகள் . இசைப் பிரியரான ஒரு நிலவுடைமை 
யாளருக்குச் சொந்தமானவர்கள் . 

உணவு 
ஏராளமாகக் குவித்து வைக்கப்பட்டிருந்தது . 


மான 


868 


ஷாம்பேன் மது ஆறாக ஓடியது . எனக்கு ஷாம் 
பேன் மிகவும் பிடிக்கும் . எனினும் நான் குடிக்க 
வில்லை . எனக்குக் காதல் மயக்கம் ஏற்பட்டிருந் 
தது . கீழே விழுகின்றவரை நடனமாடினேன் . 
குவாட்ரில் , பிறகு வால்ட்ஸ் , பிறகு போல்கா 
நடனமாடினேன் . பெரும்பாலான நடனங்களை 

இயன்றவரை- வாரென்காவுடன் நடனமாடி 
னேன் என்று சொல்லத் தேவையில்லை . அவள் 
வெள்ளை உடை அணிந்து அதன் மேல் இளஞ் 
சிவப்பு நிறத்தில் நாடாவைக் கட்டியிருந்தாள் . 
ஆட்டுத்தோலில் செய்யப்பட்ட வெள்ளைக் 
கையுறைகளையும் அவை அவளுடைய ஒல்லி 
யான , கூர்மையான முழங்கைகளை எட்டவில்லை 

வெள்ளை ஸாட்டின் காலணிகளையும் அணிந் 
திருந்தாள் . அனீசிமவ் என்ற ஒரு பாழாய்ப் 

பொறியியலாளர் நான் அவளோடு 
மஸுர்க்கா நடனமாட முடியாதபடி 

என்னை 
ஏமாற்றிவிட்டார் . அதற்காக நான் அவரை 
ஒருக்காலும் மன்னிக்கவில்லை . 

அவள் நடன 
அறைக்குள் நுழைந்தவுடனே அவர் அவளைத் 
தன்னோடு நடனமாட அழைத்தார் . கையுறை 
கள் வாங்குவதற்காக முடி அலங்கரிப்பவனைத் 
தேடிச் சென்றதில் எனக்குக் காலதாமதமாகி 
விட்டது . அதனால் அவளோடு மஸுர்க்கா நடன 
மாடுவதற்குப் பதிலாக ஒரு காலத்தில் நான் 
காதலித்த ஜெர்மன் பெண்ணோடு அந்த நடன 
மாடினேன் . ஆனால் அன்று அந்தப் பெண்ணை 

மிகவும் அலட்சியமாக நடத்தினேன் 
என்று நினைக்கிறேன் . நான் அவளிடம் பேச 
வில்லை , அவளை சரியாகப் பார்க்கக் கூட இல்லை . 


போன 


நான் 


869 


யும்விட 
அவளைப் 


ஏனென்றால் இளஞ்சிவப்பு நாடா தைக்கப்பட்ட 
வெள்ளை உடையணிந்த , பிரகாசமான , நாணத் 
தால் சிவப்படைந்த , கன்னங்களில் குழிவும் 
மென்மையான , அன்பு ததும்பும் கண்களும் 
கொண்ட உயரமான , ஒல்லியான பெண்ணு 
காகவே என் கண்கள் அன்று காத்திருந்தன . 
அவளை நான் மட்டுமே போற்றியதாகச் சொல்ல 
முடியாது . எல்லோரும் அவளைக் கவனமாகப் 
பார்த்தார்கள் , அவள் அழகைப் பாராட்டினார் 
கள் , ஆண்களும் பெண்களும் தான் . இத்தனைக் 
கும் அவள் அங்கேயிருந்த எல்லாப் பெண்களை 

அழகாக இருந்தாள் . அவர்களால் 
போற்றாமல் 

இருக்க 

முடிய 
வில்லை . 

“ மஸுர்க்கா நடனத்தில் முறைப்படி நான் 
அவளுடைய ஜோடி அல்ல . ஆனால் உண்மை 
என்னவென்றால் அந்த நடனத்தில் குறைந்த 
பட்சம் அதன் பெரும் பகுதியில் நான் அவ 
ளோடு நடனமாடினேன் . அவள் சிறிது கூடக் 
கூச்சமின்றி அந்தப் பெரிய அறை நெடுகிலும் 
என்னோடு சேர்ந்து நடனமாடினாள் . அவளோடு 
நடனமாடுவதற்கு அழைப்பில்லாமலேயே நான் 
துள்ளிக் குதித்து அவளுக்கு முன்னால் போய் 
நின்ற பொழுது அவள் விருப்பத்தை நான் 
ஊகித்ததற்காக அவள் புன்சிரிப்புடன் நன்றி 
தெரிவித்தாள் . முதலில் 

முதலில் அவளுக்கு முன்னால் 
நான் சென்ற பொழுது அவள் என்னுடைய 
தகுதியைப் புரிந்து கொள்ளவில்லை . தன்னு 

ஒல்லியான தோள்களை லேசாகக் 
குலுக்கிவிட்டு வேறொருவரை நோக்கித் தன் 


டைய 


870 


போல 


கையை 


வளைத் 


கையை நீட்டினாள் . தன் வருத்தத்தையும் ஆறு 
தலையும் தெரிவிப்பதைப் 

என்னைப் 
பார்த்து லேசாகச் சிரித்தாள் . 

" மஸுர்க்கா நடனமாடி வால்ட்ஸ் நடனம் 
ஆரம்பமான பொழுது நான் அவளோடு நெடு 
நேரம் நடனமாடினேன் . அவள் மூச்சுக் கூட 
விட முடியாமல் சிரித்தாள் . மறுபடியும் என்று 
முணுமுணுத்தாள் . நான் என் உடலைப் பற்றியே 
நினைக்காமல் அது காற்றால் செய்யப்பட்டிருப் 
பதைப் போலக் கருதிக் கொண்டு மேலும் 
தொடர்ந்து நடனமாடிக் 

கொண்டிருந் 
தேன் . 

‘ ‘ உடலைப் பற்றி நினைக்காமலா ? அவளுடைய 
இடையைச் சுற்றி உங்கள் 
திருந்த பொழுது , உங்களுடைய உடலைப் பற்றி 
மட்டுமல்லாமல் அவளுடைய உடலைப் பற்றி 
யும் மிகவும் அதிகமாக நினைத்தீர்கள் என்று 

நிச்சயமாகச் சொல்வேன் 
அங்கேயிருந்த விருந்தினர்களில் 

ஒருவர் 
கூறினார் . 
உடனே இவான் 

வசீலியெவிச்சின் முகம் 
சிவந்தது . அவர் உரத்த குரலில் பேசினார் : 

அது நவீன இளைஞர்களாகிய உங்களுக்குப் 
பொருந்தலாம் . நீங்கள் 

உடலைப் பற்றியே 
நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் . அந்தக் 
காலத்தில் நாங்கள் வேறு விதமாக இருந் 
தோம் . ஒரு பெண்ணை நான் எவ்வளவு அதிக 
மாகக் 

காதலிக்கிறேனோ அவ்வளவுக்கு அவள் 
உடலைப் பற்றி மறந்துவிடுவேன் . இன்று நீங்கள் 
கால்கள் , 

கணு 

க்கால்கள் இன்னும் மற்றவை 


நான் 


என்று 


871 


ஆனால் 


உடை 


களை 


நாங்கள் 


உங் 


களைப் பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறீர் 
கள் . நீங்கள் காதலிக்கும் பெண்களைக் கற்பனை 
யில் நிர்வாணமாக்கிவிடுகிறீர்கள் . 
அல்ஃபோன்ஸ் கார் - அவர் சிறந்த எழுத் 
தாளர்--கூறியதைப் போல என் காதலுக்கு 
உரியவள் எப்பொழுதுமே வெண்கல 
அணிந்திருப்பாள் . 

உடலை 
வெளிக்காட்ட முயற்சிக்கவில்லை . நோவாவின் 
நன் மகனைப் போல நிர்வாணத்தை மறைப் 
பதற்கே முயற்சி செய்தோம் . ஆனால் 
களுக்கு இதெல்லாம் புரியாது ... 

" அவரைப் பற்றிக் கவலைப்பட வேண்டாம் . 
நீங்கள் கதையைத் தொடர்ந்து சொல்லுங் 
கள் என்று கேட்டுக் கொண்டிருந்தவர்களில் 
ஒருவர் கூறினார் . 

சரி . நான் அவளோடு தான் அதிகமாக 
நடனமாடினேன் . நேரமாகிவிட்டதைக் 
னிக்கவில்லை . பாடகர்கள் மிகவும் களைத்து 
விட்டார்கள் . நடனத்தின் முடிவில் எப்பொழு 
துமே அப்படித்தான் என்பது உங்களுக்குத் 
தெரியும் . அவர்கள் மஸுர்க்கா நடனத்துக்கு 
வாசித்துக் கொண்டிருந்தார்கள் . உபசரிக்கும் 
அறையில் சீட்டாடிக் கொண்டிருந்த அப்பாக் 
களும் அம்மாக்களும் இரவு உணவு சாப்பிட 
நாற்காலிகளிலிருந்து எழுந்து கொண்டிருந் 
தார்கள் . வேலைக்காரர்கள் எதையோ எடுத்துக் 
கொண்டு எங்களை வேகமாகக் கடந்து சென் 
றார்கள் . அப்பொழுது மூன்று மணியாகிக் 
கொண்டிருந்தது . எஞ்சியிருக்கும் சில நிமிடங் 
களை நாங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள 


கவ 


872 


என்று 


ஓ ! சரி .. 


வேண்டும் . நான் மறுபடியும் அவளை நடன 
மாடக் கூப்பிட்டேன் ; நாங்களிருவரும் நூறா 
வது 

தடவையாக அந்த அறை நெடுகிலும் 
நடனமாடினோம் . 
இரவு 

உணவுக்குப் பிறகு குவாட்ரில் 
நடனத்துக்கு உங்களுடைய ஜோடியாக நான் 
ருக்கலாமா ? 

அவளை மறுபடியும் 
இருக்கைக்குக் கூட்டிக் கொண்டு 

சென்ற 
பொழுது கேட்டேன் . 

என்னை வீட்டுக்குக் கூட்டிக் 
கொண்டு போகாமலிருந்தால் என்று அவள் 
சிரித்துக் கொண்டே கூறினாள் . 

நான் போகவிட மாட்டேன் என்றேன் . 

என்னுடைய விசிறியைக் கொடுங்கள் 
என்றாள் அவள் . 

அதை உங்களிடம் திருப்பிக் கொடுக்க 
எனக்கு வருத்தமேற்படுகிறது என்று சொல்லிக் 
கொண்டு அவளுடைய மலிவான 

வெள்ளை , 
விசிறியை அவளிடம் கொடுத்தேன் . 

அப்படியானால் வருத்தப்படாமலிருப்பதற் 
காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று 
சொல்லிக் கொண்டு அந்த விசிறியிலிருந்து 
ஒரு இறகைப் பிடுங்கி என்னிடம் கொடுத் 


தாள் . 


நான் அந்த இறகைப் பெற்றுக் கொண் 
டேன் . என்னுடைய பரவசத்தையும் நன்றியை 
யும் ஒரு 

பார்வையால் மட்டுமே என்னால் 
வெளிப்படுத்த முடிந்தது . நான் குதூகலமாக 
வும் நிறைவுடனும் இருந்தது மட்டுமல்ல , 
மகிழ்ச்சியாக இருந்தேன் , பேரின்பத்தை அனு 


873 


யாத 


பவித்தேன் . பரந்த உள்ளத்தோடிருந்தேன் . 
அப்பொழுது நான் நானாக இருக்கவில்லை . இந்த 
உலகத்தைச் சேராத ஏதோ ஒரு பிறவியைப் 
போல , தீமை என்னவென்றே அறியாத , நன் 
மையைத் தவிர வேறு எதையும் செய்ய முடி 
பிறவியைப் 

போல 

நான் உணர்ந் 
தேன் . நான் அந்த இறகை என் கையுறையில் 
சொருகிக் கொண்டு அவளை விட்டுப் பிரிந்து 
செல்ல முடியாதவனாக , அந்த இடத்திலேயே 
ஆணியடிக்கப்பட்டதைப் போல நின்று கொண் 
டிருந்தேன் . 

அங்கே பாருங்கள் ! அவர்கள் அப்பாவை 
நடனமாடச் சொல்கிறார்கள் என்று சொல்லிக் 
கொண்டு கதவுக்குப் பக்கத்தில் விருந்தளிப் 
பவருடைய மனைவியோடும் மற்றும் சில பெண் 
களோடும் நின்று கொண்டிருந்த தன் தகப்பனா 
ரைச் சுட்டிக் காட்டினாள் . அவர் உயரமான , 
கம்பீரமான தோற்றத்தைக் கொண்ட மனிதர் , 
கர்னல் , தோள்பட்டைகளில் வெள்ளியில் 
பதவிச் சின்னங்களை அணிந்திருந்தார் . 

வாரென்கா ! இங்கே வா ! என்று வைர 
கிரீடம் அணிந்த , விருந்தளிக்கும் அம்மையார் 
கூப்பிட்டாள் . 

வாரென்கா கதவை நோக்கிச் சென்றாள் . 
நான் அவளைப் பின்தொடர்ந்தேன் . 

‘ Ma chare , உன்னோடு நடனமாடுமாறு 
உன் தகப்பனாரைக் கூப்பிடு . பியோத்தர் விள 
திஸ்லாவிச் ! தயவு செய்து நடனமாடுங்கள் 
என்று அந்தச் சீமாட்டி கர்னலைக் கேட்டுக் 
காண்டாள் . 


874 


முதலாம் 


வாரென்காவின் தகப்பனார் உயரமாக , 
அழகாக , கம்பீரமாக இருந்தார் . அவர் வய 
தானபோதிலும் இளமையான தோற்றத்தைக் 
கொண்டிருந்தார் . சிவந்த முகம் , நரைத்த 
மீசையை 

நிக்கலாய் பாணியில் 
முறுக்கிவிட்டிருந்தார். கன்னத்தில் வளர்ந் 
திருந்த கிருதா அந்த மீசையோடு சேர்ந்து 
கொண்டது . தலைமுடி நெற்றியின் மீது விழும் 
படியாகச் சீவியிருந்தார் . அவர் தன் மகளைப் 
போலவே அன்பும் மகிழ்ச்சியும் ததும்பச் சிரித் 
தார் . அந்தச் சிரிப்பில் கண்களும் உதடுகளும் 
பளிச்சிட்டன . திடகாத்திரமான உடல் , 
அகன்ற இராணுவ 

பாணியில் 

முன்னால் 
துருத்திக் கொண்டிருந்தது . சில இராணுவப் 
பதக்கங்கள் மார்பை அலங்கரித்தன . வலுவான 
தோள்கள் நீளமான , நேர்த்தியான கால்கள் . 
பழைய ரகத்தைச் 

அதி 
காரி ; நிக்கலாயைப் பின்பற்றும் இராணுவ 
பாணி . 

‘ நாங்கள் கதவை நெருங்கிய பொழுது நட 
னத்தை மறந்து நெடுங்காலமாகிவிட்டதென்று 
கர்னல் மறுத்துப் பேசிக் 

பேசிக் கொண்டிருந்தார் . 
எனினும் அவர் புன்சிரிப்போடு உறையிலிருந்து 
வாளை எடுத்து , அவருக்குச் சேவை செய்ய 
ஆர்வத்தோடு நின்ற இளைஞனிடம் நீட்டினார் . 
வலது கையில் தோல் கையுறையை மாட்டிக் 
கொண்டு ( எல்லாவற்றையும் முறைப்படி 
செய்ய வேண்டும் என்று அவர் புன்சிரிப்போடு 
சொல்லிக் கொண்டார் ) தன் 

மகளின் 

கை 
யைப் பிடித்து நடன மாடும் பாணியில் உடலை 


அவர் 


சேர்ந்த 


875 


வளைத்து 


இசை 


தொடங்குவதற்காக 


நின் 


றார் . 


விருந் 


மஸுர்க்கா தொடங்கியதும் 

அவர் ஒரு 
காலால் சுறுசுறுப்பாகக் குதித்து அடுத்த காலை 
வீசினார் , அவருடைய உயரமான , 

கனத்த 
உருவம் நடன அறையைச் சுற்றிச் சுழன்றது . 
அவர் ஒரு சமயத்தில் மெதுவாகவும் நாகரிக 
மாகவும் மறு சமயத்தில் வேகமாகவும் சுறு 
சுறுப்பாகவும் காலை மாற்றி நடனமாடினார் . 
வாரென்காவின் ஒடிசலான உடல் அவரோடு 
சேர்ந்து சுழன்றது . அவள் தன்னுடைய சிறு , 
வெள்ளை ஸாட்டின் மூடிய கால்களை யாருக்கும் 
தெரியாமல் எப்பொழுதும் உரிய நேரத்தில் 
அவருடைய காலடிகளுக்கு இணையாக நீட்டி 
வைத்தாள் அல்லது குறுக்கிவைத்தாள் . அந்த 
ஜோடியின் ஒவ்வொரு அசைவையும் 
தினர்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் . அந்த 
நேரத்தில் என்னிடம் பாராட்டைக் காட்டிலும் 
ஆழமான , பரவச உணர்ச்சி ஏற்பட்டது . அதி 
லும் கர்னலின் காலணிகளைப் பார்த்த பொழுது 
என் 

மனம் நெகிழ்ச்சி அடைந்தது . 
ஆட்டுத் தோலில் தைக்கப்பட்ட நல்ல காலணி 
களே . ஆனால் அவற்றில் குதிகால் பகுதி இல்லை . 
முன்பகுதி 

பாணியில் 

கூர்மையாக 
இருப்பதற்குப் பதிலாக சப்பையாக இருந்தது . 
அவை படைப் பிரிவைச் சேர்ந்த செம்மானால் 
தயாரிக்கப்பட்டவை 

தெளிவாகப் 
புலப்பட்டது . தன் அன்புக்குரிய மகள் சிறப் 
பான உடைகள் அணிந்து உயர்ந்த வட்டாரங் 
களில் பழக வேண்டுமென்பதற்காக அவர் விலை 


அவை 


நாகரிக 


என்பது 


876 


மான 


யுயர்ந்த காலணிகளுக்குப் பதிலாக சாதாரண 

காலணிகளை அணிந்திருக்கிறார் என்று 
நான் நினைத்தேன் . அதனால் தான் அவருடைய 
சப்பை முனைக் காலணிகளைப் பார்த்த பொழுது 
என் மனம் உருகியது . அவர் ஒரு காலத்தில் 
அழகாக நடனமாடியிருக்க வேண்டும் . ஆனால் 
இப்பொழுது அவர் பருத்து விட்டார் . அவர் 
வேகமாகவும் அழகாகவும் 

சுழல்வதற்குச் 
செய்த எல்லா முயற்சிகளையும் நிறைவேற்றக் 
கூடிய அளவுக்கு அவருடைய கால்களில் 
நெகிழ்ச்சியில்லை . ஆனால் அவர் நடனமாடிக் 
கொண்டே இரண்டு தடவை அந்த அறையை 
அழகாகச் சுற்றி வந்தார் . அவர் வேகமாகத் 
தன் கால்களை விரித்து மறுபடியும் அவற்றை 
ஒன்று சேர்த்த பொழுது எல்லோரும் கைதட் 
டினார்கள் . அவர் ஒரு காலின் மீது அதிகமான 
பாரத்தை வைத்துவிட்டபடியால் கீழே விழுந்து 
விட்டார் . அவர் மகள் சிரித்துக் கொண்டே 
சிக்கிக் கொண்ட தன் உடையை விடுவித்துக் 
கொண்டு அவரைச் சுற்றி அழகாகச் சுழன் 
றாள் . அவர் எழுந்து நின்று தன் 

மகளைக் 
காதோடு சேர்த்து அன்பாக அணைத்து அவள் 
நெற்றியில் முத்தமிட்டார் . பிறகு என்னை அவ 

நடனஜோடி என்று நினைத்தவராக 
என்னிடம் கூட்டிக் கொண்டு வந்தார் . நான் 
இல்லையென்று அவரிடம் கூறினேன் . 

அதனாலென்ன ? நீங்கள் அவளுடன் நடன 
மாடுங்கள் 

உறைக்குள் வாளைத் 
திணித்தபடியே அவர் சிரித்துக் கொண்டு 
கூறினார் . 


ளுடைய 


. 


என்று 


877 


“ ஒரு பாட்டிலிலிருந்து வெளியே வருகின்ற 
முதல் துளியைத் தொடர்ந்து ஒரு அருவியே 
கொட்டுவதைப் 

போல வாரென்கா 
எனக்கு ஏற்பட்ட காதல் என் ஆன்மாவில் 
திரண்டிருந்த காதல் உணர்ச்சி முழுவதையும் 
திறந்துவிட்டது . என்னுடைய காதலின் மூலம் 
நான் உலக முழுவதையுமே நேசித்தேன் . வைர 
கிரீடத்தை 

அணிந்திருக்கும் விருந்தளித்த 
சீமாட்டியையும் அவள் கணவரையும் விருந் 
தினர்களையும் பணியாளர்களையும் நிச்சயமாக 
எனக்குக் கோபமூட்டிய அந்த பாழாய்ப் போன 
அனீசிமவையும் நான் நேசித்தேன் . சப்பை 
யான முனைக் காலணிகளும் அவளைப் போன்ற 
அதே புன்சிரிப்பும் கொண்ட அவள் தகப்பனா 
ரைப் பொறுத்தவரை - அவரிடம் எனக்கு 
அன்புப் பரவசம் ஏற்பட்டது . 

“ மஸுர்க்கா முடிவடைந்தது . விருந்தளித்த 
வர்கள் உணவருந்த வருமாறு எங்களைக் கூப் 
பிட்டார்கள் . ஆனால் அதிகாலையில் தான் எழுந் 
திருக்க வேண்டுமென்று கூறி கர்னல் பி . மறுத் 
தார் . விருந்தளித்தவரிடம் விடை பெற்றுக் 
கொண்டார் . அவர் வாரென்காவையும் கூட்டிக் 
கொண்டு போய்விடுவாரோ என்று எனக்குக் 
கலக்கம் ஏற்பட்டது . ஆனால் அவள் தன் தாயா 
ரோடு தங்கிவிட்டாள் . 

" இரவு உணவுக்குப் பிறகு முன்பே முடிவு 
செய்தபடி 

அவளோடு 

குவாட்ரில் 
நடனமாடினேன் . நான் மிகவும் அதிகமான 
மகிழ்ச்சியை அனுபவிப்பதாகத் தோன்றியது . 
அது மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே 


நான் 


878 


போயிற்று . நாங்கள் காதலைப் பற்றி ஒன்றும் 
பேசவில்லை . அவள் என்னைக் காதலிக்கிறாளா 
என்று நான் அவளைக் கேட்கவில்லை . என்னையும் 
கேட்டுக் கொள்ளவில்லை . நான் அவளைக் காத 
லித்தேன் என்பதே எனக்குப் போதுமான தாக 
இருந்தது . என் மகிழ்ச்சியை ஏதாவது கெடுத்து 
விடலாம் என்ற ஒரே ஒரு அச்சம் மட்டுமே 
என்னிடம் ஏற்பட்டிருந்தது . 

நான் வீடு திரும்பியதும் உடைகளை மாற்றிக் 
கொண்டேன் . தூங்க வேண்டும் என்று நினைத் 
தேன் . ஆனால் என்னால் தூங்க முடியாது என் 
பதை உணர்ந்தேன் . என் கையில் அவளுடைய 
விசிறி இறகையும் அவளுடைய கையுறைகளில் 
ஒன்றையும் வைத்திருந்தேன் . அவளையும் அவ 
ளுடைய தாயாரையும் வண்டியில் ஏற்றி வழிய 
னுப்பிய நேரத்தில் அவள் அந்தக் கையுறையை 
என்னிடம் கொடுத்தாள் . அந்த நினைவுப் 
பொருட்களைப் 

பார்த்த 
இரண்டு நபர்களில் ஒருவரைத் தன்னுடைய 
நடனஜோடியாகத் தேர்ந்தெடுத்த பொழுது , 
என்னுடைய இயல்பை ஊகித்தவளாக , இனி 
மையான குரலில் , இவ்வளவு கர்வமா ? அடே 
யப்பா ? என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு 
என்னை நோக்கித் தன் கையை நீட்டிய காட்சி 
என் நினைவுக்கு வந்தது . இரவு உணவருந்தும் 
பொழுது அவள் ஷாம்பேனை ருசித்தபடியே 
அந்தக் கோப்பைக்கு மேல் தன் அன்பு விழிகளை 
உயர்த்தி என்னைப் பார்த்தது என் நினைவுக்கு 
வந்தது . ஆனால் அவள் தகப்பனாரோடு நடன 


பொழுது 


அவள் 


879 


மாடிய காட்சிதான் எனக்கு மிகவும் பிடித் 
திருந்தது . தன் தகப்பனார் சார்பிலும் தனக் 
காகவும் அங்கேயிருந்த பார்வையாளர்களை 
மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் பார்த்த 
படியே அவருக்குப் பக்கத்தில் அவள் மென் 
மையழகோடு 

மிதந்து 

கொண்டிருந்தாள் . 
என்னையறியாமலே அவர்களிருவரும் என் 
மனதில் ஒரே பிம்பமாகக் கலந்தார்கள் . 
ஒரு ஆழமான அன்புணர்ச்சி அவர்களைத் 
தழுவியது . 

அந்த சமயத்தில் என்னுடைய காலஞ் 
சென்ற சகோதரரும் நானும் தனியாக வசித்து 
வந்தோம் . என் 

சகோதரருக்கு உயர்ந்த 
சமூகத் தொடர்புகள் பிடிக்கவில்லை . அவர் 
நடனங்களுக்கும் போக மாட்டார் . அவர் முது 
கலைப் பட்டத் தேர்வு எழுதுவதற்காகத் தீவிர 

படித்துக் கொண்டிருந்தார் . முன் 
னுதாரணமான வாழ்க்கையை நடத்தி வந் 
தார் . அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் . தலை 
யணையின் மேல் 

பாதித்தலையை வைத்துக் 
கொண்டு உடலைப் போர்வையால் பாதி மூடிய 
படி அவர் தூங்கிக் 

கொண்டிருந்ததைப் 
பார்த்த பொழுது நான் அவருக்காக வருத்தப் 
பட்டேன் . நான் ஏன் ஆனந்தத்தில் மூழ்கி 
யிருக்கிறேன் என்பது அவருக்குத் தெரியாது , 
அதைப் பகிர்ந்து கொள்ளவும் அவரால் முடி 
யாது என்பதற்காக நான் வருத்தப்பட்டேன் . 
என்னுடைய பணியாளான பெத்ரூஷா மெழுகு 
வர்த்தி விளக்கை எடுத்துக் கொண்டு வந்து 
என்னைச் சந்தித்தான் . என் உடைகளைக் கழற்று 


மாகப் 


880 


* 


கலைந்து 


பார்த்த 


எனவே 


உடையை 


வதற்கு அவன் எனக்கு உதவி செய்ய வந் 
தான் . ஆனால் நான் வேண்டாம் என்றேன் . 
அவன் முகத்திலிருந்த தூக்கக் கலக்கத்தையும் 
தலைமுடி 

கிடந்ததையும் 
பொழுது எனக்கு அவன் மீது இரக்கம் ஏற் 
பட்டது . 

நான் சப்தமில்லாமல் அடிமேலடி 
வைத்து என் அறைக்குச் சென்று படுக்கையின் 
மீது உட்கார்ந்தேன் . எனக்கு ஒரே மகிழ்ச்சி 
யாக இருந்தபடியால் என்னால் தூங்க முடிய 
வில்லை , அந்த அறை வெப்பமாக இருந்தது , 

என்னுடைய இராணுவ 
மாற்றிக் கொள்ளாமல் நான் சப்தமில்லாமல் 
ஹாலுக்குள் 

சென்றேன் . என்னுடைய 
கம்பளிக் கோட்டை அணிந்து கொண்டு 
வாயிற் 

கதவைத் திறந்து வெளியே சென் 
றேன் . 

நான் நடன அறையிலிருந்து வந்த பொழுது 
அநேகமாக ஐந்து மணி ஆகியிருந்தது . அதற்குப் 
பிறகு சுமார் இரண்டு மணி நேரமாகியிருக் 
கும் . எனவே நான் வெளியே போன பொழுது 
ஏற்கெனவே 

வெளிச்சம் ஏற்பட்டிருந்தது . 
குளிர்காலத் திருவிழாக் காலத்துக்கே 
உரித்தான பருவ நிலை மூடுபனி ; சாலைகளில் 
ஈரப்பனி உருகிக் கொண்டிருந்தது , எல்லாக் 
கூரைகளிலிருந்தும் 

சொட்டிக் 
கொண்டிருந்தது . அப்பொழுது பி . குடும்பத் 
தினர் , புறநகர்ப் பகுதியில் , ஒரு பக்கத்தில் 
பெண்கள் பள்ளிக்கூடமும் மறுபக்கத்தில் 
உலாவு திடலும் அமைந்திருந்த மைதானத்தின் 
ஓரத்தில் ஒரு வீட்டில் வசித்து வந்தார்கள் . 


தண்ணீர் 


56-2442 


881 


நாங்கள் வசித்துவந்த அமைதியான சந்தைக் 
கடந்து பிரதான வீதிக்கு வந்தேன் . அங்கே 
பாதசாரிகளையும் , சறுக்கு வண்டிகளில் மரப் 
பலகைகளை ஏற்றிக் கொண்டு வந்த வண்டிக் 
காரர்களையும் சந்தித்தேன் . அந்தச் சறுக்கு 
வண்டிகளின் அடிச்சட்டங்கள் 

நடைபாதை 
வரை பனியைச் செதுக்கிக் கொண்டு சென் 
றன . குதிரைகள் வர்ணம் பூசப்பட்ட நுகத் 
தடிகளின் கீழ் தாளலயத்தோடு தலைகளை ஆட் 
டியதும் 

மரவுரிப் பாய்களை முதுகில் அணிந் 
திருந்த வண்டிக்காரர்கள் கால்களில் பெரிய 
பூட்சுகளை அணிந்து கொண்டு சறுக்கு வண்டி 
களுக்குப் பக்கத்தில் பனிச் சேற்றை மிதித்துக் 
கொண்டு ஓடியதும் சாலையில் இரு மருங்கிலும் 
அமைந்திருந்த வீடுகள் மூடுபனியில் உயரமாகத் 
தெரிந்ததும் எல்லாம் குறிப்பிடத்தக்க 
வகையில் 

இனிமையாகவும் முக்கியமாகவும் 
தோன்றின . 

மைதானத்தில் அவர்கள் வீடு இருந்த பகு 
திக்கு நான் போன பொழுது மக்கள் உலாவு 
வதற்குப் பயன்படுத்தும் பகுதியின் முடிவில் 
கறுப்பாகவும் பெரியதாகவும் இருந்த ஏதோ 
ஒன்றைப் பார்த்தேன் . இராணுவ 

சைக் 
குழல் மற்றும் முரசு ஒலிக்கின்ற சத்தம் கேட் 
டது . அந்த நேரம் முழுவதும் என் உள்ளம் 
இனிமையாகப் 

பாடிக் 

கொண்டிருந்தது . 
மஸுர்க்காவின் இசை அவ்வப்பொழுது என் 
நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது . ஆனால் இது 
வேறுவிதமான 

சை- கடுகடுப்பாகவும் பயங் 
கரமாகவும் ஒலித்தது . 


882 


படியே 


" இது என்னவாக இருக்கும்? என்று நினைத்த 

மைதானத்தின் குறுக்கே வழுக்கலாக 
இருந்த வண்டித் தடத்தின் வழியாக சத்தம் 
வந்த இடத்தை நோக்கிச் சென்றேன் . சுமார் 
நூறு தப்படிகள் நடந்த பிறகு அங்கே மக்கள் 
கூட்டமாக நிற்பதை மூடுபனியை ஊடுருவிப் 
பார்க்கத் தொடங்கியதும் கண்டேன் . அவர் 
கள் படை வீரர்களாக இருக்க 

வேண்டும் . 
பயிற்சி நடைபெறுகிறது போலும் என்று 
எண்ணியபடியே , எண்ணெய்க் கறை படிந்த 
சட்டையும் மேலங்கியும் அணிந்து , கையில் 
ஒரு பெரிய மூட்டையைத் தூக்கிக் கொண்டு 
வந்த ஒரு கருமானைத் தொடர்ந்து சென்றேன் . 
கறுப்புக் கோட்டுகள் அணிந்த படைவீரர்கள் 
துப்பாக்கிகளோடு எதிரெதிராக இரண்டு வரி 
சைகளாக நின்று கொண்டிருந்தார்கள் . அவர் 
களுக்குப் பின்னால் இராணுவ இசைக் குழலை 
வாசிப்பவனும் முரசடிப்பவனும் 
கொண்டு அந்த இனிமையற்ற சங்கீதத்தைத் 
திரும்பத் திரும்ப ஒலித்துக் கொண்டிருந்தார் 
கள் . 

அவர்கள் என்ன செய்து கொண்டிருக் 
கிறார்கள் ? என்று எனக்குப் பக்கத்தில் வந்து 
கொண்டிருந்த கருமானைக் கேட்டேன் . 

ஓடிப் போக முயன்ற தாத்தாரியனுக் 
குத் தண்டனை 

கொடுக்கிறார்கள் 
அந்தக் கருமான் இரட்டை வரிசை முடி 

டத்தைப் பார்த்தபடியே பதிலளித் 


நின்று 


4 


என்று 


கின்ற 


தான் . 


அந்தத் திசையில் நான் பார்த்த பொழுது 


561 


883 


உயரமான 


படைவீரர்களின் வரிசைகளுக்கிடையில் பயங் 
கரமான ஒன்று என்னை நோக்கி வந்து கொண் 
டிருப்பதைப் பார்த்தேன் . அது ஒரு மனிதன் . 
இடுப்பு வரை உடை இல்லை . பூமிக்குக் கிடைக் 
கோடாகப் பிடிக்கப்பட்டிருந்த துப்பாக்கி 
களில் அவன் கட்டப்பட்டிருந்தான் . அந்தத் 
துப்பாக்கிகளின் இரண்டு முனைகளையும் இரண்டு 
படைவீரர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் . 
கம்பளிக் கோட்டும் இராணுவத் தொப்பியும் 
அணிந்த 

அதிகாரி அவனுக்குப் 
பின்னால் 

நடந்து வந்து கொண்டிருந்தார் . 
அவரை நான் ஏற்கெனவே 

பார்த்திருப்பது 
போலத் தோன்றியது . 

தோன்றியது . அந்தக் கைதி உடல் 
முழுவதும் துடிக்க , உருகிக் 

கொண்டிருந்த 
பனிச் சேற்றைக் 

கால்களால் மிதித்துக் 
கொண்டு , இரண்டு பக்கத்திலிருந்தும் அவன் 
மீது விழுந்த சவுக்கடிகளுக்கு நடுவில் வந்து 
கொண்டிருந்தான் . சில சமயங்களில் அவன் 
பின்னால் வளைந்தால் , துப்பாக்கிகளைப் பிடித்துக் 
கொண்டிருந்த படைவீரர்கள் அவனை முன்னால் 
இழுப்பார்கள் . அவன் முன்னால் துள்ளினால் 
படைவீரர்கள் அவனைப் பின்னால் இழுப்பார் 
கள் . அவனுக்குப் பக்கத்தில் அந்த உயரமான 
அதிகாரி , சிறிதும் பின் தங்கிவிடாமல் உறுதி 
யான காலடிகளோடு வந்து கொண்டிருந்தார் . 
சிவந்த முகமும் , வெள்ளை நிற மீசையும் கிரு 
தாவும் கொண்ட அதிகாரி வாரென்காவின் 
தகப்பனார் தான் . 

ஒவ்வொரு முறை சவுக்கடி விழுகின்ற 
பொழுதும் அந்தக் கைதி சவுக்கடி வந்த 


884 


திசையை நோக்கி வலியினால் கோரமடைந்த 
தன் முகத்தைத் திருப்பி ஆச்சரியமடைவதைப் 
போலப் பார்த்து தன்னுடைய வெண்மையான 
பற்களைக் கடித்துக் கொண்டு எதையோ திரும்பத் 
திரும்பச் சொல்லிக் கொண்டிருந்தான் . அவன் 
எனக்குப் பக்கத்தில் வருகின்ற வரையிலும் 
அந்த வார்த்தைகள் என்னவென்று எனக்குத் 
தெரியவில்லை . அவன் பேசினான் என்று சொல் 
வதைக் காட்டிலும் புலம்பினான் என்று தான் 
சொல்ல வேண்டும் . சகோதரர்களே , இரக்கம் 
காட்டுங்கள் ! சகோதரர்களே , இரக்கம் காட் 
டுங்கள் ! ஆனால் சகோதரர்கள் இரக்கம் காட்ட 
வில்லை . அந்த ஊர்வலம் எனக்கு நேராக வந்த 
பொழுது ஒரு படைவீரன் 

படைவீரன் உறுதியாக ஒரு 
எட்டு முன்னால் சென்று சவுக்கை ஒங்கி அவன் 

அடிப்பதைப் பார்த்தேன் . அவன் 
அடித்த வேகத்தில் சவுக்கு காற்றைக் கிழித்து 
சப்தமிட்டது . அந்தத் தாத்தாரியன் முன் 
னோக்கி விழுந்தான் . ஆனால் படைவீரர்கள் 
அவனைச் சுண்டியிழுத்துத் தூக்கினார்கள் . எதிர்ப் 
பக்கத்திலிருந்து மறுபடியும் அடி விழுந் 
தது , பிறகு இந்தப் பக்கத்திலிருந்து , மறுபடி 
யும் அந்தப் பக்கத்திலிருந்து ... கர்னல் அவ 
னுக்குப் பக்கத்தில் நடந்து வந்தார் . அவர் 
ஒரு சமயத்தில் தன் காலைப் பார்ப்பார் , மறு 
சமயத்தில் அந்தக் கைதியைப் பார்ப்பார் , ஆழ 
மாகக் காற்றை மூச்சிழுத்துத் தன் கன்னங்களை 
உப்ப வைத்துக் கொள்வார் , பிறகு மூடிய உதடு 
களுக்கு நடுவே அந்தத் காற்றை மெதுவாக 
வெளியே விடுவார் . நான் நின்று கொண்டிருந்த 


முதுகில் 


885 


மனித 


. 


இடத்துக்கு நேராக அந்த ஊர்வலம் வந்த 
பொழுது வரிசையாக நின்று கொண்டிருந்த 
படைவீரர்களுக்கு இடையில் அந்தக் கைதியின் 
முதுகைப் பார்த்தேன் . வரி வரியாகக் கோடு 
கள் , இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது , செந் 
நிறம் , பார்க்கவே அருவருப்பான காட்சி . அது 
உடலின் 

ஒரு பகுதி என்று என்னால் 
நினைக்க முடியவில்லை . 

அட கடவுளே ! என்று எனக்குப் பக்கத் 
தில் நின்று கொண்டிருந்த கருமான் முணு 
முணுத்தான் . 

“ ஊர்வலம் எங்களைக் கடந்து போய்க் 
கொண்டிருந்தது . கெஞ்சிக் கொண்டும் தள் 
ளாடிக் கொண்டுமிருந்த அந்தப் பிறவியின் 
மீது இரண்டு பக்கங்களிலிருந்தும் சவுக்கடி 
கள் விழுந்து கொண்டிருந்தன . முரசு ஒலித்துக் 
கொண்டிருந்தது , இசைக் குழல் தொடர்ந்து 
கீச்சிட்டது . கைதிக்குப் பக்கத்தில் அந்த உயர 
மான , கம்பீரமான கர்னல் உறுதியாக நடந்து 
வந்து கொண்டிருந்தார் . திடீரென்று கர்னல் 
நின்றார் . ஒரு படைவீரனை நோக்கி வேகமாகச் 
சென்றார் . 

சவுக்கடி தவறிவிட்டதா ? உனக்கு நான் 
கொடுக்கிறேன் 

அவர் கடுங்கோ 
பத்தோடு சொல்வதைக் 

கேட்டேன் . 
இதை வாங்கிக் கொள்! இதையும் வாங்கிக் 
கொள் . 

அந்தத் தாத்தாரியனின் இரத்தவிளாறான 
முதுகில் அந்தச் சிறு , பலவீனமான , படைவீர 


என்று 


886 


என்னை 


னின் சவுக்கடி பலமாக விழவில்லை என்பதற் 
காக அந்தக் கர்னலின் பட்டுக் கையுறையணிந்த 
பலமான கரம் அவன் முகத்தில் ஓங்கிக் குத் 
தியது . 

புதுச் சவுக்குகளைக் கொண்டு வா ! என்று 
கர்னல் உத்தரவிட்டார் . அவர் பேசிக் கொண்டு 
திரும்பிய பொழுது 

என்னைப் பார்த்தார் . 
அடையாளம் 

கண்டு 

கொள்ளாதது 
போலப் பாசாங்கு செய்தபடியே , பயமுறுத்து 
வதைப் போல முகத்தைச் சுளித்துக் கொண்டு 
வேகமாகத் திரும்பினார் . எனக்கு மிகவும் அவ 
மானமாக இருந்தபடியால் என் கண்களை எங்கே 
திருப்புவதென்று எனக்குத் தெரியவில்லை . 
ஏதோ வெட்கக் கேடான காரியத்தைச் செய் 
யும் பொழுது 

பிடிபட்டதைப் போன்ற 
உணர்ச்சி எனக்கு ஏற்பட்டது . நான் தலையைக் 
குனிந்து கொண்டு வேகமாக வீட்டுக்குத் திரும் 
பினேன் . போகும் வழியெல்லாம் முரசு ஒலிப் 
பதும் , இசைக் குழல் கீச்சிடுவதும் சகோதரர் 
களே , இரக்கம் காட்டுங்கள் ! என்ற சொற் 
களும் ‘ இதை வாங்கிக் கொள் ! இதையும் 
வாங்கிக் கொள் ! என்று ஆத்திரமான , சுய 
நம்பிக்கை நிறைந்த குரலில் கர்னல் திட்டு 
வதும் என் காதுகளில் கேட்டுக் கொண்டிருந் 
தன . இதனால் என் உள்ளத்தில் தீவிரமான 
வேதனையும் குமட்டல் உணர்ச்சியும் ஏற்பட்ட 
தால் நான் பல தடவை நின்று போக வேண் 
டியதாயிற்று . நான் பார்த்த காட்சி எனக்குள் 
ஏற்படுத்திய அருவருப்பை வாந்தியெடுத்து 
வெளியே கொட்ட வேண்டும் என்ற உணர்ச்சி 


887 


என்பது 


4 


னலைப் 


எனக்கு ஏற்பட்டது . நான் எப்படி வீட்டுக்குத் 
திரும் பினேன் , கட்டிலில் எப்படிப் படுத்தேன் 

எனக்குத் தெரியாது . ஆனால் நான் 
தூங்கத் தொடங்கிய மறு வினாடியே அங்கே 
நடந்த 

எல்லாவற்றையும் மறுபடியும் 
கண்டேன் , கேட்டேன் . 

நான் திடுக்கிட்டெ 
ழுந்தேன் . 

எனக்குத் தெரியாத ஏதோ ஒன்று அவ 
ருக்குத் தெரிந்திருக்க வேண்டும் என் 

என்று கர் 
பற்றி நினைத்தேன் . 

அவருக்குத் 
தெரிந்திருக்கும் விஷயம் எனக்கும் தெரிந்திருக் 
குமானால் அதைப் புரிந்து கொண்டிருப்பேன் . 
அந்தக் காட்சி எனக்கு இவ்வளவு வேதனையைக் 
கொடுத்திருக்காது என்று நினைத்தேன் . ஆனால் 
எவ்வளவோ சிந்தித்துப் பார்த்தும் கர்னல் 
அறிந்திருந்த விஷயம் என்னவாக இருக்கும் 
என்பதை என்னால் புரிந்து கொள்ள 

முடிய 
வில்லை . மாலை வருகின்றவரை எனக்குத் தூக்க 
மும் வரவில்லை . அதிலும் ஒரு நண்பருடைய 
வீட்டுக்குச் சென்று எல்லாவற்றையும் மறக்கக் 
கூடிய 

வகையில் அதிகமாகக் குடித்த பிறகு 
தான் என்னால் தூங்க முடிந்தது . 

தீமையைப் பார்த்துவிட்டதாக 
முடிவு செய்தேன் என்று நீங்கள் நினைக்கிறீர் 
களா ? அப்படி ஒன்றும் இல்லை . நான் கண்ட 
வை இவ்வளவு நிச்சயத்தோடு செய்யப்பட்டு , 
எல்லோராலும் அவசியமானதென்று ஒத்துக் 
கொள்ளப்படுமானால் எனக்குத் தெரியாத 
ஏதோ ஒன்று அவர்களுக்குத் தெரிந்திருக்க 
வேண்டும் என்ற முடிவுக்குத் தான் நான் 


t 


நான் 


888 


வாக 


அது உங் 


. 


என்பது 


வந்தேன் . அது என்னவென்று கண்டுபிடிக்க 
முயற்சி செய்தேன் . 
செய்தேன் . ஆனால் அதைக் 

கண்டு 
பிடிக்க என்னால் ஒருக்காலும் 

முடியவில்லை . 
இராணுவத்தில் சேர வேண்டுமென்று நான் 
முதலில் 

எண்ணியிருந்தேன் . ஆனால் இதைத் 
தெரிந்து கொள்ளாமல் என்னால் இராணுவத் 
தில் சேர முடியவில்லை . அது மட்டுமல்ல . வேறு 
வேலையிலும் நான் சேரவில்லை . அதன் விளை 

உதவாக்கரையாகிவிட்டேன் , அது 
களுக்குத் தெரிந்தது தான் . 
நீங்கள் எப்படிப்பட்ட உதவாக்கரை 

எங்களுக்குத் தெரியுமே . நீங்கள் 
மட்டும் இல்லாவிட்டால் எத்தனையோ பேர் 
உதவாக்கரை ஆகியிருப்பார்கள் என்று சொல் 
லுங்கள் . அது தான் பொருத்தம் என்றார் 
விருந்தினர்களில் 

ஒருவர் . 
இது முட்டாள் தனமான பேச்சு 
இவான் வசீலியெவிச் உண்மையான சங்கடத் 
தோடு சொன்னார் . 
போகட்டும் . 

உங்கள் காதல் 

என்ன 
ஆயிற்று ? என்று நாங்கள் கேட்டோம் . 

என் காதலா ? அன்று முதல் என் காதல் 
தேய்ந்துவிட்டது . நாங்கள் உலாவப் போகும் 
பொழுது அவள் தனக்கு வழக்கமான முறை 
யில் சோகத்தோடு சிரிப்பாள் . அந்த மைதானத் 
தில் பார்த்த கர்னலின் உருவம் உடனே என் 
நினைவுக்கு வரும் . அது எனக்குச் சங்கடத்தை 
யும் வருத்தத்தையும் கொடுக்கும் . நான் படிப் 

பார்க்கப் 


என்று 


படியாக 


அவளைப் 


போவதை 


889 


நிறுத்திக் கொண்டேன் . என் காதல் தேய்ந்து 
மடிந்துவிட்டது . ஆகவே சில சமயங்களில் இப் 
படித்தான் நடக்கிறது . இதைப் போன்ற சம் 
பவங்கள் தான் மனிதனின் மொத்த வாழ்க் 
கையையும் மாற்றிவிடுகின்றன . நீங்கள் என் 
னடாவென்றால் சூழ்நிலையைப் பற்றிப் பேசு 
கிறீர்களே ... 

முடித்தார் இவான் 
வசீலியெவிச் . 


என்று 


1903 


வாசக 


நேயர்களுக்கு 


இந்தப் புத்தகத்தைப் பற்றியும் இதன் 
தயாரிப்பைப் பற்றியும் தங்கள் கருத்தை 
அறியவும் , அடுத்துவரும் வெளியீடுகள் சம் 
பந்தமாகத் தங்கள் ஆலோசனைகளை வரவேற்க 
வும் ராதுகா பதிப்பகம் மகிழ்வுடன் காத்திருக் 


கிறது . 


தயை 


கடிதங்களைத் 

செய்து Raduga 
Publishers, 17 , Zubovsky Boulevard , Moscow , 
USSR என்ற முகவரிக்கு அனுப்புங்கள் . 


விற்பனையாளர்கள் 
நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் 


தலைமை அலுவலகம் 
41 , பி .சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் , 

சென்னை-600098 

ஷோ - ரூம் 
136 , மவுண்ட் ரோடு , சென்னை -600002 


கிளைகள் 


80 , மேலக் கோபுர வீதி , மதுரை -625001 
87/89 , ஒப்பணக்கார தெரு , கோயம்பத்தூர்- 

641001 
சிங்காரத் தோப்பு , திருச்சிராப்பள்ளி 

6200008 
செர்ரி ரோடு , சேலம் -- 636001 


விற்பனை நிலையங்கள் 
3--22-75 - D , மதுரை சாலை ; 

திருநெல்வேலி ஜங்ஷன் 
66 , கீழராஜ வீதி , தஞ்சாவூர் 


இப்புத்தகங்கள் ராதுகா பதிப்பகத்தால் 

வெளியிடப்பட்டது : 


தாளர் . 


கரலேன்கோ வி . கண் தெரியாத் இசைஞன் 
விளதீமிர் 

கரலேன்கோ ( 1853-1921 ) 
லேவ் தல் ஸ்தோய் மற்றும் அன்தோன் சேக 
வின் சமகாலத்தவர் , அவர் ஒரு சிறந்த எழுத் 

மக்சீம் கோர்க்கி அவரைத் தன் 
னுடைய முதல் ஆசிரியராகக் கருதினார் . 

பியோத்தர் பொப்பேல் ஸ்கி என் 
பார்வையில்லாத சிறுவன் ஒரு பிரபல பாட 
கராவதை இக்கதை எடுத்துரைக்கிறது . அந்தச் 
சிறுவன் தன்னுடைய உடற் குறையைச் 
சமாளித்து ஆன்மிக ஒளியை அடைந்து ஆனந் 
தத்தைப் பெறுகின்றான் . 


ற 


இப்புத்தகங்கள் ராதுகா பதிப்பகத்தால் 

வெளியிடப்பட்டது : 


மகளான 


என்ற 


சேகவ் அ . மூன்று ஆண்டுகள் . குறுநாவல் 

ருஷ்ய இலக்கியத்தின் மூலச் சிறப்புடைய 
மரபைச் சேர்ந்த அன்தோன் சேகவ் ( 1860 
1904 ) எழுதியிருக்கும் இக்குறு நாவல் 

வல் அவரு 
டைய மிகச் சிறந்த படைப்புகளில் ஒன்றாகும் . 
டாக்டருடைய 

யூலியா , 
அலெக்ஸேய் லாப்தேவ் 

வணிகரைத் 
ருமணம் செய்து கொள்கிறாள் . அது காதல் 
திருமணம் அல்ல , பணத்துக்காக நடைபெற்ற 
திருமணமும் அல்ல . மூன்று வருடத் திருமண 
வாழ்க்கை லாப்தேவ் 

தன் 

மனைவியோடு , 
குடும்பத்தோடு , வெளியுலகத்தோடு கொண் 
டிருக்கும் உறவுகளில் அசாதாரணமான மாற் 
றங்களை ஏற்படுத்துகின்றன ... 

சேகவ் பலமும் இனிமையும் கொண்ட 
மனிதர்களை , ஆனந்தமும் உரிமையும் நிறைந்த 
காதலைப் பற்றிக் கனவு கண்டதை இக்குறு 

காண்கிறோம் . 


நாவலில் 


இப்புத்தகங்கள் ராதுகா பதிப்பகத்தால் 

வெளியிடப்பட்டது : 


வஸீலியெவ் அதிகாலையின் அமைதியில் 

அதிகாலையின் அமைதியில் பரீஸ் வசீலி 
யெவ் ( பிறப்பு 1924 ) எழுதிய முதல் நவீனம் . 
ஆசிரியருக்குப் பெரும் புகழ் தேடித் தந்த 
இந்த நவீனம் , ளைஞர்களுக்கான சிறந்த 
நூலுக்கு உரிய பரிசைப் பெற்றது . ஹிட்லரின் 
பாசிஸத்தை எதிர்த்து 

சோவியத் 

மக்கள் 
நடத்திய மாபெரும் தேசபக்தப் போர்க் 
காலத்தில் சோவியத் இளைஞர்கள் 

ஆற்றிய 
வீரத்தை இந்த நூலில் 

ந்த நூலில் வருணிக்கிறார் பரீஸ் 
வசீலியெவ் . 

பதினாறு பாசிஸ்டுகளை எதிர்த்து நின்ற 
னர் அறுவர்- விமான எதிர்ப்புப் படைப்பிரி 
வைச் சேர்ந்த ஐந்து பெண்களும் சார்ஜண்டு 
மேஜர் 

வஸ்கோவும் . இவர்கள் ஒவ்வொரு 
வரது போர்க்கால வாழ்க்கையும் தனி வகை 
யானது . ஒவ்வொருவரும் தனிப்பட்ட 
ணத்தால் பாசிஸ்டுகளைப் பழிவாங்கத் துடித் 

கொண்டிருந்தார்கள் . போர் முனையை 
அடுத்த பின்புலப் பகுதியில் பிடிக்கப்பட்ட 
பாசிஸ்டு அழிவுப் படையினரை இவர்கள் எப் 
படித் தடுத்து நிறுத்தி அவர்களுடைய திட் 
டத்தைக் குலைத்தார்கள் என்பதே 
யின் அமைதியில் என்னும் இந்த நவீனத் 
தின் கதை . 


கார 


துக் 


அதிகாலை 


அதன் 


மறுபடியும் நான் படிக்கத் தொடங்கி 
னேன்... அந்த சமயத்தில் , மற்றவைகளைக் 
காட்டிலும் 

கிரேய்ஸர் சொனாட்டா 
இவான் இலியீச்சின் மரணம் ஆகியவற்றை 
எழுதிய ஆசிரியர் என்ற முறையில் தான் தல்ஸ் 
தோயை நான் ரசித்தேன் .... அவற்றிலிருந்த 
தத்ரூபமான வாழ்க்கைச் சித்திரங்கள் அதிக 
மான ஆனந்தத்தைக் கொடுத்ததோடு என்னை 
உலுக்கிவிட்டன. 

விளைவாக , எழுத் 
தாளனாக இருந்தால் எவ்வளவு அற்புதமாக 
இருக்கும் என்ற எண்ணம் என் மனதில் திடீ 
ரென்று தோன்றியது . தல்ஸ்தோயைப் போல 
என்னால் எழுத முடியுமானால் , உலகம் என் 
னுடைய கருத்துக்களைக் கேட்குமாறு செய்ய 
முடியுமானால் !.. 12 

தியதோர் டிரைஸர் 

வாழ்க்கையில் லேவ் தல்ஸ் 
தோய்க்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக் 
கிறேன் , அவருடைய உண்மையான, வாசகன் 
நான் . 

மகாத்மா காந்தி 


என்னுடைய 


ருஷ்ய வாழ்க்கையைப் பற்றிப் பொது 
வாக மற்ற ருஷ்ய இலக்கியத்தின்தந்து எவ் 
வளவு தெரிந்து கொள்கிறோமோ அதே அள 
வுக்குத் தல்ஸ்தோயின் எழுத்துக்களிலிருந்து 
மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் . 

அவருடைய புத்தகங்கள் ஒரு மேதை 
யின் இடைவிடாத , கடும் உழைப்புக்கு நினைவுச் 
சின்னங்களாகப் பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத் 
திருக்கும் . 

மக்சீம் கோர்க்கி 


